T. 1667 


செந்திலாண்டவன் துணை 


பெரிய புராணம் 


என்று வழங்குகிற 


திருத்தொண்டர் 
புராணம் 


[ பன்னிரண்டாம் திருமுறை ) 


ஸ்ரீ காசி மடம் 


திருப்பனந்தாள் 


1950 


| 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்து வெளியீடு 


உ 


செந்திலாண்டவன் துணை 


சேக்கிழார் சுவாமிகள் அருளிய 

பெரிய புராணம் 


என்று வழங்குகிற 


திருத்தொண்டர் புராணம் 


[ பன்னிரண்டாந் திருமுறை ) 


திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடம் 

20- வது பட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள் நந்தித் தம்பிரான் சுவாமிகள் 
அவர்களுடைய திருவுள்ளப்படி வெளியிடப்பெற்றது 





கோவை - வழக்கறிஞர் சிவக்கவிமணி 
திரு . C. K. சுப்பிரமணிய முதலியார் , B. A. , அவர்கள் 

எழுதிய பெரிய புராண வரலாற்றுடன் கூடியது 


பதிப்பாசிரியர் 
வித்துவான் தி . பட்டுச்சாமி ஓதுவார் 

தலைமைத் தமிழாசிரியர் 
பொன்னையா உயர்நிலைப்பள்ளி , திருச்சிராப்பள்ளி 


( விக்ருதி ஆண்டு ஆவணி மூல நன்னாள் ) 


உரிமைப் பதிவு ) 


* 


[ ஆகஸ்டு - 1950 


உ 


பதிப்புரை 


ஒப்பி னோடுயர்வு இகந்தவன் உவந்தினி தருள 
அப்பு ராதனன் தோழனாம் அருள்மொழிக் கவிஞன் 
செப்பு மேன்மையின் ஒன்பதிற் ( று ) எழுவர்செம் மலர்த்தாள் 
வைப்பின் நாவினும் மனத்தினுஞ் சிரத்தினும் மணப்பாம் . 

- திருவானைக்காப் புராணம் . 
உலகில் நிலவும் பலவகைச் சமயங்களில் , இறைவன் பால் 

நல்லாற்றுப்படுத்தும் விழுப்பமும் தொன்மையும் உடையது 
நம் சைவ சமயமேயாகும் . இச் சைவ சமயத்திற்கு அடிப்படை 
யான நூல்கள் சைவத் திருமுறைகள் முதலியனவாம் . குரு , 
லிங்க , சங்கம வழிபாட்டிற் சிறந்து நின்று இறைவன் திருவடி 
நீழல் எய்திய திருத்தொண்டர்களின் வரலாற்றைக் கூறுமுகத் 
தான் சைவசமய உண்மைகளையும் உயர்வையும் புலப்படுத்தும் 
பெருமையுடையது , பன்னிரண்டாந் திருமுறையாகிய இத் 
திருத்தொண்டர் புராணம் ஆகும் . 

இத்தகைய சைவத்திருமுறைகளைச் சைவ நன்மக்களிடையே 
நன்கு பரவும்படி செய்வது , சிவநெறி செழித்தோங்குமாறு செய் 
யும் சிறந்த செயல்களில் ஒன்றாம் . இச் சிறந்த செயலை மேற் 
கொண்டு பன்னிரு சைவத் திருமுறைகளையும் வெளியிட்டு மெய் 
யன்பர்களுக்கு உதவி வரும் பெருமை , திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி 
மடத்திற்கே உரியதாகும் . 

திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தில் 20 - ஆம் பட்டத்தில் 
அருளாட்சியுடன் எழுந்தருளியிருப்பவர்களாகிய ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசி 
வாசி அருள் நந்தித் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் சைவத்தை 
யும் தமிழையும் தம் இரு கண்கள் போலக் கருதி , அவற்றின் 
வளர்ச்சியின் பொருட்டு , 15- லட்சம் ரூபாய்களுக்குமேல் செல 
விட்டுச் சைவ நூல்களை வெளியிட்டும் , பிற அறங்கள் புரிந்தும் 
வருகிறார்கள் . இவர்கள் திருவுள்ளக் கருத்துக் கிணங்க இத் 
திருத்தொண்டர் புராணம் ஸ்ரீ காசி மடத்து வெளியீடாக 
ஆவணி மூல நன்னாளாகிய இன்று வெளி வரலாயிற்று . 


iv 


இப்பதிப்பு , யாழ்ப்பாணத்து நல்லூர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ ஆறுமுக 
நாவலர் அவர்களின் பதிப்பை அடிப்படையாகக் கொண்டு , பிற 
பதிப்புக்களில் கண்ட சிறந்த பாட பேதங்களை மேற்கொண்டும் , 
நல்லனவாகக்கண்ட பிற பாட பேதங்களை ஆங்காங்குக் காட்டி 
யும் பதிக்கப்பெற்றுள்ளது . இதில் பெரிய புராண வரலாறும் , 
சேக்கிழார் பெருமான் வரலாறும் அடங்கிய ஆராய்ச்சிக் 
கட்டுரை ஒன்று சேர்க்கப்பெற்றுள்ளது . 

இப் பதிப்பு செவ்விய முறையில் அமைவதற்கு அரிய பாட 
பேதங்களைக் கொடுத்து தவிய திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை 
தருமை யாதீனம் மௌனமடம் கட்டளை விசாரணை வித்துவான் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ மகாலிங்கத்தம்பிரான் சுவாமிகள் அவர்கட்கும் , திருப் 
பனந்தாள் செந்தமிழ்க் கல்லூரித் தலைமை ஆசிரியர் ( Principal ) 
உயர்திரு வித்துவான் கே . எம் . வேங்கடராமையா , M. A. 
B.O.L. அவர்கட்கும் , இப்பதிப்பு அச்சாகி வருங்கால் உட 
னிருந்து உதவி புரிந்த நண்பர்கள் வித்துவான் 
கோ . இரத்தினம் பிள்ளை , வித்துவான் தி . சி . குழந்தைவேல் 
முதலியார் ஆகிய இருவர்கட்கும் என் நன்றி உரியதாகும் . 
தமிழகம் 

நெறியில் மிளிருமாறு செய்துவரும் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள் தந்தித்தம்பிரான் சுவாமிகள் அவர் 
கள் அடியேனுக்கு முதல் ஆறு திருமுறைகளைப் பதிப்பிக்கும் 
பேற்றைத் திருவுளம் பாலித்து அருளியது போன்று , இப் 
பன்னிரண்டாந் திருமுறையையும் பதிப்பிக்கும் பேற்றை 
யருளியது அடியேனுடைய முன்னோர் செய்த நல்வினைப்பயனே 
யாகும் . எளியேனாகிய அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து 
இத் திருத்தொண்டர் புராண வெளியீட்டில் ஈடுபடுத்தியருளிய 
ஸ்ரீ - ல 

காசிவாசி சுவாமிகள் அவர்களின் பொன்னார் 
திருவடிகளைச் சிந்தித்து வந்திக்கின்றேன் . 


சைவ 


இங்ஙனம் 


வரகநகர் 
திருச்சிராப்பள்ளி 
23-8 - 50 


தி . பட்டுச்சாமி ஓதுவார் . 


செந்திலாண்டவன் துணை 


உள்ளுறை 


புரா 


புராணம் 


: 


. 


... 


புராணம் 


... 


-- 
... 


ஆனாயர் 


... 


பக்கம் புராணம் 

பக்கம் 
பாயிரம் 

1 குங்குலியக்கலயர் 

132 
திருமலைச் சிறப்பு 3 குலச்சிறையார் 

268 
திருநாட்டுச் சிறப்பு 

9 கூற்றுவர் 

615 
திருநகரச் சிறப்பு 

14 கோச் செங்கட்சோழர் 859 
திருக்கூட்டச் சிறப்பு 21 கோட்புலியார் 

648 
தடுத்தாட் கொண்ட 

சடையனார் 

664 
சண்டேசுரர் 

190 
அதிபத்தர் 625 | சத்தியார் 

632 
அப்பாலுமடிச்சார்ந்தார் .... 854 சாக்கியர் 

568 
அப்பூதியடிகள் 

281 சித்தத்தைச் சிவன்பாலே 
அமர்நீதியார் 

81 

வைத்தார் 651 
அரிவாட்டாயர் 142 சிறப்புலியார் 

571 
146 சிறுத்தொண்டர் 

572 
இசை ஞானியார் 

664 செருத்துணையார் 

645 
இடங்கழியார் 644 சோமாசிமாறர் 

567 
இயற்பகையார் 66 தண்டியடிகள் 

561 
ளையான்குடி , மாறர் 

72 

திருக்குறிப்புத் 
உருத்திரபசுபதியார் 162 

தொண்டர் .... 169 
எறிபத்தர் 89 திருஞான சம்பந்தர் 

299 
ஏயர்கோன் கலிக்காமர் 494 திருநாவுக்கரசர் 

201 
ஏனாதிநாதர் 

97 திருநாளைப்போவார் 164 
ஐயடிகள் காடவர்கோன் ... 633 திருநீலகண்டர் 

59 
கண நாதர் 

614 திருநீலகண்ட யாழ்ப் 
கணம்புல்லர் 

635 

பாணர் 

662 
கண்ணப்பர் 103 திரு நீலநக்கர் 

288 
கலிக்கம்பர் 628 திருமூலர் 

557 
கலியர் 

629 

திருவாரூர்ப் பிறந்தார் 652 
கழறிற்றறிவார் 585 தில்லைவாழந்தணர் 

58 
கழற்சிங்கர் 642 நமிநந்தியடிகள் 

293 
காரியார் 636 நரசிங்கமுனையரையர் 

823 
காரைக்காலம்மையார் 21 நின்றசீர் நெடுமாறர் 

837 


... 


.. 


.. 


: 


. 


--- 
உ 
.. 


... 


. 


--- 


.. 


... 


... 


... 


.. 


. 
* 
. 
-. 
.. 
... 
.... 


vi 


புராணம் 


பக்கம் 


புராணம் 


பக்கம் 


:: 


நேசர் 
பத்தராய்ப்பணிவார் 
பரமனையே பாடுவார் 
புகழ்ச்சோழர் 
புகழ்த்துணையார் 
பூசலார் 
பெருமிழலைக் குறும்பர் 
பொய்யடிமையில்லாத 

புலவர் 
மங்கையர்க்கரசியார் 
மானக்கஞ்சாறர் 
முப்போதும் திருமேனி 

தீண்டுவார் 


658 | முருகர் 
650 முழுநீறு பூசிய முனிவர் 
651 முனையடுவார் 
617 மூர்க்கர் 
647 | மூர்த்தியார் 
655 மெய்ப்பொருளார் 
269 

வாயிலார் 

விறன்மிண்டர் 
617 
657 

திருமுறைகண்ட 
137 

திருத்தொண்டர் புராண 
652 

வரலாறு 


160 
853 
640 
565 
153 

75 
638 
79 


.. 


புராணம் 


675 


684 


- 


:: 


3 
58 

89 
..... 153 


1 


.... 2011 


1. திருமலைச் சருக்கம் 
2. தில்லைவாழந்தணர் சருக்கம் 
3. இலைமலிந்த சருக்கம் 
4. மும்மையால் உலகாண்ட சருக்கம் 
5. திருநின்ற சருக்கம் 
6. வம்பறாவரி வண்டுச் சருக்கம் 
7. வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் 
8. பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் 
9. கறைக்கண்டன் சருக்கம் 
10. கடல் சூழ்ந்த சருக்கம் 
11. பத்தராய்ப்பணிவார் சருக்கம் 
12. மன்னியசீர்ச் சருக்கம் 
13. வெள்ளானைச் சருக்கம் 


299 
568 
617 
635 
642 
650 
655 
665 


.... 


சிவமயம் 
பெரிய புராண வரலாறு 


ocoooo 


000000 


பெரிய புராணம் : பெரியர் புராணம் என்பது பெரிய புரா 
ணம் எனவழங்குகின்றது . இதற்கு ஆசியர் இட்டபெயர் திருத் 
தொண்டர் புராணம் என்பதாகும் . இதன் ஆசிரியர் தெய்வச் 
சேக்கிழார் பெருமானார் . 

ஆசிரியரது வரலாறு : " தெண்ணீர் வயற்றொண்டை நன்னாடு 
சான்றோ ருடைத்து ” என்றபடி , தொண்டை மண்டலம் என்பது 
இவரது நாடு . “ தீய வென்பன கனவிலும் நினைவிலாச் சிந்தைத் 
தூய மாந்தர்வாழ் தொண்டை நாட்டியல்பு சொல் வரைத் 
தோ என்று ஆசிரியர் இந்நாட்டுச் சிறப்பினை எடுத்தருளி 
யுள்ளார் . அஃது 24 - கோட்டங்களை ( உட்பிரிவுகளை ) உடையது . 
அவற்றுட் சிறந்தது புலியூர்க் கோட்டம் . அதன் உட்பிரிவுகள் 
பலவற்றுள்ளும் சிறந்து விளங்குவது குன்றத்தூர் வளநாடு . 
அதனுட் பலவூர்களிலும் பெருமையுடன் விளங்குவது குன்றத் 
தூர் என்ற பதியாகும் . அந்நகரில் வழிவழிச் சைவ மரபின் வந்த 
வேளாண் குடிகள் பல வாழ்ந்தன . அவற்றுட் சிறந்தது சேக் 
கிழார் மரபு . அக்குடி செய்த பெருந்தவப் பயனாய் அருண் 
மொழித் தேவரும் , அவர் தம்பியார் பாலறாவாயரும் வந்தவ 
தரித்து வாழ்ந்தனர் . சேக்கிழார் குடிவிளங்கக் குலவிளக்காக 
அவதரித்த பெருமானாதலின் , அருண்மொழித் தேவருக்குச் 
சேக்கிழார் என்ற குடிப் பெயரே பெயராக வழங்குவதாயிற்று . 
அவரே பெரிய புராணத்தின் ஆசிரியர் . 

அந்நாளில் சோழநாட்டை ஆண்ட அரசர் குலோத்துங்க 
சோழர் ( அநபாயர் ). அவரது விழுத்தகைமையினையும் அறி 
வின் மேம்பாட்டினையும் கேட்டு அவருக்கு உத்தம சோழப் 
பல்லவன் என்ற உயர் பட்டம் கொடுத்து அவரைத் தமது 


viii 


முதன் மந்திரியாக ஆக்கிக்கொண்டார் . அவரும் அவ்வாறே 
அமைச்சர் தொழில் பூண்டு அரசாங்கத்தைத் திறம்பட நடத்தி 
வந்தார் . சோழநாட்டுத் திருநாகேச்சுரத்தில் எழுந்தருளியுள்ள 
இறைவரிடத்து மிகுந்த அன்பு பூண்டு , அவரைத் தமது ஆன்ம 
நாயகராகக்கொண்டு வழிபட்டு வந்தார் . அத்தலத்தில் திருப் 
பணிகள் பலவும் செய்தார் . ஆங்கு உள்ள நடராசரது சபையும் 
மண்டபமும் அவரது திருப்பணியே யாகும் . தமது ஊராகிய 
குன்றத்தூரிலே தமது மனைக்கட்டு இடத்தில் சிவாலயம் 
தாபித்து , அதற்குத் திருநாகேச்சுரம் என்று பேரிட்டுப் பூசைக் 
குரிய நிபந்தங்களும் செய்தமைத்தனர் . அவ்வூரில் தமக்கிருந்த 
நிலம் முதலியவற்றை அக்கோயில் பூசைக்குப் பயன்படுமாறு 
நியமஞ் செய்தனர் . 

அந்நாளில் பலரும் பாராட்டியது போலவே , அருங்கலை 
வினோதனாகிய அரசனும் சீவகசிந்தாமணி என்னும் 

என்னும் சமண 
சமயக் காவிய நூலைப் பெரிதும் பாராட்டி , அதனுள் மகிழ்ச்சி 
மிகக் கொண்டனன் . அரசனை உண்மை நெறியில் திருத்துதலும் 
அமைச்சரது பெருங் கடமைகளுள் ஒன்றாதலின் , " அஃது இம் 
மைக்கும் மறுமைக்கும் ஆகாத பொய்க்கதை ; அதனைப் படித் 
தல் வீணேயாம் " என்று அரசனை அறிவுறுத்தினர் . அரசன் 
அப்படியாயின் உண்மையான தவகதை எது ? என்று கேட் 
கத் “ திருவாரூர்ப் பெருமான் - தில்லைவாழந்தணர் - என்று அடி 
யெடுத்துக் கொடுக்க , நம்பியாரூரர் திருத்தொண்டத் தொகை 
பாடி அடியார்களைத் துதித்தனர் . அவர்களது வரலாறுகளைத் 
திருநாரையூர்ப் பொல்லாப் பிள்ளையார் உணர்த்தி யருள , 
உணர்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந் 
தாதி பாடித் துதித்தனர் ; சிவாலய முனிவர் முதலிய பெரியோர் 
கள் கேட்டு வழிபட்டனர் . அவ்வரலாறுகளே இம்மைக்கும் மறு 
மைக்கும் உறுதி தரத்தக்க வரலாறுகளாகும் " என்று அவற்றை 
அரசன் கேட்க விரித்துரைத்தனர் . அதுகேட்ட அரசன் மிக 
மகிழ்ந்து அவற்றை விரித்து ஒரு பெருங் காப்பியமாகச் செய்து 
தரும்படி வேண்டினன் . அதற்கிசைந்து அருண்மொழித் தேவர் 
தில்லைநகர் சார்ந்து நடராசரை வணங்கி வேண்ட , அவர் " 

I < உல 


ix 


கெலாம் என்று அடி யெடுத்துக் கொடுத்து உணர்த்தியருள , 
அத்துணை கொண்டு , ஆசிரியர் இப்புராணத்தைப் பாடி முடித்த 
னர் . அச்செய்தி கேட்டு அரசன் மிக மகிழ்ந்து தில்லைக்கு வந்து 
நடராசரையும் ஆசிரியரையும் வணங்கி , நடராசரது அருளானை 
யின்படி ஆசிரியர் ஆயிரக்கால் மண்டபத்திருந்து பொருள் 
விரித்துரைத்திட அதனை இனிது கேட்டனன் . அதற்குப் பல 
இடங்களுக்கும் ஓலை போக்கிச் சிற்றரசர் மந்திரிகள் முதலிய 
பலரையும் வரச்செய்து தில்லைவாழந்தணர் , மடபதிகள் முதலி 
யோர்களுடன் இருந்து சித்திரைத் திருவா திரை நாள் தொடங்கி 
எதிராண்டு சித்திரைத் திருவாதிரையில் அரங்கேற்றுரை ஆசிரி 
டர் நிகழ்த்தக் கேட்டு மகிழ்ந்தனன் . வந்தவர்களுக்கெல்லாம் 
உணவு உறையுள் முதலியவற்றைக் குறைவற அரசன் தானே 
ஏவிச் செய்தமைத்தனன் . நடராசருக்கு நாடோறும் படியமு 
தும் , நமகபூசை முதலிய சிறப்புக்களும் , தில்லைவாழந்தணர்களுக் 
கும் மடபதிகளுக்கும் படியமுதும் செய்வித்தனன் . புராணவுரை 
நிறைவாயினபின் ஆசிரியரையும் புராணத் திருமுறையினையும் 
யானை மேல் ஏற்றித் தானும் ஏறி இணைக் கவரி இரண்டு கையி 
னாலும் வீசி " இதுவன்றோ ! நான் செய்த தவப்பயன் என்று 
உண் மகிழ்ந்தனன் . அதன்பின் , ஆசிரியருக்கு ஞானமுடிசூட்டித் 
* தொண்டர்சீர் பரவுவார் என்ற பெயரும் சூட்டி அரசனும் 
ஏனை அனைவரும் வணங்கினர் . புராணத் திருமுறையினை , முன் 
நம்பியாண்டார் நம்பிகள் கோவை செய்த பதினொரு திருமுறை 
களுடன் சேர்த்துப் பன்னிரண்டாவது திருமுறை என்று நியமித் 
துச் செப்பேடு செய்து நடராசர் சந்நிதியில் ஏற்றுவித்தனன் . 
ஆசிரியரது தம்பியார் பாலறாவாயரை அழைத்து அவருக்குத் 
தொண்டைமான் ” ” என்று பட்டம் அளித்து , அவரை அரசன் 
தமது மந்திரியாராக அமைத்துக் கொண்டனன் . ஆசிரியர் பெரு 
மான் தில்லைநகரிலே இருந்து அறுபத்து மூன்று நாயன்மார் சரி 
தங்களை யுணர்ந்துகொண்டு அடியார்களுடன் 

கூடி அருங் 
தவத்தினிலிருந்து பின் அம்பலவாணரது எடுத்த பாத நிழல் 
எய்தினார் . 

சரித ஆராய்ச்சிக் குறிப்புகள் : ஆசிரியரது இயற்பெயர் அருண் 
மொழித் தேவர் என்பதாகும் . அருண்மொழி என்பது இறைவ 


X 


ரது திருப்பெயர்களுள் ஒன்று . சேக்கிழார் குடியிற் பிறந்து அக் 
குடியினை விளக்கும் குலவிளக்காக நிற்பதனால் இவருக்குச் சேக் 
கிழார் என்ற பெயர் வழங்குவதாயிற்று . இளஞ்சேக்கிழார் பழந் 
தமிழ் நூல்களில் மிக வல்லவராய் விளங்கியதோடு திருக்குறளைப் 
பெரிதும் பயின்று சிறந்தனர் என்பர் . புராணம் பாடியரங் 
கேற்றிய பின்னர் , ஆசிரியர் திருத்தில்லையிலே சிவத்தியானத்தில் 
அமர்ந்தும் திருத்தொண்டர் சரிதங்களை உணர்ந்தும் சிவனடி 
யார்களுடனிருந்து தவம் புரிந்தும் தமது வாழ்நாளின் பிற்பகுதி 
யைக் கழித்துச் சிவனடி சேர்ந்தனர் . புராணம் பாடியபின் 
உலகச் சூழல் தானே அவரை விட்டொழிந்தது . அவருக்குப் பின் 
அவர் தம்பியாரையே அரசர் தமது அமைச்சராகக் கொண்டனர் 
என்றும் , அதன் பின் வந்த அரசர்களுக்கும் வழி வழியாக அவ 
ரது பரம்பரையினரே அமைச்சர்களாக விளங்கினர் என்றும் 
உமாபதி சிவாசாரியர் அறிவிக்கின்றார் . 


ஆசிரியர் வாழ்ந்த காலம் குலோத்துங்க சோழர் II ( அநபா 
யர் ) காலம் என்பது இப்போது ஆராய்ச்சியாளர் பலரும் கொள் 
ளும் கொள்கையாம் . அஃது இப்போதைக்கு எண் னூறு ஆண்டு 
களுக்கு முற்பட்டதாகும் . கலிங்கத்துப் பரணி பாடிய செயங் 
கொண்டார் ஆசிரியர் காலத்துக்கு முன்னும் , ஒட்டக்கூத்தர் 
அவர் காலத்து உடனாயும் , கம்பர் அவர் காலத்துக்குப் பின்னரும் 
வாழ்ந்திருந்தனர் என்னலாம் . 

ஆசிரியர் சோழநாட்டுத் திருநாகேச்சுரத்து இறைவரைத் 
தமது ஆன்மார்த்த நாயகராகக் கொண்டு வழிபட்டுவந்தனர் 
என்று உமாபதியார் அறிவிக்கின்றார் . அங்கு அவர் பலகாலம் 
தங்கிப் பல திருப்பணிகளும் செய்திருக்கின்ற செய்தி இப்போ 
தும் காணத்தக்கது . அங்குள்ள இறைவரை வழிபட்ட நல் 
வினைப் பயனாலே அவரது தாயார் அவரையும் , அவரது தம்பி 
யாரையும் பெற்றெடுத்தனர் என்றும் , அத்தொடர்பு பற்றியே 
அவர் அத்தலத்தில் பலகாலர் தங்கியும் அதனைத் தமது 
அரசியல் அலுவலகமாகவும் வழிபடு தலமாகவும் 

தலமாகவும் கொண் 
டொழுகினர் என்றும் , அந்நினைவு பற்றியே தமது ஊரில் 
( குன்றத்தூரில் ) திருநாகேச்சுரக் கோயில் அமைந்தனர் என் 


ப. 


xi 


றும் கருத இடமுண்டு . “ மாநாக மருச்சித்த மலர்க்கமலத் தாள் 
வணங்கி , நாணாளும் பரவுவார் பிணி தீர்க்கு நலம்போற்றி " 
( திருஞான - புராணம் : 412 ) என்ற ஆசிரியர் திருவாக்கும் 
இதற்கு ஆதரவு தருகின்றது . ஆசிரியர் இப்புராணம் தவிர 
வேறொரு நூலும் இயற்றிய தாகத் தெரியவில்லை . 

இப்புராணத்துக்கு ஆதரவுகளாவன ; திருத்தொண்டத் தொகை 
முதனூலும் , நம்பியாண்டார் நம்பிகளது திருத்தொண்டர் திருவந் 
தாதி வழி நூலுமாம் . இப்புராணம் அவற்றின் வழியே வந்த விரி 
நூலும் சார்பு நூலுமாம் . மேலும் இதற்கு அடி நிலையாகவுள்ளன 
மூவர் முதலிகள் அருளிய திருநெறித் தமிழாகிய தேவாரங் 
களும் , ஏனைய திருமுறைகளாகிய அருணூல்களுமாம் . மூவ 
ரோது திருநெறித் தமிழும் , அம்மையாரது அருணூல்களும் , 
சேரமான் பெருமாணாயனாரது அந்தாதி , உலா , கோவை என்ற 
வையும் , ஐயடிகளாரது திருவெண்பாவும் , திருமூலர் திருமந்திர 
மாலையும் என்னும் இவை இதற்கு உறுப்பாகவும் , பொருள்கோள் 
உயிராகவும் , விருத்தப்பா உடலாகவும் கொண்டு , இது நாலடி 
யால் " உலகெலாம் நடந்தது என்று சுவைபட அறிவிக்கின் 
றனர் உமாபதி சிவாசாரிய சுவாமிகள் . இனி அமைச்சர் பெரு 
மானாகிய ஆசிரியர் அரசாங்கஞ் செலுத்தலில் தாங்கண்ட கல் 
வெட்டு செப்பேடு முதலிய சாசனங்களும் , உலக வழக்கில் வழி 
வழி வந்த உண்மைச் சரித வரலாறுகளும் , அவைபற்றி அங்கங் 
குமுள்ள சான்றுகளும் , பிறவும் இதற்கு ஆதரவாயின என்னில் 
இழுக்காகாது . ஆனால் , இவற்றைத் தேடி எடுத்துப் பிடித்தே 
ஆசிரியர் புராணமியற்றினர் என்றல் பொருந்தாது . இவை எல் 
லாவற்றுக்கும் மேலாய் அம்பலவாணர் அடியெடுத்துக் கொடுத் 
தும் உண்ணின் றுணர்த்தியும் காட்டியருள அத்திருவருளொடு 
அத்துவிதமாய் நின்று ஞானக் கண்ணாலே கண்டறிந்தபடி 
தாமற்ற நிலையில் ஆசிரியர் பாடினர் என்பதே உண்மை . 
றிந்தபடி பகர்ந்தேன் ( திருநா - புராணம் : 429 ), அறிந்தபடி 
துதிசெய்தேன் ( திருஞான - புராணம் : 1256 ) என்று ஆசிரியர் 
கூறுவனவற்றுக்கு - திருவருள் அறிவிக்க அறிந்தவாறே - 
என்றே பொருள் கொள்ளுதல் அமைவுடைத்து . 


யான 


xii 


இது முழுதும் இறைவர் ஆசிரியர் வாக்கின் மூலம் வெளிப் 
படுத்திய அருள் வாக்காகிய வேதமேயாம் . இஃது உபமன்னிய 
பக்த விலாசம் என்ற வட மொழி நூலின் மொழிபெயர்ப்பு 
என்போர் சிலர் . அது முற்றிலும் தவறு . இது தனித் தமிழ் 
நூலேயாம் . என்று மாமுனி வன்றொண்டர் செய்கையை , 
அன்று சொன்னபடியால் என்று திருமலைச்சிறப்பில் ஆசிரியர் 
அருளியது நூல்வந்த வழியினை உணர்த்துவதே யன்றிப் பிறி 
தன்று . 

இப்புராணத்தின் பயனாவது மக்களின் சிந்தை யிருள் 
போக்கி ஞானவெளி தந்து இகத்தும் பரத்தும் இன்ப மளித் 
துப் பேரின்ப முத்தி உதவுதலேயாம் . பேரின்ப வீடு பெறச் 
சாதன மாவதன்றி இதுவே அடையப்படு பொருளாகிய சாத் 
தியமுமாம் என்பது ஆசிரியரது பிற்றை வாழ்நாட் சரித வர 
லாற்றினால் அறியப்படும் . கலை ஞானங்களை அறிந்து ஒழுகும் 
உலகியல் நல்வாழ்வுக்கும் இது பெருந்துணை யாகும் . 

இதனை ஆசிரியர் இரண்டு காண்டங்களாகவும் , பதின்மூன்று 
சருக்கங்களாகவும் வகுத்து நாலாயிரத்து இருநூற்றைம்பத்து 
மூன்று விருத்தச் செய்யுட்களால் பாடி முடித்துத் திருத் 
தொண்டர் புராணம் என்று பெயரும் சூட்டியருளினர் . இப் 
போதுள்ள பதிப்புக்களில் இத் தொகைக்கு மேல் 33 பாட்டுக் 
கள் இடைச் செருகல் களாகப் பிற் காலத்தவரால் பல இடத் 
தும் செருகப்பட்டுள்ளன . அவற்றை அன்ன என்று கண்டு 
பிடித்து விலக்கிக் கொள்ளுதல் எளிதேயாம் . 

இப்புராண கதைகளைச் சிவபெருமான் உமாதேவி 
யாருக்கு உபதேசித்த வரலாறு சிவரகசியத்துள் ஒன்பதாவது 
கண்டத்திலே கேட்கப்படும் . கயிலைமலைச் சாரலில் உபமன்னிய 
முனிவர் , பெருமுனிவர்கள் பலருக்கும் சொல்லியருளினர் . திரு 
வாரூர்த் தியாகேசப் பெருமான் ஆளுடைய நம்பிகளுக்கு அடி 
யெடுத்துக் கொடுத்து உண்ணின் றுணர்த்தி யருளினர் . திரு 
நாரையூர்ப் பொல்லாப் பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பிக 
ளுக்கு அடியார்களது பதி , நாடு , மரபு , தொண்டு முதலிய 
வற்றை உணர்த்தி யருளினர் . தில்லையம்பலவாணர் ஆசிரியர் 


xiii 


எ 


பெருமானுக்கு உணர்த்தியருளிய செய்தி முன் உரைக்கப் 
பட்டது . 

இப்பதிப்பு : இவ்வாறுள்ள அரும்பெரும் ஞான நூலினை 
மக்கள் எத்துணையும் பயின்று பயன் பெறுதல் ஒவ்வொருவ 
ருடைய இன்றியமையாத பெருங் கடமையாகும் . ஆனால் இந் 
நாளில் அதனைப் பயில்வார் அரிதாகி வருதல் வருந்தத்தக்கதாம் 
அவ்வாறு பயில முயல்வார் சிலருக்கும் இப்புராணப் பிரதிகளும் 
ஏனைய திருமுறைகளும் எளிதில் கிடைத்தல் அரிதாகி நிகழும் 
காலக்கொடுமை அதனினும் பெரிதும் வருந்தத்தக்கதாம் . இக் 
குறையை நீக்கும்படி திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தின் அதி 
பர் ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித் தம்பிரான் சுவாமிகள் 
அவர்கள் திருவுளங்கொண்டு தேவாராதி ஏனைய திருமுறைகளை 
எல்லாம் அச்சிட்டுச் சைவ உலகத்துக்கு எளிதின் ஈந்தருளியது 
போலவே , பன்னிரண்டாம் திருமுறையாகிய இப்பெரிய புரா 
ணத்தினையும் அச்சிட்டு உதவியருளத் திருவுளங் கொண்டது 
சைவ உலகமும் தமிழுலகமும் செய்த தவப்பேறேயாகும் . அவ் 
வடிகளார் இவ்வாறு எண்ணி எண்ணிச் செய்துவரும் பேரறங் 
கள் எண்ணிலடங்கா தபடி பெருகி வருகின்றதனை உலகமறியும் . 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் செய்துவரும் நல்லறங்கள் 
யாவும் மேன்மேலும் பெருகி நீடுவாழ்க ! அவர்களும் அவர் 
களது திருமடத்தின் திருமரபும் வளர்ந்து நீடுவாழ்க ! இப் 
பதிப்பில் அவர்களது அருள் ஆணை வழிநின்று எல்லா உரிமைப் 
பணிகளும் செய்த எல்லாப் பெருமக்களும் நீடுவாழ்க ! சேக் 
கிழார் பெருமான் சேவடி வாழ்க ! 

இப்பதிப்பின்கண் அடியேனையும் பொருட்படுத்தி இவ்வர 
லாறு எழுதும்படி ஆணை தந்து இதிற் கலந்துகொள்ளும்படி 
அருளிய அடிகளாரது திருவடிகளுக்கு எனது கடப்பாடுடைய 
நன்றி செலுத்தி வணங்குகின்றேன் . 


சேக்கிழார் நிலையம் 
கோயம்புத்தூர் 
5-8 - 50 


இங்ஙனம் 
அடியார்க்கு அடியேன் 
C. K. சுப்பிரமணிய முதலியார் 


குறிப்பு 


சேக்கிழாரின் தந்தை வெள்ளியங்கிரி முதலியார் 

என்பதும் , தாய் அழகாம்பிகை என்னும் அம்மை 
யார் என்பதும் கர்ண பரம்பரைச் செய்தியாகும் . சேக் 
கிழார் என்ற பெயர் குடிப்பெயர் . இது சேவூர்க்கிழார் 
என்பதன் மரூஉப்பெயர் என்பர் . சேவூர் வடார்க்காடு 
ஜில்லா ஆரணி ஜாகீரை அடுத்துள்ள ஒரு கிராம 
மாகும் . சேக்கிழாரின் பிள்ளைத் திருநாமம் அருண் 
மொழித்தேவர் ; இப்பெயரை உமாபதி சிவாசாரியர் 
சிறப்புப்பெயர் என்பர் . சேக்கிழாரது தெய்வ வாக்குப் 
பற்றி எழுந்த பெயர் இப்பெயர் என்று சில அறிஞர் 
கூறுவர் . அருண்மொழி என்பது அக்காலத்துச் சோழ 
மன்னனின் பெயர் . " புனற் பொன்னியாறுடை 
சோழன் அருண்மொழிக்கு என்பது திருமலைக் கல் 
வெட்டு . அருண்மொழி என்பது முதல் இராசராச 
னுக்கு உரிய பெயர் என்று ஆராய்ச்சியாளர் கூறுவர் . 
தம் அரசரிடத்து அன்புள்ள மக்கள் தம் மக்களுக்கு 
அவ்வரசனின் பெயரை இட்டு வழங்குதல் மரபு . 
இராசராசன் சிவபத்தியில் சிறந்து விளங்கினமை 
யால் , சேக்கிழாருக்குத் தந்தையார் அருண்மொழித் 
தேவர் என்ற பெயரைச் சூட்டினார் போலும் . 

அன்றியும் , திருமழபாடி சிவாலயத்திலுள்ள ஒரு 
சாசனத்தில் , ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து . 
குன்றத்தூர் நாட்டுக் குன்றத்தூர்ச் சேக்கிழான் 
மாதேவடிகள் ராமதேவனான உத்தமசோழப் பல்லவ 
ராயன் என்று குறிக்கப்பட்டுள்ளது . ஆதலால் , இராம 
தேவர் என்பது சேக்கிழாருக்கு ஓர் இயற்பெய ராகும் 
என்பதும் தெரிகின்றது . 

நரசிங்க முனையரையர் என்னும் சிவனடியாரும் , 
திருவிசைப்பா பாடிய புருடோத்தம நம்பி என்னும் 
சிவனடியாரும் திருமால் பெயர்களைத் தம் பெயர்க 


XV 


என்ற 


ளாகக் கொண்டிருத்தல் போலவே , நம் சேக்கிழார் 
பெருமானுக்கும் பெற்றோர் இராமதேவர் 
பெயரை இட்டனர் போலும் . 

திருமழபாடி சாசனத்தில் சேக்கிழாரின் சிவனடி 
மைத்திறத்தைக் குறிப்பிட , அவருக்கு , ‘ மாதேவடிகள் 
( மாதேவர்க்குச் சிறந்த அடியார் ) என்ற சிறப்புப் 
பெயர் ஒன்றும் வழங்குகிறது . இதனை , “ குன்றை 
முனி சேக்கிழார் " ( 84 ) , “ அண்டவாணர் அடியார்கள் 
தம்முடன் அருந்தவத்தினில் இருந்து " ( 100 ) எனச் 
சேக்கிழார் புராணமும் வலியுறுத்துகிறது . 

வைகாசிப் பூசம் சேக்கிழாரது திருநட்சத் 
திரமாகும் . 

2 - ம் குலோத்துங்க சோழனே அநபாயன் என 
ஆராய்ச்சியாளர் கூறுவர் . அவன் ஆட்சிக் காலம் கி.பி. 
1133-1146 ஆகும் . ஆகவே , அவன் அமைச்சராகிய 
சேக்கிழார் காலம் கி . பி . 12 - ம் நூற்றாண்டின் முற்பகுதி 
ஆகும் . 

சிலர் சேக்கிழாரை கி . பி . 1012-1032 வரை 
ஆண்ட இராசராசன் மகனான இராசேந்திர சோழன் 
காலத்தவர் என்றும் , வேறுசிலர் , கி . பி . 1146- 1164 
வரை ஆண்ட இரண்டாம் இராசராசன் காலத்திற்குப் 
பின்னும் விளங்கியவர் என்றும் கூறுவர் . 

பத்திச் சுவைநனி சொட்டச் சொட்ட விளங்கும் 
இத்திருத்தொண்டர் புராணத்தில் முதல் , இடை , கடை 
முறையே அமைந்துள்ள, “ உலகெலாம் உணர்ந்து ...... 
வணங்குவாம் ( பாயிரம் -1 ) , “ சோதிமுத்தின் ...... 
உய்ய உலகெலாம் ( திருஞான ...... புராணம் - 216 ) , 
என்றும் இன்பம் ....... நிலவி உலகெலாம் " ( வெள் 
ளானைச் சருக்கம் - 53 ) இம்மூன்றினையும் மூன்று உயிர் 
நாடிகளாகப் பெரியோர் கருதுகின்றனர் . 

- பதிப்பாசிரியர் . 


| 


செந்திலாண்டவன்துணை அறுபத்துமூவர்வரலாற்றுச்சுருக்கம் 


0000*000 


நாயன்மார்பெயர் 


குலம் 


வழி 


நாடு 


ஊவா 


திருநட்சத்திரம் 


லி 


ஆவணி 


தை 


ஆனி 


தை 


மங்கலவூர் 


அதிபத்தர் அப்பூதியடிகள் அமர்நீதியார் அரிவாட்டாயர் ஆனாயர் இசைஞானியார் இடங்கழியார் இயற்பகையார் இளையான் 
குடிமாறர் 
உருத்திரபசுபதியார் எறிபத்தர் ஏயர்கோன் 
கலிக்காமர் ஏனாதிநாதர் ஐயடிகள்காடவர்கோன் கணநாதர் 


--- 


நுளையர் 

சோ 
நாகப்பட்டினம் அந்தணர் 

சோ 
திங்களூர் வணிகர் 

சோ 
பழையாறை வேளாளர்சோ 

கணமங்கலம் இடையர் 

மழ திசைவர்நடு திருநாவலூர் அரசர் 

கோ 
கொடும்பாளூர் 
வணிகர் 
சோ 
காவிரிப்பூம்பட் 
வேளாளர் 

இளையான்குடி அந்தணர் 

சோ 
திருத்தலையூர் 
தெரியாது 
சோ 
. 
கருவூர் வேளாளர் 
சோ 
திருப்பெருமங் 
சான்றார் 

எயினனூர் அரசர் 

தொகாஞ்சீபுரம் அந்தணர் 

சோ 
சீகாழி 


ஆயிலியம் சதயம் பூரம் திருவாதிரை அத்தம் 
சித்திரை கார்த்திகை உத்திரம் 


24 224 2226 


கார்த்திகை 
லி 
சித்திரை 

ஐப்பசி மார்கழி 


ச 


ஆவணி 


மகம் 


ஆனி 


- 


லி 
புரட்டாசி 

மாசி லி 

புரட்டாசி லி 

ஐப்பசி பங்குனி 


சோ 


|||| 


அசுவதி அத்தம் இரேவதி -உத்தராடம் மூலம் திருவாதிரை 


நாயன்மார்பெயர் 


குலம் 


நாடு 


ஊர் 


வழி பாடு 


திருநட்சத்திரம் 


- 


ஆடி 


பாணி பூராடம் 


மாசி 


ஆவணி 


வேணி 


கணம்புல்லர் கண்ணப்பர் 
கலிக்கம்பர் கலியர் கழறிற்றறிவார் கழற்சிங்கர் காரியார் காரைக்காலம்மையார் குங்கிலியக்கலயர் குலச்சிறையார் கூற்றுவர் 
கோச்செங்கட்சோழர் கோட்புலியார் சடையனார் சண்டேசுரர் சத்தியார் சாக்கியர் சிறப்புலியார் சிறுத்தொண்டர் சுந்தரர் 


தெரியாதுஇருக்குவேளூர் 

லிகார்த்திகை 
கார்த்திகை 
வேடந்தொஉடுப்பூர் 

லி 

மிருகசீரிடம் 
வணிகர் 
திருப்பெண்ணாட 

தை 

இரேவ 

தி செக்கார்தொதிருவொற்றியூர்லி 

ஆடி 

கேட்டை அரசர்மலைகொடுங்கோளூர் 

லி 

சுவாதி அரசர் 

லி 

வைகாச தெரியாதுசோ(திருக்கட 

லி வணிகர்காரைக்கால் 

பங்குனி 

சுவாதி அந்தணர் 
சோதிருக்கட்வூர் லி 

மூலம் 
தெரியாது 
மணமேற்குடி 

னுடம் 
கள 
கதை 

லி ஆடி 

திருவாதிரை 

லி மாசி --சதயம் வேளாளர் 
சோ 
நாட்டியத்தான்கு 

கேட்டை ஆதிசைவர்நடுதிருநாவலூர் 

லி 
மார்கழி திருவாதிரை அந்தணர் 
சோ 
( 
திருசேய்ஞலூர் 

உத்திரம் 
வேளாளர் 
சோ 
சோ 
வரிஞ்சியூர் 

ஐப்பசி 

பூசம் வேளாளர்திருச்சங்கமங்கை லி 

மார்கழி அந்தணர் சோதிரு-ஆக்கூர் 

லி கார்த்திகை மாமாத்திரர்சோசெங்காட்டாங்குடி 
சித்திரை 

---பாணி ஆதிசைவர்நடு திருநாவலூர் கு 

ஆடி 

சுவாதி 


அரசர் அரசர் 


சோ 


லி 


லி 


தை 


பூராடம் பூராடம் 


ச 


DNTER 


நாயன்மார்பெயர் 


குலம் 


நாடு 


வழி பாடு 


திருநட்சத்திரம் 


லி 


ஆவணி 


பூசம் 


லி 


* 


லி 


புலையர் குயவர் 


தை 


செருத்துணையார் சோமாசிமாதர் தண்டியடிகள் திருக்குறிப்புத்தொண்டர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்காசர் திருநாளைப்போவார் 

ருநீலகண்ட 
திருநீலகண்ட 
யாழ்ப்பாண 

நீலநக்கர் 
திருமூலர் நமி 
நந்திட்டிகள் நரசிங்கமுனையரையர் 
நின்றசீர்நெடுமாறர் 
நேசர் புகழ்ச்சோழர் புகழ்த்துணையார் பூசலார் பெருமிழலைக்குறும்பர் மங்கையர்க்காசியார் 


வைகாசி ஐப்பசி 


வேளாளர் 
சோ 

தஞசாவூர் அந்தணர் திருவம்பர் 

குவைகாசி 

ஆயிலியம் 
தெரியாது 
சோ 
திருவாரூர் 

பங்குனி 

-சதயம் ஏகாலியர்தொகாஞ்சீபுரம் 

சித்திரை---சுவாதி அந்தணர் 
சோ 
சீகாழி 

வைகாசி 

மூலம் 
வேளாளர் 
திருவாமூர் 

சித்திரை--சதயம் ஆதனூர் 

புரட்டாசி உரோகிணி 
சோ 
சிதம்பரம் 

விசாகம் பாணர்எருக்கத்தம்புலியூகு 

வைகாசி 

மூலம் அந்தணர் 
சோ 
சாத்தமங்கைலி 

மூலம் 
சோ 
சாத்தனூர் 

து 

அசுதி அந்தணர் 
சோ 
ஏமப்பேறூர் 

லி 

வைக-சி புரட்டாசி 

- 
சதயம் அரசா 

ஐப்பசி 

-பாணி சாலியர் காம்பீலி 

பங்குனி 

---உரோகிணி 
சோ 
- 
உரையூர் 

கார்த்திகை ஆதிசைவர்செருவிலிபுத்தூர் லி 

ஆயிலியம் அந்தணர் 
தொ 
திருநின்றவூர் 

ஐப்பசி 

அனுடம் 
தெரியாது 
பெருமிழலை 

சித்திரை |அரசர் மதுரை 

சித்திரை 

-உரோகிணி 


இடையர் 


பூசம் 


வணி 


லி 


|| 


நாயன்மார்பெயர் 


குலம் 


ஊர் 


வழி பாடு 


திருநட்சத்திரம் 


முருகர் 


மூலம் 


மூர்க்கர் 


மூலம் 


லி 


மானக்கஞ்சாறர் 

வேளாளர் கஞ்சாறர் 

மார்கழி --சுவாதி அந்தணர் 
சோ 
திருப்புகலூர் 

வைகாசி முனையடுவார் வேளாளர் 
சோ 
திருநீடுர் 

பங்குனி 
- 
பூசம் 
வேளாளர் 
தொ 
திருவேற்காடு 

கார்த்திகை 
-- 
மூர்த்தி 

வணிக்கர் மதுரை 

கார்த்திகை 
மெய்ப்பொருளார் 

அரசர் 

நடு 
திருக்கோவலூர் 
கார்த்திகை 
--உ உத்திரம் 
வாயிலார் 

வேளாளர் 
தொ 
தொ 
திருமயிலாப்பூர் 
லி 
மார்கழி 
இரேவதி விறன்மிண்டர் வேளாளர் 
மலை 
செங்குன்றூர் 

சித்திரை 

திருவரதிசை 
குறிப்பு 
: 
நாடு 
: 
- 
கோ 
- 
கோனாடு 
; 
சோ 
- 
சோழ 
நாடு 
; 
தொ 
தொண்டை 
நாடு 
நடுநா 

பா 
- 
டாண்டிய 
நாடு 
; 
மனை 
. 
மலை 
நாடு 
; 
மழ 
- 
மழ 
நாடு 
. 
வழிபாடு 
: 
-கு 
• 
குரு 
வழிபாடு 
; 
லி 
- 
இலிங்க 
வழிபாடு 
; 
ச 
. 
சங்கம 
( 
அடியார் 
) 
வழிபாடு 
, 
தொகையடியார் 
: 
- 
தில்லைவாழந்தணர் 
, 
பொய்யடிமையில்லாத 
புலவர் 
, 
பத்தாய்ப்பணிவார் 
, 

பாமனையே 
பாடுவார் 
, 
சித்தத்தைச் 
சிவன்பாலே 
வைத்தார் 
, 
திருவாரூர்ப் 
பிறந்தார் 
, 
முட்போதும் 
திருமேனி 
தீண்டுவார் 
, 
முழுநீறு 
பூசிய 
முனிவர் 
, 
அப்பாலும் 
டிச்சார்க் 
தார் 
ஆகிய 
ஒன்பதின்மர் 
ஆவர் 
. 
இவர்களுள் 
தில்லைவாழந்தணர் 
தில்லையில் 
( 
சிதம்பரத்தில் 
) 
உள்ள 
தீட்சிதர்கள் 
; 
முப்போதும் 
திருமேனி 
தீண்டுவார் 
ஆதிசைவர் 
; 
ஏனையோர் 
ஊர் 
, 
குலம் 
முதலியன 
அறிவதற்கு 
ஆதாரம் 
ஒன்றுமில்லை 
. 


- 


சேக்கிழார் துதி 


தொகையா நாவ லூராளி 

தொடுத்த திருத்தொண் டப்பெருமை 
வகையால் விளங்க உயர் நம்பி 

யாண்டார் வகுப்ப மற்றதனைத் 
தகையா அன்பின் விரித்துலகோர் 

தம்மை அடிமைத் திறப்பாட்டின் 
உகையா நின்ற சேக்கிழான் 
ஒளிர்பொற் கமலத் தாள்பணிவாம் . ” 

-- திருவானைக்காப் புராணம் . 


செந்திலாண்டவன் துணை 

திருச்சிற்றம்பலம் 
பெரிய புராணம் 

என்று வழங்குகின்ற 
ருத்தொண்டர் புராணம் 


பாயிரம் 


oooQ * 0000 


| 


1 


வாழ்த்து 
உலகெலாம்உணர்ந் தோதற் கரியவன் 
நிலவு லாவிய நீர்மலி வேணியன் 
அலகில் சோதியன் அம்பலத் தாடுவான் 
மலர்சி லம்படி வாழ்த்தி வணங்குவாம் . 
ஊன டைந்த உடம்பின் பிறவியே 
தான டைந்த உறுதியைச் சாருமால் 
தேன டைந்த மலர்ப்பொழில் தில்லையுள் 
மாக டஞ்செய் வரதர்பொற் றாள்தொழ . 
எடுக்கும் மாக்கதை இன்றமிழ்ச் செய்யுளாய் 
நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திடத் 
தடக்கை ஐந்துடைத் தாழ்செவி நீள் முடிக் 
கடக்க ளிற்றைக் கருத்துள் இருத்துவாம் . 


3 


திருக்கூட்டம் 
மதிவளர் சடைமுடி மன்று ளாரை முன் 
துதிசெயும் நாயன்மார் தூய சொல்மலர்ப் 


2 


திருத்தொண்டர் புராணம் 


பொதிநலன் நுகர் தரு புனிதர் பேரவை 
விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே . 


4 


அவையடக்கம் 


அளவி லாத பெருமைய ராகிய 
அளவி லாஅடி யார்புகழ் கூறுகேன் 
அளவு கூட உரைப்பரி தாயினும் 
அளவி லாசை துரப்ப அறைகுவேன் . 

5 
தெரிவ ரும்பெரு மைத்திருத் தொண்டர்தம் 
பொருவ ருஞ்சீர் புகலலுற் றேன் முற்றப் 
பெருகு தெண்கடல் ஊற்றுண் பெருநசை 
ஒருசு ணங்கனை ஒக்குந் தகைமையேன் . 

8 
செப்ப லுற்ற பொருளின் சிறப்பினால் 
அப்பொ ருட்குரை யாவருங் கொள்வரால் 
இப்பொ ருட்கென் னுரைசிறி தாயினும் 
மெய்ப்பொ ருட்குரி யார் கொள்வர் மேன்மையால் . 7 
மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம் 
சேய வன் திருப் பேரம்பலம் செய்ய 
தூய பொன்னணி சோழன் நீ டூழி பார் 
ஆய சீர்அந் பாயன் அரசவை . 

8 
அருளின் நீர்மைத் திருத்தொண் டறிவரும் 
தெருளில் நீரிது செப்புதற் காம்எனின் 
வெருளில் மெய்ம்மொழி வான் நிழல் கூறிய 
பொருளின் ஆகும் எனப்புகல் வாம் அன்றே . 9 

நூற்பெயர் 
இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுல கத்து முன்னாள் 
தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுட் சார்ந்து நின்ற 
பொங்கிய இருளை ஏனைப் புற இருள் போக்கு கின்ற 
செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம் . 


1 ஊற்றும் என்றும் , உற்றுண் என்றும் பாடம் . 


முதற்காண்டம் 
1. திருமலைச் சருக்கம் 


0000 * 0000 


1. திருமலைச் சிறப்பு 


1 


2 


3 


பொன்னின் வெண்திரு நீறு புனைந்தெனப் 
பன்னும் நீள்பனி மால்வரைப் பாலது 
தன்னை யார்க்கும் அறிவரி யான்என்றும் 
மன்னி வாழ்கயி லைத்திரு மாமலை . 
அண்ணல் வீற்றிருக்கப்பெற்ற தாதலின் 
நண்ணும் மூன்றுல குந்நான் மறைகளும் 
எண்ணில் மாதவஞ் செய்யவந் தெய்திய 
புண்ணி யந்திரண் டுள்ளது போல்வது . 
நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி 
இலகு தண்தளிர் ஆகஎ ழுந்ததோர் 
உலகம் என்னும் ஒளிமணி வல்லிமேல் 
மலரும் வெண்மலர் போல்வதம் மால்வரை . 
மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சையர் 
கான வீணையின் ஓசையும் காரெதிர் 
தான மாக்கள் முழக்கமும் தாவில்சீர் 
வான துந்துபி ஆர்ப்பும் மருங்கெலாம் . 
பனிவி சும்பில் அமரர் பணிந்து சூழ் 
அனித கோடி அணிமுடி மாலையும் 
புனித கற்பகப் பொன்னரி மாலையும் 
முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெலாம் . 
நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் 
நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ 
கோடி கோடி குறட்சிறு பூதங்கள் 
பாடி ஆடும் பரப்பது பாங்கெலாம் . 
ஆர்ப்ப என்றும் பாடம் . 


5 


6 


1 


4 


திருத்தொண்டர் புராணம் 


நாய கன்கழல் சேவிக்க நான் முகன் 
மேய காலம் அலாமையின் மீண்டவன் 
தூய மால்வரைச் சோதியில் மூழ்கியொன் 
றாய அன்னமும் காணா தயர்க்குமால் . 

7 
காதில் வெண் குழையோன் கழல்தொழ நெடியோன் காலம் 
பார்த் திருந்ததும் அறியான் , சோதிவெண் கயிலைத் தாழ்வரை 
முழையில் துதிக்கையோன் ஊர்தியைக் கண்டு , மீதெழு பண் 
டைச் செஞ்சுடர் இன்று வெண்சுட ரானதென் றதன்கீழ் , ஆதிஏ 
னமதாய் இடக்கலுற் றான் என் றதனைவந் தணை தரும் கலுழன் . ” 8 

அரம்பைய ராடல் முழவுடன் மருங்கில் அருவிகள் எதி 
ரெதிர் முழங்க , வரம்பெறு காதல் மனத்துடன் தெய்வ மது 
மலர் இருகையும் ஏந்தி , நிரந்தரம் மிடைந்த விமானசோ பான 
நீடுயர் வழியினால் ஏறிப் , புரந்தரன் முதலாங் கடவுளர் போற் 
றப் பொலிவதத் திருமலைப் புறம்பு . 

9 
வேதநான் முகன்மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண் 
ணிலார் மற்றும் , காதலால் மிடைந்த முதற்பெருந் தடையாம் 
கதிர்மணிக் கோபுரத் துள்ளார் , பூதவே தாளப் பெருங்கண 
நாதர் போற்றிடப் பொதுவில்நின் றாடும் , நாதனார் ஆதி தேவனார் 
கோயில் நாயகன் நந்தியெம் பெருமான் . 

10 
நெற்றியிற் கண்ணர் நாற்பெருந் தோளர் நீறணி மேனியர் 
அனேகர் , பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அடியார் பிஞ்ஞகன் 
தன்னருள் பெறுவார் , மற்றவர்க் கெல்லாம் தலைமையாம் பணி 
யும் மலர்க்கையில் சுரிகையும் பிரம்பும் , கற்றைவார் சடையான் 
அருளினால் பெற்றான் காப்பதக் கயிலைமால் வரைதான் . 11 

கையில் மான் மழுவர் கங்கைசூழ் சடையில் கதிரிளம் பிறை 
நறுங் கண்ணி , ஐயர்வீற் றிருக்குந் தன்மையி னாலும் அளப்பரும் 
பெருமையி னாலும் , மெய்யொளி தழைக்குந் தூய்மையி னாலும் 
வென்றிவெண் குடைஅந பாயன் , செய்யகோல் அபயன் திரு 
மனத் தோங்கும் திருக்கயி லாயநீள் சிலம்பு . 

12 
செழுஞ்சுடர் என்றும் பாடம் . 2 இதவன வெள்ளிப்பாடல் என்பர் . 
பெறுங் என்றும் பாடம் . துள்ளான் என்றும் பாடம் . 


1 


4 


திருமலைச் சிறப்பு 


5 


13 


14 


15 


அன்ன தன் திருத் தாழ்வரை யின் இடத் ( து ) 
இன்ன தன்மையன் என்றறி யாச்சிவன் 
தன்னை யேஉணர்ந் தார்வம் தழைக்கின்றான் 
உன்ன ருஞ்சீர் உபமன் னியமுனி . 
யாத வன் துவ ரைக்கிறை யாகிய 
மாத வன் முடி மேலடி வைத்தவன் 
பூத நாதன் பொருவருந் தொண்டினுக் ( கு ) 
ஆதி அந்தம் இலாமை அடைந்தவன் . 
அத்தர் தந்த அருட்பாற் கடலுண்டு 
சித்தம் ஆர்ந்து தெவிட்டி வளர்ந்தவன் 
பத்த ராய முனிவர்பல் லாயிரர் 
சுத்த யோகிகள் சூழ இருந்துழி . 
அங்கண் ஓரொளி ஆயிர ஞாயிறு 
பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிடத் 
துங்க மாதவர் சூழ்ந்திருந் தாரெலாம் 
“ இங்கி தென்கொல் அதிசயம் என்றலும் . 
அந்தி வான்மதி சூடிய அண்ணல் தாள் 
சிந்தி யாஉணர்ந் தம்முனி " தென் திசை 
வந்த நாவலர் கோன்புகழ் வன்றொண்டன் 
எந்தை யார் அருளால் அணை வான் ” என . 
கைகள் கூப்பித் தொழுதெழுந் தத்திசை 
மெய்யில் ஆனந்த வாரி விரவிடச் 
செய்ய நீள்சடை மாமுனி செல்வுழி 
ஐயம் நீங்க வினவுவோர் அந்தணர் . 

சம்பு வின் அடித் தாமரைப் போதலால் 
எம்பி ரான் இறைஞ் சாயிஃ தென் " எனத் 
“ தம்பி ரானைத்தன் உள்ளம் தழீ இயவன் 
நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான் . ” 
என்று கூற இறைஞ்சி இயம்புவார் 
“ வென்ற பேரொளி யார்செய் விழுத்தவம் 


16 


17 


18 


19 


6 


திருத்தொண்டர் புராணம் 


20 


21 


22 


23 


நன்று கேட்க விரும்பும் நசையினோம் 
இன்றெ மக்குரை செய்தருள் " என்றலும் . 
உள்ள வண்ணம் முனிவன் உரைசெய்வான் 
வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய 
வள்ளல் சாத்தும் மதுமலர் மாலையும் 
அள்ளும் நீறும் எடுத்தணை வானுளன் . 
அன்ன வன்பெயர் ஆலால சுந்தரன் 
முன்னம் ஆங்கொரு நாள்முதல் வன் தனக் ( கு ) 
இன்ன ஆமெனும் நாண்மலர் கொய்திடத் 
துன்னி னான் நந் தனவனச் சூழலில் . 
அங்கு முன்னெமை ! ஆளுடை நாயகி 
கொங்கு சேர்குழற் காமலர் கொய்திடத் 
திங்கள் வாள்முகச் சேடியர் எய்தினார் 
பொங்கு கின்ற கவினுடைப் பூவைமார் . 
அந்த மில்சீர் அனிந்திதை ஆய்குழம் 
கந்த மாலைக் கமலினி என்பவர் 
கொந்து கொண்ட திருமலர் கொய்வுழி 
வந்து வானவர் ஈசர் அருளென . 
மாத வம்செய்த தென்திசை வாழ்ந்திடத் 
தீதி லாத்திருத் தொண்டத் தொகைதாப் 
போது வார் அவர் மேல்மனம் போக்கிடக் 
காதல் மாதருங் காட்சியில் கண்ணினார் . 
முன்னம் ஆங்கவன் மொய்ம்முகை நாண்மலர் 
என்னை ஆட்கொண்ட ஈசனுக் கேய்வன 
பன்ம லர்கொய்து செல்லப் பனிமலர் 
அன்னம் அன்னவ ருங்கொண் டகன் றபின் . 
ஆதி மூர்த்தி அவன் திறம் நோக்கியே 
* மாதர் மேல்மனம் வைத்தனை தென்புவி 


24 


25 


26 


1 


முன்னரே என்றும் பாடம் . 


திருமலைச் சிறப்பு 


7 


மீது தோன்றி அம் மெல்லிய லாருடன் 
காதல் இன்பம் கலந்தணை வாய் என . 

27 
கைக ளஞ்சலி கூப்பிக் கலங்கினான் 
‘ செய்ய சேவடி நீங்குஞ் சிறுமையேன் 
மையல் மானுட மாய்மயங் கும்வழி 
ஐயனே ! தடுத் தாண்டருள் செய் என . 

28 
அங்க ணாளன் ? அதற்கருள் செய்தபின் 
நங்கை மாருடன் நம்பிமற் றத்திசை 
தங்கு தோற்றத்தில் இன்புற்றுச் சாரு மென் ( று ) 
அங்க வன்செயல் எல்லாம் அறைந்தனன் . 

23 
அந்த ணாளரும் ஆங்கது கேட்டவர் 

பந்த மானுடப் பாற்படு தென் திசை 
இந்த வான் திசை எட்டினும் மேற்பட 
வந்த புண்ணியம் யாதெ ” ன மாதவன் . 
பொருவ ருந்தவத் தான் புலிக் காலனாம் 
அருமுனிஎந்தை அர்ச்சித்தும் உள்ளது 
பெருமை சேர் பெரும் பற்றப் புலியூர்என் ( று ) 
ஒருமை யாளர்வைப் பாம்பதி ஓங்குமால் . 

31 
அத்தி ருப்பதி யில் நமை ஆளுடை 
மெய்த்த வக்கொடி காண விருப்புடன் 
அத்தன் நீடிய அம்பலத் தாடும்மற் 
றித்தி றம்பெற லாம்திசை எத்திசை. 

32 
பூதம் யாவையின் உள்ளலர் போதென 
வேத மூலம் வெளிப்படு மேதினிக் 
காதல் மங்கை இதய கமலமாம் 
மாதொர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால் . 

33 
எம்பி ராட்டி இவ் வேழுல கீன்றவள் 
தம்பி ரானைத் தனித்தவத் தால் எய்திக் 
1 கலங்கி நான் என்றும் பாடம் . அங்கணாதன் என்றும் பாடம் , 
பெருமைசூழ் என்றும் பாடம் . யாவையுமுள்ளலர் என்றும் பாடம் , 


2 


8 


திருத்தொண்டர் புராணம் 


34 


35 


36 


கம்பை யாற்றில் வழிபடு காஞ்சி என் ( று ) 
உம்பர் போற்றும் பதியும் உடையது . 
நங்கள் நாதனாம் நந்தி தவஞ்செய்து 
பொங்கு நீடருள் எய்திய பொற்பது 
கங்கை வேணி மலாக் கனல்மலர் 
செங்கை யாளர் ஐயாறும் திகழ்வது . 
தேசம் எல்லாம் விளக்கிய தென் திசை 
ஈசர் தோணி புரத்துடன் எங்கணும் 
பூசனைக்குப் பொருந்தும் இடம்பல 
பேசில் அத்திசை ஒவ்வா பிறதிசை . 
என்று மாமுனி வன்றொண்டர் செய்கையை 
அன்று சொன்ன படியால் அடியவர் 
தொன்று 1 சீர்த்திருத் தொண்டத் தொகைவிரி 
இன்றென் ஆதர வால் இங் கியம்புகேன் . 
மற்றி தற்குப் பதிகம்வன் றொண்டர்தாம் 
புற்றி டத்தெம் புராணர் அருளினால் 
சொற்ற மெய்த்திருத் தொண்டத் தொகைஎனப் 
பெற்ற நற்பதி கம்தொழப் பெற்றதாம் . 
அந்த மெய்ப்பதி கத்தடி யார்களை 
நந்தம் நாதனாம் நம்பியாண் டார்நம்பி 
புந்தி ஆரப் புகன்ற வகையினால் 
வந்த வாறு வழாமல் இயம்புவாம் . 
உலகம் உய்யவும் சைவம்நின் றோங்கவும் 
அலகில் சீர்நம்பி ஆரூர பாடிய 
நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்துறை 
குலவு தண்புனல் நாட்டணி கூறுவாம் . 


37 


38 


39 


40 


1 


3 


வந்த 


துன்று என்றும் பாடம் . பெற்றதால் என்றும் பாடம் . 
வாறும் என்றும் பாடம் . 


2. திருநாட்டுச் சிறப்பு 


1 


2 


3 


பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுட் 
கோட்டுயர் பனிவரைக் குன்றின் உச்சியில் 
சூட்டிய வளர்புலிச் சோழர் காவிரி 
நாட்டியல் பதனையான் நவிலல் உற்றனன் . 
ஆதிமா தவமுனி அகத்தி யன்தரு 
பூதநீர்க் கமண்டலம் பொழிந்த காவிரி 
மாதர்மண் மடந்தைபொன் மார்பில் தாழ்ந்ததோர் 
ஓதநீர் நித்திலத் தாமம் ஒக்குமால் . 
சையமால் வரைபயில் தலைமை சான்றது 
செய்யபூ மகட்குநற் செவிலி போன்றது 
வையகம் பல்லுயிர் வளர்த்து நாடொறும் 
உய்யவே சுரந்தளித் தூட்டும் நீரது . 
மாலின் உந் திச்சுழி மலர்தன் மேல்வருஞ் 
சால்பினால் பல்லுயிர் தருதன் மாண்பினால் 
கோலநற் குண்டிகை தாங்குங் கொள்கையாற் 
போலும் நான் முகனையும் பொன்னி மாநதி . 
திங்கள்சூ டியமுடிச் சிகரத் துச்சியில் 
பொங்குவெண் தலை நுரை பொருது போதலால் 
எங்கள்நா யகன் முடி மிசைநின் றேயிழி 1 
கங்கையாம் பொன்னியாம் கன்னி நீத்தமே . 
வண்ண நீள் வரைதர வந்த மேன்மையால் 
எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால் 
அண்ணல்பா கத்தையா ளுடைய நாயகி 
உண்ணெகிழ் கருணையின் ஒழுக்கம் போன்றது . 
வம்பு லாமலர் நீரால் வழிபட்டுச் 
செம்பொன் வார்கரை எண்ணில் சிவாலயத் ( து ) 
1 நின்றேய்ந்திழீ என்றும் பாடம் . 


4 


5 


6 


10 


திருத்தொண்டர் புராணம் 


TO 


எம்பி ரானை இறைஞ்சலின் ஈர்ம்பொன்னி 
உம்பர் நாயகர்க் கன்பரும் ஒக்குமால் . 

7 
வாச நீர்குடை மங்கையர் கொங்கையில் 
பூசு குங்கும மும்புனை சாந்தமும் 
வீசு தெண்டிரை மீதிழிந் தோடுநீர் 1 
தேசு டைத்தெனி னுந்தெளி வில்லதே . 

8 
மாவி ரைத்தெழுந் தார்ப்ப வரைதரு 
பூவி ரித்த புதுமதுப் பொங்கிட 
வாவி யிற்பொலி நாடு வளந்தரக் 
காவிரிப்புனல் கால்பரந் தோங்குமால் . 

9 
ஒண்துறைத்தலை மாமத கூடுபோய் 
மண்டு நீர்வய லுட்புக வந்தெதிர் 
கொண்ட மள்ளர் குரைத்தகை ஓசைபோய் 
அண்டர் வானத்தின் அப்புறஞ் சாருமால் . 

10 
மாதர் நாறு பறிப்பவர் மாட்சியும் 
சீத நீர்முடி ” சேர்ப்பவர் செய்கையும் 
ஓதை யார்செய் உழுநர் ஒழுக்கமும் 
காதல் செய்வதோர் காட்சி மலிந்ததே . 

11 
உழுத சால்மிக வூறித் தெளிந்தசே ( று ) 
இழுது செய்யினுள் இந்திரத் தெய்வதம் 
தொழுது நாறு நடுவார் தொகுதியே 
பழுதில் காவிரி நாட்டின் பரப்பெலாம் . 

12 
மண்டுபுனல் பரந்தவயல் வளர்முதலின் சுருள்விரியக் 
கண்டுழவர் பதங்காட்டக் களைகளையுங் கடைசியர்கள் 
தண்டரளஞ் சொரிபணிலம் இடறியிடை தளர்ந்தசைவார் 
வண்டலையுங் குழல் அலைய மடநடையின் வரம்பணைவார் . 13 

மீதழித் தோடுநீர் என்றும் பாடம் . * பூவிரைத்த என்றும் 
பாடம் . * சீதநீண்முடி என்றும் பாடம் . மலிந்தவே என்றும் பாடம் . 
குழல் அசைய என்றும் பாடம் . 


1 


5 


திருநாட்டுச் சிறப்பு 


11 


14 


15 


16 


செங்குவளை பறித்தணிவார் கருங்குழல்மேல் சிறைவண்டை 
அங்கைமலர் களைக்கொடுகைத் தயல்வண்டும் வரவழைப்பார் 
திங்கணுதல் வெயர்வரும்பச் சிறுமுறுவல் தளவரும்பப் 
பொங்குமலர்க் கமலத்தின் புதுமதுவாய் மடுத்தயர்வார் . 
கரும்பல்ல நெல்லென்னக் கமுகல்ல கரும்பென்னச் 
சுரும்பல்லி குடைநீலத் துகளல்ல பகலெல்லாம் 
அரும்பல்ல முலையென்ன அமுதல்ல மொழியென்ன 
வரும்பல்லா யிரங்கடைசி மடந்தையர்கள் வயல் எல்லாம் . 
கயல்பாய்பைந் தடநந்தூன் கழிந்தபெருங் கருங்குழிசி 
வியல்வாய்வெள் வளைத்தரள மலர்வேரி உலைப்பெய்தங் 
கயலாமை அடுப்பேற்றி அரக்காம்பல் நெருப்பூதும் 
வயல் மாதர் சிறுமகளிர் விளையாட்டு வரம்பெல்லாம் . 
காடெல்லாங் கழைக்கரும்பு காவெல்லாங் குழைக்கரும்பு 
மாடெல்லாங் கருங்குவளை வயலெல்லாம் நெருங்குவளை 
கோடெல்லாம் மடஅன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன 
நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் , 

பூலை பாய்பவர் ஆர்ப்புறும் ஓலமும் 
சோலை வாய்வண் டிரைத்தெழு சும்மையும் 
ஞாலம் ஓங்கிய நான் மறை ஓதையும் 
வேலை ஓசையின் மிக்கு விரவுமால் . 
அன்னம் ஆடும் அகன் துறைப் பொய்கையில் 
துன்னும் மேதி படியத் துதைந்தெழும் 
கன்னி வாளை கமுகின்மேற் பாய்வன 
மன்னு வான் மிசை வானவில் போலுமால் . 
காவி னிற்பயி லுங்களி வண்டினம் 
வாவி யிற்படிந் துண்ணும் மலர்மது 
மேவி அத்தடம் மீதெழப் பாய்கயல் 

தாவி அப்பொழி லிற்கனி சாடுமால் . 
5 வாய்மடுத் தயில் வார் என்றும் பாடம் . 


17 


18 


19 


20 


12 


திருத்தொண்டர் புராணம் 


சாலி நீள் வயலின் ஓங்கித் தந்நிகர் இன்றி மிக்கு 
வாலிதாம் வெண்மை உண்மைக் கருவினாம் வளத்த வாகிச் 
சூல்முதிர் பசலை கொண்டு சுருள்விரித் தரனுக் கன்பர் 
ஆலின சிந்தை போல அலர்ந்தன கதிர்க ளெல்லாம் . 21 
பத்தியின் பால ராகிப் பரமனுக் காளாம் அன்பர் 
தத்தமிற் கூடி னார்கள் தலையினால் வணங்கு மாபோல் 
மொய்த்த நீள் பத்தி யின்பால் முதிர்தலை வணங்கி மற்றை 
வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி யெல்லாம் . 22 
அரிதரு செந்நெற் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் 
பரிவுறத் தடிந்த பன்மீன் படர்நெடுங் குன்று செய்வார் 
சுரிவளை சொரிந்த முத்தின் சுடர்ப்பெரும் பொருப்பு யர்ப்பார் 
விரிமலர்க் கற்றை வேரி பொழிந்திழி வெற்பு வைப்பார் . 23 
சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்துக் 
காலிரும் பகடு போக்குங் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம் 
ஆலிய முகிலின் கூட்டம் அருவரைச் சிமயச் சாரல் 1 
மேல்வலங் கொண்டு சூழுங் காட்சியின் மிக்க தன்றே . 

24 
வைதெரிந் தகற்றி ஆற்றி மழைப்பெயல் " மானத் தூற்றிச் 
செய்யபொற் குன்றும் வேறு நவமணிச் சிலம்பும் என்னக் 
கைவினை மள்ளர் வானங் கரக்கவாக் கியநெற் குன்றால் 
மொய்வரை உலகம் போலும் முளரி நீர் மருத வைப்பு . 25 
அரசுகொள் கடன்கள் ஆற்றி மிகுதிகொண் டறங்கள் பேணிப் 
பரவருங் கடவுட் போற்றிக் குரவரும் விருந்தும் பண்பின் 
விரவிய கிளையுந் தாங்கி விளங்கிய குடிகள் ஓங்கி 
வரைபுரை மாடம் நீடி மலர்ந்துள பதிகள் எங்கும் . 

26 


கரும்படு களமர் ஆலைக் கமழ்நறும் புகையோ மாதர் 
சுரும்பெழ அகிலால் இட்ட தூபமோ யூப வேள்விப் 
பெரும் பெயர்ச் சாலை தோறும் பிறங்கிய புகையோ வானின் 
வருங்கரு முகிலோ சூழ்வ மாடமும் காவும் எங்கும் . 

27 
1 சிகரச் சாரல் என்றும் பாடம் . 2 மழைபெயல் , என்றும் பாடம் . 


திருநாட்டுச் சிறப்பு 


13 . 


நாளிகே ரஞ்செ ருந்தி நறுமலர் நரந்தம் எங்கும் 
கோளிசா லந்த மாலங் குளிர்மலர்க் குரவம் எங்கும் 
தாளிரும் போந்து சந்து தண்மலர் நாகம் எங்கும் 
நீளிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர்க் கோங்கம் எங்கும் . 

28 
சூதபா டலங்கள் எங்கும் சூழ்வழை ஞாழல் எங்கும் 
சாதிமா லதிகள் எங்கும் தண் தளிர் நறவம் எங்கும் 
மாதவி சரளம் எங்கும் வகுளசண் பகங்கள் எங்கும் 
போதவிழ் கைதை எங்கும் பூகபுன் னாகம் எங்கும் . 

29 
மங்கல வினைகள் எங்கும் மணஞ்செய்கம் பலைகள் எங்கும் 
பங்கய வதனம் எங்கும் பண்களின் மழலை எங்கும் 
பொங்கொளிக் கலன்கள் எங்கும் புதுமலர்ப் பந்தர் எங்கும் 
செங்கயல் பழனம் எங்கும் திருமகள் உறையுள் எங்கும் . 30 
மேகமும் களிறும் எங்கும் வேதமும் கிடையும் எங்கும் 
யாகமும் சடங்கும் எங்கும் இன்பமும் மகிழ்வும் எங்கும் 
யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் மறுகும் எங்கும் 
போகமும் பொலிவும் எங்கும் புண்ணிய முனிவர் எங்கும் . 31 
பண்டரு விபஞ்சி எங்கும் பாதசெம் பஞ்சி எங்கும் 
வண்டறை குழல்கள் எங்கும் வளரிசைக் குழல்கள் எங்கும் 
தொண்டர்தம் இருக்கை எங்கும் சொல்லுவ திருக்கை எங்கும் 
தண்டலை பலவும் எங்கும் தாதகி பலவும் எங்கும் . 

32 
மாடுபோ தகங்கள் எங்கும் வண்டுபோ தகங்கள் எங்கும் 
பாடும் அம் மனைகள் எங்கும் பயிலும் அம் மனைகள் எங்கும் 
நீடுகே தனங்கள் எங்கும் நிதிநிகே தனங்கள் எங்கும் 
தோடுசூழ் மாலை எங்கும் துணை வர்சூழ் மாலை எங்கும் . 
வீதிகள் விழவின் ஆர்ப்பும் விரும்பினர் விருந்தின் ஆர்ப்பும் 
சாதிகள் நெறியில் தப்பா தனயரும் மனையில் தப்பா 
நீதிய புள்ளும் மாவும் நிலத்திருப் புள்ளு மாவும் 
ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உறுபிணி வரத்தாம் அஞ்சும் . 34 

தப்பார் என்றும் பாடம் . 


14 


திருத்தொண்டர் புராணம் 


நற்றமிழ் வரைப்பின் ஓங்கு நாம்புகழ் திருநா டென்றும் 
பொற்றடந் தோளால் வையம் பொதுக்கடிந் தினிது காக்கும் 
கொற்றவன் அநபா யன்பொற் குடைநிழற் குளிர்வ தென்றால் 
மற்றதன் பெருமை நம்மால் வரம்புற விளம்ப லாமோ . 35 


3. திருநகரச் சிறப்பு 


சொன்ன நாட்டிடைத் தொன்மையில் மிக்கது 

னு மாமல ராள்வழி பட்டது 
வன்னி யாறு மதிபொதி செஞ்சடைச் 
சென்னி யார்திரு வாரூர்த் திருநகர் . 

1 
வேத ஓசையும் வீணையின் ஓசையும் 
சோதி வானவர் தோத்திர ஓசையும் 
மாதர் ஆடல் மணிமுழ வோசையும் 
கீத ஓசையு மாய்க்கிளர் வுற்றவே .2 

2 
பல்லி யங்கள் பரந்த ஒலியுடன் 
செல்வ வீதிச் செழு மணித் தேரொலி 
மல்லல் யானை ஒலியுடன் மாவொலி 
எல்லை இன்றி எழுந்துள எங்கணும் . 

3 
மாட மாளிகை சூளிகை மண்டபம் 
கூட சாலைகள் கோபுரம் தெற்றிகள் 
நீடு சாளர நீடரங் கெங்கணும் 
ஆடல் மாதர் அணிசிலம் பார்ப்பன . 

4 
அங்கு ரைக்கென் னளவப் பதியிலார் 
தங்கள் மாளிகை யின்னொன்று சம்புவின் 
பங்கி னாள் திருச் சேடி பரவையாம் 
மங்கை யார் அவ தாரஞ்செய் மாளிகை . 

1 வரைப்பினிங்கு என்றும் , வரைப்பினீங்கு என்றும் பாடம் .. 
* இது , திருவாரூர்ச் சிறப்பு என்றும் , மனுநீதிகண்ட புராணம் என்றும் 
பிரதிகளில் உள்ளது . கிளர்வுற்றதே என்றும் பாடம் . 


5 


திருநகரச் சிறப்பு 


15 


படர்ந்த பேரொளிப் பன் மணி வீ திபார் 
இடந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் 
தொடர்ந்து கொண்டவன் தொண்டர்க்குத் தூதுபோய் 
நடந்த செந்தா மரையடி நாறுமால் . 

6 
செங்கண் மாதர் தெருவில் தெளித்தசெங் 
குங்கு மத்தின் குழம்பை அவர்குழல் 
பொங்கு கோதையிற் பூந்துகள் வீழ்ந்துடன் 
அங்கண் மேவி அளறு புலர்த்துமால் . 

7 
உள்ளம் ஆர் உரு காதவர் ஊர்விடை 
வள்ள லார்திரு வாரூர் மருங்கெலாம் 
தெள்ளும் ஓசைத் திருப்பதி கங்கள்பைங் 
கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள் . 

8 
விளக்கம் மிக்க கலன்கள் விரவலால் 
துளக்கில் பேரொலி யால் துன்னு பண்டங்கள் 
வளத்தொ டும்பல வாறு மடுத்தலால் 
அளக்கர் போன்றன ஆவண வீதிகள் . 

9 
ஆர ணங்களே அல்ல மறுகிடை 
வார ணங்களும் மாறி முழங்குமால் 
சீர ணங்கிய தேவர்க ளேயலால் 
தோர ணங்களில் தாமமுஞ் சூழுமால் . 

10 
தாழ்ந்த வேணியர் சைவர் தபோதனர் 
வாழ்ந்த சிந்தை முனிவர் மறையவர் 
வீழ்ந்த இன்பத் துறையுள் விரவுவார் 
சூழ்ந்த பல்வே றிடத்ததத் தொல் நகர் . 

11 
நிலம கட்கழ கார்திரு நீள் நுதல் 
திலகம் ஒப்பது செம்பியர் வாழ்பதி 
மலர்ம கட்குவண் தாமரை போல் மலர்ந் ( து ) 
அலகில் சீர்த்திரு வாரூர் விளங்குமால் . 

12 
அன்ன தொல்நக ருக்கர சாயினான் 
துன்னு செங்கதி ரோன் வழித் தோன்றினான் 
துறையில் என்றும் பாடம் . 


1 


16 


திருத்தொண்டர் புராணம் 


மன்னு சீர்அநபாயன் வழிமுதல் 
மின்னும் மாமணிப் பூண்மனு வேந்தனே . 

13 
மண்ணில் வாழ்தரு மன்னுயிர் கட்கெலாம் 
கண்ணும் ஆவியும் ஆம்பெருங் காவலான் 
விண்ணு ளார் மகிழ் வெய்திட வேள்விகள் 
எண்ணி லாதன மாண . இயற்றினான் . 

14 
கொற்ற ஆழி குவலயஞ் சூழ்ந்திடச் 
சுற்று மன்னர் திறைகடை சூழ்ந்திடச் 
செற்றம் நீக்கிய செம்மையின் மெய்ம்மனுப் 
பெற்ற நீதியுந் தன் பெயர் ஆக்கினான் . 

15 
பொங்கு மாமறைப் புற்றிடங் கொண்டவர் 
எங்கும் ஆகி இருந்தவர் பூசனைக் ( கு ) 
அங்கண் வேண்டும் நிபந்தமா ராய்ந்துளான் ! 
துங்க ஆகமம் சொன்ன முறைமையால் . 

16 
அறம்பொரு ளின்ப மான அறநெறி வழாமற் புல்லி 
மறங்கடிந் தரசர் போற்ற வையகம் காக்கும் நாளில் 
சிறந்தநல் தவத்தால் தேவி திருமணி வயிற்றின் மைந்தன் 
பிறந்தனன் உலகம் போற்றப் பேர் அரிக் குருளை அன்னான் . 17 
தவமுயன் றரிதில் பெற்ற தனிஇளங் குமரன் நாளுஞ் 
சிவமுயன் றடையுந் தெய்வக் கலைபல திருந்த ஓதிக் 
கவனவாம் புரவி * யானை தேர்படைத் தொழில்கள் கற்றுப் 
பவமுயன் றதுவும் பேறே எனவரும் பண்பின் மிக்கான் . 18 
அளவில்தொல் கலைகள் முற்றி அரும்பெறல் தந்தை மிக்க 
உளமகிழ் காதல் கூர ஓங்கிய குணத்தால் நீடி 
இளவர சென்னுந் தன்மை எய்துதற் கணிய னாகி 
வளரிளம் பரிதி போன்று வாழுநாள் ஒருநாள் மைந்தன் . 19 
திங்கள் வெண் கவிகை மன்னன் திருவளர் கோயில் நின்று 
மங்குல்தோய் மாடவீதி மன்னிளங் குமரர் சூழக் 

ஆராய்ந்தனன் என்றும் பாடம் . வயிற்று என்றும் பாடம் . 
3 கவனவெம்பு ரவி என்றும் பாடம் . 


1 


2 


திருநகரச் சிறப்பு 


17 


5 


கொங்கலர் மாலை தாழ்ந்த குங்குமங் குலவு தோளான் 
பொங்கிய தானை சூழத் தேர்மிசைப் பொலிந்து போந்தான் . 20 
பரசுவந் தியர்முன் சூதர் மாகதர் ஒருபால் பாங்கர் 
விரைநறுங் குழலார் சிந்தும் வெள்வளை ஒருபால் மிக்க 
முரசொடு சங்கம் ஆர்ப்ப முழங்கொலி ஒருபால் வென்றி 
அரசிளங் குமரன் போதும் அணிமணி மாட வீதி . 

21 
தனிப்பெருந் தருமம் தானோர் தயா இன்றித் தானை மன்னன் 
பனிப்பில்சிந் தையினில் உண்மைப் பான்மை சோதித்தால் என்ன 
மனித்தர் தன் வரவு காணா வண்ணமோர் வண்ணம் நல் ஆன் 
புனிற்றிளங் கன்று துள்ளிப் போந்ததம் மறுகி னூடே. 22 
அம்புனிற் றாவின் கன்றோர் அபாயத்தின் ஊடு போகிச் 
செம்பொனின் தேர்க்கால் மீது விசையினால் செல்லப் பட்டே 
உம்பரின் அடையக் கண்டங் குருகுதாய் அலமந் தோடி 
வெம்பிடும் அலறும் சோரும் மெய்ந்நடுக் குற்று வீழும் . 
மற்றது கண்டு மைந்தன் “ வந்ததிங் கபாயம் " என்று 
சொற்றடு மாறி நெஞ்சில் துயருழந் தறிவ ழிந்து 
“ பெற்றமுங் கன்றும் இன்றென் உணர்வெனும் பெருமை மாளச் 
செற்ற , என் செய்கேன் " என்று தேரினின் றிழிந்து வீழ்ந்தான் . 24 
அலறுபேர் ஆவை நோக்கி ஆருயிர் பதைத்துச் சோரும் 
நிலமிசைக் கன்றை நோக்கி நெடிதுயிர்த் திரங்கி நிற்கும் 
மலர்தலை உலகங் காக்கும் மனுவெனும் என்கோ மானுக் ( கு ) 
உலகில் இப் பழிவந் தெய்தப் பிறந்தவா ஒருவன் என்பான் . 25 
" வந்த இப் பழியை மாற்றும் வகையினை மறை நூல் வாய்மை 
அந்தணர் விதித்த ஆற்றால் ஆற்றுவ தறமே ஆகில் 
எந்தைச தறியா முன்னம் இயற்றுவன் என்று மைந்தன் 
சிந்தைவெந் துயரந் தீர்ப்பான் திருமறை யவர்முன் சென்றான் . 26 
தன்னுயிர்க் கன்று வீயத் தளர்ந்த ஆத் தரியா தாகி 
முன் நெருப் புயிர்த்து விம்மி முகத்தினில் கண்ணீர் வார 

பா - ம்- தாழ்ந்து , 2 குங்குமக் குவவுத்தோளான் . வந்திகண் ; 
வந்திகர் . • மறுங்கினூடு . செல்லப்பட்டங்கு . 

2 


18 


திருத்தொண்டர் புராணம் 


மன்னுயிர் காக்குஞ் செங்கோல் மனுவின் பொற்கோயில் வாயில் 
பொன்னணி மணியைச் சென்று கோட்டினால் புடைத்த தன்றே . 
பழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தின் ஒலியோ வேந்தன் 
வழித்திரு மைந்தன் ஆவி கொளவரும் மறலி ஊர்திக் 
கழுத்தணி மணியின் ஆர்ப்போ என்னத்தன் கடைமுன் கேளாத் 

28 
தெழித்தெழும் ஓசை மன்னன் செவிப்புலம் புக்க போது . 
ஆங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்து 
பூங்கொடி வாயில் நண்ணக் காவலர் எதிரே போற்றி 
“ ஈங்கிதோர் பசுவந் தெய்தி , இறைவ ! நின் கொற்ற வாயில் 
தூங்கிய மணியைக் கோட்டால் துளக்கிய ” தென்று சொன்னார் . 

மன்னவன் அதனைக் கேளா வருந்திய பசுவை நோக்கி , 
“ என் இதற் குற்ற ” தென்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க , 
முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துளான் முதிர்ந்த கேள்வித் , 
தொன்னெறி அமைச்சன் மன்னன் தாளிணை தொழுது சொல் 
வான் . 

30 
“ வளவ ! நின் புதல்வன் ஆங்கோர் மணிநெடுக் தேர்மேல் ஏறி 
அளவில்தேர்த் தானை சூழ அரசுலாந் தெருவில் போங்கால் 
இளைய ஆன் கன்று தேர்க்கால் இடைப்புகுந் திறந்த தாகத் 
தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்ததித் தன்மை ” என்றான் . 31 
அவ்வுரை கேட்ட வேந்தன் ஆவுறு துயரம் எய்தி 
வெவ்விடந் தலைக்கொண் டாற்போல் வேதனை அகத்து மிக் " கிங் 
கிவ்வினை விளைந்த வாறென் றிடருறும் இரங்கும் ஏங்கும் ( ன் . 
செவ்விதென் செங்கோல் " என்னும் தெருமரும் தெளியும் தேறா 
மன்னுயிர் புரந்து வையம் பொதுக்கடிந் தறத்தில் நீடும் 
என்னெறி நன்றால் " என்னும் " என் செய்தால் தீரும் என்னும் 
தன்னிளங் கன்று காணாத் தாய்முகங் கண்டு சோரும் 
அந்நிலை அரசன் உற்ற துயரம்ஓர் அளவிற் றன்றால் . 

33 
மந்திரிகள் அதுகண்டு மன்னவனை அடிவணங்கிச் 
“சிந்தைதளர்ந் தருளுவது மற்றிதற்குத் தீர்வன்றால் 

பா - ம் - தென்ரென் றமைச்சரை . விளைந்த வாவென் . 


திருநகரச் சிறப்பு 


19 


கொந்தலர்த்தார் மைந்தனை முன் கோவதைசெய் தார்க்குமறை 
அந்தணர்கள் விதித்த முறை வழிநிறுத்தல் அறம் என்றார் . 34 

வழக்கென்று நீர்மொழிந்தால் மற்றதுதான் வலிப்பட்டுக் 
குழக்கன்றை இழந்தலறுங் கோவுறுநோய் மருந்தாமோ ? 
இழக்கின்றேன் மைந்தனைஎன் றெல்லீருஞ் சொல்லிய இ 
சழக்கின்று நானிசைந்தால் தருமந்தான் சலியாதோ ? 35 
மாநிலங்கா வலனாவான் மன்னுயிர்காக் குங்காலைத் 
தானதனுக் கிடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் 
ஊனமிகு பகைத்திறத்தால் கள்வரால் உயிர்தம்மால் 
அனபயம் ஐந்துந்தீர்த் தறங்காப்பான் அல்லனோ ? 36 
“ என்மகன் செய் பாதகத்துக் கிருந்தவங்கள் செய இசைந்தே 
அன்னியன் ஓர் உயிர்கொன்றால் அவனைக்கொல் வேனானால் ( தை 
தொன்மனு நூல்தொடைமனுவால் துடைப்புண்ட தெனும்வார்த் 
மன்னுலகில் பெறமொழிந்தீர் ! மந்திரிகள் ! வழக் கென்றான் . 37 
என்றரசன் இகழ்ந்துரைப்ப எதிர்நின்ற மதி அமைச்சர் 
“ நின் றநெறி உலகின்கண் இதுபோல் முன் நிகழ்ந்ததால் 
பொன்றுவித்தல் மரபன்று மறைமொழிந்த அறம்புரிதல் 
தொன்றுதொடு நெறியன்றோ? தொல்நிலங்கா வல ! " என்றார் .38 

அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம்நோக்கி , 
மெய்வண்ணந் தெரிந்துணர்ந்த மனுவென்னும் விறல்வேந் 
தன் , “ இவ்வண்ணம் பழுதுரைத்தீர் என்றெரியின் இடைத் 
தோய்ந்த , செவ்வண்ணக் கமலம்போல் முகம்புலர்ந்து செயிர்த் 
துரைப்பான் . 

39 
“ அவ்வுரையில் வருநெறிகள் அவைநிற்க அறநெறியின் 
செவ்வியஉண் மைத்திறம் நீர் சிந்தைசெயா துரைக்கின்றீர் 
எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றித் தாம் இடரால் 
வெவ்வுயிர்த்துக் கதறிமணி எறிந்துவிழுந் தது? ” விளம்பீர் . 40 

“ போற்றிசைத்துப் புரந்தரன்மால் அயன் முதலோர் புகழ்ந்தி 
றைஞ்ச , வீற்றிருந்த பெருமானார் மேவியுறை திருவாரூர்த் , 

பா - ம்- நானியைந்தால் . - இசைந்தேன் . திறல்வேந்தன் . 


20 


திருத்தொண்டர் புராணம் 


தோற்றமுடை உயிர்கொன்றான் ஆதலினால் துணிபொருள்தான் , 
ஆற்றவுமற் றவற்கொல்லும் அதுவேயாம் எனநினைமின் " , 4.1 
எனமொழிந்து “ மற்றிதனுக் கினியிதுவே செயல் இவ் ஆன் 
மனம் அழியுந் துயர் அகற்ற மாட்டாதேன் வருந்தும் இது 
தன துறுபேர் இடர்யானும் தாங்குவதே கருமம் " " என [ றார் .. 
அனகன் அரும் பொருள் துணிந்தான் அமைச்சரும் அஞ்சினர்.அகன் 
மன்னவன் தன் மைந்தனை அங் கழைத்தொருமந் திரிதன்னை 
“ முன்னிவனை அவ்வீதி முரண்தேர்க்கால் ஊர்க ” என 
அன்னவனும் அதுசெய்யா தகன் றுதன் ஆ ருயிர் துறப்பத் 
தன்னுடைய குலமகனைத் தான் கொண்டு மறுகணைந்தான் . 43: 
ஒருமைந்தன் தன்குலத்துக் குள்ளான் என் பதும்உணரான் 
தருமம்தன் வழிச்செல்கை கடனென்று தன்மைந்தன் 
மருமம்தன் தேராழி உறஊர்ந்தான் மனுவேந்தன் 
அருமந்த அரசாட்சி அரிதோ ? மற் றெளி தோதான் ! 

44 . 
தண்ணளிவெண் குடைவேந்தன் செயல்கண்டு தரியாது 
மண்ணவர்கண் மழைபொழிந்தார் வானவர்பூ மழைசொரிந்தார் 
அண்ணலவன் கண்ணெதிரே அணிவீதி மழவிடைமேல் 
விண்ணவர்கள் தொழநின்றான் வீதிவிடங் கப்பெருமான் . 45 . 
சடைமருங்கில் இளம்பிறையுந் தனிவிழிக்குந் திருநுதலும் 
இடமருங்கில் உமையாளும் எம்மருங்கும் பூதகணம் 
புடைநெருங்கும் பெருமையும் முன் கண்டரசன் போற்றிசைப்ப 
விடைமருவும் பெருமானும் விறல்வேந்தற் கருள் கொடுத்தான் .46 
அந்நிலையே உயிர்பிரிந்த ஆன்கன்றும் அவ்வரசன் 
மன்னுரிமைத் தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் 
இன்னபரி சானான் என் றறிந்திலன் வேந்தனும்யார்க்கும் 
முன்னவனே முன் நின்றால் முடியாத பொருளுளதோ. 47 
அடிபணிந்த திருமகனை ஆகமுற எடுத்தணைத்து 
நெடிதுமகிழ்ந் தருந்துயரம் நீங்கினான் நிலவேந்தன் 


பா - ம் - தருமம் . பூ மழை பொழிந்தார் . 


திருக்கூட்டச் சிறப்பு 


21 


மடிசுரந்து பொழி தீம்பால் வருங்கன்று மகிழ்ந் துண்டு 
படி நனைய வரும்பசுவும் பருவரல் நீங் கியதன்றே . 
பொன் தயங்கு மதிலாரூர்ப் பூங்கோயில் அமர்ந்தபிரான் 
வென்றி மனு வேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்துச் 
சென்றருளும் பெருங்கருணைத் திறங்கண்டு தன் அடியார்க் ( கு ) 
என்றும் எளி வரும்பெருமை ஏழுலகும் எடுத்தேத்தும் . 49 
இனையவகை அறநெறியில் எண்ணிறந்தோர்க் கருள்புரிந்து 
முனைவரவர் மகிழ்ந்தருளப் பெற்றுடைய மூதூர்மேல் 
புனையும்உரை நம்மளவில் புகலலாந் தகைமையதோ ? 
அனையதனுக் ககமலராம் அறவனார் பூங்கோயில் . 

50 


4. திருக்கூட்டச் சிறப்பு 


1 


2 


பூத நாயகர் புற்றிடங் கொண்டவர் 
ஆதி தேவர் அமர்ந்தபூங் கோயிலிற் 
சோதி மாமணி நீள்சுடர் முன்றில் சூழ் 
மூதெ யில் திரு வாயில் முன் னாயது . ! 
பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை 
மாவாழ் அகலத்து மால் முதல் வானவர் 
ஓவா தெவரும் நிறைந்துறைந் துள்ளது 
தேவா சிரியன் எனுந்திருக் காவணம் . 
அரந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் 
நிரந்த நீற்றொளி யால் நிறை தூய்மையால் 
புரந்த அஞ்செழுத் தோசை பொலிதலால் 
பரந்த ஆயிரம் பாற்கடல் போல்வது . 
அகில காரணர் தாள்பணி வார்கள் தாம் 
அகில லோகமும் ஆளற் குரியர்என் ( று ) 
அகில லோகத்து ளார்கள் அடைதலின் 

அகில லோகமும் போல்வ ததனிடை . 
பாம்- முன்னானது . 

ஆடற் . 


3 


4 


22 


திருத்தொண்டர் புராண 


ணம் 


5 


6 


20 


7 


அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் 
மெய்த்த ழைந்து விதிர்ப்புறு சிந்தையார் 
கைத்தி ருத்தொண்டு செய்கடப் பாட்டினார் 
இத்தி றத்தவர் அன்றியும் எண்ணிலார் , 
மாசி லாத மணிதிகழ் மேனிமேல் 
பூசு நீறுபோல் உள்ளும் புனிதர்கள் 
தேசி னால் எத் திசையும் விளக்கினார் 
பேச ஒண்ணாப் பெருமை பிறங்கினார் . 

. 
பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் 
மாதொர் பாகர் மலர்த்தாள் மறப்பிலார் 
ஓது காதல் உறைப்பின் நெறிநின்றார் 
கோதி லாத குணப்பெருங் குன்றனார் . 
கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் 
ஓடுஞ் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் 
கூடும் அன்பினில் கும்பிட லேஅன்றி 
வீடும் வேண்டா விறலின் விளங்கினார் . 
ஆரங் கண்டிகை ஆடையுங் கந்தையே 
பாரம் ஈசன் பணி அல தொன்றிலார் 
ஈர அன்பினர் யாதுங் குறைவிலார் 
வீரம் என்னால் விளம்புந் தகையதோ ? 
வேண்டு மாறு விருப்புறும் வேடத்தர் 
தாண்ட வப்பெரு மான் தனித் தொண்டர்கள் 
நீண்ட தொல்புக ழார் தம் நிலைமையை 
ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந் தேத்துகேன் . 
இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் 
அந்தம் இல்புகழ் ஆலால சுந்தரன் 
சுந்த ரத்திருத் தொண்டத் தொகைத்தமிழ் 
வந்து பாடிய வண்ணம் உரைசெய்வாம் . 


8 


9 


10 


5. தடுத்தாட்கொண்ட புராணம் 


கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த 
அங்கணர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு 
மங்கையர் வதன சீத மதிஇரு மருங்கும் ஓடிச் 
செங்கயல் குழைகள் நாடும் திருமுனைப் பாடி நாடு . 

1 
பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் 
அருமறைச் சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த 
மருவிய தவத்தால் மிக்க வளம்பதி , வாய்மை குன்றாத் 
திருமறை யவர்கள் நீடும் திருநாவ லூராம் அன்றே . 

2 
மாதொரு பாகனார்க்கு வழிவழி அடிமை செய்யும் 
வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடைய னாருக் ( கு ) 
ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானி யார்பால் 
தீதகன் றுலகம் உய்யத் திருஅவ தாரம் செய்தார் . 

3 
தம்பிரான் அருளி னாலே தவத்தினால் மிக்கோர் போற்றும் , 
நம்பியா ரூரர் என்றே நாமமுஞ் சாற்றி மிக்க , ஐம்படை சதங் 
கை சாத்தி அணிமணிச் சுட்டி சாத்திச் , செம்பொன் நாண் 
அரையில் மின்னத் தெருவில்தேர் உருட்டு நாளில் . 
தரசிங்க முனையர் என்னும் நாடுவாழ் அரசர் கண்டு 
பரவருங் காதல் கூரப் பயந்தவர் தம்பால் சென்று 
விரவிய நண்பி னாலே வேண்டினர் பெற்றுத் தங்கள் 
அரசிளங் குமரற் கேற்ப அன்பினால் மகன்மை கொண்டார் . 5 
பெருமைசால் அரசர் காதற் பிள்ளையாய்ப் பின்னும் தங்கள் 
வருமுறை மரபில் வைகி வளர்ந்துமங் கலஞ்செய் கோலத் ( து ) 
அருமறை முந்நூல் சாத்தி அளவில்தொல் கலைகள் ஆய்ந்து 
திருமலி சிறப்பின் ஓங்கிச் சீர்மணப் பருவஞ் சேர்ந்தார் . 6 
தந்தையார் சடையனார் தம் தனித்திரு மகற்குச் சைவ 
அந்தணர் குலத்துள் தங்கள் அரும்பெரும் மரபுக் கேற்ப 

பா - ம்- வளத்தால் . குலத்தில் . * பெற்று . 4 சாத்திமிக்க 
ஐம்படைச் . 5 மகன்மைக்கொண்டார் . 


2 


24 


திருத்தொண்டர் புராணம் 


வந்ததொல் சிறப்பிற்புத்தூர்ச் சடங்கவி மறையோன் தன்பால் 
செந்திரு அனைய கன்னி மணத்திறஞ் செப்பி விட்டார் . 7 
குலமுதல் அறிவின் மிக்கார் ? கோத்திர முறையும் தேர்ந்தார் 
நலமிகு முதியோர் சொல்லச் சடங்கவி நன்மை ஏற்று 
மலர்தரு முகத்தன் ஆகி மணம்புரி செயலின் வாய்மை 
பலவுடன் பேசி ஒத்த பண்பினால் அன்பு நேர்ந்தான் . 

8 
மற்றவன் இசைந்த வார்த்தை கேட்டவர் வள்ளல் தன்னைப் 
பெற்றவர் தம்பால் சென்று சொன்னபின் பெருகு சிந்தை 
உற்றதோர் மகிழ்ச்சி எய்தி மணவினை உவந்து சாற்றிக் 
கொற்றவர் திருவுக் கேற்பக் குறித்துநாள் ” ஓலை விட்டார் . 9 
மங்கலம் பொலியச் செய்த மணவினை ஓலை ஏந்தி 
அங்கயற் கண்ணி னாரும் ஆடவர் பலரும் ஈண்டிக் 
கொங்கலர்ச் சோலை மூதூர் குறுகினார் எதிரே வந்து 
பங்கய வதனி மாரும் மைந்தரும் பணிந்து கொண்டார் . 10 
மகிழ்ச்சியால் மணமீக் கூறி மங்கல வினைகள் எல்லாம் 
புகழ்ச்சியால் பொலிந்து தோன்றப் போற்றிய தொழில் ராகி 
இகழ்ச்சியொன் றானும் இன்றி ஏந்துபூ மாலைப் பந்தர் 
நிகழ்ச்சியின் மைந்தர் ஈண்டி நீள்முளை சாத்தினார்கள் . 
மணவினைக் கமைந்த செய்கை மாதினைப் பயந்தார் செய்யத் 
துணர்மலர்க் கோதைத் தாமச் சுரும்பணை தோளி னானைப் 
புணர்மணத் திருநாள் முன்னாட் பொருந்திய விதியி னாலே 
பணை முரசியம்பவாழ்த்திப்பைம்பொன் நாண் காப்புச் சேர்த்தார் . 
மாமறை விதிவ ழாமல் மணத்துறைக் கடன்கள் ஆற்றித் 
தூமறை மூதூர்க் கங்குல் மங்கலந் துவன்றி ஆர்ப்பத் 
தேமரு தொடையல் மார்பன் திருமணக் கோலங் காணக் 
காமுறு மனத்தான் போலக் கதிரவன் உதயம் செய்தான் . 13 
காலைசெய் வினைகள் முற்றிக் கணித நூற் புலவர் சொன்ன 
வேலைவந் தணையும் முன்னர் விதிமணக் கோலம் கொள்வான் 

பா - ம்- வந்ததோர் . - அறிவின்மிக்க ; அறிவுமிக்க . குறித்த 
நாள் . வணமலர்க் , 


11 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


25 


நூலசைந் திலங்கு மார்பின் நுணங்கிய கேள்வி மேலோன் 
மாலையுந் தாரும் பொங்க மஞ்சன சாலை 2 புக்கான் . 

14 
வாசநெய் யூட்டி மிக்க மலர் விரை அடுத்த தூ நீர்ப் 
பாசனத் தமைந்த பாங்கர்ப் பருமணிப் பைம்பொன் திண்கால் 
ஆசனத் தணிநீர் ஆட்டி அரிசனஞ் சாத்தி அன்பால் 
ஈசனுக் கினியான் மேனி எழில்பெற விளக்கினார்கள் . 15 
அகில்விரைத் தூப மேய்ந்த அணிகொள்பட் டாடை சாத்தி 
முகில் நுழை மதியம்போலக் கைவலான் முன்கை சூழ்ந்த 
துகில் கொடு குஞ்சி ஈரம் புலர்த்தித்தன் தூய செங்கை 
உகிர்நுதி முறையில் போக்கி ஒளிர்நறுஞ் சிகழி ஆர்த்தான் . 16 
துநறும் பசுங்கர்ப் பூரச் சுண்ணத்தால் வண்ணப் போதில் 
ஆன தண் பனி நீர் கூட்டி அமைத்தசந் தனச்சே றாட்டி 
மான்மதச் சாந்து தோய்ந்த மங்கலக் கலவை சாத்திப் 
பான்மறை முந்நூல் மின்னப் பவித்திரஞ் சிறந்த கையான் . 17 
தூமலர்ப் பிணையல் மாலை துணர்இணர்க் கண்ணி கோதை 
தாமம்என் றினைய வேறு தகுதியால் அமையச் சாத்தி 
மாமணி அணிந்த தூய வளர்ஒளி இருள்கால் சீக்கும் 
நாமநீள் கலன்கள் சாத்தி நன்மணக் கோலம் கொண்டான் . 
மன்னவர் திருவும் தங்கள் வைதிகத் திருவும் பொங்க 
நன்னகர் விழவு கொள்ள நம்பியா ரூரர் , நாதன் 
தன்னடி மனத்துட் கொண்டு தகுந்திரு நீறு சாத்திப் 
பொன்னணி மணியார் யோகப் புரவிமேற் கொண்டு போந்தார் . 
இயம்பல துவைப்ப எங்கும் ஏத்தொலி எடுப்ப மாதர் 
நயந்துபல் லாண்டு போற்ற நான்மறை ஒலியின் ஓங்க 
வியந்துபார் விரும்ப வந்து விரவினர்க் கின்பஞ் செய்தே 
உயர்ந்தவா கனயா னங்கள் மிசைக்கொண்டார் உழைய ரானார் . 20 
மங்கல கீத நாத மறையவர் குழாங்க ளோடு 5 
தொங்கலும் விரையும் சூழ்ந்த மைந்தரும் துவன்றிச் சூதும் 

ம் - மார்பன் . மஞ்சனச்சாலை . அமைத்த 
குழாங்கள் சூழ்ந்து . 


18 


? 


3 


கூட . 


26 


திருத்தொண்டர் புராணம் 


பங்கய முகையும் சாய்த்துப் பணைத்தெழுந் தணியில் மிக்க 
குங்கும முலையி னாரும் பரந்தெழு கொள்கைத் தாகி . 

21 
அருங்கடி எழுந்த போழ்தின் ஆர்த்தவெள் வளைக ளாலும் 
இருங்குழை மகரத் தாலும் இலங்கொளி மணிகளாலும் 
நெருங்கிய பீலிச் சோலை நீல நீர்த் தரங்கத் தாலும் 
கருங்கடல் கிளர்ந்த தென்னக் காட்சியிற் பொலிந்த தன்றே .22 
நெருங்கு தூ ரியங்கள் ஏங்க நிரைத்தசா மரைகள் ஓங்கப் 
பெருங்குடை மிடைந்து செல்லப் பிணங்குபூங் கொடிகள் ஆட 
அருங்கடி. மணம்வந் தெய்த அன்று தொட் டென்றும் அன்பில் 
வருங்குல மறையோர் புத்தூர் மணம்வந்த புத்தூ ராமால் . 23 
நிறைகுடம் தூபம் தீபம் நெருங்குபா லிகைகள் ஏந்தி 
நறைமலர் அறுகு சுண்ணம் நறும்பொரி பலவும் வீசி 
உறைமலி கலவைச் சாந்தின் உறுபுனல் தெளித்து வீதி 
மறையவர் மடவார் வள்ளல் மணம்எதிர் கொள்ள வந்தார் . 24 
கண்கள் எண்ணிலாத வேண்டுங் காளையைக் காண " என்பார் 
பெண்களில் உயர நோற்றாள் சடங்கவி பேதை " என்பார் 
“ மண்களி கூர வந்த மணம்கண்டு வாழ்ந்தோம் என்பார் 
பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடு வார்கள் . 

25 
ஆண்டகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அலைந் 
தோம் " என் பார் , “ தாண்டிய பரியும் நம்பால் தகுதியின் 
நடந்த 3 தென்பார் , பூண்டயங் கிவனே காணும் புண்ணிய 
மூர்த்தி என்பார் , ஈண்டிய மடவார் கூட்டம் இன்னன இசைப் 
பச் சென்றார் . 

26 
வருமணக் கோலத் தெங்கள் வள்ளலார் தெள்ளும் வாசத் 
திருமணப் பந்தர் முன்பு சென்றுவெண் சங்கம் எங்கும் 
பெருமழைக் குலத்தின் ஆர்ப்பப் பரிமிசை இழிந்து பேணும் 
ஒருமணத் திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் . 


UI 


3 


ம் -1 நீல்நிறத் . சாமரைகள் தோரைப் . 
மாவும் நம்பால் தகுதியின் அடைந்த . 


தாண்டிய 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


27 


28 


5 


29 . 


30 


ஆலுமறை சூழ்கயிலை யின்கண் அருள் செய்த 1 
சாலுமொழி யால்வழி தடுத்தடிமை கொள்வான் . 
மேலுற எழுந்துமிகு கீழுற அகழ்ந்து 
மாலும் அய னுக்கும் அரி யார் ஒருவர் வந்தார் . 
கண்ணிடை கரந்தகதிர் வெண்படம் எனச்சூழ் 
புண்ணிய நுதல்புனித நீறுபொலி வெய்தத் 
தண்மதி முதிர்ந்துகதிர் சாய்வதென மீதே 3 
வெண்ணரை முடித்தது விழுந்திடை சழங்க . 
காதிலணி கண்டிகை வடிந்தகுழை தாழச் 
சோதிமணி மார்பின் அசை நூலினொடு தோளின் 
மீதுபுனை உத்தரிய வெண்துகில் நுடங்க 
ஆதபம் மறைக்குடை அணிக்கரம் விளங்க . 
பண்டிசரி கோவண உடைப்பழமை கூரக் 
கொண்டதொர் சழங்கலுடை ஆர்ந்தழகு கொள்ள 
வெண்துகி லுடன்குசை முடிந்துவிடு வேணுத் 
தண்டொருகை கொண்டுகழல் தள்ளுநடை கொள்ள . 
மொய்த்துவளர் பேரழகு மூத்தவடி வேயோ 
அத்தகைய மூப்பெனும் அதன்படிவ மேயோ 
மெய்த்தநெறி வைதிகம் விளைந்த முத லேயோ 
இத்தகைய வேடம் என ஐயமுற எய்தி . 
வந்துதிரு மாமறை மணத்தொழில் தொடங்கும் 
பந்தரிடை நம்பிஎதிர் பன்னுசபை முன்னின் ( று ) 
“ இந்தமொழி கேண்மின்எதிர் யாவர்களும் என்றான் 
முந்தைமறை ஆயிரம் மொழிந்ததிரு வாயான் . 
என்றுரைசெய் அந்தணனை எண்ணில்மறை யோரும் 
மன் றல்வினை மங்கல மடங்கலனை யானும் 
" நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்றே 
நின்றதிவண் நீர்மொழிமின் நீர்மொழிவ தென் றார் . 


31 


32 


33 


34 


பா - ம்- செய்தே . ” மாலும் இருவர்க்கும் . * சாய்வதென மாடே . 
மார்பின்மிசை . விளைத்த . 


. 


28 


திருத்தொண்டர் புராணம் 


என்று 


பிஞ்ஞகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி 
“ என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசை வால்யான் 
முன்னுடைய தோர்பெரு வழக்கினை முடித்தே 
நின்னுடைய வேள்வியினை நீமுயல்தி என்றான் .. 

35 . 
நெற்றிவிழி யான்மொழிய நின்றநிகர் இல்லான் 
“ உற்றதொர் வழக்கெனிடை நீயுடைய துண்டேல் 
மற்றது முடித்தலதி யான் வதுவை செய்யேன் ; 
முற்ற இது சொல்லு " கென எல்லைமுடி வில்லான் . 36 
“ ஆவதிது கேண்மின்மறை யோர் ! என் அடி யான் இந் 
நாவல்நகர் ஊரன் இது நான்மொழிவ " தென் றான் 
தேவரையும் மாலயன் முதல் திருவின் மிக்கோர் 
யாவரையும் வேறடிமை யாவுடைய எம்மான் . 

37 
என்றான் இறையோன் அதுகேட்டவர் எம்ம ருங்கும் 
நின்றார் இருந்தார் " இவன் என் நினைந் தான் கொல் 
சென்றார் வெகுண்டார் சிரித்தார் , திருநாவ லூரான் 
" நன்றால் மறையோன் மொழி என்றெதிர் நோக்கி நக்கான் . 38 
நக்கான் முகம் நோக்கி நடுங்கி நுடங்கி யார்க்கும் 
மிக்கான் மிசையுத் தரியத்துகில் தாங்கி மேற்சென் ( று ) 
" அக்கா லம்உன் தந்தை தன் தந்தை ஆள் ஓலை ஈதால் 
இக்கா ரியத்தை நீ இன்று சிரித்ததென் ஏட என்ன . 

39 
மாசிலா மரபில் வந்த வள்ளல்வே தியனை நோக்கி 
நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி 

ஆசில் அந் தணர்கள் வேறோர் அந்தணர்க் கடிமை ஆதல் 
பேசஇன் றுன்னைக் கேட்டோம் " பித்தனோமறையோன் ” என்றார் 
பித்தனும் ஆகப் பின்னும் பேயனும் ஆக நீயின் ( று ) 
எத்தனை தீங்கு சொன்னால் யாதுமற் றவற்றால் நாணேன் 
அத்தனைக் கென்னை ஒன்றும் அறிந்திலை யாகில் நின்று 
வித்தகம் பேச வேண்டாம் பணிசெய வேண்டும் என்றார் . 41 
பா - ம் - இன்று நீ . " ஏட என்றான் . கண்டோம் . 

என்ன . 
சொன்னாய் . 


- 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


29 


“ கண்டதோர் வடிவால் உள்ளங் காதல் செய் துருகா நிற்கும் ; 
கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆக்கும் ; 
உண்டொராள் ஓலை என்னும் அதன் உண்மை அறிவேன் என்று 
தொண்டனார் “ ஓலை காட்டு ” கென் றனர் துணைவ னாரை . 42 
“ ஓலைகாட் ” டென்று நம்பி உரைக்க " நீ ஓலை காணற் 
பாலையோ அவைமுன் காட்டப் பணிசெயற் பாலை என்ற 
வேலையில் நாவ லூரர் வெகுண்டுமேல் விரைந்து சென்று 
மாலயன் தொடரா தானை வலிந்து பின் தொடர லுற்றார் . 

43 
ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த ணாளன் 
காவணத் திடையே ஓடக் கடிதுபின் தொடர்ந்து நம்பி 
பூவணத் தவரை உற்றார் அவரலால் புரங்கள் செற்ற 
ஏவணச் சிலையி னாரை யார்தொடர்ந் தெட்ட வல்லார் ? 4.4 
மறைகளா யின முன் போற்றி மலர்ப்பதம் பற்றி நின்ற 
இறைவனைத் தொடர்ந்து பற்றி எழுதும் ஆள் ஓலை வாங்கி 
அறைகழல் அண்ணல் “ ஆளாய் அந்தணர் செய்தல் என்ன 
முறை ” எனக்கீறி யிட்டார் ; முறையிட்டான் முடிவி லாதான் .45 
அருமறை முறையிட் டின்னும் அறிவதற் கரியான் பற்றி 
ஒருமுறை முறையோ என்ன உழைநின்றார் விலக்கி “ இந்தப் 
பெருமுறை உலகில் இல்லா நெறிகொண்டு பிணங்கு கின்ற 
திருமறை முனிவ ரேநீர் எங்குளீர் செப்பும் ” என்றார் . 46 
என் றலும் நின்ற ஐயர் “ இங்குளேன் இருப்புஞ் சேய 
தன்றிந்த வெண்ணெய் நல்லூர் , அதுநிற்க , அறத்தா றின்றி 
வன் றிறல் செய்தென் கையில் ஆவணம் வலிய வாங்கி 
நின் றிவன் கிழித்துத் தானே நிரப்பினான் அடிமை ” என்றான் .47 
குழைமறை காதி னானைக் கோதில் ஆரூரர் நோக்கிப் 
“ பழையமன் நாடி போலும் இவன் ” என்று பண்பின் மிக்க 
விழைவுறு மனமும் பொங்க “ வெண்ணெய்நல் லூரா யேல் உன் 
பிழைநெறி வழக்கை ஆங்கே பேசநீ போதாய் ” என்றார் . 48 


பா- ம் - சேய்த்த . 


30 


திருத்தொண்டர் புராணம் 


வேதியன் அதனைக் கேட்டு " வெண்ணெய்நல் லூரி லே நீ 
போதினும் நன்று மற்றப் புனிதநான் மறையோர் முன்னர் 
ஆதியில் மூல வோலை காட்டி நீ அடிமை யாதல் 
சாதிப்பன் " என்று முன்னே தண்டுமுன் தாங்கிச் சென்றான் . 49 
செல்லுநான் மறையோன் தன் பின் திரிமுகக் காந்தஞ் * சேர்ந்த 
வல்லிரும் பணையு மாபோல் வள்ள லுங் கடி.து சென்றான் 
எல்லையில் சுற்றத் தாரும் " இதுஎன்னாம் ” என்று செல்ல 
நல்ல அந்தணர்கள் வாழும் வெண்ணெய்நல் லூரை நண்ணி . 50 
வேதபா ரகரின் மிக்கார் விளங்குபேர் அவைமுன் சென்று 
நாதனாம் மறையோன் சொல்லும் " நாவலூர் ஆரூ ரன் தான் 
காதலென் அடியான் என்னக் காட்டிய ஓலை கீறி 
மூதறி வீர்முன் போந்தா னிதுமற்றென் முறைப்பா " டென்றான் . 
அந்தணர் அவையில் மிக்கார் “ மறையவர் அடிமை ஆதல் 
இந்தமா நிலத்தில் இல்லை என் சொன்னாய் ஐயா " என்றார் 
" வந்தவா றிசைவே அன்றோ வழக்கிவன் கிழித்த ஓலை 
தந்தை தன் தந்தை நேர்ந்த ( து ) " என்றனன் தனியாய் நின்றான் . 
“ இசைவினால் எழுதும் ஓலை காட்டினான் ஆகில் இன்று 
விசையினால் வலிய வாங்கிக் கிழிப்பது வெற்றி ஆமோ ? 
தசையெலாம் ஒடுங்க மூத்தான் வழக்கினைச் சாரச் சொன்னான் ; 
அசைவில்ஆரூரர் எண்ணம் என் என்றார் அவையில் மிக்கார் . 
" அனைத்து நூல் உணர்ந்தீர் ! ஆதிசைவனென் றறிவீர் ! என்னைத் 
தனக்குவே றடிமை என்றிவ் வந்தணன் சாதித் தானேல் 
மனத்தினா லுணர்தற் கெட்டா மாயை என் சொல்லு கேன்யான் 
எனக்கிதுதெளிய வொண்ணா தென்றனன் எண்ணம் மிக்கான் . 
அவ்வுரை அவையின் முன்பு நம்பியா ரூரர் சொல்லச் 
செவ்விய மறையோர் , நின்ற திருமறை முனியை நோக்கி 
“ இவ்வுல கின்கண் நீயின் றிவரையுன் னடிமை என்ற 
வெவ்வுரை எம்முன் பேற்றவேண்டும் ” என் றுரைத்து மீண்டும் . 

பா - ம்- கேளா . 2 செல்லுமா . * திருமுகக் காந்தஞ். நாத 
* நான் . ஆகக் . 6 நீரின் றி வரைநும் அடிமை . 


5 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


31 


ஆட்சியில் ஆவ ணத்தில் அன்றிமற் றயலார் தங்கள் 
காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் என்ன " முன்னே 
மூட்சியிற் கிழித்த ஓலை படியோலை மூல ஓலை 
மாட்சியிற் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லான் . 
" வல்லையேல் காட்டிங் ” கென்ன , மறையவன் “ வலிசெய் யாமல் 
சொல்ல நீர் வல்லீ ராகில் காட்டுவேன் என்று சொல்லச் 
“ செல்வநான்மறையோய் ! நாங்கள் தீங்குற ஒட்டோம் என்றார் 
அல்லல் தீர்த் தாள நின்றார் ஆவணங் கொண்டு சென்றார் . 
இருள்மறை மிடற்றோன் கையில் ஓலைகண் டவையோர் ஏவ 
அருள் பெறு கரணத் தானும் ஆவணம் தொழுது வாங்கிச் 
சுருள்பெறு மடியை நீக்கி விரித்தனன் தொன்மை நோக்கித் 
தெருள் பெறு சவையோர் கேட்ப வாசகம் செப்பு கின்றான் . 58 


" அருமறை நாவல் ஆதி சைவன்ஆ ரூரன் செய்கை 
பெருமுனி வெண்ணெய் நல்லூர்ப் பித்தனுக் கியானும் என்பால் 
வருமுறை மரபு ளோரும் வழித்தொண்டு செய்தற் கோலை 
இருமையால் எழுதி நேர்ந்தேன் இதற்கிவை என் எ ழுத்து . " 


வாசகங் கேட்ட பின்னர் மற்றுமேல் எழுத்திட் டார்கள் 
ஆசிலா எழுத்தை நோக்கி “ அவையொக்கும் ” என்ற பின்னர் 
மாசிலா மறையோர் “ ஐயா ! மற்றுங்கள் பேர னார் தம் 
தேசுடை எழுத்தே ஆகில் தெளியப்பார்த் தறிமின் என்றார் . 
அந்தணர் கூற “ இன்னும் ஆள் ஒலை இவனே காண்பான் 
தந்தை தன் தந்தை தான்வே றெழுதுகைச் சாத்துண் டாகில் 
இந்தஆ வணத்தி னோடும் எழுத்து நீர் ஒப்பு நோக்கி 
வந்தது மொழிமின் ” என்றான் வலிய ஆட் கொள்ளும் வள்ளல் . 


திரண்டமா மறையோர் தாமும் திருநாவ லூரர் கோமுன் , 
மருண்டது தெளிய மற்ற மறையவன் எழுத்தால் ஓலை , அரண் 
தரு காப்பில் வேறொன் றழைத்துடன் ஒப்பு நோக்கி , " இரண் 
டும்ஒத் திருந்த தென்னே ! இனிச்செயல் இல்லை " என்றார் . 62 

பா - ம்- மறையோர் . 2 விரித்ததன் . * தறிதி . 


32 


திருத்தொண்டர் புராணம் 


நான்மறை முனிவ னார்க்கு நம்பியா ரூரர் ! தோற்றீர் 
பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பில் மிக்க 
மேன்மையோர் விளம்ப , நம்பி " விதிமுறை இதுவே ஆகில் 
யான் இதற் கிசையேன் என்ன இசையுமோ ” என்று நின்றார் . 
திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி 
“ அருமுனி ! நீமுன் காட்டும் ஆவணம் அதனில் எங்கள் 
பெருமைசேர் பதியே யாகப் பேசிய துமக்கிவ் வூரில் 
வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டு ” கென்றார் . 64 
பொருவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் " என்னை 
ஒருவரும் அறியீ ராகில் போதும் என் றுரைத்துச் சூழ்ந்த 
பெருமறை யவர்கு ழாமும் நம்பியும் பின்பு செல்லத் 
திருவருட் டுறையே புக்கார் , கண்டிலர் திகைத்து நின்றார் . 65 
எம்பிரான் கோயில் நண்ண இலங்கு நூல் மார்பர் " எங்கள் 
நம்பர் தங் கோயில் புக்க தென்கொலோ என்று நம்பி 
தம்பெரு விருப்பி னோடு தனித்தொடர்ந் தழைப்ப மாதோ ( டு ) 
உம்பரின் விடைமேல் தோன்றி அவர் தமக் குணர்த்தல் உற்றார் . 
முன்பு நீ நமக்குத் தொண்டன் முன்னிய வேட்கை கூரப் 
பின்புநம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது 
துன்புறு வாழ்க்கை நின்னைத் தொடர்வறத் தொடர்ந்து வந்து 
நன்புல மறையோர் முன்னர் நாம் தடுத் தாண்டோம் ” என்றார் . 
என்றெழும் ஓசை கேளா ஈன்ற ஆன் கனைப்புக் கேட்ட 
கன்றுபோல் கதறி நம்பி கரசர ணாதி அங்கம் 
துன்றிய புளகம் ஆகத் தொழுதகை தலைமேல் ஆக 
“ மன்றுளீர் ! செயலோ வந்து வலிய ஆட் கொண்ட தென்றார் . 
எண்ணிய ஓசை ஐந்தும் விசும்பிடை நிறைய எங்கும் 
விண்ணவர் பொழிபூ மாரி மேதினி நிறைந்து விம்ம 
மண்ணவர் மகிழ்ச்சி பொங்க மறைகளும் முழங்கி ஆர்ப்ப 
அண்ணலை ஓலை காட்டி ஆண்டவர் அருளிச் செய்வார் . 69 


பா - ம்- என்றல் . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


33 


மற்று நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் 
பெற்றனை ; நமக்கும் அன்பிற் பெருகிய சிறப்பின் மிக்க 
அற்சனை பாட்டே ஆகும் ; ஆதலால் மண்மேல் நம்மைச் 
சொற்றமிழ் பாடு கென்றார் துமறை பாடும் வாயார் . 70 
தேடிய அயனும் மாலும் தெளிவுறா ஐந்தெழுத்தும் 
பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்மை 

பாடுவாய் நம்மை என்ன 
நாடிய மனத்த ராகி நம்பியா ரூரர் , மன்றுள் 
ஆடிய செய்ய தாளை அஞ்சலி கூப்பி நின்று . 

71 
வேதியன் ஆகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த 
ஊதியம் அறியா தேனுக் குணர்வு தந் துய்யக் கொண்ட 
கோதிலா அமுதே ! இன்றுன் குணப்பெருங் கடலை நாயேன் 
யாதினை அறிந்தென் சொல்லிப் பாடுகேன் எனமொ ழிந்தார் .. 
அன்பனை அருளின் , நோக்கி அங்கணர் அருளிச் செய்வார் 
முன்பெனைப் பித்தன் என்றே மொழிந்தனை ஆத லாலே 
என் பெயர் பித்தன் என்றே பாடுவாய் என்றார் ; நின்ற 
வன்பெருந் தொண்டர் ஆண்ட வள்ளலைப் பாடல் உற்றார் . 73 
கொத்தார்மலர்க் குழலாளொரு கூறாய் அடி யவர்பால் 
மெய்த்தாயினும் இனியானை அவ் வியன் நாவலர் பெருமான் 
" பித்தாபிறை சூடி எனப் பெரிதாந்திருப் பதிகம் 
இத்தாரணி முதலாம்உல கெல்லாம்உ ( ய் ) ய எடுத்தார் . 74 
முறையால்வரு மதுரத்துடன் மொழி இந்தள முதலில் 
குறையாநிலை மும்மைப்படி கூடுங்கிழ மையினால் 
நிறைபாணியின் இசைகோள்புணர் நீடும்புகழ் வகையால் 
இறையான்மகிழ் இசைபாடினன் எல்லாம் நிகர் இல்லான் . 
சொல்லார் தமிழ் இசைபாடிய தொண்டன் தனை " இன்னும் 
பல்லாறுல கினில் நம்புகழ் பா ( டு ) ” என்றுறு பரிவில் 
நல்லார்வெண்ணெய் நல்லூரருட் டுறைமேவிய நம்பன் 
எல்லாவுல குய்யப்புரம் எய்தான் அருள் செய்தான் . 

76 


ம் -1 வாயான் . 2 தெளிவுருது . * மருதத்துடன் ; மருத்தத் 
புகல் வகையால் . 


4 


UT 
துடன் . 

3 


34 


திருத்தொண்டர் புராணம் 


அயலோர் தவம் முயல்வார் பிறர் அன்றேமணம் அழியும் 
செயலால் நிகழ் புத்தூர்வரு சிவவேதியன் மகளும் 
உயர் நாவலர் தனிநாதனை ஒழியாதுணர் வழியில் 
பெயராதுயர் சிவலோகமும் எளிதாம்வகை பெற்றாள் . 77 
நாவலர்கோன் ஆரூரன் தனைவெண்ணெய் நல்லூரில் 
மேவும் அருட் டுறையமர்ந்த வேதியராட் கொண்டதற்பின் 
பூவலருந் தடம்பொய்கைத் திருநாவ லூர்புகுந்து 
தேவர்பிரான் தனைப்பணிந்து திருப்பதிகம் பாடினார் . 

78 
சிவனுறையுந் திருத்துறையூர் சென்றணைந்து " தீவினையால் 
அவநெறியிற் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்குத் 
தவநெறிதந் தருள் ” என்று தம்பிரான் முன்னின்று 
பவநெறிக்கு விலக்காகுந் திருப்பதிகம் பாடினார் . 

79 
புலனொன்றும் படி தவத்திற் புரிந்தநெறி கொடுத்தருள 
அலர்கொண்ட நறுஞ்சோலைத் திருத்துறையூர் அமர்ந்தருளும் 
நிலவுந்தண் புனலும்ஒளிர் நீள்சடையோன் திருப்பாதம் 
மலர்கொண்டு போற்றிசைத்து வந்தித்தார் வன்றொண்டர் . 
திருத்துறையூர் தனைப்பணிந்து சிவபெருமான் அமர்ந்தருளும் 
பொருத்தமாம் இடம்பலவும் புக்கிறைஞ்சிப் பொற்புலியூர் 
நிருத்தனார் திருக்கூத்துத் தொழுவதற்கு நினைவுற்று 
வருத்தமிகு காதலினால் வழிக்கொள்வான் மனங்கொண்டார் . 
மலைவளர்சந் தகில் பீலி மலர்பரப்பி மணிகொழிக்கும் 
அலை தருதண் புனற்பெண்ணை யாறுகடந் தேறிய பின் 
நிலவுபசும் புரவிநெடுந் தேரிரவி மேல்கடலிற் 
செல அணையும் பொழுதணையத் திருவதிகைப் புறத்தணைந்தார் . 
உடைய அர ( சு ) உலகேத்தும் உழவாரப் படையாளி 
விடையவர்க்குக் கைத்தொண்டு விரும்பு பெரும் பதியைமிதித் ( து ) 
அடையுமதற் கஞ்சுவன் ” என் றந்நகரில் புகுதாதே 
மடைவளர் தண் புறம்பணையிற் சித்தவட மடம்புகுந்தார் . 83 

பா- ம்- அவநெறியே . " இலகுபசும் . 


80 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


35 


வரிவளர்பூஞ்சோலை சூழ் மடத்தின்கண் வன்றொண்டர் 
விரிதிரை நீர்க் கெடிலவட வீரட்டா னத்திறைதாள் 
புரிவுடைய மனத்தின ராய்ப் புடை எங்கும் மிடைகின்ற 
பரிசனமும் துயில் கொள்ளப் பள்ளியமர்ந் தருளினார் . 

84 
அதுகண்டு வீரட்டத் தமர்ந்தருளும் அங்கணரும் 
முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே 
பொதுமடத்தி னுட்புகுந்து பூந்தாரான் திருமுடிமேல் 
பதுமமலர்த் தாள்வைத்துப் பள்ளி கொள்வார் போற்பயின்றார் . 
அந்நிலை ஆ ரூரன் உணர்ந் “ தருமறையோய் ! உன்னடிஎன் 
சென்னியில் வைத்தனை " என்னத் " திசையறியா வகை செய்த ( து ) 
என்னுடைய மூப்புக்காண் " என்றருள அதற்கிசைந்து 
தன் முடி அப் பால்வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன் . 

86 
அங்குமவன் திருமுடிமேல் மீட்டும் அவர் தாள் நீட்டச் 
செங்கயல்பாய் தடம்புடைசூழ் திருநாவ லூராளி 
“ இங்கென்னைப் பலகாலும் மிதித்தனை நீ யார் " என்னக் 
கங்கைசடைக் கரந்தபிரான் “ அறிந்திலையோ ” எனக்கரந்தான் . 
“ செம்மாந்திங் கியான றியா தென் செய்தேன் " எனத்தெளிந்து 
தம்மானை அறியாத சாதியார் உளரே என் ( று ) 
அம்மானைத் திருவதிகை வீரட்டா னத்தமர்ந்த 
கைம்மாவின் உரியானைக் கழல்பணிந்து பாடினார் . 

88 
பொன்றிரளும் மணித்திரளும் பொருகரிவெண் கோடுகளும் 
மின்றிரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குறடும் 
வன்றிரைக ளாற்கொணர்ந்து திருவதிகை வழிபடலால் 
தென்றிசையில் கங்கையெனும் திருக்கெடிலம் திளைத்தாடி . 89 
அங்கணரை அடிபோற்றி அங்ககன்று மற்றந்தப் 
பொங்குநதித் தென்கரைபோய்ப் போர்வலித்தோள் மாவலிதன் 
மங்கலவேள் வியில் பண்டு வாமனனாய் மண் இரந்த 
செங்கணவன் வழிபட்ட திருமாணிக் குழிஅணைந்தார் ." 

90 


3 


பா - ம்- மீண்டும் . 1 மிதித்த நீ .. 


அடைந்தார் . 


36 


திருத்தொண்டர் புராணம் 


பரம்பொருளைப் பணிந்து தாள் பரவிப்போய்ப் பணிந்தவர்க்கு 
வரந்தருவான் தினைநகரை வணங்கினர்வண் டமிழ்பாடி 
நரம்புடையாழ் ஒலி முழவின் நாதொலி வேதஒலி 
அரம்பையர்தம் கீதஒலி அருத்தில்லை மருங்கணைந்தார் . 91 

தேம லங்கலணி மாமணி மார்பிற் செம்மல் அங்கயல்கள் 
செங்கம லத்தண் , பூம லங்கள திர் பாய்வன மாடே புள்ள லம்பு 
திரை வெள்வளை வாவித் , தாம லங்குகள் தடம்பணை சூபூம் 
தண் ம ருங்குதொழு வார்கள்தம் மும்மை , மாம லங்களற வீட 
ருள் தில்லை மல்லல் அம்பதியின் எல்லை வணங்கி . 

92 
நாக சூதவகு ளஞ்சர ளஞ்சூழ் நாளி கேரம் இல வங்க நரந் 
தம் , பூக ஞாழல்குளிர் வாழை மதூகம் பொதுளும் வஞ்சிபல எங் 
கும் நெருங்கி , மேக சாலமலி சோலைக ளாகி மீது கோகிலம் 
மிடைந்து மிழற்றப் , போக பூமியினும் மிக்கு விளங்கும் பூம்பு 
றம்பணை கடந்து புகுந்தார் . 

93 
வன்னி கொன்றைவழை சண்பகம் ஆரம் மலர்ப்ப லாசொடு 
செருந்திமந் தாரம் , கன்னி காரங்குர வங்கமழ் புன்னை கற்பு 
பாடலம் - கூவிளம் ஓங்கித் , துன்னு சாதிமரு மாலதி மௌவல் 
துதைந்த நந்திகர வீரம் மிடைந்த , பன்ம லர்ப்புனித நந்த 
வனங்கள் பணிந்து சென்றனன் மணங்கமழ் தாரான் . 

94 
இடம ருங்குதனி நாயகி காண ஏழ்பெ ரும்புவனம் உய்ய 
எடுத்து , நடந வின் றருள் சிலம்பொலி போற்றும் நான்ம றைப் 
பதியை நாளும் வணங்கக் , கடல்வ லங்கொள்வது போல்புடை 
சூழுங் காட்சி மேவிமிகு சேட்செல ஓங்கும் , தடம ருங்குவளர் 
மஞ்சிவர் இஞ்சித் தண்கி டங்கை எதிர் கண்டு மகிழ்ந்தார் . 

95 . 
மன்று ளாடுமது வின் நசை யாலே மறைச்சு ரும்பறை 
புறத்தின் மருங்கே , குன்று போலுமணி மாமதில் சூழுங் குண்ட 
கழ்க்கமல வண்டலர் கைதைத் , துன்று நீறுபுனை மேனிய வாகித் 
தூய நீறுபுனை தொண்டர்கள் என்னச் , சென்று சென்று முரல் 
சின்றன கண்டு சிந்தை அன்பொடு திளைத்தெதிர் சென்றார் . 96 
பா - ம் - திண் . தன் . கற்ப பாடலம் ; கற்ப பாடலிகள் . நந்தன . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


37 


பார்வி ளங்கவளர் நான்மறை நாதம் பயின்ற பண்புமிக 
வெண்கொடி ஆடும் , சீர்வி ளங்குமணி நாவொலி யாலும் திசை 
கள் நான் கெதிர் புறப்பட லாலும் , " தார்வி ளங்குவரை மார்பின் 
அயன் பொன் சதுர்முகங்களென ஆயின தில்லை , ஊர்வி ளங்கு 
திரு வாயில்கள் நான்கின் உத்த ரத்திசை வாயில் முன் எய்தி .97 

அன்பின் வந்தெதிர் கொண்டசீர் அடியார் அவர்க ளோநம்பி 
ஆரூரர் தாமோ , முன்பிறைஞ்சின ரியாவரென் றறியாமுறைமை 
யால் எதிர் வணங்கி மகிழ்ந்து , பின்பு கும்பிடும் விருப்பில் 
நிறைந்து பெருகு நாவல்நக ரார்பெரு மானும் , பொன்பி றங்கு 
மணி மாளிகை நீடும் பொருவி றந்ததிரு வீதி புகுந்தார் . 98 

அங்கண் மாமறை முழங்கும் மருங்கே ஆட ரம்பையர் 
அரங்கு முழங்கும் , மங்குல் வானின் மிசை ஐந்தும் முழங்கும் 
வாச மாலைகளில் வண்டு முழங்கும் , பொங்கும் அன்பருவி கண் 
பொழி தொண்டர் போற்றி சைக்கும் ஒலி எங்கும் முழங்கும் , 
திங்கள் தங்குசடை கங்கை முழங்கும் தேவ தேவர்புரி யுந்திரு 
வீதி . 

99 
போக நீடுநிதி மன்னவன் மன்னும் புரங்கள் ஒப்பன வரம் 
பில ஓங்கி , மாகம் முன்பருகு கின்றன போலும் மாளி கைக் 
குலம் மிடைந்த பதாகை , யோக சிந்தைமறை யோர்கள் வளர்க் 
கும் ஓம தூமம்உயர் வானில் அடுப்ப , மேக பந்திகளின் மீதிடை 
எங்கும் மின்னு டங்குவன என்ன விளங்கும் . 

100 
ஆடு தோகைபுடை நாசிகள் : தோறும் அரணி தந்தசுடர் 
ஆகுதி தோறும் , மாடு தாமமணி வாயில்கள் தோறும் மங்க 
லக்கலசம் வேதிகை தோறும் , சேடு கொண்ட ஒளி தேர்நிரை 
தோறும் செந்நெல் அன்னமலை சாலைகள் தோறும் , நீடு தண் 
புனல்கள் பந்தர்கள் தோறும் நிறைந்த தேவர்கணம் நீளிடை 
தோறும் . 

101 


2 


பா - ம் - வருநான்மறை . 

ஆலும் . * புலப்படலாலும் . * மணி 
மார்பின் . " ளெனல் ஆயின . * உத்தரத் திருவாயில் ; உத்தரத்திசை 
.யின் வாயில் . 1 பொருவிகந்த திருவாயில் . * நாஞ்சில்கள் . " அன்னமலி . 


38 


திருத்தொண்டர் புராணம் 


எண்ணில் பேர்உல கனைத்தினும் உள்ள எல்லை யில் அழகு 
சொல்லிய எல்லாம் , மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன மங்க 
லம்பொலி வளத்தன ஆகிப் , புண்ணி யப்புனித அன்பர்கள் 
முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் , அண்ணல் 
ஆடுதிரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி . 

மால யன்சத மகன் பெருந் தேவர் மற்றும் உள்ளவர்கள் 
முற்றும் நெருங்கிச் , சீல மாமுனிவர் சென்று முன் துன்னித் 
திருப்பி ரம்பின் அடிகொண்டு திளைத்துக், காலம் நேர்படுதல் 
பார்த்தயல் நிற்பக் காதல் அன்பர்கண நாதர் புகும்பொற் , 
கோல நீடுதிரு வாயி லிறைஞ்சிக் குவித்த செங்கைதலை மேற் 
கொடு புக்கார் . 

103 
பெருமதில் 1 சிறந்த செம்பொன் மாளிகைமின் பிறங்குபே 
ரம்பலம் மேரு , வருமுறை வலங்கொண் டிறைஞ்சிய பின்னர் 
வணங்கிய மகிழ்வொடும் புகுந்தார் , அருமறை முதலில் நடு 
வினில் கடையில் 2 அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த , திருவளர் 
ஒளிசூழ் திருச்சிற்றம் பலம்முன் திருஅணுக் கன் திரு வாயில் . 104 

வையகம் பொலிய மறைச்சிலம் பார்ப்ப மன்றுளே மால 
யன் தேட , ஐயர்தாம் வெளியே ஆடுகின் றாரை அஞ்சலி மலர்த்தி 
முன் குவித்த, கைகளோ திளைத்த கண்களோ அந்தக் கர 
ணமோ கலந்த அன் புந்தச் , செய்தவப் பெரியோன் சென்று 
தாழ்ந் தெழுந்தான் திருக்களிற் றுப்படி மருங்கு . 

105 
ஐந்துபேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கர 
ணங்கள் நான்கும் , சிந்தையே ஆகக் குணம் ஒரு மூன்றும் 
திருந்துசாத் துவிகமே ஆக , இந்துவாழ் சடையான் ஆடும் 
ஆனந்த எல்லையில் தனிப்பெருங் கூத்தின் , வந்தபேர் இன்ப 
வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் . 106 

" தெண்ணிலா மலர்ந்த வேணியாய் உன்றன் திருநடம் கும் 
பிடப் பெற்று , மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாலிதாம் 

பா - ம் - பெருமகிழ் . 2 நடுவினிற் சிரத்தில் . 3 சிலம்பரற்ற . 
மூன்போற்றும் . 


தடுத்தாட்கொண்ட் புராணம் 


39 


இன்பம் ஆம் என்று , கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரியக் 
கைம்மலர் உச்சிமேற் குவித்துப் , பண்ணினால் நீடி அறிவரும் 
பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் . 

107 
தடுத்து முன் ஆண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெருந் 
தாண்டவம் புரிய , எடுத்தசே வடியார் அருளினால் " தரளம் 
எறிபுனல் மறி திரைப் பொன்னி , மடுத்த நீள் வண்ணப் பண்ணை 
ஆரூரில் வருக நம்பால் என வானில் , அடுத்தபோ தினில்வர் 
தெழுந்ததோர் நாதம் கேட்டலும் அதுவுணர்ந் தெழுந்தார் . 108 

ஆடுகின் றவர்பேர் அருளினால் நிகழ்ந்த அப்பணி சென்னி 
மேற் கொண்டு , சூடுதங் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொழுந் 
தொறும் புறவிடை கொண்டு , மாடுபே ரொளியின் வளரும் 
அம் பலத்தை வலங்கொண்டு வணங்கினர் போந்து , நீடுவான் 
பணிய உயர்ந்தபொன் வரைபோல் நிலைஎழு கோபுரங் கடந்து . 

நின்றுகோ புரத்தை நிலமுறப் பணிந்து நெடுந்திரு வீதியை 
வணங்கி , மன்றலார் செல்வ மறுகின டேகி மன்னிய திருப்பதி 
அதனில் , தென் றிசை வாயில் கடந்து முன் போந்து சேட்படுந் 
திருவெல்லை இறைஞ்சிக் , கொன்றை வார்சடையான் அருளையே 
நினைவார் கொள்ளிடத் திருநதி கடந்தார் . 

110 
புறந்தருவார் போற்றிசைப்பப் புரிமுந் நூல் அணிமார்பர் 
அறம்பயந்தாள் திருமுலைப்பால் அமுதுண்டு வளர்ந்தவர்தாம் 
பிறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென முற்றுலகில் 
சிறந்த புகழ்க் கழுமலமாம் திருப்பதியைச் சென்றணைந்தார் . 111 


" பிள்ளையார் திரு அவதா ரஞ்செய்த பெரும்புகலி 
உள்ளுநான் மிதியேன் ” என் றூரெல்லைப் புறம்வணங்கி 
வள்ளலார் வலமாக வரும்பொழுதின் மங்கையிடங் 
கொள்ளுமால் விடையானும் எதிர்காட்சி கொடுத்தருள . 
மண்டியபே ரன்பினால் வன்றொண்டர் நின் றிறைஞ்சித் 
தெண்டிரைவே லையில்மிதந்த திருத்தோணி புரத்தாரைக் 


112 


பா - ம் - தென்திரு . 


2 சேட்படு 


3 


பொழுது . 


40 


திருத்தொண்டர் புராணம் 


கண்டுகொண்டேன் கயிலையினில் வீற்றிருந்த படி என்று 
பண்டரும் இன்னிசைபயின்ற திருப்பதிகம் பாடினார் . 113 
இருக்கோலம் இடும் பெருமான் எதிர்நின்றும் எழுந்தருள 
வெருக்கோளுற் றது நீங்க ஆரூர்மேற் செல்விரும்பிப் 
பெருக்கோதஞ் சூழ்புறவப் பெரும்பதியை வணங்கிப்போய்த் 
திருக்கோலக் காவணங்கிச் செந்தமிழ்மா லைகள் பாடி . 114 
தேனார்க்கும் மலர்ச்சோலைத் திருப்புன்கூர் நம்பர்பால் 
ஆனாப்பே ரன்புமிக அடிபணிந்து * தமிழ்பாடி 
மானார்க்கும் கரதலத்தார் மகிழ்ந்த இடம் பலவணங்கிக் 
கானார்க்கும் மலர்த்தடஞ்சூழ் காவிரியின் ‘ கரையணைந்தார் . 115 
வம்புலா மலர் அலைய மணிகொழித்து வந்திழியும் 
பைம்பொன்வார் கரைப்பொன்னிப் பயில் தீர்த்தம் படிந்தாடித் 
தம்பிரான் மயிலாடு துறைவணங்கித் தாவில்சீர் 
அம்பர்மா காளத்தின் அமர்ந்தபிரான் அடிபணிந்தார் . 116 
மின்னார் செஞ் சடைஅண்ணல் விரும்புதிருப் புகலூரை 
முன்னாகப் பணிந்தேத்தி முதல்வன் தன் அருள் நினைந்து 
பொன்னாரும் உத்தரியம் புரிமுந் நூல் அணிமார்பர் 
தென்னாவ லூராளி திருவாரூர் சென்றணைந்தார் . 

117 
தேராரும் நெடுவீதித் திருவாரூர் வாழ்வார்க் ( கு ) 

ஆராத காதலின் நம் ஆரூரன் நாம் அழைக்க 
வாராநின் றான்அவனை மகிழ்ந்தெதிர் கொள் வீர் என்று 
நீராரும் சடைமுடிமேல் நிலவணிந்தார் அருள்செய்தார் . 118 
தம்பிரான் அருள் செய்யத் திருத்தொண்டர் அதுசாற்றி 
“ எம்பிரா னார் அருள்தான் இருந்தபரி சிதுவானால் 
நம்பிரா னார் ஆவார் அவரன்றே எனும்நலத்தால் 
உம்பர்நா டிழிந்ததென எதிர்கொள்ள உடன் எழுந்தார் . 119 

பா ம் - 1 நீங்கி . 2 இறைஞ்சிச் . அடியடைந்து . - மலர்ச் 
சோலைக் காவிரியின் . மலர் மாலை . அம்பொன்மா காளத்தின் . 
அருள் புரியத் . 


8 


5 


8 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


41 


பளிகைகள் மண்டபங்கள் மருங்கு பெருங் கொடிநெருங்கத் 
தாளின் நெடுந் தோரணமும் தழைக்கமுகுங் குழைத்தொடையும் 
$ ளிலைய கதலிகளும் நிறைந்தபசும் பொற்றசும்பும் 
ஒளிநெடு மணிவிளக்கும் உயர் வாயில் தொறும் நிரைத்தார் . 120 
சோதிமணி வேதிகைகள் தூநறுஞ்சாந் தணி நீவிக் 
கோதில் பொரி பொற்சுண்ணங் குளிர்தரள மணிபரப்பித் 
தா திவர் பூங் தொடைமாலைத் தண்பந்தர் களுஞ்சமைத்து 
வீதிகள் நுண் துகள் அடங்க விரைப்பனி நீர் மிகத்தெளித்தார் . 121 
படங்கலகீ தம்பாட மழைநிகர் தூ ரியம் முழங்கச் 
செங்கயற்கண் முற்றிழையார் தெற்றிதொறும் நடம்பயில 
நங்கள் பிரான் திருவாரூர் நகர் வாழ்வார் நம்பியைமுன் 
பொங்கெயில் நீள் திருவாயில் புறம்உறவந் தெதிர்கொண்டார் .122 

வந்தெதிர் கொண்டு வணங்குவார் முன் வன்றொண்டர் அஞ் 
சலி கூப்பி வந்து , சிந்தை களிப்புற வீதியூடு செல்வார் திருத் 
தொண்டர் தம்மை நோக்கி , எந்தை இருப்பதும் ஆரூர் அவர் 
எம்மையும் ஆள்வரோ கேளீர் என் னும் , சந்த இசைப்பதி 
கங்கள் பாடித் தம்பெருமான் திருவாயில் சார்ந்தார் . 123 

வானுற நீள்திரு வாயில்நோக்கி மண்ணுற ஐந்துறுப் பால் 
வணங்கித் , தேனுறை கற்பக வாசமாலைத் தேவாசிரியன் தொழு 
திறைஞ்சி , ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த 
செங்கைகளோடும் , தூநறுங் கொன்றையன் மூலட்டானம் சூழ் 
திரு மாளிகை வாயில் புக்கார் . 

124 
புற்றிடங் கொண்ட புராதனனைப் பூங்கோயில் மேய 
பிரானை யார்க்கும் , பற்றிடம் ஆய பரம்பொருளைப் பார்ப்பதி 
பாகனைப் பங்க யத்தாள் , அர்ச்சனை செய்ய அருள்புரிந்த அண் 
ணலை மண்மிசை வீழ்ந்திறைஞ்சி , நற்றமிழ் நாவலர் கோன் உடம் 
பால் நன்மையின் தன்மையை மெய்ம்மை பெற்றார் . 125 


பா - ம்- தாதவிழ்பூர் . 

பனிநீர் மிசைவிட்டார் . 
நின்று . * தேனிறை. * பெற்றான் . 


3 கூப்பி , 


42 


திருத்தொண்டர் புராணம் 


அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட் டாங்கபஞ் சாங்க 
மாக , முன்பு முறைமையி னால்வணங்கி முடிவிலாக் காதல் முதிர 
ஓங்கி , நன்புலன் ஆகிய ஐந்தும் ஒன்றி நாயகன் சேவடி எய்தப் 
பெற்ற , இன்பவெள் ளத்திடை மூழ்கிநின்றே இன்னிசை 
வண்டமிழ் மாலை பாட . 

126 
வாழிய மாமறைப் புற்றிடங்கொள் மன்னவன் 
ளாலோர் வாக்குத், " தோழமை ஆக உனக்கு நம்மைத் தந்தனம் 
நாம் முன்பு தொண்டுகொண்ட , வேள்வியில் அன்று நீ கொண்ட 
கோலம் என்றும் புனைந்துநின் வேட்கை தீர , வாழிமண் மேல் 
விளை யாடுவாய் என் றாரூரர் கேட்க எழுந்ததன்றே . 

127 
கேட்க விரும்பிவன் றொண்டர் என்றும் கேடிலா தானை 
இறைஞ்சி நின்றே , " ஆட்கொள வந்த மறையவனே ! ஆரூர் 
அமர்ந்த அருமணியே !, வாட்கயல் கொண்டகண் மங்கை பங்கா ! 
மற்றுன் பெரிய கருணையன்றே !, நாட்கம லப்பதம் தந்ததின்று 
நாயினே னைப்பொரு ளாக என்றார் . 

128 
என்று பலமுறை யால்வணங்கி எய்திய உள்ளக் களிப்பி 
னோடும் , வென்றி அடல்விடை போல் நடந்து வீதிவிடங்கப் 
பெருமான் முன்பு , சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திருமாளி 
கைவலம் செய்துபோந்தார் , அன்று முதலாம் . யார்களெல்லா 
தம்பிரான் தோழர் என்றே அறைந்தார் . 

129 
மைவளர் கண்டர் அருளினாலே வண்டமிழ் நாவலர் தம்பெரு 
மான் ,, சைவ விடங்கின் அணிபுனைந்து சாந்தமும் மாலையும் 
தாரும் ஆகி , மெய்வளர் கோலமெல் லாம்பொலிய மிக்கவிழுத்தவ 
வேந்தர் என்னத் , தெய்வ மணிப்புற்று ளாரைப்பாடித் திளைத்து 
மகிழ்வொடுஞ் செல்லாநின்றார் . 

130 
இதற்குமுன் எல்லை இல்லாத் திருநகர் இதனுள் வந்து 
முதற்பெருங் கயிலை ஆதி முதல்வர்தம் பங்கி னாட்குப் 
பொதுக்கடிந் துரிமை செய்யும் பூங்குழற் சேடி மாரில் 
கதிர்த்த பூண் ஏந்து கொங்கைக் கமலினி அவதரித்தாள் . 131 

பா - ம்- கதித்த . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


43 : 


கதிர்மணி பிறந்த தென்ன உருத்திர கணிகை மாராம் 
பதியிலார் குலத்துள் தோன்றிப் பரவையார் என்னும் நாமம் 
விதியுளி விளக்கத் தாலே மேதகு சான்றோர் ஆன்ற 
மதியணி புனிதன் நன்னாள் மங்கல அணியால் சாற்றி . ? 132 
பரவினர் காப்புப் போற்றிப் பயில் பெருஞ்சுற்றம் , திங்கள் 
விரவிய பருவம் தோறும் விழா அணி எடுப்ப , மிக்கோர் 
" வரமலர் மங்கை இங்கு வந்தனள் என்று சிந்தை 
தரவரு மகிழ்ச்சி பொங்கத் தளர்நடைப் பருவஞ் சேர்ந்தார் . 133 
மானிளம் பிணையோ ? தெய்வ வளரிள முகையோ ? வாசத் 
தேனிளம் பதமோ ? வேலைத் திரைஇளம் பவள வல்லிக் 
கானிளம் கொடியோ ? திங்கட்கதி ரிளங் கொழுந்தோ ? காமன் 
தானிளம் பருவம் கற்கும் தனிஇளந் தனுவோ என்ன . 134 
நாடும் இன் பொற்பு வாய்ப்பு நாளுநாள் வளர்ந்து பொங்க 
ஆடுமென் கழங்கும் பந்தும் அம்மனை ஊசல் இன்ன 
பாடும் இன்னிசையும் தங்கள் பனிமலை வல்லி பாதம் 
கூடும்அன் புருகப் பாடும் கொள்கையோர் குறிப்புத் தோன்ற . 

பிள்ளைமைப் பருவம் மீதாம் பேதைமைப் பருவம் நீங்கி , 
அள்ளுதற் கமைந்த பொற்பால் அநங்கன் மெய்த் தனங்கள் 
ஈட்டம் , கொள்ளமிக் குயர்வ போன்ற கொங்கைகோங் 
கரும்பை வீழ்ப்ப , உள்ளமெய்த் தன்மை முன்னை உண்மையும் 
தோன்ற உய்ப்பார் . 

136 


பாங்கியர் மருங்கு சூழப் படரொளி மறுகு சூழத் 
தேங்கமழ் குழலின் வாசம் திசையெலாம் சென்று சூழ 
ஓங்கு பூங் கோயில் உள்ளார் ஒருவரை அன்பி னோடும் 
பூங்கழல் வணங்க என்றும் போதுவார் ஒருநாட் போந்தார் . 137 
அணிசிலம் படிகள் “ பார்வென் றடிப்படுத் தனம் ” என் றார்ப்ப 
மணிகிளர் காஞ்சி அல்குல் வரிஅர வுலகை வென்ற 


பா - ம் - குலத்தில் . சாத்தி ; சாத்த . பருவஞ்செய்து . * குயர்வு 
போன்ற ; குயர்வ போன்று . 


44 


திருத்தொண்டர் புராணம் 


துணிவுகொண் டார்ப்ப மஞ்சு சுரிகுழற் கழிய " விண்ணும் ( தில் .. 
பணியும் ” என் றின வண் டார்ப்பப் பரவையார் போதும் போ 
புற்றிடம் விரும்பி னாரைப் போற்றினர் தொழுது செல்வார் 
சுற்றிய பரிச னங்கள் சூழஆ ளுடைய நம்பி 
நற்பெரும் பான்மை கூட்ட நகைபொதிந் திலங்கு செவ்வாய் 
விற்புரை நுதலின் வேற்கண் விளங்கிழை யவரைக் கண்டார் . 

கற்பகத்தின் பூங்கொம்போ ? காமன்தன் பெருவாழ்வோ ? 
பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ ? புயல்சுமந்து 
விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ ? 
அற்புதமோ ? சிவனருளோ ? அறியேன் ” என் றதிசயித்தார் . 140 
" ஓவிய நான் முகன் எழுத ஒண்ணாமை உள்ளத்தால் 
மேவியதன் வருத்தமுற விதித்ததொரு மணிவிளக்கோ ? 
மூவுலகின் பயனாகி முன்நின்ற ” தென நினைந்து 
நாவலர்கா வலர்நின்றார் ; நடுநின்றார் படைமதனார் . 

141 
தண்டரள மணித்தோடும் தகைத்தோடும் கடைபிறழும் 
கெண்டைநெடுங் கண்வியப்பக் கிளர் ஒளிப்பூண் உரவோனை 
அண்டர்பிரான் திருவருளால் அயல்அறியா மனம் விரும்பப் 
பண்டைவிதி கடைகூட்டப் பரவையா ருங்கண்டார் . 142 


கண்கொள்ளாக் கவின் பொழிந்த திருமேனி கதிர்விரிப்ப ( ( கு ) 
விண்கொள்ளாப் பேரொளியான் எதிர்நோக்கும் மெல்லிய லுக் 
எண்கொள்ளாக் காதலின் முன் பெய்தாத தொருவேட்கை 
மண்கொள்ளா நாண்மடம் அச் சம்பயிர்ப்பை வலிந்தெழலும் . 
முன்னேவந் தெதிர்தோன்றும் முருகனோ? பெருகொளியால் 
தன்னேரில் மாரனோ ? தார்மார்பின் விஞ்சையனோ ? [ வனோ ? 
மின்னேர்செஞ் சடை அண்ணல் மெய்யருள்பெற் றுடைய 
என்னே ! என் மனந்திரித்த இவன்யாரோ ” என நினைந்தார் . 
அண்ணலவன் தன் மருங்கே அளவிறந்த காதலினால் 
உண்ணிறையும் குண நான்கும் ஒருபுடைசாய்ந் தனஎனினும் 

பா - ம் - அறியாமல் மனம் விரும்பப் ; அறியா மணம் விரும்பிப் . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


45 


வண்ண மலர்க் கருங்கூந்தல் மடக்கொடியை வலிதாக்கிக் 
கண்ணுதலைத் தொழும் அன்பே கைக்கொண்டு செலவுய்ப்ப . 145 
பாங்கோடிச் சிலைவளைத்துப் படை அருங்கன் விடுபாணம் 
தாங்கோலி எம்மருங்கும் தடைசெய்ய மடவரலும் 
தேங்கோதை மலர்க்குழல் மேல் சிறைவண்டு கலந்தார்ப்பப் 
பூங்கோயில் அமர்ந்தபிரான் பொற்கோயில் போய்ப்புகுந்தாள் . 
வன்றொண்டர் அதுகண் ( டு ) " என் மனங்கொண்ட மயிலியலின் 
இன்தொண்டைச் செங்கனிவாய் இளங்கொடிதான் யார் " 
அன் றங்கு முன் நின்றார் “ அவர் நங்கை பரவையார் 

( என்ன , 
சென்றும்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் எனச்செப்ப . 147 
<< பேர்பரவை பெண்மையினில் பெரும்பரவை விரும்பல்குல் 
ஆர்பரவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பரவை 
சீர்பரவை ஆயினாள் திருவுருவின் மென்சாயல் 
ஏர்பரவை இடைப்பட்ட என் ஆசை எழுபரன் . 

148 
என்றினைய பலவுநினைந் தெம்பெருமான் அருள்வகையான் , 
முன்தொடர்ந்து வருங்காதல் முறைமையினால் தொடக்குண்டு, 
நன்றெனையாட் கொண்டவர்பால் நண்ணுவன் என் 

றுள் 
மகிழ்ந்து , சென் றுடைய நம்பியும் போய்த் தேவர்பிரான் 
கோயில்புக . 

149 
பரவையார் வலங்கொண்டு பணிந்தேத்தி முன்னரே 
புரவலனார் கோயிலினின் றொருமருங்கு புறப்பட்டார் 
விரவு பெருங் காதலினால் மெல்லியலார் தமைவேண்டி 
அரவின் ஆ ரம்புனைந்தார் அடிபணிந்தார் ஆரூரர் . 

150 
அவ்வாறு பணிந்தேத்தி " அணி ஆரூர் மணிப்புற்றின் 
மைவாழுந் திருமிடற்று வானவர் பால் நின்றும்போந் ( து ) 
எவ்வாறு சென்றாள் என் இன்னுயிராம் அன்னம் எனச் 
செவ்வாய்வெண் நகைக்கொடியைத் தேடுவா ராயினார் . 

151 
பாச மாம்வினைப் பற்றறுப் பான் மிகும் 
ஆசை மேலும் ஓர் ஆசை அளிப்பதோர் 
பா - ம் - போய்ப்புக்காள் . 


146 


திருத்தொண்டர் புராணம் 


தேசின் மன்னி என் சிந்தை மயக்கிய 
ஈச னார் அருள் எந்நெறிச் சென்றதே . 

152 
“ உம்பர் நாயகர் தங்கழல் அல்லது 
நம்பு மாற்றி யேனை நடுக்குற 
வம்பு மால் செய்து வல்லியின் ஒல்கியின் ( று ) 
எம்பி ரான் அருள் எந்நெறிச் சென்றதே . 

153 
பந்தம் வீடு தரும்பர மன்கழல் 
சிந்தை ஆரவும் உன்னும்என் சிந்தையை 
வந்து மால் செய்து மான் என வேவிழித் ( து ) 
எந்தை யார் அருள் எந்நெறிச் சென்றதே . 

154 
என்று சாலவும் ஆற்றலர் என்னுயிர் 
நின்ற தெங் கென , நித்திலப் பூண் முலை 
மன்றல் வார்குழல் * வஞ்சியைத் தேடுவான் 
சென்று தேவா சிரியனைச் சேர்ந்தபின் . 

155 
காவி நேர்வருங் கண்ணியை நண்ணுவான் 
யாவ ரோடும் உரை இயம் பாதிருந் ( து ) 
ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் 
பூவின் மங்கையைத் தந் ( து ) " எனும் போழ்தினில் . 156 
நாட்டு நல்லிசை நாவலூ ரன்சிந்தை 
வேட்ட மின்னிடை இன்னமு தத்தினைக் 
காட்டு வன்கட லைக்கடைந் தென்பபோல் 
பூட்டும் ஏழ்பரித் தேரோன் கடல்புக . 

157 
எய்து மென்பெடை யோடிரை தேர்ந்துண்டு 
பொய்கை யிற்பகல் போக்கிய புள்ளினம் 
வைகு சேக்கைகண் மேற்செல வந்தது 
பையுள் மாலை தமியோர் பனிப்புற . 

158 
பஞ்சின் மெல்லடிப் பாவையர் உள்ளமும் 
வஞ்ச மாக்கள்தம் வல்வினை யும்மான் 
பா - ம் - தேசு மன்னஎன் சிந்தை மயக்குற. " சிந்தையார்வுற . 
சிந்தையில் . - வேல்விழ்த்து . 5 மன்றலங்குழல் . • காட்டுவேன் . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


47 


159 


160 


161 


162 


அஞ்செ ழுத்தும் உணரா அறிவிலோர் 
நெஞ்சும் என்ன இருண்டது நீண்டவான் . 

மறுவில் சிந்தைவன் றொண்டர் வருந்தினால் 
இறும ருங்குலார்க் கியார்பிழைப் பார் என்று 
நறுமலர்க்கங்குல் .நங்கைமுன் கொண்டபுன் 
முறுவல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா . 
அரந்தை செய்வார்க் கழுங்கித்தம் ஆருயிர் 
வரன்கை தீண்ட மலர்குல மாதர்போல் 
• பரந்த வெம்பகற் கொல்கிப் பனிமதிக் 
கரங்கள் தீண்ட அலர்ந்த கயிரவம் . 
தோற்றும் மன்னுயிர் கட்கெலாந் தூய்மையே 
சாற்றும் இன்பமும் தண்மையும் தந்துபோய் 
ஆற்ற அண்டமெ லாம்பரந் தண்ணல்வெண் 
நீற்றின் பேரொளி போன்றது நீள் நிலா . 
வாவி புள்ளொலி மாறிய மாலையில் 
நாவ லூரரும் நங்கை பரவையாம் 
பாவை தந்த படர்பெருங் காதலும் 
ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார் . 

தந்தி ருக்கண் எரிதழ லிற்பட்டு 
வெந்த காமன் வெளியே உருச்செய்து 
வந்தென் முன்னின்று வாளி தொடுப்பதே ! 
• எந்தை யார் அருள் இவ்வண்ண மோ ? ” என்பார் . 
“ ஆர்த்தி கண்டும்என் மேல்நின் றழற்கதிர் 
தூர்ப்ப தே ! எனைத் தொண்டுகொண் டாண்டவர் 
நீர்த்த ரங்க நெடுங்கங்கை நீள்முடிச் 
சாத்தும் வெண்மதி போன் றிலை தண்மதி ! " 

அடுத்து மேன்மேல் அலைத்தெழும் ஆழியே 
தடுத்து முன் எனை ஆண்டவர் தாம்உணக் 


163 


164 


165 


பா - ம் - மாற்றிய . 


48 


திருத்தொண்டர் புராணம் 


| 


கடுத்த நஞ்சுன் தரங்கக் கரங்களால் 
எடுத்து நீட்டு நீ என்னை இன் றென் செயாய் ? 

166 
“ பிறந்த தெங்கள் பிரான் மல யத்திடைச் 
சிறந்த ணைந்தது தெய்வ நீர் நாட்டினில் 1 
புறம்ப ணைத்தடம் பொங்கழல் வீசிட 
மறம்ப யின் றதெங் கோ ? தமிழ் மாருதம் ! 

167 
இன்ன தன்மைய பின்னும் இயம்புவான் 
மன்னு காதல னாகிய வள்ளல் பால் 
தன்ன ரும்பெறல் நெஞ்சு தயங்கப்போம் 
அன்னம் அன்னவள் செய்கை அறைகுவாம் . 

168 
கனங்கொண்ட மணிகண்டர் கழல்வணங்கிக் கணவனை 
முன் பெறுவாள் போல , இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூழ 
எய்து பெருங் காத லோடும் , தனங்கொண்டு தளர்மருங்குற் 
பரவையும்வன் றொண்டர்பால் தனித்துச் சென்ற , மனங் 
கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன் மணிமா ளிகையைச் 
சார்ந்தாள் . 

169 
சீறடிமேல் நூ புரங்கள் அறிந்தனபோல் சிறிதளவே 
ஒலிப்ப முன்னர் , வேறொருவர் உடன் பேசாள் மெல்ல அடி 
ஒதுங்கிமா ளிகையின் மேலால் , ஏ றிமர கதத்தூணத் திலங்கு 
மணி வேதிகையில் நலங்கொள் பொற்கால் , மாறில்மலர்ச் 
சேக்கைமிசை மணிநிலா முன் றில் மருங் கிருந்தாள் வந்து . 170 

அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முகநோக்கி ? " ஆரூர் 
ஆண்ட , மைவிரவு கண்டரை நாம் வணங்கப்போம் மறுகெதிர் 
வந்தவரார் ? என்ன , இவ்வுலகில் அந்தணராய் இருவர்தே 
டொருவர்தாம் எதிர்நின் றாண்ட , சைவமுதல் திருத்தொண்டர் ; 
தம்பிரான் தோழனார் ; நம்பி ” என்றாள் . 

171 
என் றவுரை கேட்டலுமே " எம்பிரான் தமரேயோ ! " 
என்னா முன்னம் , வன்றொண்டர் பால்வைத்த மனக்காதல் அள 
பா - ம் - நாட்டணி . 

சேடி முக நேர்நோக்கி . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


49 


. 


வின்றி வளர்ந்து பொங்க , நின்றநிறை நாண்முதலாங் குணங் 
களுடன் நீங்கஉயிர் ஒன்றுந் தாங்கி , மின் றயங்கு நுண்ணீடை 
யாள் வெவ்வுயிர்த்து ! மெல்லணைமேல் வீழ்ந்த போது . 172 

ஆரநறுஞ் சேறாட்டி அரும்பனி நீர் நறுந்திவலை அருகு வீசி , 
ஈரஇளந் தளிர்க்குளிரி படுத்துமட வார்செய்த இவையும் 
எல்லாம் , பேரழலின் நெய் சொரிந்தால் ஒத்தன ;மற் றதன் மீது 
சமிதை என்ன , மாரனும் தன் பெருஞ்சிலையின் வலிகாட்டி மலர் 
வாளி சொரிந்தான் வந்து . 

173 
மலரமளித் துயிலாற்றாள் ; வருந்தென்றல் மருங்காற்றாள் ; 
மங்குல் வானில் , நிலவுமிழும் - தழலாற்றாள் ; நிறையாற்றும் 
பொறையாற்றா நீர்மை யோடும் , கலவமயில் எனஎழுந்து 
கருங்குழலின் பரமாற்றாக் கைய ளாகி , இலவ இதழ்ச் செந்துவர் 
வாய் நெகிழ்ந்தாற்றா மையின் வறிதே இன்ன சொன்னாள் . 174 

கந்தங் கமழ் மென் குழலீர் ! இது என் ? கலைவாண் மதியம் 
கனல்வான் எனை இச் , சந்தின் தழலைப் பனி நீர் அளவித் தடவுங் 
கொடியீர் ! தவிரீர் ! தவிரீர் !, வந்திங் குலவும் நிலவும் விரையார் 
மலயா னிலமும் எரியாய் வருமால் , அந்தண் புனலும் அரவும் 
விரவும் சடையான் அருள்பெற் றுடையார் அருளார் . 175 

புலரும் படியன் றிரவென் னளவும் ; பொறையும் நிறை 
யும் இறையும் தரியா, உலரும் தனமும் மனமும் ; வினையேன் 
ஒருவேன் அளவோ பெருவாழ் வுரையீர் !, பலரும் புரியும் துயர் 
தான் இதுவோ ? படைமன் மதனார் புடைநின் றகலார் .. , 
அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள்பெற் றுடையார் 
அவரோ அறியார் . 

176 
“ தேரும் கொடியும் மிடையும் மறுகில் திருவா ரூரீர் ! நீரே 
அல்லால் , ஆரென் துயரம் அறிவார் ? அடிகேள் ! 8 அடியேன் 
அயரும் படியோ இதுதான் ?, நீரும் பிறையும் பொறிவாள் 
அரவின் நிரையும் நிரைவெண் டலையின் புடையே , ஊரும் 

பா - ம்- வெய்துயிர்த்து . 2 தளிர்குளிரப் . * பொறையாற்றாள் . 
ஒருவென் . - திருவாரூரார் .. 

4 


6 


அடிகள் . 


50 


திருத்தொண்டர் புராணம் 


. 


சடையர் ! விடை ... மேல் வருவீர் ! உமதன் பிலர் போல் யானோ 
உறுவேன் ? 

177 
என் றின் னனவே பலவும் புகலும் இருளார் அளகச் சுரு 
ளோ தியையும் , வன்றொண் டரையும் படிமேல் வரமுன் பருள் 
வான் அருளும் வகையார் நினைவார் ?, சென்றும் பர்களும் பணி 
யும் செல்வத் திருவா ரூர்வாழ் பெருமான் அடிகள் , “ அன் றங் 
கவர்மன் றலைநீர் செயும் ” என் றடியார் அறியும் படியால் 
அருளி , 

178 
பன்னும் புகழ்நா வலர்கோன் மகிழ " மங்கை பரவை 
தன்னைத் தந்தோம் ; இன்னவ் வகைநம் அடி.யார் அறியும் 
படியே உரைசெய் தனம் என் றருளிப் , பொன்னின் புரிபுன் 
சடையன் விடையன் பொருமா கரியின் உரிவை புனைவான் , 
அன்னந் நடையாள் பரவைக் ( கு ) அணிய தாரூ ரன்பால் 
பாணம் என் றருள . 

179 
காமத் துயரில் கவல்வார் நெஞ்சிற் கரையில் இருளும் 
கங்குல் கழிபோம் , யாமத் திருளும் புலரக் கதிரோன் எழுகா 
லையில்வந் தடியார் கூடிச் , சேமத் துணையாம் அவர்பேர் அருளைத் 
தொழுதே திருநா வலர்கோன் மகிழத் , தாமக் குழலாள் பரவை 
வதுவை தகுநீர் மையினால் நிகழச் செய்தார் . 

180 
தென்னாவ லூர்மன்னன் தேவர்பிரான் திருவருளால் 
மின்னாருங் கொடி மருங்குல் பரவையெனும் மெல்லியல் தன் 
பொன்னரும் முலைஓங்கல் புணர்குவடே சார்வாகப் 
பன்னாளும் பயில்யோகம் பரம்பரையின் விரும்பினார் . 181 
தன்னையா ளுடையபிரான் சரணார விந்தமலர் 
சென்னியிலுஞ் சிந்தையிலும் மலர்வித்துத் திருப்பதிகம் 
பன்னுதமிழ்த் தொடைமாலை பலசாத்திப் பரவையெனும் 
மின்னிடையாள் உடன் கூடி விளையாடிச் செல்கின்றார் . 182 
மாதுடன் கூட வைகி மாளிகை மருங்கு சோலை : 
போதலர் வாவி மாடு செய்குன்றின் புடையோர் தெற்றிச் 


ம் - புரிவன் சடையன் . 


பயில்போகம் . சோலைப் . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


51 


சிதளத் தரளப் பந்தர்ச் செழுந்தவி சிழிந்து தங்கள் 
நாதர்பூங் கோயில் நண்ணிக் கும்பிடும் விருப்பால் நம்பி . 


183 


. 


அந்தரத் தமரர் போற்றும் அணிகிளர் ஆடை சாத்திச் 
சந்தனத் தளறு தோய்ந்த குங்குமக் கலவை சாத்திச் 
சுந்தரச் சுழியஞ் சாத்திச் சுடர்மணிக் கலன்கள் சாத்தி 
இந்திரத் திருவின் மேலாம் எழில்மிக விளங்கித் தோன்ற . 184 


கையினிற் புனைபொற் கோலும் காதினில் இலங்கு தோடும் 
மெய்யினில் துவளு நூலும் நெற்றியில் விளங்கு நீறும் 
ஐயனுக் கழகிதாம் என் றாயிழை மகளிர் போற்றச் 
சைவமெய்த் திருவின் கோலந் தழைப்பவீ தியினைச் சார்ந்தார் . 
“ நாவலூர் வந்த சைவ நற்றவக் களிறே ! என்றும் 
" மேவலர் புரங்கள் செற்ற விடையவர்க் கன்ப ! என்றும் 
“ தாவில்சீர்ப் பெருமை ஆரூர் மறையவர் தலைவ ! என்றும் 
மேவினர் இரண்டு பாலும் வேறுவே றாயம் போற்ற . 186 
கைக்கடா குரங்கு கோழி சிவல்கவு தாரி பற்றிப் 
பக்கமுன் போது வார்கள் பயில் மொழி பயிற்றிச் செல்ல 
மிக்கபூம் பிடகை கொள்வோர் விரையடைப் பையோர் சூழ 
மைக்கருங் " கண்னனி ஹார்கள் மறுக மீள் மறுகில் வந்தார் . 187 

பொலங்கலப் புரவி பண்ணிப் போதுவார் பின்பு போத , 
இலங்கொளி வலயப் பொற்றோள் இடையிடை மிடைந்து தொங் 
கல் , நலங்கிளர் நீழல் சூழ நான்மறை முனிவ ரோடும் , அலங் 
கலர் தோளி னான்வந் தணைந்தனன் அண்ணல் கோயில் . 188 

கண்ணுதல் கோயில் தேவா சிரியனுங் காவ ணத்து , விண் 
ணவர் ஒழிய மண்மேல் மிக்கசீர் அடியார் கூடி , எண்ணிலார் 
இருந்த போதில் “ இவர்க்கியான் அடியே னாகப் , பண்ணு 
தாள் எந்நாள் என்று பரமர் தாள் பரவிச் 8 சென்றார் , 189 

ம் - போற்ற . - எழில் பெற . 3 பொற்செண்டும் . • வேறு 
வேறாகப் . மைத்தடங் . காவணத்துள் . அடியானாகப் . * பரவச் 
பணியச் . 


52 


திருக்தொண்டர் புராணம் 


“ அடியவர்க் கடிய னாவேன் என்னும் ஆதரவு கூரக் , கொடி 
நெடுங் கொற்ற வாயில் பணிந்துகை குவித்துப் புக்கார் , கடி 
கொள் பூங் கொன்றை வேய்ந்தார் அவர்க்கெதிர் காணக் காட்டும் , 
படியெதிர் தோன்றி நிற்கப் பாதங்கள் பணிந்து பூண்டு . 190 

மன்பெருந்திரு மாமறை வண்டுசூழ்ந் ( து ) 
அன்பர் சிந்தை அலர்ந்தசெந் தாமரை 
நன்பெரும்பர மானந்த நன்மது 
என்த ரத்தும் அளித்தெதிர் நின்றன . 

191 
ஞாலம் உய்ய நடமன்றுள் ஆடின ; 
காலன் ஆருயிர் மாளக் கறுத்தன ; 
மாலை தாழ்குழல் மாமலை யாள் செங்கை 
சீல மாக வருடச் சிவந்தன . 

192 
நீதி மாதவர் நெஞ்சிற் பொலிந்தன ; 
வேதி யாதவர் தம்மைவே திப்பன ; 
சோதி யாய்எழுஞ் சோதியுட் சோதிய ; 
ஆதி மாலயன் காணா அளவின . 

193 
வேத ஆரணம் மேற்கொண் டிருந்தன ; 
பேதை யேன் செய் பிழைபொறுத் தாண்டன ; 
ஏத மானவை தீர்க்க இசைந்தன ; 
பூத நாத ! நின் புண்டரீ கப்பதம் . 

194 
இன்னவா றேத்து நம்பிக் கேறுசே வகனார் தாமும் 
அந்நிலை அவர் தாம் வேண்டும் அதனையே அருள வேண்டி 
மன்னுசீர் அடியார் தங்கள் வழித்தொண்டை உணர நல்கிப் 
பின்னையும் அவர்கள் தங்கள் பெருமையை அருளிச் செய்வார் . 

" பெருமையால் தம்மை ஒப்பார் ; பேணலால் எம்மைப் 
பெற்றார் ; , ஒருமையால் 

வெல்வார் ; 

ஊனமேல் | 
ஒன்றும் இல்லார் ; , அருமையாம் நிலையில் நின்றார் ; அன் 
பினால் இன்பம் ஆர்வார் ; , இருமையுங் கடந்து நின்றார் ; 
இவரை நீ அடைவாய் " என்று . 

196 


உலகை 


பா - ம் - சூழ் அன்பர் . 


பொலிவன . 


மாலவன் . 


தடுத்தாட்கொண்ட புராணம் 


53 


1 


நாதனார் அருளிச் செய்ய நம்பியா ரூரர் " நானிங் ( கு ) 
ஏதந்தீர் நெறியைப் பெற்றேன் " என்றெதிர் வணங்கிப் போற்ற 
நீதியால் அவர்கள் தம்மைப் பணிந்து நீ நிறைசொன் மாலை 
கோதிலா வாய்மை யாலே பா " டென அண்ணல் கூஉற . 

197 
தன்னையா ளுடைய நாதன் தானருள் செய்யக் கேட்டுச் 
சென்னியால் வணங்கி நின்ற திருமுனைப் பாடி நாடர் 
இன்னவா றின்ன பண்பென் றேத்து கேன் ? அதற்கி யானார் ? 
பன்னுபா மாலை பாடும் பரிசெனக் கருள் செய் ” என்ன . 198 
தொல்லைமால் வரைபயந்த தூயாள் தன் திருப்பாகன் 
அல்லல் தீர்ந் துலகுய்ய மறையளித்த திருவாக்கால் 
“ தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்என் ( று ) 
எல்லையில் வண் புகழாரை எடுத்திசைப்பா மொழி என்றார் . 199 
மன்னுசீர் வயல் ஆரூர் மன்னவரை வன்றொண்டர் 
சென்னியுற அடிவணங்கித் திருவருள் மேற் கொள்பொழுதில் 
முன்னமால் அயன் அறியா முதல்வர்தாம் எழுந்தருள 
அந்நிலைகண் டடியவர்பால் சார்வதனுக் கணைகின்றார் . 200 
தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுதன்பு 
சேரத்தாழ்ந் தெழுந்தருகு சென்றெய்தி நின் றழியா 3 
வீரத்தார் எல்லார்க்குந் தனித்தனிவே ( று ) அடியேன் என் ( று ) 
ஆர்வத்தால் திருத்தொண்டத் தொகைப்பதிகம் அருள்செய்வார் . 
தம்பெருமான் கொடுத்தமொழி முதலாகத் தமிழ்மாலைச் 
செம்பொருளால் திருத்தொண்டத் தொகையான " திருப்பதிகம் 
உம்பர்பிரான் தானருளும் உணர்வுபெற உலகேத்த 
எம்பெருமான் வன்றொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார் . 202 
உம்பர் நா யகரடியார் பேருவகை தாமெய்த 
நம்பியா ரூரர் திருக் கூட்டத்தின் நடுவணைந்தார் ; 


* 


2 


பா - ம் -1 
ம்- இதற்கி யானார் . செல்வதனுக் . 

3 நின்றிழியா . 
அருள் செய்தார் . தொகையான்ற . * இத்துடன் சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள் சரிதம் முடிவு பெறாமல் , மேல் வரும் ஏயர்கோன் கலிக்காம 
நாயனார் , சேரமான் பெருமாள் நாயனார் , வெள்ளையாவனச் சருக்கம் 
என்பவற்றால் முடிவு பெறும் . 


54 


திருத்தொண்டர் புராணம் 


தம்பிரான் தோழரவர் தாம்மொழிந்த தமிழ்முறையே 
எம்பிரான் தமர்கள் திருத் தொண்டேத்தல் உறுகின்றேன் . 203 


சருக்கம் ஒன்றுக்குத் திருவிருத்தம் ---349 


திருத்தொண்டத்தொகை 


பண் 


கொல்லிக்கௌவாணம் 


அடிமை 


திருச்சிற்றம்பலம் 
தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் 

திருநீல கண்டத்துக் குயவனார்க் கடியேன் 
இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் 

இளையான் றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் 
வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக் கடியேன் 

விரிபொழில் சூழ் குன்றையார் விறன் மிண்டர்க் கடியேன் 
அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக் கடியேன் 

ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 
இலைமலிந்த வேல்நம்பி எறிபத்தர்க் கடியேன் 

தி நாதன்றன் அடியார்க்கும் அடியேன் 
கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க் கடியேன் 

கடவூரிற் கலயன்றன் அடியார்க்கும் அடியேன் 
மலைமலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ் சாறன் 

எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் 
அலைமலிந்த புனல்மங்கை ஆனாயர்க் கடியேன் 
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 


1 


2 


* 

இது , திருத்தொண்டர்களின் வரலாறும் பண்பும் இன்ன என்று 
தொகுத்துக் கூறும் பதிகம் ; இதுவும் , நம்பியாண்டார் நம்பி திருத் 
தொண்டர் திருவர்தா தியும் இத் திருத்தொண்டர் புராணம் எழுவதற்கு 
ஆதரவாக இருந்தவை ஆகும் . 


கடுத்தாட்கொண்ட புராணம் 


55 


மும்மை யால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் 

முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் 
செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் 

திருக்குறிப்புத் தொண்டர் தம் அடியார்க்கும் அடியேன் 
மெய்ம்மையே திருமேனி வழிபடா நிற்க 

வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினால் எறிந்த 
அம்மையான் அடிச்சண்டிப் பெருமானுக் கடியேன் 

ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 
திருநின்ற செம்மை " யே செம்மையாக் கொண்ட 

திருநாவுக் கரையன்றன் அடியார்க்கும் அடியேன் 
பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் 

பெருமிழலைக் குறும்பர்க்கும் பேயார் க்கும் அடியேன் 
ஒருநம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் 

ஒலிபுனல்சூழ் சாத்தமங்கை நீலநக்கர்க் கடியேன் 
அருநம்பி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் 

ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 
வம்பறா வரிவண்டு மணநாற மலரும் 

மதுமலர்நற் கொன்றையான் அடியலாற் பேணா 
எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் 

ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் 
தம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் 

நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் 
அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் 
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 

5 
வார் கொண்ட வனமுலையாள் உமைபங்கன் கழலே 

மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் 
சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் 
செங்காட்டங் குடிமேய சிறுத்தொண்டர்க் கடியேன் 

மும்மை - விபூதி , உருத்திராட்சம் , சடைமுடி . தாதையை 
என்றும் பாடம் . திருநின்ற செம்மை - சிவத்தன்மை . + GUWITH 
பேயுருவம் வேண்டிப் பெற்ற காரைக்காலம்மையார் . 


2 


1 


3 


56 


திருத்தொண்டர் புராணம் 


கார்கொண்ட கொடைக்கழறிற் றறிவார் க்கும் அடியேன் 
கடற்காழிக் கண நாதன் அடியார்க்கும் அடியேன் 
ஆர்கொண்ட வேற்கூற்றன் களந்தைக்கோன் அடியேன் 
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 

6 
பொய்யடிமை யில்லாத புலவர் க்கும் அடியேன் 

பொழிற்கருவூர்த் துஞ்சிய புகழ்ச்சோழர்க் கடியேன் 
மெய்யடியான் நரசிங்க முனையரையர்க் கடியேன் 

விரிதிரைசூழ் கடல் நாகை அதிபத்தர்க் கடியேன் 
கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் 

கழற்சத்தி வரிஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் 
ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் 
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 

7 
கறைக்கண்டன் கழலடி.யே காப்புக்கொண் டிருந்த 

கணம்புல்ல நம்பிக்குங் காரிக்கும் அடியேன் 
கிறைக்கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற 

நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் 
துறைக்கொண்ட செம்பவளம் இருளகற்றுஞ் சோதித் 

தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் 
அறைக்கொண்ட வேல்நம்பி முனையடுவார்க் கடியேன் 
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 

8 
கடல் சூழ்ந்த உலகெலாம் காக்கின்ற பெருமான் 

காடவர்கோன் கழற்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் 
மடல் சூழ்ந்த தார்நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை 

மன்னவனாஞ் செருத்துணை தன் அடியார்க்கும் அடியேன் 
புடைசூழ்ந்த புலியதள்மேல் அரவாட ஆடிப் 

பொன்னடிக்கே மனம்வைத்த புகழ்த்துணைக்கும் அடியேன் 
அடல் சூழ்ந்த வேல்நம்பி கோட்புலிக்கும் அடியேன் 
ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே . 

9 
கழறிற்றறிவார் - யாவும் யாரும் கழறின அறியும் உணர்வைப் 
பெற்றவர் ; சேரமான் பெருமாள் நாயனார் . பொய்யடிமையில்லாத 
புலவர் - கடைச் சங்கப் புலவர்கள் : அவர்கள் கபிலர் , பரணர் , 
நக்கீரர் முதலியோர் . 


1 


2 


தடுக்காட்கொண்ட புராணம் 


57 


1 


10 


பத்தராய்ப் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் 

பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் 
சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் 

திருவாரூர்ப் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் 
முப்போதுந் திருமேனி தீண்டுவார்க் கடியேன் 

முழுநீறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் 
அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன் 

ஆரூரன் ஆரூரில் அம்மானுக் காளே. 
" மன்னியசீர் மறைநாவன் நின்றவூர்ப் பூசல் 

வரிவளையாள் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் 
தென்னவனாய் உலகாண்ட செங்கணார்க் கடியேன் 

திருநீல கண்டத்துப் பாணனார்க் கடியேன் 
என்னவனாம் அரனடியே அடைந்திட்ட சடையன் 

இசைஞானி காதலன் திருநாவ லூர்க்கோன் 
அன்னவனாம் ஆரூரன் அடிமைகேட் டுவப்பார் 
ஆரூரில் அம்மானுக் கன்பரா வாரே . 

திருச்சிற்றம்பலம் 


11 


திருத்தொண்டத் தொகைப் பதிகப் பாட்டுக்களின் 

முதற் குறிப்பு 
பணித்தநற் றொண்டத் தொகை முதல் 

தில்லை இலைமலிந்த 
அணித்திகழ் மும்மை திருநின்ற 

வம்பறா வார்கொண்டதோர் 
இணைத்திகழ் பொய்யடி மைக்கறைக் 

கண்டன் கடல் சூழ்ந்தபின் 
மணித்திகழ் சொற்பத்தர் மன்னிய 
சீர்மறை நாவெனொடே . 

- நம்பியாண்டார் நம்பி . 


| 


! 


இப்பாட்டுத் தொகையடியார்களைக் குறிப்பதாகும் . 


2. தில்லைவாழந்தணர் சருக்கம் 


0000 * 000 


1. தில்லைவாழந்தணர் புராணம் 


ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகிச் 
சோதியாய் உணர்வும் ஆகித் தோன் றிய பொருளும் ஆகிப் 
பேதியா ஏகம் ஆகிப் பெண்ணுமாய் ஆணும் ஆகிப் 
போதியா நிற்கும் தில்லைப் பொதுநடம் போற்றி ! போற்றி ! 


கற்பனை கடந்த சோதி கருணையே உருவ மாகி 
அற்புதக் கோல நீடி அருமறைச் சிரத்தின் மேலாம் 
சிற்பர வியோம மாகுந் திருச்சிற்றம் பலத்துள் நின்று 
பொற்புடன் நடம்செய் கின்ற பூங்கழல் போற்றி ! போற்றி ! 2 
போற்றி நீள் தில்லை வாழ் அந் தணர்திறம் புகல வற்றேன் ; 
நீற்றினால் நிறைந்த கோல நிருத்தனுக் குரிய தொண்டாம் 
பேற்றினார் ; பெருமைக் கெல்லை ஆயினார் பேணி வாழும் 
ஆற்றினார் ; பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் . 3 
பொங்கிய திருவில் நீடும் பொற்புடைப் பணிகள் ஏந்தி 
மங்கலத் தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் 
தங்களுக் கேற்ற பண்பில் தரும்பணித் தலைநின் றுய்த்தே 
அங்கணர் கோயில் உள்ளா அகம்படித் தொண்டு செய்வார் . 


வருமுறை எரிமூன் சோம்பி மன்னுயிர் அருளால் மல்கத் 
தருமமே பொருளாக் கொண்டு தத்துவ நெறியிற் செல்லும் 
அருமறை நான்கினோடா றங்கமும் பயின்று வல்லார் ; 
திருநடம் புரிவார்க் காளாம் திருவினாற் சிறந்த சீரார் . . 

5 
மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் ; 
அறுதொழில் ஆட்சி யாலே அருங்கலி நீக்கி உள்ளார் ; 
உறுவது நீற்றின் செல்வம் எனக்கொளும் உள்ளம் மிக்கார் ; 
பெறுவது சிவன்பால் அன்பாம் பேறெனப் பெருகி வாழ்வார் . 6 

பா - ம்- பொலிந்த சீரார் ; சிறந்த நீரார் . 


திருநீலகண்ட நாயனார் 


59 


ஞானமே முதலா நான்கும் 5 வையறத் தெரிந்து பிக்கா : 
தானமும் தவமும் வல்லார் ; தகுதியின் பகுதி சார்ந்தார் ; 
ஊனமேல் ஒன்றும் இல்லார் ; உலகெலாம் புகழ்ந்து போற்றும் 
மானமும் பொறையும் தாங்கி மனை அறம் புரிந்து வாழ்வார் . 7 
செம்மையால் தணிந்த சிந்தைத் தெய்வவே தியர்க ளானார் 
மும்மைஆ யிரவர் தாங்கள் போற்றிட முதல்வ னாரை ( லார் ; 
இம்மையே பெற்று வாழ்வார் ; இனிப்பெறும் போறான் றில் 
தம்மையே தமக்கொப் பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் . 
இன்றிவர் பெருமை எம்மால் இயம்பலாம் எல்லைத் தாமோ ? 
தென்றமிழ்ப்பயனாய்உள்ளதிருத்தொண்டத் தொகைமுன் பாட 
அன்றுவன் றொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் 
முன் திரு வாக்கால் கோத்த முதற்பொரு ளானார் என்றால் . 9 : 
அகலிடத் துயர்ந்த தில்லை அந்தணர் அகிலம் எல்லாம் 
புகழ்திரு மறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ ! " 
நிகழ்திரு நீல கண்டக் குயவனார் நீடு வாய்மை 
திகழும் அன் புடைய தொண்டர் செய்தவம் கூற லுற்றாம் . 10 . 


2. திருநீலகண்ட நாயனார் 


புராணம் 


வேதியர் தில்லை மூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார் , 
மாதொரு பாகம் நோக்கி மன்னு "சிற் றம்பலத்தே 
ஆதியும் முடிவும் இல்லா அற்புதத் தனிக்கூத் தாடும் 
நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் . 
பொய்கடிந் தறத்தின் வாழ்வார் ; புனற்சடை முடியார்க் கன் 
மெய்யடி யார்கட் கான பணிசெயும் விருப்பில் நின்றார் ; [ பர் ; 
வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் ; 
சைவமெய்த் திருவின் சார்வே பொருளெனச் சாரு நீரார் . 


2 


பா - ம்- பெற்று வாழ்ந்தார் . 2 வாழ்க . *மல்கு . கன்பா . 


60 


திருத்தொண்டர் புராணம் 


-- அளவிலா மரபின் வாழ்க்கை மட்கலம் அமுதுக் காக்கி 
வளரிளம் திங்கட் கண்ணி மன்றுளார் அடியார்க் கென்றும் 
உளமகிழ் சிறப்பின் மல்க ஓடளித் தொழுகும் நாளில் 
இளமைமீ தூர இன்பத் துறையினில் எளியர் ஆனார் .. 

8 
அவர் தங்கண் மனைவி யாரும் அருந்ததிக் கற்பின் மிக்கார் ; 
புவனங்கள் உய்ய ஐயர் பொங்குநஞ் சுண்ண யாம்செய் 
தவநின் 

று தடுத்த தென்னத் தகைந்து தான் தரித்த தென்று 
சிவன்எந்தை கண்டர் தன்னைத் திருநீல கண்டம் ” என்பார் . 4 
ஆனதங் கேள்வர் அங்கோர் பரத்தைபால் அணைந்து நண்ண 
மான முன் பொறாது வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை 
ஏனைய எல்லாஞ் செய்தே உடனுறை ( வு ) இசையார் ஆனார் ; 
தேனலர் கமலப் போதில் திருவினும் உருவம் மிக்கார் . 5 
மூண்ட அப் புலவி தீர்க்க அன்பனார் முன்பு சென்று 
பூண்டயங் கிளமென் சாயல் பொற்கொடி அனையார் தம்மை 
வேண்டுவ இரந்து கூறி மெய்யுற அணையும் போதில் 
“ தீண்டுவீ ராயின் எம்மைத் திருநீல கண்டம் ” என்றார் . 8 
ஆதியார் நீல கண்டத் தளவுதாங் கொண்ட ஆர்வம் 
பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி 
ஏதிலார் போல நோக்கி “ எம்மை என் றதனால் மற்றை 
மாதரார் தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன் என்றார் . 
கற்புறு மனைவி யாரும் கணவனார்க் கான எல்லாம் 
பொற்புற : மெய்யு றாமல் பொருந்துவ போற்றிச் செய்ய 
இற்புறம் பொழியா தங்கண் 10 இருவரும் வேறு வைகி 
அற்புறு புணர்ச்சி இன்மை அயலறி யாமை வாழ்ந்தார் . 

8 
இளமையின் மிக்கு ளார்கள் இருவரும் அறிய நின்ற 11 
அளவில்சீர் ஆணை 12 போற்றி ஆண்டுகள் பலவுஞ் செல்ல 


பா - ம்-- அளவிலாப் பொருளின் . 2 மரபின் வந்த . * பொறுத்து 
வந்த ; பொருதுவந்த . • உருவின்மிக்கார் . * புலலிநீக்க . * திண்டுவீ 
ரானீர் . " தம்மை . * பொற்புறு . செய்தே . 

1 ° பொழீயாரங் கண் . 
அறியா நின்ற . சீராவனப் . 


11 


திரு நீலகண்ட நாயனார் 


51 


வளமலி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து 
தளர்வொடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்துச் சாயார் . 9 
இந்நெறி ஒழுகும் நாளில் எரிதளிர்த் தென்ன நீண்ட 
மின்னொளிர் சடையோன் தானுந் தொண்டரை விளக்கங் காண 
நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தார் விரும்பி உய்யும் 
அந்நெறி காட்டும் ஆற்றல் அருட்சிவ யோகி யாகி . 

10 
களொடு கோவணம் சாத்திக் கேடி.ல.ா 
வாள்விடு நீற்றொளி மலர்ந்த மேனிமேல் 
தோளொடு மார்பிடைத் துவளும் நூலுடன் 
நீளொளி வளர் திரு முண்ட நெற்றியும் . 
நெடுஞ்சடை கரந்திட நெறித்த பம்பையும் 
விடுங்கதிர் முறுவல் வெண் ணிலவும் மேம்பட 
இடும்பலிப் பாத்திரம் ஏந்து கையராய் 
நடந்துவேட் கோவர் தம் மனையில் 2 நண்ணினார் . 12 
நண்ணிய தவச்சிவ யோக நாதரைக் 
கண்ணுற நோக்கிய காதல் அன்பர்தாம் 
புண்ணியத் தொண்டராம் " என்று போற்றி செய் ( து ) 
எண்ணிய வகையினால் - எதிர் கொண் டேத்தினார் . 13 
பிறைவளர் சடைமுடிப் பிரானைத் தொண்டரென் ( று ) 
உறையுளில் அணைந்துபேர் உவகை கூர் . 

கூர்ந்திட 
முறைமையின் வழிபட மொழிந்த பூசைகள் 
நிறைபெரு விருப்பொடு செய்து நின்றபின் . 

14 
“ எம்பிரான் ! யான்செயும் பணிஎது ? என்றனர் 
வம்புலா மலர்ச்சடை வள்ளல் தொண்டனார் ; 
உம்பர்நா யகனும் " இவ் வோடுன் பால்வைத்து 
நம்பி ! நீ தருக நாம் வேண்டும் போ " தென்று . 

15 
“ தன்னை ஒப் பரியது ; தலத்துத் தன்னுழைத் 
துன்னிய யாவையுந் தூய்மை செய்வது ; 
பா - ம்- ஞாலத்தோர் . மவனயை . * தொண்டர்தாம் . 
எண்ணியவுவகையால் . 


2 


A 


162 


திருத்தொண்டர் புராணம் 


பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவ ( து ) ; 
இன்ன தன் மையதிது ; வாங்கு நீ என . 

16 
தொல்லைவேட் கோவர்தங் குலத்துள் தோன்றிய 
மல்கு சீர்த் தொண்டனார் வணங்கி வாங்கிக்கொண் ( டு ) 
ஒல்லையின் மனையிலோர் மருங்கு காப்புறும் 
எல்லையில் வைத்துவந் திறையை எய்தினார் . 

17 
வைத்தபின் மறையவ ராகி வந்தருள் 
நித்தனார் நீங்கிட நின்ற தொண்டரும் 
உய்த்துடன் போய்விடை கொண்டு மீண்டனர் 
அத்தர்தாம் அம்பலம் அணைய மேவினார் . 

18 
சாலநாள் கழிந்த பின்பு தலைவனார் தாம் முன் வைத்த 
கோலமார் ஓடு தன்னைக் குறியிடத் தகலப் போக்கிச் 
சீலமார் கொள்கை என்றும் திருந்துவேட் கோவர் தம்பால் 
வாலிதாம் நிலைமை காட்ட முன்புபோல் 1 மனையில் வந்தார் . 19 
வந்தபின் தொண்ட னாரும் எதிர்வழி பாடு செய்து 
சிந்தைசெய் தருளிற் றெங்கள் செய்தவம் ” என்று நிற்ப 

முந்தைநாள் உன்பால் வைத்த மொய்யொளி விளங்கும் ஓடு 
தந்துநில் " என்றான் எல்லாம் தான்வைத்து வாங்க வல்லான் . 
என்றவர் விரைந்து கூற இருந்தவர் ஈந்த ஓடு 
சென்று முன் கொணர்வான் புக்கார் கண்டிலர் திகைத்து நோக்கி 
நின்றவர் தம்மைக் கேட்டார் ; நேடியும் காணார் ; மாயை 
ஒன்றுமங் கறிந்தி லார்தாம் உரைப்பதொன் றின்றி நின்றார் . 21 
மறையவ னாகி நின்ற மலைமகள் கேள்வன் தானும் 
உறையுளிற் புக்கு நின்ற ஒருபெருந் தொண்டர் கேட்ப 
இறையிலிங் கெய்தப் புக்காய் ! தாழ்த்ததென் ? ” என்ன வந்து 
கறைமறை மிடற்றி னானைக் கைதொழு துரைக்க லுற்றார் . 22 

“ இழையணி முந்நூல் மார்பின் எந்தை ! நீர் தந்து போன , 
விழைதகும் * ஓடு வைத்த வேறிடம் தேடிக் காணேன் ; பழைய 

பா - ம்- முன்பு வைத்த . - அறிந்திலாதார் . * விழைதரும் . 


திருநீலகண்ட நாயனார் 


63 


! 


மற் றதனில் கல்ல பாத்திரந் தருவன் கொண்டிப் , பிழையினைப் 
பொறுக்க வேண்டும் பெரும ! என் றிறைஞ்சி நின்றார் . 

சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரைச் செயிர்த்து 
நோக்கி , என்னிது மொழிந்த வா நீ ? யான்வைத்த மண்ணோ 
டன்றிப் , பொன்னினால் அமைத்துத் தந்தாய் ஆயினுங் கொள் 
ளேன் ; போற்ற , முன்னை நான் வைத்த ஓடே கொண்டுவா 
என்றான் முன்னோன் . 
“ கேடிலாப் பெரியோய் ! என்பால் வைத்தது கெடுத லாலே 
நாடியும் காணேன் ; வேறு நல்லதோர் ஓடு சால 
நீடுசெல்வதுதான் ஒன்று தருகின்றேன் எனவும் கொள்ளா ( து ) 
ஊடிநின் றுரைத்த தென் றன் உணர்வெலாம் ஒழித்த " தென்ன . 

ஆவதென் ? உன்பால் வைத்த அடைக்கலப் பொருளை 
வௌவிப் , பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நாணாய் 
யாவரும் காண உன்னை வளைத்துநான் கொண்டே அன்றிப் , 
போவதும் செய்யேன் என்றான் புண்ணியப் பொருளாய் 
நின்றன் . 

28 
வளத்தினால் மிக்க ஓடு வௌவினேன் அல்லேன் ; ஒல்லை , 
உளத்தினும் களவி லாமைக் கென்செய்கேன் ? உரையும் 
என்னக் , களத்து நஞ் சொளித்து நின்றான் காதல் உன் மகனைப் 
பற்றிக் , குளத்தினில் மூழ்கிப் போ என் றருளினான் கொடுமை 
இல்லான் . 

27 
ஐயர் ! நீர் அருளிச் செய்த வண்ணமியான் செய்வ தற்குப் 
பொய்யில்சீர்ப் புதல்வன் இல்லை ; என்செய்கேன் ? புகலும் 
" மையறு சிறப்பின் மிக்க மனையவள் தன்னைப் பற்றி ( என்ன , 
மொய்யலர் வாவி புக்கு மூழ்குவாய் ” எனமொ ழிந்தார். 28 
கங்கைநதி கரந்தசடை கரந்தருளி எதிர்நின்ற 
வெங்கண்விடை யவர் அருள வேட்கோவர் உரைசெய்வார் : 
" எங்களில்ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை ; 
பொங்குபுனல் யான் மூழ்கித் தருகின்றேன் ; போதும் ” என . 29 
பா - ம் -- வணங்கிச் சொன்ன . 

2 நின்பால் . 


64 


திருத்தொண்டர் புராணம் 


“ தந்தது முன் தாராதே கொள்ள மைக் குன் மனைவி 
அந்தளிர்ச்செங் கைப்பற்றி அலைபுனலில் மூழ்காதே 
சிந்தைவலித் திருக்கின்றாய் ! தில்லைவாழ் அந்தணர்கள் 
வந்திருந்த பேரவையில் மன்னுவன் யான் எனச்சென்றார் . 3 { } 
. நல்லொழுக்கம் தலை நின்றார் நான் மறையின் துறைபோனார் 
தில்லைவாழ் அந்தணர்கள் வந்திருந்த திருந்தவையில் 
எல்லையிலான் முன்செல்ல இருந்தொண்டர் அவர்தாமும் 
மல்குபெருங் காதலினால் வழக்குமே " லிட்டணைந்தார் . 31 
அந்தணனாம் எந்தைபிரான் அருமறையோர் முன்பகர்வான் 
* இந்தவேட் கோவன்பால் யான் வைத்த பாத்திரத்தைத் 
தந்தொழியான் ; கெடுத்தானேல் தன் மனைவி கைப்பற்றி 
வந்து மூழ் கியுந்தாரான் ; வலிசெய்கின் றான் ” என்றார் . 
நறைகமழுஞ் சடைமுடியும் நாற்றோளும் முக்கண்ணும் 
கறைமருவுந் திருமிடறும் கரந் தருளி எழுந்தருளும் 
மறையவன் இத் திறம்மொழிய மாமறையோர் உரைசெய்வார் 
“ நிறையுடைய வேட்கோவர் ! நீர்மொழியும் புகுந்த " தென . 33 
“ நீணிதியாம் இதுவென்று நின்ற இவர் தரும்ஓடு 
பேணிநான் வைத்த இடம் பெயர்ந்துகரந் ததுகாணேன் ; 
பூண்ணி நூல் மணிமார்பீர் ! புகுந்தபரி சிது என்று 
சேணிடையும் தீங்கடையாத் திருத்தொண்டர் உரை செய்தார் . 
திருவுடை அந்த ணாளர் செப்புவார் " திகழ்ந்த நீற்றின் 
உருவுடை இவர்தாம் வைத்த ஒட்டினைக் கெடுத்தீ ரானால் 
தருமிவர் குளத்தில் மூழ்கித் தருக என் றுரைத்தா ராகில் 
மருவிய மனைவி யோடு மூழ்குதல் வழக்கே " என்றார் . 35 
அருந்தவத் தொண்டர் * தாமும் அந்தணர் மொழியக் கேட்டுத் 
திருந்திய மனைவி யாரைத் தீண்டாமை செப்ப மாட்டார் 
4 பொருந்திய வகையால் மூழ்கித் தருகின்றேன் போதும் என்று 
பெருந் தவ முனிவ ரோடும் பெயர்ந்து தம் மனையைச் சார்ந்தார் . 

பா - ம் -1 திருந்தவையின் . 2 எனச் சொன்னார் . * வழக்கின்மே . 
எதிர்நின்ற அரும் பெருந் தொண்டர் . 


5 


திருநீலகண்ட நாயனார் 


65 


1 


மனைவியார் தம்மைக் கொண்டு மறைச்சிவ யோகி யார்முன் 
சினவிடைப் பாகர் மேவும் திருப்புலீச் சுரத்து முன்னர் 
நனைமலர்ச் சோலை வாவி நண்ணித்தம் உண்மை காப்பார் 
புனை மணி வேணுத் தண்டின் இருதலை பிடித்துப் புக்கார் . 37 
தண்டிரு தலையும் பற்றிப் புகும் அவர் தம்மை நோக்கி 
வெண்டிரு நீற்று முண்ட வேதியர் " மாதைத் தீண்டிக் 
கொண்டுடன் மூழ்கீர் என்னக் கூடாமை பாரோர் கேட்கப் 
பண்டுதம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதி லாதார் . 38 
வாவியின் மூழ்கி ஏறுங் கணவரும் மனைவி யாரும் 
மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்றுத் 
தேவரும் முனிவர் தாமும் சிறப்பொடு பொழியுந் தெய்வப் 
பூவின் மா மழையின் மீள மூழ்குவார் போன்று தோன்ற . 3S 
அந்நிலை அவரைக் காணும் அதிசயம் கண்டார் எல்லாம் 
முன்னிலை நின்ற வேத முதல்வரைக் கண்டார் இல்லை ; 
இந்நிலை இருந்த வண்ணம் என் ? 

என் ? என மருண்டு நின்றார் 
துன்னிய விசும்பி னூடு துணையுடன் விடைமேற் கண்டார் . 40 
கண்டனர் ; கைக ளாரத் தொழுதனர் ; கலந்த காதல் 
அண்டரும் ஏத்தினார்கள் ; அன்பர் தம் பெருமை நோக்கி 
விண்டரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மைத் 
தொண்டரும் மனைவி யாரும் தொழுதுடன் போற்றி நின்றார் . 41 
மன்றுளே திருக்கூத் தாடி அடியவர் மனைகள் தோறும் 
சென்றவர் நிலைமை காட்டுந் தேவர்கள் தேவர் தாமும் 
“ வென்றஐம் புலனால் மிக்கீர் ! விருப்புடன் இருக்க நம்பால் 
என்றும் இவ் இளமை நீங்கா ” தென்றெழுந் தருளி னாரே . 42 
விறலுடைத் தொண்ட னாரும் வெண்ணகைச் செவ்வாய் மென் 
அறலியற் கூந்த லாளாம் மனைவியும் அருளின் ஆர்ந்த ( சோள் 
திறலுடைச் செய்கை செய்து சிவலோகம் அதனை எய்திப் 
பெறலரும் இளமை பெற்றுப் பேரின்பம் உற்றார் அன்றே . 49 


பா 


ம் . 


1 கேட்பப் . 


கூர் தலாராம் . 


5 


66 


திருத்தொண்டர் புராணம் 


அயலறி யாத வண்ணம் அண்ணலார் ஆணை உய்த்த, மய 
லில்சீர்த் - தொண்ட னாரை யான் அறி வகையால் வாழ்த்திப் ,, 
புயல் வளர் மாட நீடும் பூம்புகார் வணிகர் பொய்யில் , செயல் 
இயற் பகையார் செய்த திருத்தொண்டு செப்ப லுற்றேன் . 44 


3. இயற்பகை நாயனார் புராணம் 


சென்னி வெண்குடை நீடத பாயன் திருக்கு லம்புகழ் 
பெருக்கிய சிறப்பின் , மன்னு தொல்புகழ் மருதநீர் நாட்டு 
வயல்வ ளந்தர இயல்பினில் அளித்துப் , பொன்னி நல் நதி மிக்க 
நீர் பாய்ந்து புணரி தன்னையும் புனிதமாக் குவதோர் , நன்னெ 
டும்பெருந் தீர்த்தமுன் னுடைய நலஞ்சி றந்தது வளம்புகார் 
தகரம் . 

1 
அக்கு லப்பதிக் குடிமுதல் வணிகர்; அளவில் செல்வத்து 
வளமையின் அமைந்தார் ; செக்கர் வெண்பிறைச் சடையவர் 
அடி மைத் திறத்தின் மிக்கவர் ; மறைச்சிலம் படியார் , மிக்க சீரடி 
யார்கள்யா ரெனினும் வேண்டும் யாவையும் 

இல்லை என் 
னாதே , இக்க டற்படி நிகழமுன் கொடுக்கும் இயல்பின் நின் 
றவர் ; உலகியற் பகையார் . 

2 
ஆறு சூடிய ஐயர்மெய் யடிமை அளவி லாததோர் உளம் 
நிறை அருளால் , நீறு சேர்திரு மேனியர் மனத்து நினைத்த யாவை 
யும் வினைப்பட ’ முடித்து , மாறி லாதநன் னெறியினில் விளங் 
கும் மனைய றம்புரி மகிழ்ச்சியின் வந்த , பேறெ லாம் அவர் 
ஏவினசெய்யும் பெருமை யேஎனப் பேணிவாழ் நாளில் . 3 

ஆயு நுண்பொரு ளாகியும் வெளியே அம்பலத்துள் நின் 
றாடுவார் உம்பர் , நாய கிக்குமஃ தறியவோ ? பிரியா நங்கை 
தானறி யாமையோ ? அறியோம் , தூய நீறுபொன் மேனியில் 
விளங்கத் தூர்த்த வேடமும் தோன்றவே தியராய் , மாய வண் 
ணமே கொண்டுதந் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் 
வந்தார் . 

4 
பா - ம்- மயலிலாத் . 

யாரேனும் . வினைப்படி - 

எவிளங்க . 
ஆய . அம்பலத்து . 


2 


மாயை . 


இயற்பகை நாயனார் 


67 


வந்து தண்புகார் வணிகர்தம் மறுகின் மருங் ( கு )இயற்பகை 
யார்மனை புகுத , “ எந்தை எம்பிரான் அடியவர் அணைந்தார் " 
என்று நின்றதோர் இன்பஆ தரவால் , சிந்தை அன்பொடு சென் 
றெதிர் வணங்கிச் சிறப்பின் மிக்க அர்ச் சனைகள்முன் செய்து , 
" முந்தை எம்பெருந் தவத்தினா லென்கே ? முனிவர் இங்கெழுந் 
தருளிய " தென்றார் . 

5 
என்று கூறிய இயற்பகை யார்முன் எய்தி நின்ற அக் கைதவ 
மறையோர் , “ கொன்றை வார்சடை யாரடி யார்கள் குறித்து 
வேண்டின குணமெனக் கொண்டே , ஒன்றும் நீர்எதிர் மறா ( து ) 
22 வந் தளிக்கும் உண்மை கேட்டு நும் பாலொன்று வேண்டி , 
இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக் கிசைய லாம் எனில் 
இயம்பலாம் என்றார் . 

6 
என்ன அவ்வுரை கேட்டியற் பகையார் " யாதும் ஒன்றும் 
என் பக்கல்உண் டாகில் , அன்ன தெம்பிரான் அடியவர் 
உடைமை ; ஐயம் இல்லை ; நீர் அருள் செயும் " ? என்ன , “ மன்னு 
காதல் உன் மனைவியை வேண்டிவந்த திங் " கென அங்கணர் * 
எதிரே , சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து 
தாண்டனார் தொழுதுரை செய்வார் . 

7 
இதுஎ னக்கு முன் புள்ளதே வேண்டி எம்பி ரான் செய்த 
பேறெனக் கென்னாக் , கதுமெனச்சென்று தம்மனை வாழ்க் 
கைக் கற்பின் மேம்படு காதலி யாரை , விதிம ணக்குல 
மடந்தை ! இன் றுனை இம் மெய்த்த வர்க்கு நான் கொடுத்தனன் ” 
என்ன , மதும லர்க்குழல் மனைவியார் கலங்கி மனந்தெ ளிந்த 
பின் மற்றிது மொழிவார் . 

8 
“ இன்று நீரெனக் கருள் செய்த திதுவேல் என்னு யிர்க் 
கொரு நாத ! நீர் உரைத்த , தொன்றை நான்செயும் அத்தனை 
யல்லால் உரிமை வேறுள தோஎனக் ( கு ) ? என்று , தன் தனிப் 


தூய 


6 


S 


பா - ம் - தவத்தினாலே கொல் ; 

என்கொல் . செய்யும் . 
அந்தணர் . 4 எம்பிரான் தந்த . கற்பு . மொழிந்தார் . 

கற்பு . * மொழிந்தார் . நீரென்வன 
யருள் . நாதர் . * நான் செய்வதலதுமை யல்லால் . 


68 


திருத்தொண்டர் புராணம் 


பெருங் கணவரை வணங்கத் தாழ்ந்து தொண்டனார் தாமெதி ." 
வணங்கச் சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின் 

9 
றனள் திருவினும் பெரியாள் . 

மாது தன்னை முன் கொடுத்தமா தவர் தாம் மனம கிழ்ந்து 
பே ருவகையின் மலர்ந்தே , " யாது நான் இனிச் செய்பணி ? " 
என்றே இறைஞ்சி நின்றவர் தம்மெதிர் நோக்கிச் , சாதி வேதிய 
ராகிய தலைவர் “ தையல் தன்னையான் தனிக்கொடு போகக் , காதல் 
மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீதுணை போதுக ! ” என்றார் . 10 
என்றவர் அருளிச் செய்ய " யானே முன் செய்குற் றேவல் 
ஒன்றிது தன்னை என்னை உடையவர் அருளிச் செய்ய 
நின்றது பிழையாம் ” என்று நினைந்துவே றிடத்துப் புக்குப் 
பொன் றிகழ் அறுவை சாத்திப் பூங்கச்சுப் பொலிய வீக்கி . 
வாளொடு பலகை ஏந்தி வந்தெதிர் வணங்கி மிக்க 
ஆளரி ஏறு போல்வார் அவரை முன் போக்கிப் பின்னே 
தோளிணை துணையே யாகப் போயினார் துன்னி னாரை 
நீளிடைப் படமுன் கூடி நிலத்திடை வீழ்த்த நேர்வார் . 12 
மனைவியார் சுற்றத் தாரும் வள்ளலார் சுற்றத் தாரும் 

இனைய தொன் றியாரே செய்தார் ? இயற்பகை பித்த னானால் 
புனையிழை தன்னைக் கொண்டு போவதாம் ஒருவன் " என்று 
துனை பெரும் பழியை மீட்பான் தொடர்வதற் கெழுந்து சூழ்வார் .. 
வேலொடு வில்லும் வாளும் சுரிகையும் எடுத்து மிக்க 
காலென விசையிற் சென்று கடிநகர்ப் புறத்துப் போகிப் 
பாலிரு மருங்கும் ஈண்டிப் பரந்த ஆர்ப் பரவம் பொங்க 
மால்கடல் கிளர்ந்த தென்ன வந்தெதிர் வளைத்துக் கொண்டார் . 
வழிவிடுந் துணைபின் போத வழித்துணை யாகி யுள்ளார் 
கழிபெருங் காதல் காட்டிக் காரிகை யுடன் போம் போதில் 
“ அழி தகன் ! போகேல் ; ஈண்டவ் வருங்குலக் " கொடியை விட்டுப் 
பழிவிட நீபோ என்று பகர்ந்தெதிர் நிரந்து வந்தார் . 

15 
பா - ம் - தான் என்று . பொங்கி . ஈண்ட அருங்குலக் .. 


2 


3 


+ நிரைந்து . 


இயற்பகை நாயனார் 


69 


பறை முனி அஞ்சி னான் போல் மாதினைப் பார்க்க மாதும் 
இறைவனே ! அஞ்ச வேண்டாம் ; இயற்பகை வெல்லும் " என்ன 
அறைகழல் அண்ணல் ! கேளா அடியனேன் அவரை எல்லாம் 
தறையிடைப் படுத்துகின்றேன் ; தளர்ந்தருள் செய்யேல் ” என்று . 
பெருவிறல் ஆளி என்னப் பிறங்கெரி சிதற நோக்கிப் 
பரிபவப் பட்டு வந்த படர்பெருஞ் சுற்றத் தாரை 
ஒருவரும் எதிர்நில் லாமே ஓடிப்போய்ப் பிழையும் ; அன்றேல் 
எரிசுடர் வாளிற் கூறாய்த் துடிக்கின் றீர் என்று நேர்ந்தார் . 17 
ஏட ! நீ என்செய் தாயால் ? இத்திறம் இயம்பு கின்றாய் ; 
நாடுறு பழியும் ஒன்னார் நகையையும் நாணாய் ; இன்று 
பாடவம் உரைப்ப துன் றன் மனைவியைப் பனவற் ( கு ) ஈந்தோ ? 
கூடவே மடிவ தன்றிக் கொடுக்கயாம் ஒட்டோம் என்றார் . 18 


மற்றவர் சொன்ன மாற்றம் கேட்டலும் மனத்தின் வந்த 
செற்றமுன் பொங்க " உங்கள் உடற்றுணி எங்குஞ் சிந்தி 
முற்று நும் உ.யிரை எல்லாம் முதல்விசும் பேற்றிக் கொண்டு 
கற்றவர் தம்மைப் போக விடுவன் என் றெழுந்தார் நல்லோர் . 

நேர்ந்தவர் எதிர்ந்த போது நிறைந்த அச் சுற்றத் தாரும் , 
சார்ந்தவர் தம்முன் செல்லார் தையலைக் கொண்டு பெற்றம் , 
ஊர்ந்தவர் படிமேற் செல்ல உற்றெதிர் உடன்று பொங்கி , 
ஆர்ந்தவெஞ் சினத்தால் மேற்சென் றடர்ந்தெதிர் தடுத்தார் 

20 


அன்றே . 


7 


சென்றவர் தடுத்த போதில் இயற்பகை யார்முன் சீறி 
வன் றுணை வாளே யாகச் சாரிகை மாறி வந்து 
துன் றினர் தோளும் தாளும் தலைகளும் துணித்து வீழ்த்து 
வென் றடு புலியே றென்ன அமர்விளை யாட்டில் மிக்கார் . 21 
மூண்டு முன் பலராய் வந்தார் தனிவந்து முட்டி னார்கள் 
வேண்டிய திசைகள் தோறும் வேறுவே றமர்செய் போழ்தில் 

பா - ம்- அன்பர் . - நில்லாதே . 3 துணிகின்றீர் என்று நொக் 
தார் . * இத்திறல் . * நிறைதவச் . * முன்பு . 1 சாரியை . 


70 


திருத்தொண்டர் புராணம் 


8 


ஆண்டகை வீரர் தாமே அனைவர்க்கும் அனைவ ராகிக் 
காண்டகு விசையிற் பாய்ந்து கலந்து முன் துணித்து வீழ்த்தார் . 
சொரிந்தன குடல்கள் எங்கும் ; துணிந்தன உடல்கள் எங்கும் ; 
விரிந்தன தலைகள் எங்கும் ; மிடைந்தன கழுகும் எங்கும் ; 
எரிந்தன விழிகள் எங்கும் ; எதிர்ப்பவர் ஒருவர் இன்றித் 
திரிந்தனர் களனில் எங்கும் சிவன்கழல் புனைந்த வீரர் . 23 . 
மாடலை குருதி பொங்க மடிந்தசெங் களத்தின் நின்றும் 
ஆடுறு செயலின் வந்த கிளைஞரோ டணைந்தார் தம்மில் 
ஓடினார் உள்ளார் உய்ந்தார் ; ஒழிந்தவர் ஒழிந்தே மாண்டார் ; 
நீடிய வாளும் தாமும் நின்றவர் தாமே நின்றார் . 

24, 
திருவுடை மனைவி யாரைக் கொடுத்திடைச் செறுத்து முன்பு 
வருபெருஞ் சுற்றம் எல்லாம் வாளினால் துணித்து மாட்டி 
அருமறை முனியை நோக்கி “ அடி கள் நீர் அஞ்சா வண்ணம் 
பொருவருங் கானம் நீங்க விடுவன் என் றுடனே போந்தார் . 25 
இருவரால் அறிய ஒண்ணா ஒருவர்பின் செல்லும் ஏழை 
பொருதிறல் வீரர் பின்பு போகமுன் + போகும் போதில் 
அருமறை முனிவன் சாய்க்கா டதன் மருங் கணைய மேவித் 
திருமலி தோளி னானை மீள் எனச் செப்பி னானே . 26 
தவமுனி தன்னை மீளச் சொன்ன பின் தலையால் ஆர 
அவன் மலர்ப் பாதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று 
புவன மூன் றுய்ய வந்த பூசுரன் தன்னை ஏத்தி 
" இவனருள் பெறப்பெற்றேன் என் றியற்பகையாரும்மீண்டார் .. 
செய்வதற் கரிய செய்கை செய்தநற் றொண்டர் போக 
மைதிகழ் கண்டன் எண்டோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கிப் 
“ பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று 
மெய் தரு சிந்தை யாரை மீளவும் அழைக்க லுற்றான் . 

28 
“ இயற்பகை முனிவா ஓலம் ! ஈண்டு நீ வருவாய் ஓலம் ! 
அயர்ப்பிலா தானே ஓலம் ! அன்பனே ஓலம் ! ஓலம் ! 

பா - ம்- எதிர்ந்தவர். 2 கொடுத்திடச் . * மாற்றி . • போதமுன் , 
முனிவர் . * ஈண்ட . 


இயற்பகை நாயனார் 


71 


செயற்கருஞ் செய்கை செய்த தீரனே ஓலம் ! என் முன் 
மயக்கறு மறைஓ லிட்டு மாலயன் தேட நின்றான் . 
அழைத்தபேர் ஓசை கேளா “ அடியனேன் வந்தேன் ! வந்தேன் ! 
பிழைத்தவர் உளரேல் இன்னும் பெருவலித் தடக்கை வாளின் 
இழைத்தவ ராகின் றார் என் றியற்பகை யார்வந் தெய்தக் 
குழைப்பொலி காதி னானும் மறைந்தனன் கோலங் கொள்வான் . 

சென் றவர் முனியைக் காணார் ; சேயிழை தன்னைக் கண்டார் ;, 
பொன் றிகழ் குன்று வெள்ளிப் பொருப்பின் மேற் பொலிந்த 
தென்னத், தன் றுணை யுடனே வானில் தலைவனை விடைமேற் 
கண்டார் ;, நின்றிலர் ; தொழுது வீழ்ந்தார் ; நிலத்தினின் றெழுந் 
தார் ; நேர்ந்தார் . 

31 
சொல்லுவ தறியேன் வாழி ! தோற்றிய தோற்றம் போற்றி ! 
வல்லைவந் தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி ! 
எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி ! 
தில்லையம் பலத்து ளாடும் சேவடி போற்றி " என்ன . 
விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை 
" எண்ணிய உலகு தன்னில் இப்படி நம்பால் அன்பு 
பண்ணிய பரிவு கண்டு மகிழ்ந்தனம் ; பழுதி லாதாய் ! 
நண்ணிய மனைவி யோடு நம்முடன் போது ” கென்று . 33 
திருவளர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்குந் தேற்றம் 
மருவிய தெய்வக் கற்பின் மனைவியார் தமக்குந் தக்க 
பெருகிய அருளின் நீடு பேறளித் திமையோர் ஏத்தப் 
பொருவிடைப் பாகர் மன்னும் பொற்பொது அதனுட் புக்கார் . 34 
வானவர் பூவின் மாரி பொழியமா மறைகள் ஆர்ப்ப 
ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் 
ஊனமில் தொண்டர் கும்பிட் டுடன் உறை பெருமை பெற்றார் 
ஏனைய சுற்றத் தாரும் வானிடை இன்பம் பெற்றார் . 

35 
இன்புறு தாரந் தன்னை ஈசனுக் கன்பர் என்றே 
துன்புறா துதவும் தொண்டர் பெருமையைத் தொழுது வாழ்த்தி 

பா - ம்- ராகி நின்றார் . 2 பரிவு நோக்கி . * தோற்றம் . கடும் . 


3 


* 


72 


திருத்தொண்டர் புராணம் 


அன்புறு மனத்தால் நாதன் அடியவர்க் கன்பு நீடு 
மன்புகழ் இளைசை மாறன் வளத்தினை வழுத்த லுற்றேன் . 38 


4. இளையான்குடி மாற நாயனார் 


புராணம் 


அம்பொன் நீடிய அம்பலத்தினில் ஆடு வார்அடி சூடுவார் 
தம்பி ரான் அடி. மைத்தி றத்துயர் சால்பின் மேன்மை தரித்து 
ளார் , நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்கு லஞ்செய் தவத்தி 
னால் , இம்பர் ஞாலம் விளக்கினார் இளை யான்கு டிப்பதி மாறனார் 

ஏரின் மல்கு வளத்தி னால்வரும் எல்லை இல்லதொர் செல்வ 
மும் , நீரின் மல்கிய வேணி யார்அடி யார்தி றத்து நிறைந்ததோர் , 
சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் , 
பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் . 2 


ஆரம் என்பு புனைந்த ஐயர் தம் அன்பர் என்பதொர் தன் 
மையால் , நேர வந்தவர் யாவ ராயினும் நித்த மாகிய பத்திமுன் , 
கூர வந்தெதிர் கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப் 
புலத் ( து ) , ஈரம் மென்மது ரப்ப தம்பரி வெய்த முன்னுரை 
செய்தபின் . 

3 
கொண்டு வந்து மனைப்பு குந்து குலாவு பாதம் விளக்கியே , 
மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்த ருச்சனை செய்தபின் , 
உண்டி நாலு விதத்தி லாறு சுவைத்தி றத்தினில் 4 ஒப்பிலா, 
அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித் 
துளார் . 

4 
ஆளும் நாயகர் அன்பர் ஆனவர் அளவி லார்உளம் மகிழவே , 
நாளு நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மை 
யால் , நீளு மாநிதி யின்பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவிஎண் , 
தோளி னார் அள கைக்கி ருத்திய தோழனாரென வாழுநாள் . 5 

பா - ம்-- தவத்தினார் . - திருந்தி . * மற்றிவை . * திறத்தன . 


இளையான்குடிமாற நாயனார் 


73 


செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வ தன்றியும் மெய் 
யினால் , அல்லல் நல்குர வான போதினும் வல்லர் என்றறி 
விக்கவே , மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாடொறும் 
மாறிவந் ( து ) , ஒல்லை யில் வறு மைப்ப தம்புக உன்னி னார் தில்லை 
மன்னினார் . 

6 
இன்ன வாறுவ ளஞ்சு ருங்கவும் எம்பி ரான் இளை யான்குடி , 
மன்னன் மாறன் மனஞ்சு ருங்கு தல் இன்றி உள்ளன மாறியும் , 
தன்னை மாறி இறுக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் , 
முன்னை மாறில் திருப்ப ணிக்கண் முதிர்ந்த கொள்கைய 
ராயினார் . 

? 


மற்றவர் செயல் இன்ன தன்மைய தாக மாலய னான அக் , 
கொற்ற ஏனமும் அன்ன முந்தெரி யாத கொள்கைய ராயினார் , 
பெற்ற ஊர்வதும் இன்றி நீடிய பேதை யாளுடன் இன்றி ஓர் , 
நற்றவத்தவர் வேட மேகொடு ஞாலம் உய்ந்திட நண்ணினார் . 8 

மாரிக் காலத் திரவினில் வைகியோர் 
தாரிப் பின்றிப் பசிதலைக் கொள்வது 
பாரித் தில்லம் அடைத்தபின் பண்புற 
வேரித் தாரான் விருந்தெதிர் கொண்டனன் . 9 
ஈர மேனியை நீக்கி இடங்கொடுத் 
தார இன்னமு தூட்டுதற் காசையால் 
தார மாதரை நோக்கித் தபோ தனர் 
தீர வேபசித் தார்செய்வ தென் " என்று . 

10 
நமக்கு முன்பிங் குணவிலை யாயினும் 
இமக்கு லக்கொடி பாகர்க் கினியவர் 
தமக்கு நாம் இன் அடிசில் தகவுற 
அமைக்கு மாறெங்ங னே ? அணங்கே! என . 11 
மாது கூறுவள் " மற்றொன் றுங் காண்கிலேன் ; 
ஏதி லாரும் இனித்தரு வாரில்லை ; 


S 


பா -ம் - ஒல்லைவல் . செய்கைய . 


மற்றவன் . * தென்னென . 


74 


திருத்தொண்டர் புராணம் 


12 


போதும் வைகிற்றுப் போம் இடம் வேறிலை ; 
தீது செய்வினை யேற்கென் செயல் ? " என்று . 
“ செல்லல் நீங்கப் பகல்வித் தியசெந்நெல் 
மல்லல் நீர்முளை வாரிக் கொடுவந்தால் 
வல்ல வாறமு தாக்கலும் ஆகும் ; மற் ( று ) 
அல்ல தொன்றறி யேன் என் றயர்வுற . 


13 


1 


14 


15 


மற்ற மாற்றம் மனைவியார் கூறமுன் 
பெற்ற செல்வம் எனப்பெரி துள் மகிழ்ந் ( து ) 
உற்ற காதலி னால் ஒருப் பட்டனர் 
சுற்று நீர்வயல் செல்லத் தொடங்குவார் . 
பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்( து ) 
அருகு நாப்பண் அறிவருங் கங்குல் தான் 
கருகு மையிரு ளின்கணம் கட்டுவிட் ( டு ) 
உருகு கின்றது போன்ற துலகெலாம் . 
எண்ணும் இவ்வுலகத்தவர் யாவரும் 
துண்ணெ னும்படி தோன்றமுன் தோன்றிடில் ? 
வண்ண நீடிய மைக்குழம் பாம்என்று 
நண்ணல் செய்யா நடுவிருள் யாமத்து . 
உள்ளம் அன்பு கொண் டூக்கவோர் பேரிடாக் 
கொள்ள முன்கவித் துக்குறி யின் வழிப் 
புள்ளு றங்கும் வயல்புகப் போயினார் 
வள்ள லார்இளை யான்குடி. மாறனார் . 
காலி னால் தட விச்சென்று கைகளால் 
சாலி வெண்முளை நீர்வழிச் சார்ந்தன 
கோலி வாரி இடாநிறை யக்கொண்டு 

மேலெ டுத்துச் சுமந்தொல்லை மீண்டனர் . 
வந்தபின் மனைவி யாரும் வாய்தலின் நின்று வாங்கிச் 
சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி 


16 


17 


18 


பா - ம்- கூறலும் . - தோன்றி முன் தோய்ந்திடில் . 


இளையான்குடிமாற நாயனார் 


75 


“ வெந்தழல் அடுப்பின் மூட்ட விறகில்லை என்ன மேலோர் 
அந்தமில் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் . 19 
முறித்தவை அடுப்பின் மாட்டி முளைவித்துப் பதமுன் கொள்ள 
வறுத்தபின் அரிசி யாக்கி வாக்கிய உலையிற் பெய்து 
வெறுப்பில் இன் அடிசில் ஆக்கி மேம்படு கற்பின் மிக்கார் 
" கறிக்கினி என்செய் கோம் ! என் றிறைஞ்சினார் கணவ னாரை . 
வழிவரும் இளைப்பி னோடும் வருத்திய * பசியி னாலே 
" அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினிற் பொலிந்து சென்று 
குழிநிரம் பாத புன்செய்க் குறும்பயிர் தடவிப் பாசப் 
பழிமுதல் பறிப்பார் போலப் பறித்தவை கறிக்கு நல்க . 21 
மனைவியார் கொழுநர் தந்த மனமகிழ் கறிகள் ஆய்ந்து 
புனலிடைக் கழுவித் தக்க புனிதபாத் திரத்துக் கைம்மை 
வினையினால் - வேறு வேறு கறியமு தாக்கிப் பண்டை 
நினைவினால் குறையை நேர்ந்து " திருவமு தமைத்து நின்று . 22 
கணவனார் தம்மை நோக்கிக் கறியமு தான காட்டி 
“ இணையிலா தாரை ஈண்ட அமுதுசெய் விப்போம் ” என்ன 
உணர்வினால் உணர ஒண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி 
அணையமுன் சென்று நின்றங் கவர் துயில் அகற்ற லுற்றார் . 
" அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் 
எழுந்தருள் பெரியோய் ! ஈண்ட அமுதுசெய் தருள்க என்று 
தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்றச் 
செழுந்திரு மனைவி யாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் . 24 
மாலயற் கரிய நாதன் வடிவொரு சோதி யாகச் 
சாலவே மயங்கு வார்க்குச் சங்கரன் தான்ம கிழ்ந்தே 
ஏலவார் குழலாள் தன்னோ டிடபவா கனனாய்த் தோன்றிச் 
சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி . 25 

“ அன்பனே ! அன்பர் பூசை அளித்த நீ அணங்கி னோடும் , 
என் பெரும் உலகம் : எய்தி இருநிதிக் கிழவன் தானே , முன் 


2 மூட்ட . 


3 வருந்திய . 


வினையினில் . 


5 


நொந்து . 


பா- ம் - மாட்ட . 

தலத்தை ; உலகை . 


6 


76 


திருத்தொண்டர் புராணம் 


பெரு நிதியம் ஏந்தி மொழிவழி ஏவல் கேட்ப , இன்பமார்ந் 
திருக்க " என்றே அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் . 26 
இப்பரி சிவர்க்குத் தக்க வகையினால் இன்பம் நல்கி 
முப்புரஞ் செற்றார் அன்பர் முன்பெழுந் தருளிப் போனார் 
அப்பெரி யவர்தந் தூய அடியிணை தலைமேற் கொண்டு 
மெய்ப்பொருட் சேதி வேந்தன் செயலினை விளம்ப லுற்றேன் . 27 


5. மெய்ப்பொருள் நாயனார் 


புராணம் 


3 


சேதிநன் னாட்டு நீடு திருக்கோவ லூரின் மன்னி 
மாதொரு பாகர் அன்பின் வழிவரு மலாடர் கோமான் 
வேதநன் னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு 
காதலால் ஈசர்க் கன்பர் கருத்தறிந் தேவல் செய்வார் . 

1 
அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழாமல் காத்து 
வரைநெடுந் தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி 
உரைதிறம் பாத நீதி ஓங்குநீர் மையினின் மிக்கார் 
திரைசெய்நீர்ச் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் . 
மங்கையைப் பாக மாக உடையவர் மன்னுங் கோயில் 
எங்கணும் பூசை நீடி , ஏழிசைப் பாடல் ஆடல் 
பொங்கிய சிறப்பின் மல்கப் போற்றுதல் புரிந்து வாழ்வார் 
தங்கள் நா யகருக் கன்பர் தாளலால் சார்பொன் றில்லார் . 3 
தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் 
ஆடிய பெருமான் அன்பர்க் காவன ஆகும் என்று 
நாடிய மனத்தி னோடு நாயன்மார் அணைந்த போது 
கூடிய மகிழ்ச்சி பொங்கக் குறைவறக் கொடுத்து வந்தார் . 4 
இன்னவா றொழுகும் நாளில் இகல் திறம் புரிந்தோர் மன்னன் 
அன்னவர் தம்மை வெல்லும் ஆசையால் அமர்மேற் கொண்டு 

பா - ம் - திருப்பீராம் " என்றருள் . 2 வந்திங் கறநெறி . * புல்லி . 
வைத்தவர் . 

5 வாழ்ந்தார் . 


மெய்ப்பொருள் நாயனார் 


77 


3 
. 


1 


. 


பொன்னணி ஓடை யானைப் பொருபரி காலாள் மற்றும் 
பன் முறை இழந்து தோற்றுப் பரிபவப் பட்டுப் போனான் . 
இப்படி இழந்த மாற்றான் இகலினால் வெல்ல மாட்டான் 
மெய்ப்பொருள் வேந்தன் சீலம் அறிந்து வெண் ணீறு சாத்தும் 
அப்பெரு வேடங் கொண்டே அற்றத்தில் வெல்வா னாகச் 
செப்பரு நிலைமை எண்ணித் திருக்கோவ லூரிற் சேர்வான் . 
மெய்யெலாம் நீறு பூசி வேணிகள் முடித்துக் கட்டிக் 
கையினிற் படைக ரந்த புத்தகக் கவளி ஏந்தி 
மைபொதி விளக்கே என்ன மனத்தினுட் கறுப்பு வைத்துப் 
பொய்தவ வேடங் கொண்டு புகுந்தனன் முத்த நாதன் . 
மாதவ வேடங் கொண்ட வன்கணான் மாடந் தோறும் 
கோதைசூழ் அளக பாரக் குழைக்கொடி ஆட மீது 
சோதிவெண் கொடிகள் ஆடுஞ் சுடர்நெடு மறுகிற் போகிச் 
சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான் . 8 
கடையுடைக் காவ லாளர் கைதொழு தேற நின்றே 
" உடையவர் தாமே வந்தார் ; உள்ளெழுந் தருளும் " என்னத் 
தடைபல புக்க பின்பு தனித்தடை நின்ற தத்தன் ( என்றான் . 
“ இடைதெரிந் தருள வேண்டும் துயில்கொளும் இறைவன் 
என் றவன் கூறக் கேட்டே யான் அவற் குறுதி கூற 
நின்றிடு நீயும் என்றே அவனையும் நீக்கிப் புக்குப் 
பொன் றிகழ் பள்ளிக் கட்டில் புரவலன் துயில மாடே 
மன் றலங் குழல்மென் சாயல் மாதேவி இருப்பக் கண்டான் . 10 
கண்டுசென் றணையும் போது கதுமென இழிந்து " தேவி 
வண்டலர் மாலை யானை எழுப்பிட உணர்ந்து மன்னன் 
“ அண்டர்நா யகனார் தொண்ட ராம் எனக் குவித்த செங்கை 
கொண்டெழுந்தெதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்று . 
“ மங்கலம் பெருக மற்றென் வாழ்வுவந் தணைந்த தென்ன 
இங்கெழுந் தருளப் பெற்ற தென் கொலோ ? என்று கூற 
பா 2 

ம் - செல்வான் . முத்தி நாதன் ; புத்தி நாதன் . 
தேத்தி . - இவற்குறுதி . எழுந்து . கொண்டிழீந் தெதிரே. 


78 


திருத்தொண்டர் புராணம் 


உங்கள்நா யகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் 
எங்குமில் லாத தொன்று கொடுவந்தேன் இயம்ப " என்றான் .12 
<< பேறெனக் கிதன் மேல் உண்டோ ? பிரான் அருள் செய்த இந்த 
மாறிலா கமத்தை வாசித் தருள்செய வேண்டும் ” என்ன 
“ நாறுபூங் கோதை மாது தவிரவே நானும் நீயும் 
வேறிடத் திருக்க வேண்டும் என் றவன் விளம்ப , வேந்தன் . 
திருமகள் என்ன நின்ற தேவியார் தம்மை நோக்கிப் 
புரிவுடன் விரைய அந்தப் புரத்திடைப் போக ஏவித் 
தருதவ வேடத் தானைத் தவிசின் மேல் இருத்தித் தாமும் 
இருநிலத் திருந்து போற்றி “ இனியருள் செய்யும் என்றார் . 14 

கைத்தலத் திருந்த வஞ்சக் கவளிகை மடிமேல் வைத்துப் , 
புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் , 
பத்திரம் வாங்கித் தான் முன் நினைந்த அப் பரிசே செய்ய , 
( மெய்த்தவ வேட மேமெய்ப் பொருள் ” எனத் தொழுது 
வென்றார் . 

15 
மறைத்தவன் புகுந்த போதே மனம் அங்கு வைத்த தத்தன் 
இறைப்பொழு தின்கட் கூடி வாளினால் எறிய லுற்றான் ; 
நிறைத்தசெங் குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் 
தறைப்படும் அளவில் தத்தா! நமர் எனத் தடுத்து வீழ்ந்தார் . 
வேதனை எய்தி வீழ்ந்த வேந்தரால் விலக்கப் பட்ட 
தாதனாந் தத்தன் தானும் தலையினால் வணங்கித் தாங்கி 
" யாதுநான் செய்கேன் ? என்ன “ எம்பிரான் அடியார் போக 
மீதிடை விலக்கா வண்ணம் கொண்டுபோய் விடு நீ " என்றார் . 17 
அத்திறம் அறிந்தார் எல்லாம் “ அரசனைத் தீங்கு செய்த 
பொய்த்தவன் தன்னைக்கொல்வோம் ” எனப்புடை சூழ்ந்தபோது 
தத்தனும் அவரை எல்லாம் தடுத்துடன் கொண்டு போவான் 
“ இத்தவன் போகப் பெற்ற திறைவன தாணை என்றான் . 

18 
அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சியே அகன்று நீங்கச் , 
செவ்விய நெறியில் தத்தன் திருநகர் கடந்து போந்து , கைவடி 

பா - ம்- திருத்தல் . பரிவுடன் . அகல . 


3 


விறன்மிண்ட நாயனார் 


79 


நெடுவாள் ஏந்தி ஆளுக் கானஞ் சேர , வெவ்வினைக் கொடி 
யோன் தன்னை விட்டபின் மீண்டு போந்தான் . 

19 
மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத் தான் மேற் 
செற்றவர் தம்மை நீக்கித் தீதிலா நெறியில் விட்ட 
சொற்றிறங் கேட்க வேண்டிச் சோர்கின்ற ஆவி தாங்கும் 
கொற்றவன் முன்பு சென் நான் கோமகன் குறிப்பில் நின்றான் . 
சென்றடி வணங்கி நின்று " செய்தவ வேடங் கொண்டு 
வென்றவற் கிடையூ றின்றி விட்டனன் என்று கூற 
இன்றெனக் ( கு ) ஐயன் செய்த தியார் செய்ய வல்லார் ? என்று 
நின்றவன் தன்னை நோக்கி நிறைபெருங் கருணை கூர்ந்தார் . 21 
அரசியல் ஆயத் தார்க்கும் அழிவுறும் காத லார்க்கும் 
விரவிய செய்கை தன்னை : விளம்புவார் “ விதியினாலே 
பரவிய திருநீற் றன்பு பாதுகாத் துய்ப்பீர் என்று 
புரவலர் மன்று ளாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் . 

22 
தொண்டனார்க் ( கு ) இமயப் பாவை துணைவனார் அவர்முன் 
தம்மைக் , கண்டவர் றெதிரே நின்று காட்சிதந் தருளி மிக்க , 
அண்டவா னவர்கட் கெட்டா அருட்கழல் நீழல் சேரக் , கொண் 
டவா றிடைய றாமல் " கும்பிடுங் கொள்கை ஈந்தார் . 

23 
இன்னுயிர் செகுக்கக் கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே , 
நன்னெறி காத்த சேதி நாதனர் பெருமை தன்னில் , என்னுரை 
செய்தே னாக ; இகல் விறன் மிண்டர் பொற்றாள் , சென்னிவைத் 
தவர் முன் செய்த திருத்தொண்டு செப்ப லுற்றேன் . 

24 


. 


6. விறன்மிண்ட நாயனார் புராணம் 


விரைசெய் நறும்பூந் தொடையிதழி வேணி யார்தங் கழல் 
பரவிப் , பரசு பெறுமா தவமுனிவன் பரசு ராமன் பெறுநாடு , 


2 


3 


பா - ம் -1 விட்டவன் . எல்லாம் . கொண்டவா இடையறாமல் ; 
கொண்டவர் இடையறாமல் . கழல்பரசிப் . 


80 


திருத்தொண்டர் புராணம் 


திரைசெய் கடலின் பெருவளனும் திருந்து நிலனின் செழுவள 
னும் , வரையின் வளனும் உடன் பெருகி மல்கு நாடு மலைநாடு . 1 

வாரி சொரியுங் கதிர்முத்தும் வயல்மென் கரும்பிற் படு 
முத்தும் , வேரல் விளையுங் குளிர்முத்தும் வேழ மருப்பின் ஒளிர் 
முத்தும் , மூரல் எனச்சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து 
முறைகோக்கும் , சேரர் திருநாட் டூர்களின் முன் சிறந்த மூதூர் 
செங்குன்றூர். 

2 
என்னும் பெயரின் விளங்கியுல கேறும் பெருமை யுடையது 
தான் , அன்னம் பயிலும் வயலுழவின் அமைந்த வளத்தால் 
ஆய்ந்தமறை , சொன்ன நெறியின் வழியொழுகும் தூய குடி 
மைத் தலைநின்றார் , மன்னுங் குலத்தின் மாமறை நூல் மரபிற் 
பெரியோர் வாழ்பதியாம் . 

3 
அப்பொற் பதியி னிடைவேளாண் குலத்தை விளக்க அவ 
தரித்தார் ;, செப்பற் கரிய பெருஞ்சீர்த்திச் சிவனார் செய்ய கழல் 
பற்றி , எப்பற் றினையும் அறஎறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார் , 
மெய்ப்பத் தர்கள்பாற் பரிவுடையார் ; எம்பி ரானார் ; விறன் 
மிண்டர் . 

4 ; 
நதியும் மதியும் புனைந்தசடை நம்பர் விரும்பி நலம்சிறந்த , 
பதிகள் எங்கும் கும்பிட்டுப் படரும் காதல் வழிச்செல்வார் , முதி 
ரும் அன்பிற் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத் ( து ), 
எதிர்முன் பரவும் அருள்பெற்றே இறைவர் பாதம் தொழப் 
பெற்றார் . 

5 
பொன் தாழ் அருவி மலைநாடு கடந்து கடல்சூழ் புவி எங்கும் , 
சென் ( று ) ஆள் உடையார் அடியவர் தம் திண்மை ஒழுக்க நடை 
செலுத்தி , வன் தாள் மேருச் சிலைவளைத்துப் புரங்கள் செற்ற 
வைதிகத்தேர் , நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகரொன் 
றில்லாதார் . 

6 
திருவார் பெருமை திகழ்கின்ற தேவா சிரிய னிடைப் 
பொலிந்து , மருவா நின்ற சிவனடியார் " தம்மைத் தொழுது . 


பா - ம்- மூரல் முறுவல் . 


2 


செற்று . 


சீரடியார் . 


அமர்நீதி நாயனார் 


81 


வந்தணையா ( து ), ஒருவா செதுங்கும் வன்றொண்டன் பு 
கென் ” றுரைப்பச் சிவனருளால் , பெருகா நின்ற பெரும் 
பேறுபெற்றார் ; மற்றும் பெறநின்றார் . 

சேணார் மேருச் சிலைவளைத்த சிவனார் அடியார் திருக்கூட்டம் , 
பேணா தேகும் ஊரனுக்கும் “ பிரானாம் தன்மைப் பிறைசூடிப் 
பூணார் அரவம் புனைந்தார்க்கும் புற " கென் றுரைக்க மற்றவர் 
பால் , கோண அருளைப் பெற்றார்மற் றினியார் பெருமை 
கூறுவார் . 

8 
ஞாலம் உய்ய நாம்உய்ய நம்பி சைவ நன்னெறியின் , சீலம் 
உய்யத் திருத்தொண்டத் தொகைமுன் பாடச் செழுமறைகள் , 
ஓலம் இடவும் - உணர்வரியார் அடியார் உடனாம் உள தென் 
றால் , ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந் 
தாரார் ? 

ஒக்க நெடுநாள் இவ்வுலகில் உயர்ந்த சைவப் பெருக் 
தன்மை , தொக்க நிலைமை . நெறிபோற்றித் தொண்டு பெற்து 
விறன்மிண்டர் , தக்க வகையால் தம்பெருமான் அருளி னாலே 
தாள் நிழற்கீழ் , மிக்க கணநா யகராகுந் தன்மை பெற்று விள 
கினார் . 

வேறு பிறிதென் ? திருத்தொண்டத் தொகையால் உலக 
விளங்கவரும் , பேறு தனக்குக் காரணராம் பிரானார் விறன்மின் 
டரின் * பெருமை , கூறும் அளவென் அளவிற்றே ? அவர் தான் 
சென்னி மேற்கொண்டே , ஆறை வணிகர் அமர்நீதி அன்பர் 
திருத்தொண் டறைகுவாம் . 

11 


7. அமர்நீதி நாயனார் புராணம் 


சீரில் நீடிய செம்பியர் பொன்னி நன் னாட்டுக் 
காரின் மேவிய களி அளி மலர்ப்பொழில் சூழ்ந்து 


பா - ம் - புறம் பென்றுரைப்பச் இட்டும் . உளமென்றால் 
தலைமை . 

விறன்மிண்டரைப் . செய்கை அறைகுவாம் . 1 நீடிய 
6 


5 


82 


திருத்தொண்டர் புராணம் 


2 


3 


தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து 
பாரில் நீடிய பெருமைசேர் பதிபழை யாறை . 

1 
மன்னும் அப்பதி வணிகர்தங் குலத்தினில் வந்தார் 
பொன்னும் முத்தும் நன் மணிகளும் பூந்துகில் முதலா 
எந்நிலத்தினும் உள்ளன வருவளத் தியல்பால் 2 
அந்நி லைக்கண்மிக் கவர் அமர் நீதியார் என்பார் . 
சிந்தை செய்வது சிவன்கழல் அல்லதொன் றில்லார் ; 
அந்தி வண்ணர்தம் அடியவர்க் கமுதுசெய் வித்துக் 
கந்தை கீளுடை கோவணம் கருத்தறிந் துதவி 
வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும்பயன் கொள்வார் . 
முக்கண் நக்கராம் முதல்வனா ரவர்திரு நல்லூர் 
மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கித் 
தக்க அன்பர்கள் அமுதுசெய் திருமடம் சமைத்தார் ; 
தொக்க சுற்றமும் தாமும்வந் தணைந்தனர் தூயோர் . 
மருவும் அன்பொடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர்த் 
திருவி ழா அணி சேவித்துத் திருமடத் தடியார் 
பெருகும் இன்பமோ டமுதுசெய் திட அருள் பேணி 
உருகு சிந்தையின் மகிழ்ந்துறை நாளிடை ஒருநாள் . 

5 
பிறைத்த ளிர்ச்சடைப் பெருந்தகைப் பெருந்திரு நல்லூர்க் 
கறைக்களத்திறை கோவணப் பெருமைமுன் காட்டி 
நிறைத்த அன்புடைத் தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் 
மறைக்கு லத்தொரு பிரமசா ரியின் வடி வாகி . 

5 
செய்ய புன் சடை கரந்ததோர் திருமுடிச் சிகையும் 
சைவ வெண்டிரு நீற்று முண் டகத்தொளித் தழைப்பும் 
மெய்யின் வெண்புரி நூலுடன் விளங்குமான் தோலும் 
கையில் மன்னிய பவித்திர மரகதக் கதிரும் . 

7 
முஞ்சி நாணுற முடிந்தது சாத்திய அரையில் 
தஞ்ச மாமறைக் கோவண ஆடையின் தசைவும் 
ம்- நீடிய . 

வருவளத் தியல்பாம் . ஒண்சடை . 
சைவும் . 


4 


பா - ம் - 


3 


அமர்நீதி நாயனார் 


83 


1 


வஞ்ச வல்வினைக் கறுப்பறும் மனத்தடி யார்கள் 
நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீணிலம் பொலிய . 
கண்ட வர்க்குறு காதலின் மனங்கரைந் துருகத் 
தொண்டர் அன்பெனுந் துநெறி வெளிப்படுப் பாராய்த் 
தண்டின் மீதிரு கோவண நீற்றுப்பை தருப்பை 
கொண்டு வந் ( து ) அமர் நீதியார் திருமடங் கு.றுக . 

9 
வடிவு காண்டலும் மனத்தினும் மிகமுக 1 மலர்ந்து 
கடிது வந்தெதிர் வணங்கி " இம் மடத்தினிற் காணும் 
படியி லாத நீர் அணையமுன் பயில் தவம் என்னோ 
அடிய னேன்செய்த ( து ) ? என்றனர் அமர் நீதி அன்பர் . 10 
பேணும் அன்பரை நோக்கி நீர் பெருகிய அடியார்க் ( கு ) 
ஊணும் மேன்மையில் ஊட்டிநற் கந்தைகள் உடைகள் ? 
பாணர் வெண்கிழிக் கோவணம் ஈதல்கேட் டும்மைக் 
காண வந்தனம் என்றனன் கண்ணுதற் கரந்தோன் . 11 
என்று தம்பிரான் அருள் செய இத்திரு மடத்தே 
கன்று நான் மறை நற்றவர் அமுதுசெய் தருளத் 
துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதால் 
இன்று நீரும் இங்கமுதுசெய் தருளும் " என் றிறைஞ்ச . 12 
வணங்கும் அன்பரை நோக்கி அம் மறையவர் இசைந்தே 
“ அணங்கு நீர்ப்பொன்னி ஆடிநான் வரமழை வரினும் 
உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும் " என் றொருவெண் 
குணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்தது கொடுப்பார் . 
ஓங்கு கோவணப் பெருமையை உள்ளவா றுமக்கே 
ஈங்கு நான் சொல்ல வேண்டுவ தில்லை ! நீர் இதனை 
வாங்கி நான் வரும் அளவும் உம்மிடத்திக ழாதே 
ஆங்கு வைத்து நீர் தாரும் என் றவர்கையிற் கொடுத்தார் . 
கொடுத்த கோவணங் கைக்கொண்டு கோதிலா அன்பர் 
" கடுப்பில் இங்கெழுந் தருளும் நீர் குளித் " தெனக் கங்கை 

பா - ம்- முகமிக . கந்தைகள் உடைகள் . ஈவது கேட்டுக் 
பெருந்தவர் . சொல . 


2 


3 


84 


திருத்தொண்டர் புராணம் 


மடுத்த தும்பிய வளர்சடை மறைத்த அம் மறையோர் 
அடுத்த தெண்டிரைப் பொன்னி நீர் ஆடவென் றகன்றார் ." 15 
தந்த கோவணம் வாங்கிய தனிப்பெருந் தொண்டர் 
முந்தை அந்தணர் மொழிகொண்டு முன்புதாம் கொடுக்கும் 
கந்தை கீளுடை கோவணம் அன்றியோர் காப்புச் 
சிந்தை செய்துவே றிடத்தொரு சேமத்தின் வைத்தார் . 16 
போன வேதியர் வைத்தகோ வணத்தினைப் போக்கிப் 
பான லந்துறைப் பொன்னி நீர் படிந்துவந் தாரோ ? 
தூநறுஞ்சடைக் கங்கைநீர் தோய்ந்துவந் தாரோ ? 
வான நீர் மழை பொழிந்திட நனைந்துவந் தணைந்தார் . 

17 
கதிர்இளம்பிறைக் கண்ணியர் நண்ணிய பொழுதில் 
முதிரும் அன்புடைத் தொண்டர்தாம் முறைமையின் முன்னே 
அதிக நன்மையின் அறுசுவைத் திருவமு தாக்கி 
எதிரெ ழுந்து சென் றிறைஞ்சிட நிறைந்த நூல் மார்பர் . 18 
தொண்டர் அன்பெனுந் தூயநீர் ஆடுதல் வேண்டி 
மண்டு தண்புனல் மூழ்கிய ஈரத்தை மாற்றத் 
தண்டின் மேலதும் ஈரம், நான் தந்தகோ வணத்தைக் 
கொண்டு வாரும் ” என் றுரைத்தனர் ; கோவணக் கள்வர் . 19 . 
ஐயர் கைதவம் அறிவுறா தவர்கடி தணுகி 
எய்தி நோக்குறக் கோவணம் இருந்தவே றிடத்தில் 
மையில் சிந்தையர் கண்டிலர் ; " வைத்தகோ வணம்முன் 
செய்த தென் " என்று திகைத்தனர் ; தேடுவா ரானார் . 

26 
பொங்கு வெண் கிழிக் கோவணம் போயின நெறிமேல் 
சங்கை இன்றியே தப்பின தென்றுதம் சரக்கில் 
எங்கு நாடியும் கண்டிலர் ; என் செய்வார் ? நின்றார் ; 
அங்கண் வேதியர் பெருந்தொடக் கினில் அகப் பட்டார் . 21 
மனைவி யாரொடு மன்னிய கிளைஞரும் தாமும் 
இனைய தொன்றுவந் தெய்திய தென இடர் கூர்ந்து 

ம் - ஆடுதற் ககனருர் . சேமத்து . மேலுளது . 
* எய்தமுன் சென்று . பெருந்துடக்கினில் ; பெருந்துவக்கினில் . 


பா 


4 


தணுக .. 


அமர்நீதி நாயனார் 


85 


22 


- 


நினைவ தொன் றிலர் வருந்தினர் ; நிற்கவும் மாட்டார் ; 
புனைய வேறொரு கோவணங் கொடுபுறப் பட்டார் . 
அத்தர் முன்பு சென் ( று ) " அடிகள் ! நீர் தந்தகோ வணத்தை 
வைத்தி டத்து நான் கண்டிலன் ; 1 மற்றுமோ ரிடத்தில் 
உய்த்தொ ளித்தனர் இல்லை ; அஃதொழிந்தவா றறியேன் ; 
இத்த கைத்தவே றதிசயம் கண்டிலேன் என்று . 

23 
“ வேறு நல்லதோர் கோவணம் விரும்பிமுன் கொணர்ந்தேன் ; 
கீறு கோவணம் அன்று ; நெய் தமைத்தது ; கிளர்கொள் 
நீறு சாத்திய நெற்றியீர் ! மற்றது களைந்து 
மாறு சாத்தி என் பிழைபொறுப் பீர் என வணங்க . 
நின்ற வேதியர் வெகுண் ( டு ) அமர் நீதியார் ! நிலைமை 
நன்று ! ; சாலவும் நாளிடை கழிந்ததும் அன்றால் ; 
இன்று நான்வைத்த கோவணங் கொண்டதற் கெதிர்வே ( று ) 
ஒன்று கொள்கென உரைப்பதே ? " நீர் என உரையா . 25 
" நல்ல கோவணம் கொடுப்பன் என் றுலகின் மேல் நாளும் 
சொல்லு வித்ததென் கோவணம் கொள்வது துணிந்தோ ? 
ஒல்லை ஈங்குறு வாணிபம் * அழகிதே உமக்கு ! " என் ( று ) 
எல்லை இல்லவன் எரிதுள்ளி னால்என வெகுண்டான் . 26 
மறிக ரந்து தண் டேந்திய மறையவர் வெகுளப் 
பொறிக லங்கிய உணர்வின ராய்முகம் புலர்ந்து 
“ சிறிய என்பெரும் பிழைபொறுத் தருள்செய்வீர் ! அடியேன் 
அறிய வந்ததொன் றன் "றென அடிபணிந் தயர்வார் . 27 
“ செயத்த கும்பணி செய்வன் ; இக் கோவணம் அன்றி 
நயத்த குந்தன நல்லபட் டாடைகள் மணிகள் 
உயர்த்த கோடிகொண் டருளும் " என் றுடம்பினில் அடங்காப் 
பயத்தொ டுங்குலைந் தடிமிசைப் பலமுறை பணிந்தார் . 28 
பணியும் அன்பரை நோக்கி அப் பரம்பொரு ளானார் 
தணியும் உள்ளத்த ராயினார் போன்று நீர் தந்த 

பா - ம்-- கண்டிலேன் . 2 நான் ஒளித்தவா ; அஃதொளித்தவா 
உரைப்பதென் . 

4 வாணிகம் . அழகீதுமக்கென்று . 


5 


5 . 


86 


திருத்தொண்டர் புராணம் 


மணியும் பொன்னும்நல் ஆடையும் மற்றும்என் செய்ய ? 
அணியும் கோவணம் நேர்தர அமையும் ” என் றருள . 

29 
மலர்ந்த சிந்தைய ராகிய வணிகரே றனையார் 
" அலர்ந்த வெண்ணிறக் கோவணம் அதற்குநே ராக 
இலங்கு பூந்துகில் கொள்வதற் கிசைந் தருள் செய்யீர் ; " 
நலங்கொள் கோவணந் தரும்பரி சியா ” தென நம்பர் . 30 
உடுத்த கோவணம் ஒழியநாம் உங்கையில் தரநீர் 
கெடுத்த தாகமுன் சொல்லும் அக் கிழித்தகோ வணநேர் 
அடுத்த கோவணம் இது என்று தண்டினில் அவிழா 
எடுத்து மற்றிதன் எடை.யிடுங் கோவணம் என்றார் . 31 
" நன்று சால ! என் றன் பரும் ஒரு துலை நாட்டக் 
குன்ற வில்லியார் கோவணம் ஒருதட்டில் இட்டார் ; 
நின்ற தொண்டருங் கையினில் நெய்தகோ வணந்தட் ( டு ) 
ஒன்றி லே இட நிறைநிலா தொழிந்தமை கண்டார் . 

32 
நாடும் அன்பொடு நாயன்மார்க் களிக்க முன் வைத்த 
நீடு கோவணம் அடையநே ராகவொன் றொன்றாக் 
கோடு தட்டின்மீ திடஇடக் கொண்டெழுந் ததுகண் ( டு ) 
ஆடு சேவடிக் கடியரும் அற்புதம் எய்தி .. 

33 
" உலகில் இல்லதோர் மாயை ! இக் கோவணம் ஒன்றுக்( கு ) 
அலகில் கோவணம் ஒத்தில ! என்றதி சயித்துப் 
பலவும் மென் துகில் பட்டுடன் இடஇட உயர 
இலகு பூந்துகிற் பொதிகளை எடுத்துமேல் இட்டார் . 
முட்டில் அன்பர்தம் அன்பிடுந் தட்டுக்கு முதல்வர் 
மட்டு நின்றதட் டருளொடுந் தாழ்வுறும் வழக்கால் 
பட்டொ டுந்துகில் அநேககோ டிகளிடும் பத்தர் 
தட்டு மேற்படத் தாழ்ந்தது கோவணத் தட்டு . 

35 
ஆன தன்மைகண் டடியவர் அஞ்சி அந் தணர்முன் 
" தூந றுந்துகில் வர்க்க நூல் வர்க்கமே முதலா 
பா - ம்- செய்தீர் . 2 நின்ற அன்பரும் . * ஒக்கில . 

ஒக்கில . 4 வெண் 
துகில் . 

வருக்கநூல் வருக்கமே . 


5 


அமர்நீதி நாயனார் 


87 


மானம் இல்லன குவிக்கவுந் தட்டின்மட் டிதுவால் ; 
ஏனை என் தனம் இடப்பெற வேண்டும் என் றிறைஞ்ச. 38 
மங்கை பாகராம் மறையவர் மற்றதற் கிசைந்தே 
" இங்கு நாம் இனி வேறொன்று சொல்லுவ தென்கொல் ? 
அங்கு மற்றுங்கள் தனங்களி னாகிலும் இடுவீர் ; 
எங்கள் கோவணம் நேர்நிற்க வேண்டுவ " தென்றார் . 
நல்ல பொன்னொடும் வெள்ளியும் நவமணித் திரளும் 
பல்வ கைத்திறத் துலோகமும் புணர்ச்சிகள் பலவும் 
எல்லை யில்பொருள் சுமந்தவர் இடஇடக் கொண்டே 
மல்கு தட்டுமீ தெழுந்தது ; வியந்தனர் மண்ணோர் . 

38 
தவநி றைந்த நான் மறைப்பொருள் நூல்களாற் சமைந்த 
சிவன் விரும்பிய கோவண மிடுஞ்செழுந் தட்டுக் ( கு ) 
அவனி மேலமர் நீதியார் தனமெலாம் அன்றிப் 
புவனம் யாவையும் நேர் நிலா என்பது புகழோ ? 

30 
நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார் நேர்நின் ( று ) 
" உலைவில் பஃறன மொன்றொழி யாமைஉய்த் தொழிந்தேன் ; 
தலைவ ! யானும்என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் 
துலையில் ஏறிடப் பெறுவதுன் அருள் எனத் தொழுதார் . 
பொச்ச மில்லடி மைத்திறம் புரிந்தவர் எதிர்நின் ( று ) 
அச்ச முன்புற உரைத்தலும் , அங்கணர் அருளால் 
நிச்ச யித்தவர் நிலையினைத் துலையெனுஞ் சலத்தால் 3 
இச்ச ழக்கினின் றேற்றுவார் ஏறுதற் கிசைந்தார் . 
மனம கிழ்ந் ( து ) அவர் மலர்க்கழல் சென்னியால் வணங்கிப் 
புனைம லர்க்குழல் மனை வியார் தம்மொடு புதல்வன் 
தனையு டன்கொடு 4 தனித்துலை வலங்கொண்டு தகவால் 
இனைய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து . 
“ இழைத்த அன்பினில் இறைதிரு நீற்றுமெய் யடிமை 
பிழைத்தி லோம் எனிற் பெருந்துலை நேர்நிற்க ! என்று 

ம் - எல்லை தீர்தனம் ; எல்லையில் தனம் . தவநிறைந்து 
நாற்பொருள் மறை . கலத்தால் . தவனயிடக்கொடு . 


41 


UT 


3 


88 


திருத்தொண்டர் புராணம் 


மழைத்த டம்பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கித் 
தழைத்த அஞ்செழுத் தோதினார் ஏறினார் தட்டில் . 

43 
மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற 
அண்டர் தம்பிரான் திருஅரைக் கோவணம் அதுவும் 
கொண்ட அன்பினிற் குறைபடா அடியவர் அடிமைத் 
தொண்டும் ஒத்தலால் ஒத்துநேர் நின்றதத் துலைதான் . 
மதிவி ளங்கிய தொண்டர்தம் பெருமையை மண்ணோர் 
துதிசெய் தெங்கணும் அதிசயம் உறஎதிர் தொழுதார் ; 
ததிர்வி சும்பிடை கரந்திட நிரந்த கற் பகத்தின் 
புதிய பூமழை இமையவர் மகிழ்வுடன் பொழிந்தார் . 

45 
அண்டர் பூமழை பொழியமற் றதனிடை ஒளித்த 
மூண்ட வேதியர் ஒருவழி யான் முதல் நல்லூர்ப் 
உண்டு தாம்பயில் கோலமே விசும்பினிற் பாகங் 
கொண்ட பேதையுந் தாமுமாய்க் காட்சிமுன் கொடுத்தார் . 46 
தொழுது போற்றி அத் துலைமிசை நின்றுநேர் துதிக்கும் 
வழுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும் 
முழுதும் இன்னருள் பெற்றுத்தம் முன் தொழு திருக்கும் 
அழிவில் வான்பதங் கொடுத்தெழுந் தருளினார் ஐயர் . 
நாதர் தம்திரு வருளினால் நற்பெருந் துலையே 
மீது கொண் டெழு விமானம தாகிமேற் செல்லக் 
கோதில் அன்பருங் குடும்பமும் குறைவறக் கொடுத்த 
ஆதி மூர்த்தியா ருடன்சிவ புரியினை அணைந்தார் . 

48 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
மலர்மிசை அயனும் மாலும் காணுதற் கரிய வள்ளல் 
பலர்புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவணப் பழமை காட்டி 
உலகுய்ய ஆண்டு கொள்ளப் பெற்றவர் பாதம் உன்னித் 
தலைமிசை வைத்து வாழும் தலைமைநந் தலைமை யாகும் . 

49 
சருக்கம் இரண்டுக்குத் திருவிருத்தம் -550 


பா- ம்- விசும்பிடைக் . 2 நிரைந்த ; நிறைந்த . 


3 


தாமுமாங் . 


3. இலைமலிந்த சருக்கம் 


0000 * 0000 


8. எறிபத்த நாயனார் புராணம் 


பல்லல் நீர் ஞாலந் தன்னுள் மழவிடை யுடையான் அன்பர்க் ( கு ) 
ஒல்லைவந் துற்ற செய்கை உற்றிடத் துதவும் நீரார் 
எல்லையில் புகழின் மிக்க எறிபத்தர் பெருமை எம்மால் 
சொல்லலாம் படித்தன் றேனும் ஆசையால் சொல்ல லுற்றாம் . 1 
பொன்மலைப் புலிவென் றோங்கப் புதுமலை இடித்துப் போற்றும் 
அந்நெறி வழியே யாக அயல்வழி அடைத்த சோழன் 
மன்னிய அநபா யன்சீர் மரபின் மா நகர மாகும் 

2 
தொன்னெடுங் கருவூர் என்னுஞ் சுடர்மணி வீதி மூதூர் . 
மாமதில் மஞ்சு சூழும் ; மாளிகை நிரைவிண் சூழும் ; 
தூமணி வாயில் சூழும் ; சோலையில் வாசஞ் சூழும் ; 
தேமலர் அளகஞ் சூழும் ; சிலமதி தெருவிற் சூழம் 4 ; 
தாமகிழ்ந் தமரர் சூழுஞ் சதமகன் நகரந் தாழ . 

3 
கடகரி துறையி லாடும் ; களிமயில் புறவி லாடும் ; 
அடர்மணி அரங்கி லாடும் ; அரிவையர் குழல்வண் டாடும் ; 
படரொளி மறுகி லாடும் ; பயில் கொடி கதிர்மீ தாடும் ; 
தடநெடும் புவிகொண் டாடும் தனிநகர் வளமை ஈதால் . 

4 
மன்னிய சிறப்பின் மிக்க வளநகர் அதனில் மல்கும் 
பொன்னியல் புரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால் 
துன்னிய அன்பின் மிக்க தொண்டர்தஞ் சிந்தை நீங்கா 
அந்நிலை அரனார் வாழ்வ ( து ) ஆனிலை என்னுங் கோயில் . 5 
பொருட்டிரு மறைக டந்த புனிதலர இனிதக் கோயில் 
மருட்டுறை மாற்றும் ஆற்றால் வழிபடுந் தொழில ராகி 
இருட்கடு ஒடுங்கு கண்டத் திறையவர்க் குரிமை பூண்டார்க் ( கு ) 
அருட்பெருந் தொண்டு செய்வார் அவர் எறி பத்த ராவார் . 6 

பா - ம்-- என்னால் . 2 சொல்லலுற்றேன் . 3 நின்றோங்கப் . 
தெருவு சூழும் ; தெருவுஞ் சூழம் . தன்னில் . திறைவருக் . 1 பூண்ட . 


2 


90 


திருத்தொண்டர் புராணம் 


மழைவளர் உலகில் எங்கும் மன்னிய சைவம் ஓங்க 
அழலவிர் சடையான் அன்பர்க் கடாதன அடுத்த போது 
முழையரி என்னத் தோன்றி முரண்கெட எறிந்து தீர்க்கும் 

7 
பழமறை பரசுந் தூய பரசுமுன் எடுக்கப் பெற்றார் . 
அண்ணலார் நிகழும் நாளில் ஆனிலை அடிக ளார்க்குத் 
திண்ணிய அன்பு கூர்ந்த 1 சிவகாமி யாண்டார் என்னும் 
புண்ணிய முனிவ னார்தாம் பூப்பறித் தலங்கல் சாத்தி 
உண்ணிறை காத லோடும் ஒழுகுவார் ஒருநாள் முன்போல் . 8 
வைகறை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயுங் கட்டி 
மொய்ம்மலர் 2 நெருங்கு வாச நந்தன வனத்து முன்னிக் 
கையினில் தெரிந்து நல்ல கமழ்முகை அலரும் வேலைத் 
தெய்வநா யகர்க்குச் சாத்தும் திருப்பள்ளித் தாமம் கொய்து . 9 
கோலப்பூங் கூடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் 
வாலிய நேசங் கொண்டு மலர்க்கையில் தண்டுங் கொண்டங் ( கு ) 
ஆலய மதனை நோக்கி அங்கணர்க் கமைத்துச் சாத்தும் 
காலைவந் துதவ வேண்டிக் கடிதினில் வாரா நின்றார் . 
மற்றவர் அணைய இப்பால் வளநகர் அதனில் மன்னும் 
கொற்றவர் வளவர் தங்கள் குலப்புகழ்ச் சோழ னார் தம் 
பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த் தன மாம் பண்பு 
பெற்றவெங் களிறு கோலம் பெருகுமா தவமி முன்னாள் . 
மங்கல விழவு கொண்டு வருந்தித் துறை நீ ராடிப் 
பொங்கிய களிப்பி னோடும் பொழிமதஞ் சொரிய , நின்றார் 
எங்கணும் இரியல் போக எதிர்பரிக் காரர் ஓடத் 
துங்கமால் வரைபோல் தோன்றித்துண்ணென அணைந்ததன்றே . 
வென்றிமால் யானை தன்னை மேல் கொண்ட பாக ரோடுஞ் 
சென்றொரு தெருவின் முட்டிச் சிவகாமி யார்முன் செல்ல 

ப - ம்- அன்பு பூண்ட . மொய்யலர் . 3 கமழ் முகம் . 
பூக்கூடை. கொண்டே . 6 நவமி நன்னாள் ; நவமி நாளின் .. 
முட்டச் . 


10 


6 


2 


5 


1 


எறிபத்த நாயனார் 


91 


வன் றனித் தண்டில் தூங்கும் மலர்கொள்பூக் கூடை தன்னைப் 
பின்றொடர்ந் தோடிச் சென்று பிடித்து முன் " பறித்துச் சிந்த . 

மேல் கொண்ட பாகர் கண்டு விசைகொண்ட களிறு சண் 
டக் , கால்கொண்டு போவார் போலக் கடிதுகொண் டகலப் 
போக , நூல்கொண்ட மார்பின் தொண்டர் நோக்கினர் பதைத் 
துப் பொங்கி , மால்கொண்ட களிற்றின் பின்பு தண்டுகொண் 
டடிக்க வந்தார் . 

14 
அப்பொழு தணைய வொட்டா தடற்களி றகன்று போக , 
மெய்ப்பெருந் தொண்டர் மூப்பால் விரைந்துபின் செல்ல மாட் 
டார் , தப்பினர் விழுந்து கையால் தரையடித் தெழுந்து நின்று , 
செப்பருந் துயரம் நீடிச் செயிர்த்துமுன் ‘ சிவதா என்பார் . 15 

" களியா னையின் ஈர் உரியாய் ! 5 சிவதா ! 
எளியார் வலியாம் இறைவா ! சிவதா ! 
அளியார் அடியார் அறிவே ! சிவதா ! 
தெளிவார் அமுதே ! சிவதா சிவதா ! 

16 : 
ஆறும் மதியும் அணியுஞ் சடைமேல் 
ஏறும் மலரைக் கரிசிந் துவதே ? 
வேறுள் " நினைவார் புரம்வெந் தவியச் 
சீறுஞ் சிலையாய் ! சிவதா ! சிவதா ! 

17 
தஞ்சே சரணம் புதுகுந் தமியோர் 
நெஞ்சேய் துயரங் கெடநேர் தொடரும் 
மஞ்சே என வீழ் மறலிக் கிறை நீள் 
செஞ்சே வடியாய் / சிவதா ! சிவதா ! 

18 
நெடியோன் அறியா நெறியார் அறியும் 
படியால் அடி மைப் பணிசெய் தொழுகும் 
அடியார் களில்யான் ஆரா அணைவ 

வாய் ? 
முடியா முதலாய் ! எனவே மொழிய . 

19 
ம் - வன்றிறல் . பூங் கூடை . * பிடித்துடன் . * களிறு 
பூண்ட . துயரம் எய்திச் . நீடுரியாய் . வேறும் . 8 

அவணவார் .. 
முதல்வா எனவே மொழீயா . 


9 


2 


. 


92 


திருத்தொண்டர் புராணம் 


5 


என் றவ ருரைத்த மாற்றம் எறிபத்தர் எதிரே வாரா 
நின்றவர் கேளா , மூளும் நெருப்புயிர்த் தழன்று பொங்கி 
“ மன்றவர் அடியார்க் கென்றும் வழிப்பகை களிறே யன்றோ 
கொன்றது " வீழ்ப்பன் என்று கொலைமழு 3 .எடுத்து வந்தார் . 
வந்தவர் அழைத்த தொண்டர் தமைக்கண்டு வணங்கி " உம்மை 
இந்தவல் இடும்பை செய்த யானைஎங் குற்ற ( து ) ? என்ன 
" எந்தையார் சாத்தும் பூவை என்கையிற் பறித்து மண்மேல் 
சிந்திமுன் பிழைத்துப் போகா நின்றதித் தெருவே " என்றார் . 21 

இங்கது பிழைப்ப தெங்கே ? இனி என எரிவாய் சிந்தும் 
அங்கையின் மழுவும் தாமும் அனலும்வெங் காலும் என்னப் 
பொங்கிய விசையிற் சென்று பொருகரி தொடர்ந்து பற்றும் 
செங்கண் வாள் அரியிற் கூடிக் கிடைத்தனர் சீற்ற மிக்கார் . 22 
" கண்டவர் இது முன் ( பு ) அண்ணல்உரித்த அக்களிறேபோலும் ! 
அண்டரும் மண்ணு ளோரும் தடுக்கினும் அடர்த்துச் சிந்தத் " , 
துண்டித்துக் கொல்வேன் என்று சுடர்மழு வலத்தில் வீசிக் 
கொண்டெழுந் தார்த்துச் சென்று காலினாற் குலுங்கப்பாய்ந்தார் . 
பாய்தலும் மிசைகொண் டுய்க்கும் பாகரைக் கொண்டு சீறிக் 
காய்தழல் ! உமிழ்கண் வேழம் திரிந்துமேற் கதுவ அச்சம் 
தாய்தலை அன்பின் முன்பு நிற்குமே ! தகைந்து பாய்ந்து 
தோய்தனித் தடக்கை வீழ மழுவினால் துணிந்தார் தொண்டர் . 
கையினைத் துணித்த போது கடலெனக் கதறி வீழ்ந்து 
மைவரை அனைய வேழம் புரண்டிட மருங்கு வந்த 
வெய்ய கோல் பாகர் மூவர் மிசைகொண்டார் இருவ ராக 
ஐவரைக் கொன்று நின்றார் அருவரை அனைய தோளார் . 25 
வெட்டுண்டு பட்டு வீழ்ந்தார் ஒழியமற் றுள்ளார் 8 ஒடி 
மட்டவிழ் தொங்கல் மன்னன் வாயிற்கா வலரை நோக்கிப் 
" பட்டவர்த் தனமும் பட்டுப் பாகரும் பட்டார் என்று 
முட்டநீர் கடிது புக்கு முதல்வனுக் குரையும் " என்றார் . 26 


ம் - கேளா முன்னம் . 

2 கொன்றதை . 

* கொடுமழ . 
வன்காலும் . செல்லும் . * சிந்தித் . காய் கனல் . 8 வேறுள்ளார். 


எறிபத்த நாயனார் 


93 : 


2 


27 


1 


மற்றவர் மொழிந்த மாற்றம் மணிக்கடை காப்போர் கேளாக் 
கொற்றவன் தன்பால் எய்திக் குரைகழல் பணிந்து போற்றிப் 
“ பற்றலர் இலாதாய் ! நின்பொற் பட்டமால் யானை வீழச் 
செற்றனர் சிலராம் என்று செப்பினார் பாகர் என்றார் . 
வளவனும் கேட்ட போதில் மாறின்றி மண்காக் கின்ற 
கிளர்மணித் தோள் அ லங்கல் சுரும்பினங் கிளர்ந்து பொங்க 
அளவில்சீற்றத்தி னாலே " யார்செய்தார் என்றுங் கேளான் 
இள அரி ஏறு போல எழில்மணி வாயில் நீங்க . 

28 " 
தந்திரத் தலைவர் தாமுந் தலைவன் றன் நிலைமை கண்டு 
வந்துறச் சேனை தன்னை வல்விரைந் தெழமுன் சாற்ற 
அந்தரத் தகல மெல்லாம் அணிதுகிற் பதாகை தூர்ப்ப 
எந்திரத் தேரும் மாவும் இடை இடை களிறு மாகி . 

29 . 
வில்லொடு வேல்வாள் தண்டு பிண்டிபா லங்கள் மிக்க 
வல்லெழு முசலம் நேமி மழுக்கழுக் கடைமுன் னான 
பல்படைக் கலன்கள் பற்றிப் பைங்கழல் வரிந்த வன்கண் 
எல்லையில் படைஞர் கொட்புற் றெழுந்தனர் எங்கும் எங்கும் .30 
சங்கொடு தாரை காளம் தழங்கொலி முழங்கு பேரி 
வெங்குரல் பம்பை கண்டை வியன் துடி திமிலை தட்டி [ பின் 
பொங்கொலிச் சின்னம் எல்லாம் பொருபடை மிடைந்த பொற் 
மங்குல்வான் கிளர்ச்சி நாண * மருங்கெழுந் தியம்பி மல்க . 

31 
தூரியத் துவைப்பும் " முட்டுஞ் சுடர்ப்படை ஒலியும் மாவின் 
தார்மணி இசைப்பும் வேழ முழக்கமும் தடந்தேர்ச் சீரும் 
வீரர் தஞ் செருக்கின் ஆர்ப்பும் மிக்கெழுந் தொன்றாம் எல்லைக் 
காருடன் கடைநாட் பொங்குங் கடலெனக் கலித்த அன்றே . 32 

பண்ணுறும் உறுப்பு நான்கில் பரந்தெழு சேனையெல்லாம் 
மண்ணிடை இறுகால் மேன்மேல் வந்தெழுந் ததுபோல் 
தோன்றத், தண்ணளிக் கவிகை மன்னன் தானைபின் தொடரத் 

பா - ம் - - வந்து . 2 பணிந்து நின்று ; போற்றி 
றி நின்று . 
5 எரிமணி . * போர்ப்ப . - வெந்திறல் தேரும் .. 6 மான் . தூரியக் 
துவைப்ப . 8 அசைப்பும் . 


7 


9 சீறும் . 


94 


திருத்தொண்டர் புராணம் 


1 


தானோர் , அண்ணலம் புரவி மேற்கொண் டரசமா வீதி சென் 
றான் . 

33 
கடுவிசை முடுகிப் போகிக் களிற்றொடும் பாகர் வீழ்ந்த 
படுகளம் குறுகச் சென்றான் ; பகைப்புலத் தவரைக் காணான் ; 
விடுசுடர் மழுவொன் றேந்தி வே றிரு தடக்கைக் தாய 
அடுகளி றென்ன நின்ற அன்பரை முன்பு கண்டான் . 34 
பொன்றவழ் அருவிக் குன்றம் எனப்புரள் களிற்றின் முன்பு 
நின்றவர் மன்றுள் என்றும் நிருத்தமே பயிலும் வெள்ளிக் 
குன்றவர் அடியா ரானார் ; கொன்றவர் இவரென் றோரான் ; 
" வென்றவ ரியாவர் ? " என்றான் வெடிபடமுழங்குஞ் சொல்லான் . 
அரசன் ஆங் கருளிச் செய்ய அருகுசென் றணைந்து பாகர் . 
விரைசெய்தார் மாலை யோய் ! நின் விறற்களிற் றெதிரே நிற்கும் 
திரைசெய்நீர் உலகின் மன்னர் யாருளார் ? தீங்கு செய்தார் 
பரசுமுன் கொண்டு நின்ற இவர் எனப் பணிந்து சொன்னார் . 36 
" குழையணி காதினானுக் கன்பராங் குணத்தின் மிக்கார் 
பிழைபடின் அன்றிக் கொல்லார் ; பிழைத்ததுண் ” டென் றுட் 
மழைமத யானைச் சேனை வரவினை மாற்றி மற்ற ( கொண்டு 
உழைவயப் புரவி மேல்நின் றிழிந்தனன் உலக மன்னன் . 37 
" மைத்தடங் குன்று போலும் மதக்களிற் றெதிரே இந்த 
மெய்த்தவர் சென்ற போது வேறொன்றும் புகுதா விட்ட 
அத்தவ முடையேன் ஆனேன் ; அம்பல வாணர் அன்பர் 
இத்தனை முனியக் கெட்டேன் ! என்கொலோ பிழை? என் றஞ்சி . 
செறிந்தவர் தம்மை நீக்கி அன்பர்முன் தொழுது சென் ( று ) " ஈ ( து ) 
அறிந்திலேன் அடியேன் ; அங்குக் கேட்டதொன் ( று ) ; அதுதான் 
மறிந்த இக் களிற்றின் குற்றம் பாகரோ டிதனை மாள [ நிற்க ; 
எறிந்ததே போது மோ தான் ? அருள்செயும் என்று நின்றார் . 39 

மன்னவன் தன்னை நோக்கி வானவர் ஈசர் நேசர் , சென்னி 
இத் துங்க வேழம் சிவகாமி யாண்டார் கொய்து , பன்னகா பர 
பா - ம் 

ம் - பொங்கித் . " யானை சேவன . 


| 


எறிபத்த நாயனார் 


95 


ணர்ச் சாத்தக் கொடுவரும் பள்ளித் தாமம் , தன்னை முன் பறித் 
துச் சிந்தத் தரைப்படத் துணித்து வீழ்த்தேன் . 

40 
" மாதங்கம் தீங்கு செய்ய வருபரிக் காரர் தாமும் , மீதங்குக் 
டாவு - வாரும் விலக்கிடா தொழிந்து பட்டார் ; , ஈதிங்கு 
நிகழ்ந்த ” 

தென்றார் எறிபத்தர் என்ன அஞ்சிப் , பாதங்கள் 
முறையால் தாழ்ந்து பருவரைத் தடந்தோள் மன்னன் . 41 
“ அங்கணர் அடியார் தம்மைச் செய்த இவ் வபரா தத்துக் ( கு ) 
இங்கிது தன்னாற் போதா( து ) ; என்னையுங் கொல்ல வேண்டும் ; 
மங்கல மழுவால் கொல்கை வழக்குமன் ( று ) இதுவாம் என்று 
செங்கையால் உடைவாள் வாங்கிக் கொடுத்தனர் தீர்வு நேர்வார் . 
வெந்தழற் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கிக் கெட்டேன் ! 
அந்தமில் புகழான் அன்புக் களவின்மை கண்டேன் என்று 
தந்தவாள் வாங்க மாட்டார் தன்னைத்தான் துறக்கும் என்று 
சிந்தையால் உணர்வுற் றஞ்சி வாங்கினார் தீங்கு தீர்ப்பார் .* 
வாங்கிய தொண்டர் முன்பு மன்னனார் தொழுது நின்றே 
சங்கெனை வாளி னாற்கொன் றென்பிழை தீர்க்க வேண்டி 
ஓங்கிய உதவி செய்யப் பெற்றனன் இவர்பால் என்றே 
ஆங்கவர் உவப்பக் கண்ட * எறிபத்தர் அதனுக் கஞ்சி . 
வன் பெருங் களிறு பாகர் மடியவும் உடைவாளைத்தந் ( து ) 
என்பெரும் பிழையி னாலே என்னையுங் கொல்லும் என்னும் 
அன்பனார் தமக்குத் தீங்கு நினைந்தனன் என்று கொண்டு 
“ முன்பென துயிர்செ குத்து முடிப்பதே முடி ” வென் றெண்ணி . 
புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர்தங் கழுத்தில் பூட்டி 
அரிந்திட லுற்ற போதில் அரசனும் “ பெரியோர் செய்கை 
இருந்தவா றிதுஎன் ? கெட்டேன் ! என்றெதிர் கடிதிற் சென்று 
பெருந்தடந் தோளால் கூடிப் பிடித்தனன் வாளுங் கையும் . 46 
வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்து கின்ற 
அளவிலாப் பரிவில் வந்த இடுக்கணை அகற்ற வேண்டிக் 
பா -ம் - 1 

2 இங்கிவை தம்மாற் .. தீர்வு தீர்ப்பார் . 
கண்ட . தம்மைத் தீங்கு . * வருந்தி நிற்ப . 


- 


ம்- கடவு . 


96 


திருத்தொண்டர் புராணம் 


1 


களமணி களத்துச் செய்ய கண்ணுதல் அருளால் வாக்குக் 
கிளரொளி விசும்பின் மேல்வந் தெழுந்தது பலருங் கேட்ப . 47 

“ தொழுந் தகை அன்பின் மிக்கீர் ! தொண்டினை மண்மேற் 
காட்டச் , செழுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்தத் திங்கட் , 
கொழுந்தணி வேணிக் கூத்தர் அருளினால் கூடிற்றென் றங் ( கு ) , 
எழுந்தது பாக ரோடும் யானையும் எழுந்த தன்றே . 

48 
ஈரவே பூட்டும் வாள்விட் டெறிபத்தர் தாமும் அந்த 
நேரியர் பெருமான் தாள்மேல் விழுந்தனர் ; நிருபர் கோனும் 
போர்வடி வாளைப் போக எறிந் ( து ) அவர் கழல்கள் போற்றிப் 
பார்மிசைப் பணிந்தான் ; விண்ணோர் பனிமலர்மாரி தூர்த்தார் . 49 
இருவரும் எழுந்து வானில் எழுந்தபே ரொலியைப் போற்ற 
அருமறைப் பொருளா யுள்ளார் அணிகொள் பூங் கூடை தன்னில் 
மருவிய பள்ளித் தாமம் நிறைந்திட அருள மற் ( று ) அத் 
திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமி யாரும் நின்றார் . 50 
மட்டவிழ் அலங்கல் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் 
உட்டரு களிப்பி னோடும் உறங்கிமீ தெழுந்த 4 தொத்து 
முட்டவெங் கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கிப் பொங்கும் 
பட்டவர்த் தனத்தைக் கொண்டு பாகரும் அணைய வந்தார் . 51 

ஆனசீர்த் தொண்டர் கும்பிட் ( டு ) அடியனேன் களிப்ப 
இந்த , மான வெங் களிற்றில் ஏறி மகிழ்ந்தெழுந் தருளும் 
என்ன , மேன்மையப் பணிமேற் கொண்டு வணங்கிவெண் குடை 
யின் நீழல் , யானைமேற் கொண்டு சென்றார் இவுளிமேற் கொண்டு 
வந்தார் . 

52 : 
அந்நிலை எழுந்த சேனை ஆர்கலி ஏழும் ஒன்றாய் 
மன்னிய ஒலியின் ஆர்ப்ப மண்ணெலாம் மகிழ்ந்து வாழ்த்தப் 
பொன்னெடும் பொதுவில் ஆடல் நீடிய புனிதர் பொற்றாள் 
சென்னியிற் கொண்டு சென்னி திருவளர் கோயில் புக்கான் . 53 

பா - ம்- வாள விட்டெறி பத்தர் தாமும் . 2 பற்றிப் . 3 கொண்டு . 
* உறங்கிய தெழந்த . 5 களிற்றை ஏறி மனமகிழ்ர் . * பொங்கப் . 


6 


ஏனாதிநாத நாயனா 


97 


தம்பிரான் பணிமேற் கொண்டு சிவகாமி யாருஞ் சார 
எம்பிரான் அன்ப ரான எறிபத்தர் தாமும் “ என்னே ! 
அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற் கரியார் என்று 
செம்பியன் பெருமை உன்னித் திருப்பணி நோக்கிச் சென்றார் . 54 
மற்றவர் இனைய வான வன்பெருந் தொண்டு மண்மேல் 
உற்றிடத் தடியார் முன்சென் றுதவியே நாளு நாளும் 
நற்றவக் கொள்கை தாங்கி நலமிகு கயிலை வெற்பிற் 
கொற்றவர் ” கணத்தின் முன்னாங் கோமுதல் தலைமை பெற்றார் . 
ஆளுடைத் தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மைக் கொல்ல 
வாளினைக் கொடுத்து நின்ற வளவனார் பெருமை தானும் 
நாளுமற் றவர்க்கு நல்கும் நம்பர் தாம் அளக்கி லன்றி 
நீளும் இத் தொண்டின் 4 நீர்மை நினைக்கில் ஆர் அளக்க வல்லார் , 
தேனாருந் தண்பூங் கொன்றைச் செஞ்சடை யவர்பொற் மூளில் 
ஆனாத காதல் அன்பர் எறிபத்தர் அடிகள் சூடி 
வானாளுந் தேவர் போற்றும் மன்றுளார் நீறு போற்றும் 
ஏனாதி நாதர் செய்த திருத்தொழில் இயம்ப லுற்றேன் . 57 


3 


5 


9. ஏனாதிநாத நாயனார் புராணம் 


புண்டரிகம் பொன்வரைமேல் ஏற்றிப் புவியளிக்கும் 
தண்டரள் வெண்கவிகைத் தார்வளவர் சோணாட்டில் 
வண்டறைபூஞ் சோலைவயல் மருதத் தண்பணை சூழ்ந் ( து ) 
எண்டிசையும் ஏறியசீர் எயின் மூதூர் 1 எயினனூர் , 
வேழக் கரும்பினொடு மென் கரும்பு தண்வயலில் 
தாழக் கதிர்ச்சாலி தானோங்குந் தன்மையதாய் 
வாழக் குடிதழைத்து மன்னிய அப் பொற்பதியில் 
ஈழக் குலச்சான்றார் ஏனாதி நாதனார் . 

2 
பா - ம் - இனையதான் . கொற்றவக் . அளத்தவன்றி . 4 தொண் 
டர் . 5 போற்றி . " திருப்பணி . 1 சீர் முதூர் . * தன்மையவாய் . 

7 


8 


98 


திருத்தொண்டர் புராணம் 


3 


4 


5 


தொன்மைத் திருநீற்றுத் தொண்டின் வழிபாட்டின் 
நன்மைக்கண் நின்ற நலம் என்றுங் குன்றாதார் 
மன்னர்க்கு வென்றி வடிவாட் படைபயிற்றுந் 
தன்மைத் தொழில் விஞ்சை யில் தலைமை சார்ந்துள்ளார் . 
வாளின் படைபயிற்றி வந்த வளமெல்லாம் 
நாளும் பெருவிருப்பால் - நண்ணுங் கடப்பாட்டில் 
தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையுந்தொண் ( டு ) 
ஆளும் பெருமான் அடித்தொண்டர்க் காக்குவார் . 
நள்ளார் களும் போற்றும் நன்மைத் துறையின்கண் 
எள்ளாத செய்கை இயல்பின் ஒழுகு நாள் 
தள்ளாத தங்கள் தொழிலுரிமைத் தாயத்தின் 
உள்ளான் அதிசூரன் என்பான் உளனானான் . 
மற்றவனுங் கொற்ற வடிவாட் படைத்தொழில்கள் 
கற்றவர்கள் தன்னிற் கடந்துள்ளார் இல்லையெனும் 
பெற்றிமையான் .மாநிலத்து மிக்க பெருமிதம்வந் ( து ) 
உற்றுலகில் தன்னையே சால மதித்துள்ளான் . 
தானாள் விருத்திகெடத் தங்கள் குலத் தாயத்தின் 
ஆனாத செய்தொழிலாம் ஆசிரியத் தன்மைவளம் 
மேனாளுந் தான்குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் 
ஏனாதி நாதர்திறத் ( து ) ஏலா இகல்புரிந்தான் . 
கதிரோன் எழமழுங்கிக் கால்சாயுங் காலை 
மதிபோல் அழிந்துபொறா மற்றவனுஞ் சுற்றப் 
பதியோ ருடன் கூடப் பண்ணி அமர்மேற் சென் ( று ) 
எதிர்போர் விளைப்பதற்கே எண்ணித் துணிந்தெழுந்தான் . 
தோள் கொண்ட வல்லாண்மைச் சுற்றத் தொடுந்துணையாங் 
கோள்கொண்ட போர்மள்ளர் கூட்டத் தொடுஞ்சென்று 
வாள் கொண்ட தாயம் வலியாரே கொள்வதென 
மூள்கின்ற செற்றத்தான் முன்கடையில் நின்றழைத்தான் . 


6 


7 


8 


9 


பா - ம்- பெருவிருப்பின் . 2 அரிசூரன் , * பண்ணியலார்மேற் ; 
பண்ணியவர்மேற் . * எண்ணியது துணிந்தான் . 


ஏனாதிநாத நாயனார் 


99 


வெங்கட் புலிகிடந்த வெம்முழையிற் சென்றழைக்கும் 
பைங்கட் குறுநரியே போல்வான் படைகொண்டு 1 
பொங்கிப் புறஞ்சூழ்ந்து போர்குறித்து நேர்நின்றே 
அங்கட் கடைநின் றழைத்தான் ஒலிகேளா. 

10 
“ ஆர்கொல் பொர அழைத்தார் ? ” என் றரியேற் றிற்கிளர்ந்து 2 
சேர்வு பெறக்கச்சில் செறிந்தவுடை மேல்வீக்கி 
வார்கழலுங் கட்டி வடிவாட் பலகைகொடு 
போர் முனையில் ஏனாதி நாதர் புறப்பட்டார் . 
புறப்பட்ட போதின்கட் போர்த்தொழில்கள் கற்கும் 
விறற்பெருஞ்சீர்க் காளையர்கள் வேறிடத்து நின்றார் 
மறப்படைவாட் சுற்றத்தார் கேட்டோடி வந்து 
செறற்கரும்போர் வீரர்க் கிருமருங்குஞ் சேர்ந்தார்கள் . 12 
வந்தழைத்த மாற்றான் வயப்புலிப்போத் தன்னார் முன் 
“ நந்தமது வாட்பயிற்று நற்றாயங் கொள்ளுங்கால் 
இந்தவெளி மேற்கை வகுத்திருவேம் பொருபடையும் 
சந்தித் தமர்விளைத்தால் 5 சாயாதார் கொள்வ " தென . 13 
என்றுபகைத் தோனுரைப்ப ஏனாதி நாதர் அது 
நன் றுனக்கு வேண்டுமேல் நண்ணுவன் " என் றுள்மகிழ்ந்து 
சென்றவன் முன் சொன்ன செருக்களத்துப் போர்கு றிப்பக் 
கன்றி இருபடையும் " கைவகுத்து நேர்மலைவார் . 

14 
மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிரை தம்மிடை யேகொடு 
மாக மருங்கினும் மண்ணினும் வல்லுரு மேறெதிர் செல்வன 
வாக நெடும்பல கைக்குல மாள்வினை வாளுடை யாடவர் 
காக மிடைந்த களத்திரு கைகளின் வந்து கலந்தனர் . 15 . 
கால்கழல் கட்டிய மள்ளர்கள் கைகளின் மெய்கள் அடக்கிய 
வாளொளி வட்ட முனைத்திட வந்திரு கைகளின் முந்தினர் ; 
வேலொடு வேலெதிர் நீள்வன ; மேவிய பாதலம் விட்டுயர் 
ஞாலமு றும்பணி வீரர்கள் நாநிமிர் கின்றன ஒத்தன . 16 

பா - ம்- புடை சூழ்ந்து . 2 யேற்றிற் சினந்து . தொழில்வாள் . 
* வேறிடத்தில் . - அமர்மலைந்தால் . * இருபுடையும் . முனைந்திட . 


100 


திருத்தொண்டர் புராணம் 


வெங்கண் விறற்சிலை வீரர்கள் வேறிரு கையிலும் நேர்பவர் 
தங்கள் சிலைக்குலம் உந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ 
பொங்கு சினத்தெரி யிற்புகை போகு கொடிக்கள் வளைத்தெதிர் 
செங்கண் விழிக்கனல் சிந்திய சீறு பொறிச்செல வொத்தன . 17 
வாளொடு நீள்கை துடித்தன ; மார்பொடு வேல்கள் குளித்தன ; 
தோளொடு வாளி நிலத்தன ; தோலொடு தோல்கள் தகைத்தன ; 
தாளொடு வார்கழல் இற்றன ; தாரொடு சூழ்சிரம் அற்றன ; 
நாளொடு சீறி மலைப்பவர் நாடிய போர்செய் களத்தினில் . 18 
குருதியின் நதிகள் பரந்தன ; குறையுடல் ஓடி அலைந்தன ; 
பொருபடை அறு துணி சிந்தின ; புடைசொரி குடர் உடல்பம்பின ; 
வெருவர எருவை நெருங்கின ; விசியறு துடிகள் புரண்டன ; 
இருபடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்செய் பறந்தலை . 
நீளிடை முடுகி நடந்தெதிர் நேரிரு வரிலொரு வன்றொடர் 
தாளிரு தொடையற முன்பெயர் சாரிகை முறைமைதடிந்தனன் ; 
வாளொடு விழுமுடல் வென்றவன் மார்பிடை அறமுன் எறிந்திட 
ஆளியின் அவனு மறிந்தனன் ; ஆயினர் பலருள ரெங்கணும் . 20 
கூர்முனை அயில் கொடு முட்டினர் கூடிமுன் உருவிய தட்டுடன் 
நேருரம் உருவ உரப்புடன் நேர்பட எதிரெதிர் குத்தினர் 
ஆருயிர் கழியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவரும் ஒத்தமை 
போரடு படைகொ டளப்பவர் போல்பவர் அளவிலர் பட்டனர் . 
பொற்சிலை வளைய எதிர்ந்தவர் புற்றர வனைய சரம்பட 
விற்படை துணியவும் நின்றிலர் வெற்றிகொள் சுரிகை வழங்கி 
முற்றிய பெருவளன் இன்றியும் " முற்படு கொடைநிலை நின்றிட 
உற்றன உதவிய பண்பினர் ஒத்தனர் உளர்சில கண்டகர் .1 22 

அடல்முனை மறவர் மடிந்தவர் அலர்முகம் உயிருள வென் 
அறு , படர்சிறை சுலவு கருங்கொடி படர்வன 8 சுழல்வன 
துன் றலில் , விடுசுடர் விழிகள் இரும்பு செய் வினைஞர் தம் உலை 
பா - ம்- தகைர்தன . 

ஒழுகி . இருபடையினினும் . * மிறந் 
தனன் ; மரிந்தனன் . உறைப்புடன் . * நின்றற . கண்டர்கள் . 
5 பயில்வன . 


( னர் 


2 


3 


5 


7 


ஏனாதிநாத நாயனார் 


101 


யின் முகம்பொதி , புடைமிடை கரியிடை தங்கிய 1 புகைவிடு 
தழலை நிகர்த்தன . 

திண்படை வயவர் பிணம்படு செங்கள மதனிடை முன் 
சிலர் , புண்படு வழிசொரி யுங்குடர் பொங்கிய கழுகு பருந் 
தொடு , கொண்டெழு பொழுதினும் முன் செயல் குன்றுதல் 
இலர் தலை நின்றனர் , விண்படர் கொடிவிடு பண்பயில் விஞ்சை 
யர் குமரரை வென்றனர் . 

24 
இம்முனைய வெம்போரில் இருப்படையின் வாள்வீரர் 
வெம்முனையில் வீடியபின் வீடாது மிக்கொழிந்த 
தம்முடைய பல்படைஞர் பின்னாகத் தாமுன்பு 
தெம்முனையில் ஏனாதி நாதர் செயிர்த்தெழுந்தார் . 
வெஞ்சினவாள் தீயுமிழ வீரக் கழல்கலிப்ப 
நஞ்சணிகண் டர்க்கன்பர் தாம் எதிர்ந்த ஞாட்பின்கண் 
எஞ்சிஎதிர் நின்ற இகல்முனையில் வேலுழவர் 
தஞ்சிரமுந் தோளுரமுந் தாளுரமும் தாந்துணித்தார் . 28 
தலைப்பட்டார் எல்லாருந் தனிவீரர் வாளிற் 
கொலைப்பட்டார் ; முட்டாதார் கொல்களத்தை விட்டு 
நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் 
அலைப்பட்ட ஆர்வமுதற் குற்றம்போ லாயினார் . 
இந்நிலைய வெங்களத்தில் ஏற்றழிந்த மானத்தால் 
தன்னுடைய பல்படைஞர் + மீண்டார் தமைக்கொண்டு 
மின்னொளிவாள் வீசி விறல்வீரர் வெம்புலியே ( று ) 
அன்னவர்தம் முன் சென் ( று ) " அதிசூரன் நேரடர்ந்தான் . 28 
மற்றவர் தஞ் செய்கை வடிவாள் ஒளிகாணச் 
சுற்றிவரும் வட்டணையில் தோன்றா வகைகலந்து 
பற்றியடர்க் கும் பொழுதில் தானும் படை பிழைத்துப் 
பொற்றடந்தோள் வீரர்க் ( கு ) உடைந்து புறகிட்டான் . 29 

பா - ம் - பொங்கிய . தழலை நிகர்ந்தன ; தழல்நிகர் கின்றன . 
தூளும் விழத்துணித்தார் . புல்படைஞர் . 

5 முன்வந்து . 

* புறமிட் 
டான் . 


2 


3 


102 


திருத்தொண்டர் புராணம் 


30 


31 


| 


32 


போன அதிசூரன் போரில் அவர்க்கழிந்த 
மானமிக மீ தூர மண்படுவான் கண்படான் 
ஆனசெயல் ஓரிரவுஞ் சிந்தித் ( து ) அலமந்தே ! 
ஈனமிகு வஞ்சனையால் வெல்வன் என எண்ணினான் . 
சேட்டாருங் கங்குல் புலர்காலைத் தீயோனும் 
“ நாட்டாரைக் கொல்லாதே நாம் இருவேம் வேறிடத்து 
வாட்டாயங் கொள்போர் மலைக்க வருக ” எனத் 
தோட்டார்பூந் தா ரார்க்குச் சொல்லிச் செலவிட்டான் .? 
இவ்வாறு கேட்டலுமே ஏனாதி நாதனார் 
" அவ்வாறு செய்தல் அழகி ” தென அமைந்து 
" கைவாள் அமர்விளைக்கத் தான் கருதும் அக்களத்தில் 
வெவ்வாள் உரவோன் வருக ” என மேற்கொள்வார் . 
சுற்றத்தார் யாரும் அறியா வகைசுடர்வாள் 
பொற்பலகை யுந்தாமே கொண்டு புறம்போந்து 
மற்றவன் முன் சொல்லி வரக்குறித்த அக்களத்தே 
பற்றலனை முன்வரவு பார்த்துத் தனிநின்றார் . 
தீங்கு குறித்தழைத்த தீயோன் “ திருநீறு 
தாங்கிய நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் 
ஆங்கவருந் தீங்கிழையார் என்ப தறிந்தானாய்ப் 
பாங்கில் திரு.நீறு பண்டு பயிலாதான் . 
வெண்ணீறு நெற்றி விரவப் புறம்பூசி 
பண்ணெஞ்சில் வஞ்சக் கறுப்பும் உடன் கொண்டு 
வண்ணச் சுடர்வாள் 4 மணிப்பலகை கைக்கொண்டு 
புண்ணியப்போர் வீரர்க்குச் சொன்ன இடம்புகுந்தான் . 
வென்றி மடங்கல் விடக்குவர முன் பார்த்து 
நின்றாற்போல் நின்ற நிலைகண்டு தன்நெற்றி 
சென்று கிடைப்பளவுந் திண்பலகை யான் மறைத்தே 
முன்றனிவீ ரர்க்கெதிரே மூண்டான் மறம்பூண்டான் . 


34 


35 


36 


பா - ம்- அலமருவான் ; தலம் வருவான் . சொல்லிவரவிட் . 
டான் . அக்களத்தே . வண்ணக் கதிர் வாள் . 5 நின்றார் . மறைத்து . 


. 


கண்ணப்ப நாயனார் 


103 


அடல்விடையே றென்ன அடர்த்தவனைக் கொல்லும் 
இடைதெரிந்து தாள் பெயர்க்கும் ஏனாதி நாதர் 
புடைபெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போக்கக் 
கடையவன் தன் நெற்றியின் மேல் வெண்ணீறு தாங்கண்டார் . 37 
கண்டபொழு தே " கெட்டேன் ! முன்பிவர்மேற் காணாத 
வெண்டிருநீற் றின்பொலிவு மேற்கண்டேன் ; வேறினிஎன் ? 
அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் என்றுமனங் 
கொண் ( 0 ) " இவர்தங் கொள்கைக் குறிவழிநிற் பேன் என்று . 
கைவா ளுடன் பலகை நீக்கக் கருதியது 
செய்யார் நிராயுதரைக் கொன்றார் எனுந்தீமை 
எய்தாமை வேண்டும் இவர்க் கென் றிரும்பலகை 
நெய்வா ளுடன் அடர்த்து நேர்வார்போல் நேர்நின்றார் . 39 
அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார் ? 
முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான் ; 
இந்நின்ற தன்மை அறிவார் அவர்க் கருள 
மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார் . 

40 
மற்றினிநாம் போற்றுவதென் ? வானோர் பிரான் அருளைப் 
பற்றலர்தங் கைவாளால் பாசம் அறுத்தருளி 
உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பருளிப் 
பொற்றொடியாள் பாகனார் பொன்னம் பலம் அணைந்தார் . 41 
தம்பெருமான் சாத்துந் திருநீற்றுச் சார்புடைய 
எம்பெருமான் ஏனாதி நாதர் கழல் இறைஞ்சி 
உம்பர்பிரான் காளத்தி உத்தமர்க்குக் கண்ணப்பும் 
நம்பெருமான் செய்தபணி நாந்தெரிந்த வாறுரைப்பாம் . 42 


10. கண்ணப்ப நாயனார் புராணம் 


மேவலர் புரங்கள் செற்ற விடையவர் வேத வாய்மைக் 
காவலர் திருக்காளத்திக் கண்ணப்பர் திருநா டென்பர் 

பா - ம் -1 அறிந்தார் . 2 இவர்க் . 3 கண்ணப்ப . * நாந்தெளிந்தபடி . 


104 


திருத்தொண்டர் புராணம் 


நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற 
பூவலர் வாவி சோலை சூழ்ந்தபொத் தப்பி நாடு . 

1 ) 
இத்திரு நாடு தன்னில் இவர்திருப் பதியா தென்னில் 
நித்தில அருவிச் சாரல் நீள்வரை சூழ்ந்த பாங்கர் 
மத்தவெங் களிற்றுக் கோட்டு வன்றொடர் வேலி கோலி 
ஒத்தபேர் அரணஞ் சூழ்ந்த முதுபதி உடுப்பூர் ஆகும் . 

2 
குன் றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி ஞமலி யார்த்த 
வன்றிரள் விளவின் கோட்டு வார்வலை மருங்கு தூங்கப் 
பன்றியும் புலியும் எண்கும் கடமையும் மானின் பார்வை 
அன்றியும் பாறை முன் றில் ஐவனம் உணங்கும் எங்கும் . 

3 
வன்புலிக் குருளை யோடும் வயக்கரிக் கன்றி னோடும் 
புன்றலைச் சிறும கார்கள் புரிந்துடன் ஆட லன்றி 
அன் . 

புறு காதல் கூர அணையுமான் பிணைக ளோடும் 
இன்புற மருவி ஆடும் எயிற்றியர் மகளிர் எங்கும் . 
வெல் படைத் தறுகண் வெஞ்சொல் வேட்டுவர் கூட்டந் தோறும் 
கொல்லெறி குத்தென் றார்த்துக் குழுமிய ஓசை யன்றிச் 
சில்லரித் துடியும் கொம்பும் சிறுகண் ஆகுளியுங் கூடிக் 
கல்லெனும் ஒலியின் மேலும் கறங்கிசை அருவி எங்கும் . 5 
ஆறலைத் துண்ணும் வேடர் அயற்புலங் கவர்ந்து கொண்ட 
வேறுபல் உருவின் மிக்கு விரவும் ஆன் நிரைக ளன்றி 
ஏறுடை வானந் தன்னில் இடிக்குரல் எழிலி யோடு 
மாறுகொள் முழக்கங் காட்டும் மதக்கைமா நிரைகள் எங்கும் . 6 
மைச்செறிந் தனைய மேனி வன்றொழில் மறவர் தம்பால் 
அச்சமும் அருளும் என்றும் அடைவிலார் உடைவன் தோலார் 
பொச்சையின் நறவும் ஊனின் புழுக்கலும் உணவு கொள்ளும் 
நச்சழற் பகழி வேடர்க் கதிபதி நாகன் என்பான் . 

7 
பெற்றியால் தவமுன் செய்தா னாயினும் பிறப்பின் சார்பால் 
குற்றமே குணமா வாழ்வான் ; கொடுமையேதலைநின்றுள்ளான் ; 

பா - ம் - போற்றநல்வளம் பெருக . வாவிச்சோலை . போத் 
தப்பி நாடு . * வன்றிறல் . * மதக்கைம்மா . 


2 


கண்ணப்ப நாயனார் 


105 


விற்றொழில் விறலின் மிக்கான் ;வெஞ்சின மடங்கல் போல்வான் ; 
மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியுந் தத்தை என்பாள் . 8 
அரும்பெறல் மறவர் தாயத் தான் றதொல் குடியில் வந்தாள் ; : 
இரும்புலி எயிற்றுத் தாலி இடையிடை மனவு கோத்துப் 
பெரும்புறம் அலையப் பூண்டாள் ; பீலியும் குழையும் தட்டச் 
சுரும்புறு படலை முச்சிச் சூர் அரிப் பிணவு போல்வாள் . 9 
பொருவருஞ் சிறப்பின் மிக்கார் இவர்க்கினிப் புதல்வர்ப் பேறே 
அரியதென் றெவரும் கூற அதற்படு காத லாலே 
முருகலர் அலங்கற் செவ்வேல் முருகவேள் முன்றிற் சென்று 
பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில் நிற்பார் . 10 
வாரணச் சேவ லோடும் வரிமயிற் குலங்கள் விட்டுத் 
தோரண மணிகள் தூக்கிச் சுரும்பணி கதம்பம் நாற்றிப் 
போரணி நெடுவே லோற்குப் புகழ்புரி குரவை தூங்கப் 
பேரணங் காடல் செய்து பெருவிழா எடுத்த பின்றை . 11 
பயில்வடுப் பொலிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகற் ( கு ) 
எயிலுடைப் புரங்கள் செற்ற எந்தையார் மைந்த ரான 
மயிலுடைக் கொற்ற வூர்தி வரையுரங் கிழித்த திண்மை 
அயிலுடைத் தடக்கை வென்றி அண்ணலார் அருளி னாலே . 12 
கானவர் குலம்வி ளங்கத் தத்தை பால் கருப்பம் நீட 
ஊனமில் பலிகள் போக்கி உறுகடன் வெறியாட் டோடும் 
ஆன அத் திங்கள் செல்ல அளவில் செய் தவத்தினாலே 
பான்மதி உவரி ஈன்றா லெனமகப் பயந்த போது . 

13 
கரிப்பரு மருப்பின் முத்தும் கழைவிளை செழுநீர் முத்தும் 
பொருப்பினின் மணியும் வேடர் பொழி தரு மழையே யன்றி 
வரிச்சுரும் பலைய வானின் மலர்மழை பொழிந்த தெங்கும் ; 
அரிக்குறுந் துடியே யன்றி அமரர் துந் துபியும் ஆர்த்த . 14 
அருவரைக் குறவர் தங்கள் அகன்குடிச் சீறூர் ஆயம் 
பெருவிழா எடுத்து மிக்க பெருங்களி கூருங் காலைக் 
பா - ம் - 1 சொல்ல . எடுத்த பின்னர் . 

3 பலிகளோக்கி ; 
பலிகளோச்சி . 


2 


106 


திருத்தொண்டர் புராணம் 


கருவரை காள மேகம் ஏந்திய தென்னத் தாதை ( டான் . 
பொருவரைத் தோள்க ளாரப் புதல்வனை எடுத்துக் கொண் 
கருங்கதிர் விரிக்கும் மேனிக் காமரு குழவி தானும் 
இரும்புலிப் பறழின் ஓங்கி இறவுளர் அளவே யன்றி 
அரும்பெறல் உலக மெல்லாம் அளப்பரும் பெருமை காட்டித் 
தருங்குறி பலவுஞ் சாற்றுந் தன்மையிற் பொலிந்து தோன்ற .16 

அண்ணலைக் கையில் ஏந்தற் ( கு ) அருமையால் “ உரிமைப் 
பேருந் , திண்ணன் என் றியம்பும் என்னத் திண்சிலை வேடர் 
ஆர்த்தார் ;, புண்ணியப் பொருளா யுள்ள பொருவில்சீர் உருவி 
னானைக் , கண்ணினுக் ( கு ) அணியாத் தங்கள் கலன்பல அணிந் 
தார் அன்றே . 

17 
வரையுறை கடவுட் காப்பு மறக்குடி மரபில் தங்கள் , புரை 
யில் தொல் முறைமைக் கேற்பப் பொருந்துவ போற்றிச் செய்து , 
விரையிளந் தளிருஞ் சூட்டி வேம்பிழைத் திடையே கோத்த , 
அரைமணிக் கவடி கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் . 18 
வருமுறைப் பருவந் தோறும் வளமிகு சிறப்பில் தெய்வப் 
பெருமடை கொடுத்துத் தொக்க பெருவிறல் வேடர்க் கெல்லாம் 
திருமலி துழனி பொங்கச் செழுங்களி மகிழ்ச்சி செய்தே 
அருமையிற் புதல்வர்ப் பெற்ற ஆர்வமுந் தோன்ற உய்த்தார் .19 
ஆண்டெதிர் அணைந்து செல்ல விடும் அடித் தளர்வு நீங்கிப் 
பூண்டிகழ் சிறுபுன் குஞ்சிப் புலியுகிர்ச் சுட்டி சாத்தி 
மூண்டெழு 

சினத்துச் செங்கண் முளவுமுள் அரிந்து கோத்த 
நாண்டரும் எயிற்றுத் தாலி நலங்கிளர் மார்பில் தூங்க . 
பாசொளி மணியோ டார்த்த பன்மணிச் சதங்கை ஏங்கக் 
காசொடு தொடுத்த காப்புக் கலன்புனை அரைஞாண் சேர்த்தித் 
தேசுடை மருப்பில் தண்டை செறிமணிக் குதம்பை மின்ன 
மாசறு கோலங் காட்டி மறுகிடை யாடும் நாளில் . 

21 
தண்மலர் அலங்கல் தாதை தாய்மனங் களிப்ப வந்து 
புண்ணியக் கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் 

பா - ம்- பெருவலித் தோள்க ளார்ப்பப் . 2 கழி மகிழ்ச்சி . 


கண்ணப்ப நாயனார் 


107 


உண்ணனைந் தமுதம் ஊறி ஒழுகிய மழலைத் தீஞ்சொல் 
வண்ணமென் பவளச் செவ்வாய் குதட்டியே வளரா நின்றார் . 22 

பொருபுலிப் பார்வைப் பேழ்வாய் முழையெனப் பொற்கை 
நீட்டப் , பரிவுடைத் தந்தை கண்டு பைந்தழை கைக்கொண் 
டோச்ச , இருசுடர்க் குறுகண் தீர்க்கும் எழில்வளர் கண்ணீர் 
மல்கி , வருதுளி முத்தம் அத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாற்றி . 
துடிக்குற டுருட்டி ஓடித் தொடக்குநாய்ப் பாசஞ் சுற்றிப் 
பிடித்தறுத் தெயினப் பிள்ளைப் பேதையர் இழைத்த வண்டல் 
அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுறு சிறுவ ரோடும் 
குடிச்செறு குரம்பை எங்கும் குறுநடைக் குறும்பு செய்து . 24 
அனையன பலவும் செய்தே ஐந்தின்மேல் ஆன ஆண்டின் 
வனை தரு வடிவார் கண்ணி மறச்சிறு மைந்த ரோடும் 
சினை மலர்க் காவு ளாடிச் செறிகுடிக் குறிச்சி சூழ்ந்த 
புனை மருப் புழலை வேலிப் புறச்சிறு கானிற் போகி . 

25 
கடுமுயற் பறழி னோடுங் கானஏ னத்தின் குட்டி 
கொடுவரிக் குருளை செந்நாய் கொடுஞ்செவிச் சாப மான 
முடுகிய விசையி லோடித் தொடர்ந்துடன் + பற்றி முற்றத் 
திடுமரத் திரளிற் கட்டி வளர்ப்பன எண்ணி லாத . 

26 
அலர் பகல் கழிந்த அந்தி ஐயவிப் புகையும் ஆட்டிக் 
குலமுது குறத்தி ஊட்டிக் கொண்டுகண் துயிற்றிக் கங்குல் 
புலரஊன் உணவு நல்கிப் புரிவிளை யாட்டின் விட்டுச் 
சிலமுறை யாண்டு செல்லச் சிலைபயில் பருவஞ் சேர்ந்தார் . 
தந்தையும் மைந்த னாரை நோக்கித்தன் தடித்த தோளால் 
சிந்தையுள் மகிழப் புல்லிச் சிலைத்தொழில் பயிற்ற வேண்டி 
முந்தை அத் துறையில் மிக்க முதியரை அழைத்துக் கூட்டி 
வந்த நாட் குறித்த தெல்லாம் மறவர்க்குச் சொல்லி விட்டான் .28 

" வேடர்தங் கோமான் நாதன் வென்றிவேள் அருளால் 
பெற்ற , சேடரின் மிக்க செய்கைத் திண்ணன்வில் பிடிக்கின் 

பா - ம்- குதலைச் . 2 செறி . * சரபமான , * தொடர்ந்துமுன் 
மரத்தாளிற் . 


3 


27 


5 


108 


திருத்தொண்டர் புராணம் 


2 


நான் " என் ( று ) , ஆடியல் துடியும் சாற்றி அறைந்தபேர் ஓசை 
கேட்டு , மாடுயர் மலைகள் ஆளும் மறக்குலத் தலைவ ரெல்லாம் . 29 
மலைபடு மணியும் பொன்னும் தரளமும் வரியின் தோலும் 
கொலைபுரி களிற்றுக் கோடும் பீலியின் குவையும் தேனும் 
தொலைவில்பல் நறவும் ஊனும் பலங்களும் கிழங்கும் துன்றச் 
சிலைபயில் வேடர் கொண்டு திசைதொறும் நெருங்க வந்தார் . 30 
மல்கிய வளங்கள் எல்லாம் நிறைந்திட மாறில் சீறூர் 
எல்லையில் அடங்கா வண்ணம் ஈண்டினர் கொணர்ந்தார் ; எங்கும் 
பல்பெருங் கிளைஞர் போற்றப் பராய்க்கடன் பலவும் செய்து 
வில் விழா எடுக்க என்று விளம்பினான் * வேடர் கோமான் . 31 
பான்மையில் சமைத்துக் கொண்டு படைக்கலம் வினைஞர் ஏந்தத் 
தேனலர் கொன்றை யார்தந் திருச்சிலைச் செம்பொன் மேரு 
வானது கடலின் நஞ்சம் ஆக்கிட அவர்க்கே பின்னும் 
கான ஊன் அமுதம் ஆக்கும் சிலையினைக் காப்புச் சேர்த்தார் . 32 
சிலையினைக் காப்புக் கட்டும் திண்புலி நரம்பிற் செய்த 
நலமிகு காப்பு நன்னாண் நாகனார் பயந்த நாகர் 
குலம்விளங் கரிய குன்றின் கோலமுன் கையிற் சேர்த்தி 
மலையுறை மாக்கள் எல்லாம் வாழ்த்தெடுத் தியம்பி னார்கள் . 33 
ஐவன அடிசில் வெவ்வே றமைந்தன புற்பாற் சொன்றி 
மொய்வரைத் தினைமென் சோறு மூங்கில்வன் பதங்கள் மற்றும் 
கைவினை எயின ராக்கிக் கலந்த ஊன் கிழங்கு துன்றச் 4 
செய்வரை உயர்ப்ப எங்கும் கலந்தனர் சினவில் வேடர் . 34 
செந்தினை இடியும் தேனும் அருந்துவார் ; தேனில் தோய்த்து 
வெந்த ஊன் அயில்வார் ; வேரி விளங்கனிக் கவளம் கொள்வார் ; 
நந்திய ஈயல் உண்டி நசையொடு மிசைவார் ; வெவ்வே ( று ) 
அந்தமில் உணவின் மேலோர் ஆயினர் அளவி லார்கள் : 35 
அயல்வரைப் புலத்தின் வந்தார் அருங்குடி இருப்பின் உள்ளார் 
இயல்வகை உணவில் ஆர்ந்த எயிற்றியர் எயினர் எல்லாம் 


பா . ம்- சிலையுடை . 2 பலவும் நேர்ந்து ; மிகவும் செய்து . 
* விளம்பினன் . * நாகக் . - அமைத்தன . கிழங்குகூடச் . புறத்தின் . 


கண்ணப்ப நாயனார் 


109 


உயர்கதிர் உச்சி நீங்க ஒழிவில் பல் நறவு மாந்தி 
மயலுறு களிப்பின் நீடி வரிசிலை விழவு கொள்வார் . 

36 
பாசிலைப் படலை சுற்றிப் பன்மலர்த் தொடையல் சூடிக் 
காசுடை வடத்தோல் கட்டிக் கவடிமெய்க் கலன்கள் பூண்டார் 1 
மாசில்சீர் 2 வெட்சி முன்னா வருதுறைக் கண்ணி சூடி 
ஆசில் ஆசிரியன் ஏந்தும் அடற்சிலை மருங்கு சூழ்ந்தார் . 37 
தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துளைகொள் வேயும் 
எண்டிசை நிறைந்து விம்ம எழுந்தபேர் ஒலியி னோடும் 
திண்டிறல் மறவர் ஆர்ப்புச் சேண்விசும் பிடித்துச் செல்லக் 
கொண்டசீர் விழவு பொங்கக் குறிச்சியை வலங்கொண் டார்கள் . 
குன் றவர் களிகொண் டாடக் கொடிச்சியர் துணங்கை ஆடத் 
துன்றிய மகிழ்ச்சி யோடுஞ் சூர்அர மகளிர் ஆட 
வென்றிவில் விழவி னோடும் விருப்புடை ஏழா நாளாம் " 
அன்றிரு மடங்கு செய்கை அழகுற அமைத்த பின்னர் . 39 

வெங்கதிர் விசும்பின் உச்சி மேவிய பொழுதில் எங்கும் , 
மங்கல வாழ்த்து மல்க மருங்குபல் லியங்கள் ஆர்ப்பத் , தங்கள் 
தொல் மரபின் விஞ்சைத் தனுத்தொழில் வலவர் தம்பால் , 
பொங்கொளிக் கரும்போர் ஏற்றைப் பொருசிலை பிடிப்பித் 
தார்கள் . 

40 


6 


பொற்றட வரையின் பாங்கர்ப் புரிவுறு கடன் முன் செய்த 
விற்றொழிற் களத்தில் நண்ணி விதிமுறை வணங்கி மேவும் 
அற்றை நாள் தொடங்கி நாளும் அடற்சிலை ஆண்மை முற்றக் 
கற்றனர் என்னை யாளுங் கானவர்க் கரிய சிங்கம் . 

41 


வண்ணவெஞ் சிலையும் மற்றப் படைகளும் மலரக் கற்றுக், 
கண்ணகல் சாயல் பொங்கக் கலைவளர் திங்க ளேபோல் , 
எண்ணிரண் டாண்டின் செவ்வி எய்தினார் எல்லை இல்லாப் , 


5 


பா - ம்- பூண்டு . " மாசிலா . வருநறைக் ; வருந்துறைக் . 
4 வரிகொண்டாடக் . 5 ஏழா நாளின் . அமைத்த பின்றை , போதில் . 
* களத்தை . கற்றனன் . 


110 


திருத்தொண்டர் புராணம் 


1 


புண்ணியந் தோன்றி 
போல்வார் . 


மேன்மேல் வளர்வதன் பொலிவு 

42 


இவ்வண்ணந் திண்ணனார் நிரம்பு நாளில் இருங்குறவர் 
பெருங்குறிச்சிக் கிறைவன் ஆய , மைவண்ண வரைநெடுந்தோள் 
நாகன் தானும் மலையெங்கும் வனமெங்கும் வரம்பில் காலம் , 
கைவண்ணச் சிலைவேட்டை யாடித் தெவ்வர் கணநிரைகள் 
பலகவர்ந்து கானங் காத்து , மெய்வண்ணந் தளர்மூப்பின் பருவம் 
எய்தி வில்லுழவின் பெருமுயற்சி மெலிவா னானான் . 


2 


அங்கண் மலைத் தடஞ்சாரற் புனங்கள் எங்கும் அடலேனம் 
புலிகரடி கடமை ஆமா , 

வெங்கண் மரை கலையொடுமான் 
முதலா யுள்ள மிருகங்கள் மிகநெருங்கி மீ தூர் காலைத் , “ திங் 
கள்முறை வேட்டைவினை தாழ்த்த தென்று சிலைவேடர் 5 
தாமெல்லாந் திரண்டு சென்று , தங்கள் குல முதற்றலைவ னா 
யுள்ள தண்தெரியல் நாகன் பால் சார்ந்து சொன்னார் . 

சொன்ன வுரை கேட்டலுமே நாகன் தானும் சூழ்ந்துவரும் 
தன்மூப்பின் தொடர்வு நோக்கி , முன்னவர்கட் குரைசெய்வான் 
“ மூப்பி னாலே முன்புபோல் வேட்டையினில் முயல கில்லேன் ;, 
என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீருங் கைக்கொண்மின் ! 
என்ற போதின் , அன்னவரும் இரங்கிப்பின் மகிழ்ந்து தங்கோன் 
அடிவணங்கி இம்மாற்றம் அறைகின் றார்கள் . 

“ இத்தனைகா லமும் நினது சிலைக்கீழ்த் தங்கி இனிதுண்டு 
தீங்கின்றி இருந்தோம் ; இன்னும் , அத்த ! நின தருள்வழியே 
நிற்ப தல்லால் அடுத்தநெறி வேறுளதோ ? அதுவே அன்றி , 
மெய்த்தவிறல் திண்ணனையுன் மரபில் சால மேம்படவே பெற் 
றளித்தாய் ; விளங்கு மேன்மை , வைத்தசிலை மைந்தனை ஈண் 
டழைத்து நுங்கள் வரையாட்சி அருள் என்றார் . மகிழ்ந்து 
வேடர் . 

46 


A 


பா - ம் - புண்ணியந்திரண்டு . - மெலிவதானான் . கலைகளோடு 
முதலா , 4 பலநெருங்கி . - சினவேடர் . 

முயல்கிலேனான் . 

7 உன . 


8 


கண்ணப்ப நா பனார் 


111 


சிலைமறவர் உரை செய்ய நாகன் தானும் திண்ணனை முன் 
கொண்டுவரச் செப்பி விட்டு , “ மலைமருவு நெடுங்கானில் கன்னி 
வேட்டை மகன் போகக் காடுபலி மகிழ வூட்டத், தலைமரபின் 
வழிவந்த தேவ ராட்டி தனை அழைமின் என அங்குச் சார்ந் 
தோர் சென்று , நிலைமையவள் தனக்குரைப்ப நரைமூ தாட்டி 
நெடிதுவந்து விருப்பினொடுங் கடிது வந்தாள் . 

கானில்வரித் தளிர் துதைந்த கண்ணி சூடிக் கலைமருப்பின் 
அரிந்த குழை காதிற் பெய்து , மானின் வயிற் றரிதாரத் திலகம் 
இட்டு மயிற் கழுத்து மனவுமணி வடமும் பூண்டு , தானிழிந்து 
திரங்கிமுலை சரிந்து தாழத் தழைப்பீலி மரவுரிமேல் சார எய் 
திப் , பூநெருங்கு தோரைமலி சேடை நல்கிப் போர்வேடர் 
கோமானைப் போற்றி நின்றாள் . 

48 
நின்றமுது குறக்கோலப் படிமத் தாளை நேர்நோக்கி 
அன்னை ! நீ நிரப்பு நீங்கி , நன்றினிதின் இருந்தனையோ ? 
என்று கூறும் நாகன் எதிர் நலம் பெருக வாழ்த்தி " நல்ல , மென் 
தசையும் ஈயலொடு நறவும் வெற்பில் விளைவளனும் பிறவள 
னும் வேண்டிற் றெல்லாம் , அன்று நீ வைத்தபடி பெற்று வாழ் 
வேன் அழைத்தபணி என் ? என்றாள் அணங்கு சார்ந்தாள் . 49 

“ கோட்டமில்என் குலமைந்தன் திண்ணன் எங்கள் குலத் 
தலைமை யான் கொடுப்பக் கொண்டு பூண்டு , பூட்டுறுவெஞ் சிலை 
வேடர் தம்மைக் காக்கும் பொருப்புரிமை புகுகின்றான் ; அவனுக் 
கென்றும் , வேட்டைவினை எனக்குமே லாக வாய்த்து வேறுபுலங் 
கவர்வென்றி மேவு மாறு , காட்டிலுறை தெய்வங்கள் விரும்பி 
உண்ணக் காடுபலி ஊட் ” டென்றான் கவலை இல்லான் . 50 

மற்றவன் தன் மொழிகேட்ட வரைச்சூ ராட்டி 
மகிழ்ந்திங் கன்போடு வருகின் றேனுக் ( கு ) , எற்றையினுங் குறி 
கள்மிக நல்ல ஆன இதனாலே உன்மைந்தன் திண்ண னான , 
வெற்றிவரிச் சிலையோன் நின் அளவி லன்றி மேம்படுகின் 
றான் என்று விரும்பி வாழ்த்திக் , கொற்றவன தெய்வங்கள் 
மகிழ ஊட்ட வேண்டுவன குறைவின் றிக் கொண்டு போனாள் . 

பா- ம்- நன்றுமினிதிருந்தவனயே . மனமகிழ்ந்து நானிங் . 


மன 


2 


112 


திருத்தொண்டர் புராணம் 


53 : 


தெய்வநிகழ் குறமுதியாள் சென்ற பின்பு திண்ணனார் 
சிலைத் தாதை அழைப்பச் சீர்கொள் , மைவிரவு நறுங்குஞ்சி வாசக் 
கண்ணி மணிநீல மலையொன்று வந்த தென்னக் , கைவிரவு சிலை 
வேடர் போற்ற வந்து காதல் புரி தாதைகழல் வணங்கும் 
போதில் , செய்வரை போற் புயமிரண்டும் செறியப் புல்லிச் 
செழும்புலித்தோல் இருக்கையின்முன் சேர வைத்தான் . 52 

முன்னிருந்த மைந்தன் முகம் நோக்கி நாகன் “ மூப்பெனை 
வந் தடைதலினால் முன்பு போல , என்னுடைய முயற்சியினால் 
வேட்டை யாட இனிஎனக்குக் கருத்தில்லை ; எனக்கு மேலாய் , 
மன்னுசிலை மலையர்குலக் காவல் பூண்டு மாறெறிந்து 
மாவேட்டை ஆடி என்றும் , உன்னுடைய மரபுரிமை தாங்கு 
வாய் ” என் றுடைதோலுஞ் சுரிகையுங்கைக் கொடுத்தான் 
அன்றே . 

தந்தைநிலை உட்கொண்டு தளர்வு கொண்டு தங்கள்குலத் 
தலைமைக்குச் சார்வு * தோன்ற , வந்தகுறை பாடதனை நிரப்பு 
மாறு மனங்கொண்ட குறிப்பினால் மறாமை கொண்டு , முந்தை 
யவன் கழல் வணங்கி முறைமை தந்த முதற்சுரிகை உடை 
தோலும் வாங்கிக் கொண்டு , சிந்தைபாங் கொள நின்ற திண்ண 
னார்க்குத் திருத்தாதை முகமலர்ந்து செப்பு கின்றான் . 

“ நம்முடைய குலமறவர் சுற்றத் தாரை நான் கொண்டு 
பரித்ததன் மேல் நலமே செய்து , தெம்முனையில் அயற்புலங்கள் 
கவர்ந்து கொண்ட திண்சிலையின் வளமொழியாச் சிறப்பின் 
வாழ்வாய் !, வெம்முனையின் வேட்டைகளும் உனக்கு வாய்க் 
கும் ; விரைந்து நீ தாழாதே வேட்டை ஆட , இம்முரண்வெஞ் 
சிலைவேடர் தங்க ளோடும் எழுக ! ” என விடைகொடுத்தான் 
இயல்பில் நின்றான் . 

55 
செங்கண்வயக் கோளரியே ( று ) அன்ன திண்மைத் திண்ண 
னார் செய்தவத்தின் பெருமை பெற்ற , வெங்கண்விறல் தாதை 

பா - ம் - , செவ்வரை . 2 இருக்கையினில் . * சாய்வு . கொண்டு . 
* வேம் மூவனயில் . * இயல்பின் மிக்கான் . 


கண்ணப்ப நாயனார் 


113 


கழல் வணங்கி நின்று விடைகொண்டு புறம்போந்து வேட 
ரோடும் , மங்கல நீர்ச் சுனை படிந்து மனையின் வைகி வைகிருளின் 
புலர்காலை வரிவிற் சாலைப் , பொங்குசிலை அடல்வேட்டைக் 
கோலங் கொள்ளப் புனை தொற்கை வினைஞரொடும் 
பொலிந்து புக்கார் . 

50 
நெறிகொண்ட குஞ்சிச் சுருள் துஞ்சி நிமிர்ந்து பொங்க 
முறிகொண்ட கண்ணிக்கிடை மொய்யொளிப் பீலி சேர்த்தி 
வெறிகொண்ட முல்லைப் பிணைமீது குறிஞ்சி வெட்சி 
செறிகொண்ட வண்டின் குலஞ் சீர்கொளப் பின்பு செய்து . 
முன்நெற்றியின் மீது முருந்திடை வைத்த குன்றி 
தன்னிற்புரி கொண்ட மயிர்க்கயி றாரச் சாத்தி 
மின்னில் திகழ் சங்கு விளங்குவெண் டோடு காதின் 
மன்னிப்புடை நின்றன மாமதி போல வைக . 
கண்டத்திடை வெண்கவ டிக்கதிர் மாலை சேரக் 
கொண்டக்கொடு பன்மணி கோத்திடை ஏனக் கோடு 
துண்டப்பிறை போல்வன தூங்கிட வேங்கை வன்தோல் 
தண்டைச்செயல் பொங்கிய சன்னவீ ரந்த யங்க . 
மார்பிற்சிறு தந்த மணித்திரள் மாலை தாழத் 
தாரிற்பொலி தோள்வல யங்கள் தழைத்து மின்னச் 
சேர்விற்பொலி கங்கண மீது திகழ்ந்த முன்கைக் 
கார்விற்செறி 2 நாண்எறி கைச்செறி கட்டி கட்டி . 
அரையிற்சர ணத்துரி ஆடையின் மீது பௌவத் 
திரையிற்படு வெள்ளல கார்த்து விளிம்பு சேர்த்தி 
நிரையிற்பொலி நீளுடை தோல் சுரி கைப்பு றஞ்சூழ் 
விரையில் துவர் வார்விசி போக்கி அமைத்து வீக்கி . 

G 
வீரக்கழல் காலின் விளங்க அணிந்து பாதம் 
சேரத்தொடு நீடு செருப்பு விருப்பு வாய்ப்பப் 
பாரப்பெரு " வில்வலங் கொண்டு பணிந்து திண்ணன் 
சாரத்திருத் தாள்மடித் தேற்றி * வியந்து தாங்கி . 

62 
பா- ம் -1 வினைஞருடன் . - சிறு , பாரப்பொரு . மடுத்தேற்றி . 
8 


80 


- 


114 


திருத்தொண்டர் 

புராணம் 


அங்கப்பொழு திற்புவனத்திடர் வாங்க ஓங்கித் 
துங்கப்பெரு மாமழை போன்று துண்ணென் றொலிப்ப 
வெங்கட்சின நீடு விலங்கு விலங்கி நீங்கச் 
செங்கைத்தலத் தால் தட விச்சிறு நாண்எ றிந்தார் . 

63 . 
பல்வேறு வாளி புதைபார்த் துடன் போத ஏவி 
வில்வேட ராயத் துடிமேவி ஒலிக்கு முன்றில் 
சொல்வேறு வாழ்த்துத் திசைதோறுந் துதைந்து விம்ம 
வல்லேறு போல்வார் அடல்வாளி தெரிந்து நின்றார் . 

64 
மானச்சிலை வேடர் மருங்கு நெருங்கு போதில் 
பானற்குல மாமல ரிற்படர் சோதி யார்முன் 
தேனற்றசை தேறல் சருப்பொரி மற்று முள்ள 
கானப்பலி நேர்கட வுட்பொறை யாட்டி வந்தாள் . 

65 
நின்றெங்கு மொய்க்குஞ் சிலைவேடர்கள் நீங்கப் புக்குச் 
சென்றங்கு வள்ளல் திருநெற்றியிற்சேடை சாத்தி 
உன்றந்தை தந்தைக்கும் இந்நன்மைகள் உள்ள வல்ல 
நன்றும்பெரி துன்விறல் நம்மள வன் ( று ) இ தென்றாள் . 66 

அப்பெற்றியில் வாழ்த்தும் அணங்குடை யாட்டி தன்னைச் 
செப்பற்கரி தாய சிறப்பெதிர் செய்து போக்கிக் , கைப்பற்றிய 
திண்சிலைக் கார்மழை மேகம் என்ன , மெய்ப்பொற் புடைவேட் 
டையின் மேற்கொண் டெழுந்து போந்தார் . 

67 
தாளில் வாழ் செருப்பர்தோல் தழைத்த நீடு தானையார் 
வாளியோடு சாபம் மேவு கையர்வெய்ய வன்கணார் 
ஆளியேறு போல ஏகும் அண்ணலார்முன் எண்ணிலார் 
மீளிவேடர் நீடுகூட்டம் மிக்குமேல் எழுந்ததே . 

68 
வன்றொடர்ப்பி ணித்தபாசம் வன்கைமள்ளர் கொள்ளவே 
வென்றிமங்கை வேடர்வில்லின் மீதுமேவு பாதமுன் 
சென்று நீளு மாறு போல்வ செய்ய நாவின் வாயவாய் 
ஒன்றொடொன்று நேர்படாமல் ஓடுநாய்கள் மாடெலாம் . 69 


. 


ம் -1 சின வேடரை நீக்கிப் . 


2 மீளுமாறு . 


கண்ணப்ப நாயனார் 


115 


போர்வலைச் சிலைத்தொழிற் புறத்திலே விளைப்பவச் 
சார்வலைத் தொடக்கறுக்க ஏகும்ஐயர் தம்முனே 
கார்வலைப் படுத்தகுன்று கானமா வளைக்கநீள் 
வார்வலைத் திறஞ்சுமந்து வந்தவெற்பர் முந்தினார் . 

70 
நண்ணிமா மறைக்குலங்கள் நாடவென்று நீடும் அத் 
தண்ணிலா அடம்பு கொன்றை தங்குவேணி யார்தமைக் 
கண்ணில் நீடு பார்வை யொன்று கொண்டுகாணும் அன்பர்முன் 
எண்ணில் பார்வை கொண்டுவேடர் எம்மருங்கும் ஏகினார் . 71 
கோடுமுன் பொலிக்கவும் குறுங்கணா குளிக்குலம் 
மாடுசென் றிசைப்பவும் மருங்குபம்பை கொட்டவும் 
சேடுகொண்ட கைவிளிச் சிறந் தொசை செல்லவும் 
காடுகொண் டெழுந்தவேடு கைவளைந்து சென்றதே . 72 
நெருங்குபைந் தருக்குலங்கள் நீடுகாடு கூடநேர் 
வருங்கருஞ் சிலைத்தடக்கை மானவேடர் சேனை தான் 
பொருந்தடந் திரைக்கடற் பரப்பிடைப் புகும்பெருங் 
கருந்தரங்க நீள்புனற் களிந்திகன்னி ஒத்ததே . 

73 
தென்றிசைப் பொருப்புடன் செறிந்தகானின் மானினம் 
பன்றிவெம் மரைக்கணங்கள் * ஆதியான பல்குலம் 
துன்றிநின்ற என் றடிச் சுவட்டின் ஒற்றர் சொல்லவே 
வன் றடக்கை வார்கொடெம் மருங்கும்வேடர் ஓடினார் . 74 
ஓடியெறிந்து வாரொழுக்கி யோசனைப் பரப்பெலாம் 
நெடியதிண் வலைத்தொடக்கு நீளிடைப் பிணித்துநேர் 
கடிகொளப் பரந்தகாடு காவல்செய் தமைத்தபின் 
செடிதலைச் சிலைக்கை வேடர் திண்ணனார்முன் நண்ணினார் . 75 
வெஞ்சிலைக்கை வீரனாரும் வேடரோடு கூடிமுன் 
மஞ்சலைக்கு மாமலைச் சரிப்புறத்து வந்தமா 
அஞ்சுவித் தடர்க்கு நாய்கள் அட்டமாக விட்டு நீள் 
செஞ்சரத்தி னோடு சூழல் செய்தகானுள் எய்தினார் . 

76 


பி 


2 வேடர் கைவளைந்து சென் 


பா - ம்- அரும்பு கொன்றை . 
றனர் . * மரைக்குலங்கள் . 


116 


திருத்தொண்டர் புராணம் 


வெய்யமா எழுப்ப ஏவி வெற்பராயம் ஓடிநேர் 
எய்யும்வாளி முன் தெரிந்து கொண்டுசெல்ல எங்கணும் 
மொய்குரல் துடிக்குலங்கள் பம்பைமுன் சிலைத்தெழக் 
கைவிளித் ததிர்த்துமா எழுப்பினார்கள் கானெலாம் . 

77 
ஏனமோடு மானினங்கள் எண்கு திண் கலைக்குலம் 
கானமேதி யானைவெம் புலிக்கணங்கள் கான்மரை 
ஆனமா அநேகமா வெருண்டெழுந்து பாயமுன் 
சேனைவேடர் மேலடர்ந்து சீறி அம்பில் நூறினார் . 

78 
தாளறுவன இடைதுணிவன தலைதுமிவன கலைமா ;; 
வாளிகளொடு குடல்சொரிதர மறிவனசில மரைமா ; 
நீளுடல்விடு சரம்உருவிட நிமிர்வன மிடை கடமா ; 
மீளிகொள்கணை படும் உடலெழ விழுவன பல உழையே . 7g 
வெங்கணைபடு பிடர்கிழிபட விசைஉருவிய கயவாய் 
செங்கனல்விட அதெனொடுகணை செறியமுன் இரு கருமா 
அங்கெழுசிரம் உருவியபொழு தடலெயிறுற அதனைப் 
பொங்கியசின மொடுகவர்வன புரைவனசில புலிகள் . 

80 . 
பின்மறவர்கள் விடுபகழிகள் பிறகு றவயி றிடைபோய் 
முன் நடுமுக மிசையுருவிட முடுகியவிசை யுடன் அக் 
கொன்முனை அடு சரமினமெதிர் குறுகியமுகம் உருவத் 
தன்னெ திரெதிர் பொருவன நிகர் தலையன பல கலைகள் . 

8 
கருவரை ஒரு தனுவொடுவிசை கடுகியதென முனைநேர் 
குரிசில் முன்விடும் அடுசரம்எதிர் கொலைபயில்பொழு தவையே 
பொருகரியொடு சின அரியிடை புரையறவுடல் * புகலால் 
வரும் இரவொடு பகல் அணைவன என மிடையும் அவ் வனமே . 82 
நீளிடைவிசை மிசைகுதிகொள நெடுமுகில் தொட எழுமான் 
தாளுறுகழல் மறவர்கள்விடு சரம்நிரைதொடர் " வன தாம் 
வாள்விடுகதிர் மதிபிரிவுற வருமெனவிழும் உழையைக் 
கோளொடுபயில் பணிதொடர்நிலை கொளவுளஎதிர் பலவே . 87 
பா - ம் - அம்பு நூறினார் . 2 செங்கனல்பட . 

புரையறுமுடல் , 
1 வயவர்கள் விடு . * நிறைதொடர் . பரிவுற ; பரிவற . 


3 


கண்ணப்ப நாயனார் 


117 


கடல்விரிபுனல் கொளவிழுவன கருமுகிலென நிரையே 
படர்வொடுசெறி தழைபொதுளிய பயில்புதல்வனம் அதன்மேல் 
அடலுறுசரம் உடலுறவரை யடியிடம் அல மரலால் 
மிடைகருமரை கரடிகளொடு விழுவனவன மேதி . 

84 
பல துறைகளின் வெருவரலொடு பயில்வலையற நுழைமா 
உலமொடுபடர் வன தகையுற உறுசினமொடு கவர் நாய் 
நிலவிய இரு வினைவலையிடை நிலைசுழல்பவர் நெறிசேர் 
புலனுறுமன னிடைதடைசெய்த பொறிகளின் அள வுளவே . 85 
துடியடியன மடிசெவியன துறுகயமுனி தொடரார் ; 
வெடிபடவிரி சிறுகுருளைகள் மிசைபடுகொலை விரவார் ; 
அடிதளர்வுறு கருவுடையன அணை வுறுபிணை அலையார் ; 
கொடியனஎதிர் முடுகியும்உறு கொலை புரிசிலை மறவோர் . 

86 


87 


இவ்வகைவரு கொலைமறவினை எதிர்நிகழ்வுழி அதிரக் 
கைவரைகளும் வெருவுறமிடை கான் எழுவதொர் ஏனம் 
பெய்கருமுகி லென இடியொடு பிதிர்கனல்விழி சிதறி 
மொய்வலைகளை அறநிமிர்வுற முடுகியகடு விசையில் . 
போமதுதனை அடுதிறலொடு பொருமறவர்கள் அரியே ( று ) 
ஆமவர் - தொடர் வுறும்விசையுடன் அடிவழிசெலும் அளவில் 
தாமொருவரும் அறிகிலரவர் தனிதொடர்வுழி அதன்மேல் 
ஏமுனை அடு சிலை விடலைகள் இருவர்கள் அடி பிரியார் . 

88 
தாடியகழல் வயவர்களவர் நாணனும்நெடு வரிவில் 
காடனும்எனும் இருவரும்மலை காவலரொடு கடிதில் 
கூடினர்விடு பகழிகளொடு கொலைஞமலிகள் வழுவி 
நீடியசரி படர்வது தரு நீ ழலின் விரை கேழல் . 

89 
குன்றியைநிகர் முன் செறஎரி கொடுவிழி இடி குரல் நீள் 
பன்றியும் அடல் வன்றிறலொடு படர்நெறிநெடி தோடித் 
துன் றியதொரு குன் றடிவரை சுலவியநெறி சூழல் 
சென்றதனிடை நின்றதுவலி தெருமர மரம் நிரையில் . 90 


2 


பா.ம் 


தகைவுற . 


அரியே - தாமவர் . 3 வழிதெருமர . 


118 


திருத்தொண்டர் புராணம் 


அத்தருவளர் சுழலிடையடை அதன் நிலையறி பவர்முன் 
கைத்தெரிகணை யினிலடுவது கருதலர்விசை கடுகி 
மொய்த்தெழுசுடர் விடுசுரிகையை முனைபெறஎதிர் உருவிக் 

91 
குத்தினருடல் முறிபடவெறி குலமறவர்கள் தலைவர் . 

வேடர்தங் கரிய செங்கண் வில்லியார் விசையிற் குத்த , 
மாடிரு துணியாய் வீழ்ந்த வராகத்தைக் கண்டு நாணன் , 
“ காடனே ! இதன்பின் இன்று காதங்கள் பலவந் தெய்த்தோம் ;, 
ஆடவன் கொன்றான் அச்சோ ! " என் ( று ) அவர் அடியில் 

92 . 
தாழ்ந்தார் . 
மற்றவர் திண்ண னார்க்கு மொழிகின்றார் “ வழிவந் தாற்ற 
உற்றது பசிவந் தெம்மை உதவிய இதனைக் காய்ச்சிச் 
சற்று நீ அருந்தி யாமும் தின்று தண் ணீர்கு டித்து 
வெற்றிகொள் வேட்டைக் காடு குறுகுவோம் மெல்ல " என்றார் . 
என்றவர் கூறநோக்கித் திண்ணனார் " தண்ணீர் எங்கே 
நன்றும் இவ் வனத்தில் உள்ள ( து ) ? " என்றுரை செய்ய நாணன் 
" நின்ற இப் பெரிய தேக்கின் அப்புறஞ் சென்றால் நீண்ட 
குன்றினுக் கயலே ஓடுங் குளிர்ந்தபொன் முகலி ” என்றான் . 94 
பொங்கிய சினவில் வேடன் சொன்னபின் " போவோம் அங்கே ; 
இங்கிது தன்னைக் கொண்டு போதுமின் என்று தாமும் 
அங்கது நோக்கிச் சென்றார் ; காவதம் அரையிற் கண்டார் 
செங்கண் ஏ றுடையார் வைகுந் திருமலைச் சாரல் சோலை . 95 
" நாணனே / தோன்றும் குன் றில் நண்ணுவேம் ” என்ன நாணன் 
“ காண நீ போதின். நல்ல காட்சியே காணும் ; இந்தச் 
சேணுயர் திருக்காளத்தி மலைமிசை எழுந்து செவ்வே 
கோணமில் குடுமித் தேவர் இருப்பர் ; கும் பிடலாம் ” என்றான் . 
" ஆவதென் ? இதனைக் கண்டிங் கணைதொறும் என்மேற் பாரம் 
போவதொன் றுளது போலும் ; ஆசையும் பொங்கி மேன்மேல் 
மேவிய நெஞ்சும் வேறோர் விருப்புற விரையா நிற்கும் ; " 
தேவரங் கிருப்ப தெங்கே ? போ ” கென்றார் திண்ண னார்தாம் . 97 

பா- ம் - நண்ணுவோம் . 2 விளையா நிற்கும் . 


கண்ணப்ப நாயனார் 


119 


100 


உரைசெய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து 
கரை வளர் கழையின் முத்தும் கார் அகில் குறடும் சந்தும் 
வரை தரு மணியும் பொன்னும் வயிரமும் புளின்ந் தோறும் 
திரைகள் முன் திரட்டி வைத்த திருமுக லியினைச் சார்ந்தார் . 98 
ஆங்கதன் கரையின் பாங்கோர் அணிநிழற் கேழல் இட்டு 
வாங்குவில் காடன் தன்னை மரக்கடை தீக்கோல் பண்ணி 
ஈங்கு நீ நெருப்புக் காண்பாய் இம்மலை ஏறிக் கண்டு 
நாங்கள்வந் தணைவோம் என்று நாணனும் தாமும் போந்தார் . 
அளிமிடை கரைசூழ் சோலை அலர்கள் கொண் டணைந்த ஆற்றின் 
தெளிபுனல் இழிந்து சிந்தை தெளிவுறும் திண்ண னார்தாம் 
களிவரும் மகிழ்ச்சி பொங்கக் காளத்தி கண்டு கொண்டு 
குளிர்வரு நதியூ டேகிக் குலவரைச் சாரல் சேர்ந்தார் . 

கதிரவன் உச்சி நண்ணக் கடவுள் மால் வரையின் உச்சி , 
அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆர்கலி முழக்கங் காட்ட , “ இதுஎன் . 
கொல் ? நாணா ! " என்றார்க் ( கு ) “ இம்மலைப் பெருந்தேன் 
சூழ்ந்து , மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கெழும் ஒலிகொல் ” 
என்றான் . 

101 
முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்ப மான 
அன்பினை எடுத்துக் காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி 
மன்பெருங் காதல் கூர வள்ளலார் மலையை நோக்கி 
என்புநெக் குருகி உள்ளத் தெழுபெரு வேட்கை யோடும் . 102 
நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏறத் தாமும் 
பேணுதத் துவங்க ளென்னும் பெருகுசோ பானம் ஏறி 
ஆணையாம் சிவத்தைச் சார அணைபவர் போல ஐயர் 
நீணிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில் . 

103 
திங்கள்சேர் சடையார் தம்மைச் சென்றவர் காணா முன்னே 
அங்கணர் கருணை கூர்ந்த அருட்டிரு நோக்கம் எய்தத் " 
தங்கிய பவத்தின் முன்னைச் சார்புவிட் டகல நீங்கிப் 
பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில்அன் புருவம் ஆனார் . 104 

பா - ம்- எய்தித் . 


120 


திருத்தொண்டர் புராணம் 


- 


மாகமார் திருக்காளத்தி மலைஎழு கொழுந்தா யுள்ள 
ஏகநா யகரைக் கண்டார் ; எழுந்தபே ருவகை அன்பின் 
வேகமானதுமேற் செல்ல மிக்கதோர் விரைவி னோடும் 
மோகமாய் ஓடிச் சென்றார் ; தழுவினார் ; மோந்து நின்றார் . 105 
‘ நெடிதுபோ துயிர்த்து நின்று நிறைந்தெழு மயிர்க்கால் தோறும் 
வடிவெலாம் புளகம் பொங்க மலர்க்கண்ணீர் அருவி பாய 
அடியனேற் கிவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று 
1.டி.யிலாப் பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற . 106 
*வெம்மறக் குலத்து வந்த வேட்டுவச் சாதி யார்போல் 
கைம்மலை கரடி வேங்கை அரிதிரி கானம் தன்னில் 
உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றிக் கெட்டேன் ! 
இம்மலைத் தனியே நீரிங் கிருப்பதே! " என்று நைந்தார் . 107 
கைச்சிலை விழுந்த தோரார் காளையார் மீள “ இந்தப் 
. பச்சிலை யோடு பூவும் பறித்திட்டு நீரும் வார்த்து 
மச்சிது செய்தார் யாரோ ? என்றலும் மருங்கு நின்ற 
அச்சிலை நாணன் தானும் “ நானிது அறிந்தேன் " என்பான் . 108 
சவன்றிறல் உந்தை யோடு மாவேட்டை ஆடிப் பண்டிக் 
குன் றிடை வந்தோம் ஆகக் குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி 
ஒன்றிய இலைப்பூச் சூட்டி ஊட்டிமுன் பறைந்தோர் பார்ப்பான் 
அன்றிது செய்தான் ; இன்றும் அவன் செய்த தாகும் என்றான் . 
உண்ணிறைந் தெழுந்த தேனும் ஒழிவின்றி ஆரா அன்பில் 
திண்ணனார் " திருக்காளத்தி நாயனார்க் கினிய செய்கை 
எண்ணிய இவைகொலாம் ” என் றி துகடைப் பிடித்துக்கொண்டவ் 
அண்ணலைப் பிரிய மாட்டா அளவில் ஆ தரவு நீட . 110 
" இவர் தமைக் கண்டே னுக்குத் தனியராய் இருந்தார் ; என்னே ! 
இவர் தமக் கமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை ; 
இவர்தமைப் பிரிய ஒண்ணா( து ) ; என்செய்கேன் ? இனியான் சால 
இவர் தமக் கிறைச்சி கொண்டிங் கெய்தவும் வேண்டும் " என்று . 

பா - ம்- செய்தானாகும் . பிரியமாட்டாதளவில் . 


கண்ணப்ப நாயனார் 


121 


போதுவர் ; மீண்டு செல்வர் ; புல்லுவர் ; மீளப் போவர் ; 
காதலின் நோக்கி நிற்பர் ; கன்றகல் புனிற்றாப் போல்வர் ; 
“ நாதனே ! அமுது செய்ய நல்லமெல் இறைச்சி நானே 
கோதறத் தெரிந்து வேறு கொண்டிங்கு வருவேன் ” என்பார் . 
“ ஆர்தம ராக நீரிங் கிருப்பதென் றகல மாட்டேன் ; 
நீர்பசித் திருக்க இங்கு நிற்கவுங் கில்லேன் " என்று 
சோர்தரு கண்ணீர் வாரப் போய்வரத் துணிந்தா ராகி 
வார்சிலை எடுத்துக் கொண்டு மலர்க்கையால் தொழுது போந்தார் . 
முன் புநின் றரிதில் நீங்கி மொய்வரை இழிந்து நாணன் 
பின்புவந் தணைய முன்னைப் பிறதுறை வேட்கை நீங்கி 
அன்புகொண் டுய்ப்பச் செல்லும் அவர் திரு முகலி யாற்றின் 
பொன்புனை கரையி லேறிப் புதுமலர்க் காவிற் புக்கார் . 

114 
காடனும் எதிரே சென்று தொழுது “ தீக் கடைந்து வைத்தேன் ; 
கோடுடை ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் 
மாடுற நோக்கிக் கொள்ளும் ; மறித்து நாம் போகைக் கின்று 
நீடநீர் தாழ்த்த தென்னோ ? " என்றலும் நின்ற நாணன் . 115 

" அங்கிவன் மலையில் தேவர் தம்மைக்கண் டணைத்துக் 
கொண்டு , வங்கினைப் பற்றிப் போதா வல்லுடும் ( பு ) என்ன 
நீங்கான் ; இங்கும் அத் தேவர் தின்ன இறைச்சிகொண் டேகப் 
போந்தான் ; நங்குலத் தலைமை விட்டான் ; நலப்பட்டான் 
தேவர்க் ( கு ) " என்றான் . 

116 
“ என் செய்தாய் திண்ணா ! நீதான் என்னமால் கொண்டாய் ? 
எங்கள் , முன்பெரு முதலி யல்லை யோ ? என , முகத்தை நோக் 
கார் , வன் பெரும் பன்றி தன்னை எரியினில் வதக்கி மிக்க , இன் 
புறு தசைகள் வெவ்வே றம்பினால் ஈர்ந்து கொண்டு . 117 
கோலினிற் கோத்துக் காய்ச்சிக் கொழுந்தசை பதத்தில் வேவ 
வாலிய சுவைமுன் காண்பான் வாயினில் அதுக்கிப் பார்த்துச் 
சாலவும் இனிய எல்லாம் சருகிலை இணைத்த கல்லை 
ஏலவே கோலிக் கூட அதன்மிசை இடுவார் ஆனார் . 118 


பா - ம்- தேவர்க்கின்னம் . 2 கோலிக்கூடா ; கோலிக்கூட்டி .. 


1 


122 

திருத்தொண்டர் புராணம் 
மருங்குநின் றவர்கள் பின்னும் “ மயல் மிக முதிர்ந்தான் ; என்னே 
அரும்பெறல் இறைச்சி காய்ச்சி அதுக்கிவே றுமிழா நின்றான் ; 
பெரும்பசி யுடைய னேனும் பேச்சிலன் : எமக்கும் பேறு 
தரும்பரி சுணரான் ; மற்றைத் தசைபுறத் தெறியா நின்றான் . 

" தேவுமால் கொண்டான் இந்தத் திண்ணன் ; மற் றிதனைத் 
தீர்க்கல் , ஆவதொன் றறியோம் ; தேவ ராட்டியை நாக னோடு , 
மேவி நாங் கொணர்ந்து தீர்க்க வேண்டும் அவ் வேட்டைக்கானில் , 
ஏவல் ஆட் களையுங் கொண்டு போதும் ” என் 

போதும் என் றெண்ணிப் 
போனார் . 

120 
கானவர் போன தோரார் கடிதினில் கல்லை யின் கண் 
ஊனமு தமைத்துக் கொண்டு மஞ்சனம் ஆட்ட உன்னி 
மாநதி நன்னீர் தூய வாயினிற் கொண்டு கொய்த 
தூநறும் பள்ளித் தாமங் குஞ்சிமேல் துதையக் கொண்டார் . 
தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கிக் கல்லைப் 
புனி தமெல் இறைச்சி நல்ல போன கம் ஒருகை ஏந்தி 

இனியஎம் பிரானார் சாலப் பசிப்பர் என் றிரங்கி ஏங்கி 
நனிவிரைந் திறைவர் வெற்பை நண்ணினார் திண்ண னார்தாம் . 
இளைத்தனர் நாய னாரென் றீண்டச்சென் றெய்தி வெற்பின் 
முளைத்தெழு முதலைக் கண்டு முடி மிசை மலரைக் காலில் 
வளைத்தபொற் செருப்பால் மாற்றி வாயின் மஞ் சன நீர் தன்னை 
விளைத்த அன் புமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் . 
தலைமிசைச் சுமந்த பள்ளித் தாமத்தைத் தடங்கா ளத்தி 
மலைமிசைத் தம்பி ரானார் முடிமிசை வணங்கிச் சாத்திச் 
சிலைமிசைப் பொலிந்த செங்கைத் திண்ணனார் சேர்த்த கல்லை 
இலைமிசைப் படைத்த ஊனின் திருவமு தெதிரே வைத்து . 124 

“ கொழுவிய தசைகள் எல்லாங் கோலினில் தெரிந்து 
கோத்தங் ( கு ) , அழலுறு பதத்திற் காய்ச்சிப் பல்லினால் அதுக்கி 
நாவில் , பழகிய இனிமை பார்த்துப் படைத்தஇவ் இறைச்சி 
சால , அழகிது ; நாய னீரே ! அமுதுசெய் தருளும் ” என்றார் .125 .: 

ம்- காட்டில் . 


கண்ணப்ப நாயனார் 


123 : 


அன்ன இம் மொழிகள் சொல்லி அமுதுசெய் வித்த வேடர் 
மன்னனார் , " திருக்காளத்தி மலையினார்க் கினிய நல்லூன் 
இன்னமும் வேண்டும் ” என்னும் எழுபெருங் காதல் கண்டு 
பன்னெடுங் கரங்கள் கூப்பிப் பகலவன் மலையில் தாழ்ந்தான் . 

அவ்வழி அந்தி மாலை அணை தலும் இரவு சேரும் , வெவ் 
விலங் குள என் றஞ்சி மெய்ம்மையின் வேறு கொள்ளாச் , 
செவ்விய அன்பு தாங்கித் திருக்கையில் சிலையும் தாங்கி , மை 
வரை என்ன ஐயர் மருங்குநின் றகலா நின்றார் . 

127 
சார்வருந் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் 
கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற் கரியார் தம்மை 
ஆர்வமுன் பெருக ஆரா அன்பினிற் கண்டு கொண்டே 
நேர்பெற நோக்கி நின்றார் நீளிருள் நீங்க நின்றார் . 

128 
கழைசொரி தரளக் குன்றிற் கதிர்நில வொருபால் பொங்க , 
முழையர ( வு ) உமிழ்ந்த செய்ய மணிவெயில் ஒருபால் மொய்ப் 
பத் , தழைகதிர்ப் பரிதியோடுஞ் சந்திரன் தலைஉ வாவில் , குழை 
யணி காதர் வெற்பைக் கும்பிடச் சென்றால் ஒக்கும் . 129 
விரவுபன் மணிகள் கான்ற விரிகதிர்ப் படலை பொங்க 
மரகதம் ஒளிகொள் நீல மணிகளும் இமைக்குஞ் சோதி 
பொர இரு சுடருக் கஞ்சிப் போயின புடைகள் தோறும் 
இரவிருள் ஒதுங்கி னாலே போன்றுள தெங்கும் எங்கும் . 130 


செந்தழல் ஒளியிற் பொங்கும் தீபமா மரங்க ளாலும் 
மந்திகள் முழையில் வைத்த மணிவிளக் கொளிகளாலும் 3 
ஐந்தும்ஆ றடக்கி யுள்ளார் அரும்பெருஞ் சோதி யாலும் 
எந்தையார் திருக்காளத்தி மலையினில் இரவொன் றில்லை . 131 
வருங்கறைப் பொழுது நீங்கி மல்கிய ‘ யாமஞ் சென்று 
சுருங்கிட அறிந்த புள்ளின் சூழ்சிலம் போசை கேட்டுக் 
கருங்கடல் என்ன நின்ற கண் துயி லாத வீரர் 
அரும்பெறல் தம்பி ரானார்க் கமுது கொண் டணைய வேண்டி . 132 

பா- ம்- வெற்புச் . 2 தோன்றும் . 3 மணியொளி விளக்கத் 
தாலும் . 

வைகிய . 


5 நின்று . 


124 


திருத்தொண்டர் புராணம் 


ஏறுகாற் பன்றி யோடும் இருங்கலை புன மான் மற்றும் 
வேறுவே றினங்கள் வேட்டை வினைத்தொழில் விரகி னாலே 
ஊறுசெய் காலம் சிந்தித் துருமிகத் தெரியாப் போதின் 
மாறடு சிலையுங் கொண்டு வள்ளலைத் தொழுது போந்தார் . 133 
மொய்காட்டும் இருள்வாங்கி முகங்காட்டும் தேர் இரவி 
- மெய்காட்டும் அன்புடைய வில்லியார் தனிவேட்டை 
எய்காட்டின் மாவளைக்க இட்டகருந் திரை எடுத்துக் 
கைகாட்டு வான் போலக் கதிர்காட்டி எழும்போதில் . 

134 


எய்தியசீர் ஆகமத்தில் இயம்பியபூ சனைக்கேற்பக் 
கொய்தமல ரும்புனலும் முதலான கொண்டணைந்தார் 
மைதழையுங் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு 
செய்துவருந் தவமுடைய முனிவர்சிவ கோசரியார் . 


135 


வந்து திரு மலையின்கண் வானவர் நா யகர்மருங்கு 
சிந்தைநிய மத்தோடுஞ் செல்கின்றார் திருமுன்பு 
வெந்த இறைச் சியும் எலும்பும் கண்டகல மிதித்தோடி 
“ இந்த அனு சிதங்கெட்டேன் ! யார்செய்தார் ? ” என் றழிவார் . 
• << மேவநேர் வர 1 அஞ்சா வேடுவரே இதுசெய்தார் ; 
தேவதே வேசனே 2 | திருமுன்பே இதுசெய்து 
போவதே ! இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளம் 
ஆவதே ? " எனப்பதறி அழுதுவிழுந் தலமந்தார் . 

137 


பொருப்பில்எழுஞ் சுடர்க்கொழுந்தின் பூசனையும் தாழ்க்கநான் 
இருப்பதினி என் ? ” என் றவ் விறைச்சிஎலும் புடன் இலையும் 
செருப்படியும் நாயடியும் திருவலகால் மாற்றியபின் 
விருப்பினொடுந் திருமுகலிப் புனல்மூழ்கி விரைந்தணைந்தார் . 138 
பழுதுபுகுந் தது தீரப் பவித்திரமாம் செயல்புரிந்து 
தொழுது பெறு வனகொண்டு தூயபூ சனைதொடங்கி 
வழுவில் திரு மஞ்சனமே முதலாக வரும்பூசை 
முழுதுமுறை மையின் முடித்து முதல்வனார் கழல் பணிந்தார் . 139 

பா - ம்- மேவநோவா . 2 தேவதேவீசனே . 


கண்ணப்ப நாயனார் 


125 


பணிந்தெழுந்து “ தனிமுதலாம் பர ” னென்று பன்முறையால் 
துணிந்தமறை மொழியர்லே துதிசெய்து சுடர்த்திங்கள் 
அணிந்தசடை முடிக்கற்றை அங்கணரை விடைகொண்டு 
தணிந்தமனத் திருமுனிவர் தபோவனத்தினிடைச் சார்ந்தார்.140 
இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் ; இனி இப்பால் 
மைவண்ணக் கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் 
கைவண்ணச் சிலைவளைத்துக் கான் வேட்டை தனியாடிச் 
செய்வண்ணத் திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன் . 
திருமலையின் புறம்போன திண்ணனார் செறிதுறுகல் 
பெருமலைக ளிடைச்சரிவில் பெரும்பன்றி புனமேய்ந்து 
வருவனவும் துணிபடுத்து மானினங்கள் கானிடைநின் ( று ) 
ஒருவழிச்சென் றேறு துறை ஒளிநின்று கொன்றருளி . 143 
பயில்விளியால் கலை அழைத்துப் பாடுபெற ஊடுருவும் 
அயில் முகவெங் கணைபோக்கி அடியொற்றி மரையினங்கள் 
துயிலிடையிற் கிடையெய்து தொடர்ந்துகட மைகளெய்து 
வெயில்படுவெங் கதிர்முதிரத் தனிவேட்டை வினை முடித்தார் . 
பட்டவன விலங்கெல்லாம் படர்வனத்தில் ஒருசூழல் 
இட்டருகு தீக்கடைகோல் இருஞ்சுரிகை தனையுருவி 
வெட்டிநறுங் கோற்றேனும் மிகமுறித்துத் தேக்கிலையால் 
வட்டமுறு பெருங்கல்லை மருங்குபுடை படஅமைத்தார் . 144 
இந்தனத்தை முறித்தடுக்கி எரிகடையும் அரணியினில் 
வெந்தழலைப் பிறப்பித்து மிகவளர்த்து மிருகங்கள் 
கொந்தி அயில் அலகம்பால் குட்டமிட்டுக் கொழுப்பரிந்து 
வந்தனகொண் டெழுந்தழலில் வக்குவன வக்குவித்து . 145 
வாயம்பால் அழிப்பதுவும் வகுப்பதுவும் செய்தவற்றின் 
ஆயஉறுப் பிறைச்சியெலாம் அரிந்தொருகல் லையில் இட்டுக் 
காயநெடுங் கோல்கோத்துக் கனலின்கண் உறக்காய்ச்சித் 
தூயதிரு அமுதமைக்கச் சுவைகாணல் உறுகின்றார் . 146 


பா - ம் - சரியில் . 


2 கோற்றேவன . : குட்டமிடும் . 


126 


திருத்தொண்டர் புராணம் 


எண்ணிறந்த கடவுளருக் கிடும்உணவு கொண்டூட்டும் 
வண்ண எரி வாயின்கண் வைத்ததெனக் காளத்தி 
அண்ணலார்க் காம்பரிசு தாம்சோதித் தமைப்பதற்குத் 
திண்ணனார் திருவாயில் அமைத்தார்ஊன் திருவமுது . 147 
நல்லபத முறவெந்து நாவின்கண் இடும் இறைச்சி 
கல்லையினிற் படைத்துத்தேன் பிழிந்துகலந் ததுகொண்டு 
வல்விரைந்து திருப்பள்ளித் தாமமுந்தூய் மஞ்சனமும் 
ஒல்லையினின் முன்பு போல் உடன் கொண்டு வந்தணைந்தார் . 148 
வந்து திருக் காளத்தி மலையேறி வனசரர்கள் 2 
தந்தலைவ னாரிமையோர் தலைவனார் தமையெய்தி 
அந்தணனார் பூசையினை முன்பு போல் அகற்றியபின் 
முந்தைமுறை தம்முடைய பூசனையின் செயல் முடிப்பார் . 149 
ஊனமுது கல்லையுடன் வைத் திது முன் னையின் நன்றால் ; 
ஏனமொடு மான்கலைகள் மரைகடமை இவையிற்றில் 
ஆனவுறுப் பிறைச்சி அமு ( து ) ; அடியேனும் சுவைகண்டேன் ; 
தேனுமுடன் கலந்ததிது தித்திக்கும் என மொழிந்தார் . 150 
இப்பரிசு திருவமுது செய்வித்துத் தம்முடைய 
ஒப்பரிய பூசனைசெய் தந்நெறியில் ஒழுகுவார் 
எப்பொழுதும் மேன்மேல்வந் தெழும் அன்பால் காளத்தி 
அப்பர்எதிர் அல்லுறங்கார் பகல்வேட்டை ஆடுவார் . 151 
மாமுனிவர் நாடோறும் வந்தணைந்து வனவேந்தர் 
தாமுயலும் பூசனைக்குச் சாலமிகத் தளர்வெய்தித் 
தீமையென அது நீக்கிச் செப்பிய ஆ கமவிதியால் 
ஆமுறையில் அர்ச்சனை செய் ( து ) அந்நெறியில் ஒழுகுவரால் . 152 
நாணனொடு காடனும் போய் நாகனுக்குச் சொல்லியபின் 
ஊணும்உறக்கமும் இன்றி அணங்குறைவா ளையுங்கொண்டு 
பேணுமக னார்தம்பால் வந்தெல்லாம் பேதித்துக் 
காணுநெறி தங்கள் குறி வாராமல் கைவிட்டார் . 

153 


பா - ம் - சோதித்தமைப்பார் போல் . 


2 


வனவேடர் . 


கண்ணப்ப 


ப்ப நாயனார் 


127 


முன்புதிருக் காளத்தி முதல்வனார் அருள்நோக்கால் 1 
இன்புறுவே தகத்திரும்பு பொன்னானாற் போல்யாக்கைத் 
தன்பரிசும் வினை இரண்டும் சாருமல மூன்றும் அற 
அன்புபிழம் பாய்த்திரிவார் அவர்கருத்தின் அளவினரோ ? 154 
அந்நிலையில் அன்பனார் அறிந்தநெறி பூசிப்ப 
மன்னிய ஆ கமப்படியால் மாமுனிவர் அருச்சித் " திங் ( கு ) 
என்னுடைய நாயகனே ! இது செய்தார் தமைக்காணேன் ; 
உன்னுடைய திருவருளால் ஒழித்தருள வேண்டும் ” என . 155 
அன்றிரவு கனவின்கண் அருள் முனிவர் தம்பாலே 
மின் றிகழுஞ் சடைமவுலி வேதியர்தாம் எழுந்தருளி 
" வன் திறல்வே டுவன் என்று மற்றவனை நீ நினையேல் ; 
நன்றவன் தன் செயல் தன்னை நாமுரைப்பக் கேள் " என்று . 156 
" அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் 
அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் 
அவனுடைய செயலெல்லாம் நமக்கினிய வாம் என்றும் 
அவனுடைய நிலைஇவ்வா றறிநீ என் றருள் செய்வார் . 157 
பொருப்பினில்வந் தவன் செய்யும் பூசனைக்கு முன் பென்மேல் 
அருப்புறுமென் மலர்முன்னை அவை நீக்கும் ஆதரவால் 
விருப்புறும் அன் பெனும் வெள்ளக் கால் பெருகிற் றென * வீழ்ந்த 
செருப்படி அவ் விளம் பருவச் சேயடியிற் சிறப்புடைத்தால் . * 
“ உருகிய அன் பொழிவின்றி நிறைந்த அவன் உருவென்னும் 
பெருகிய கொள் கலமுகத்தில் பிறங்கியினி தொழுகுதலால் 
ஒருமுனிவன் செவி உமிழும் " உயர்கங்கை முதல் தீர்த்தப் 
பொருபுனலின் எனக்கவன் தன் வாயுமிழும் புனல் புனிதம் . " 159 

இம்மலைவந் தெனையடைந்த கானவன் தன் இயல்பாலே 
மெய்ம்மலரும் அன்புமேல் விரிந்தனபோல் விழுதலால் 


4 


2 


4 


பா -ம் - 1 நோக்கின் . 

அருமுனிவர் . நன்றுமவன் தன் 
செயலை ; அன்னவன்றன் செயல் தன்வன . செய்தார் . கடல் பெரு 
கிற்றென . என் இளம் ; எம் இளம் . * 158 முதல் 162 வரையுள்ள 
ஐந்து செய்யுட்களும் வெள்ளிப் பாடல்கள் என்பர் . செவியிலுமிழ் . 


5 


128 


திருத்தொண்டர் புராணம் 


செம்மலர்மேல் அயனொடுமால் 1 முதல் தேவர் வந்துபுனை 
எம்மலரும் அவன் தலையால் இடுமலர்போல் எனக்கொவ்வா . " 160 , 
" வெய்யகனற் பதங்கொள்ள வெந்துளதோ எனும் அன்பால் 
நையுமனத் தினிமையினில் நையமிக மென்றிடலால் 
செய்யுமறை வேள்வியோர் முன்பு தருந் திருந்தவியில் 
எய்யும்வரிச் சிலையவன் தான் இட்டஊன் எனக்கினிய . 161 
" மன்பெருமா மறைமொழிகள் மாமுனிவர் மகிழ்ந்துரைக்கும் 
இன்பமொழித் தோத்திரங்கள் மந்திரங்களியாவையினும் 
முன்பிருந்து மற்றவன் தன் முகமலர அகநெகிழ : 
அன்பில் நினைந் தெனையல்லால் அறிவுறா மொழிநல்ல . 162 
உனக்கவன் தன் செயல்காட்ட நாளை நீ ஒளித்திருந்தால் 
எனக்கவன் தன் பரிவிருக்கும் பரிசெல்லாங் காண்கின்றாய் ; 
மனக்கவலை ஒழி கென்று மறைமுனிவர்க் கருள் செய்து 
புனற்சடிலத் திருமுடியார் எழுந்தருளிப் போயினார் . 163 . 
கனவுநிலை நீங்கியபின் விழித்துணர்ந்து கங்குலிடைப் 
புனை தவத்து மாமுனிவர் புலர்வளவுங் கண்துயிலார் 
மன முறுமற் புதமாகி வரும்பயமும் உடனாகித் 
துனைபுரவித் * தனித்தேர்மேல் தோன்றுவான் கதிர்தோன்ற . 
முன்னை நாள் போல்வந்து திருமுகலிப் புனல்மூழ்கிப் 
பன்முறையும் தம்பிரான் அருள்செய்த படிநினைந்து 
மன்னு திருக்காளத்தி மலை ஏறி முன்புபோல் 
பிஞ்ஞகனைப் பூசித்துப் பின்பாக ஒளித்திருந்தார் . 

165 
கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லி யார்தாம் 
வருமுறை ஆறாம் நாளில் வரும் இர வொழிந்த காலை 
அருமறை முனிவ னார்வந் தணைவதன் முன்னம் - போகித் 
தருமுறை முன்பு போலத் தனிப்பெரு வேட்டை யாடி . 166 
மாறில் ஊன் அமுதும் நல்ல மஞ்சனப் புனலும் சென்னி 
ஏறுநாண் மலரும் வெவ்வே றியல்பினில் அமைத்துக் கொண்டு 
பா - ம் 
ம் - அயன்நெடுமால் . 

* பொ.கிழ்ந்த . 
கவனபுரவித் மூன்பு . 


2 செய்ய மறை . 


5 


கண்ணப்ப நாயனார் 


129 


தேறுவார்க் கமுத மான செல்வனார் திருக்கா ளத்தி 
ஆறுசேர் சடையார் தம்மை அணுகவந் தணையா நின்றார் . 167 

" இத்தனை பொழுது தாழ்த்தேன் எனவிரைந் தேகு 
வார்முன் , மொய்த்தபல் சகுனம் எல்லாம் முறைமுறை தீங்கு 
செய்ய , " இத்தகு தீய புட்கள் ஈண்டமுன் உதிரங் காட்டும் 
அத்தனுக் கென்கொல் கெட்டேன் ! அடுத்ததென் றணையும் 
போதில் . 

160 
அண்ணலார் திருக்காளத்தி அடிகளார் முனிவ னார்க்குத் 
திண்ணனார் பரிவு காட்டத் திருநய னத்தில் ஒன்று 
துண்ணென உதிரம் பாய இருந்தனர் ; தூரத்தே அவ் 
வண்ணவெஞ் சிலையார் கண்டு வல்விரைந் தோடிவந்தார் . 168 
வந்தவர் குருதி கண்டார் ; மயங்கினார் ; வாயில் நன்னீர் 
சிந்திடக் கையில் ஊனுஞ் சிலையுடன் சிதறி வீழக் 
கொந்தலர் பள்ளித் தாமம் குஞ்சிநின் றலைந்து சோரப் 
பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்திடைப் பதைத்து வீழ்ந்தார் . 
விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி ; வீழ்வ ( து ) 
ஒழிந்திடக் காணார் ; செய்வ தறிந்திலர் உயிர்த்து மீள 
அழிந்துபோய் வீழ்ந்தார் ; தேறி யாரிது செய்தார் ? ” என்னா 
எழுந்தனர் ; திசைகள் எங்கும் பார்த்தனர் ; எடுத்தார் வில்லும் , 
வாளியுந் தெரிந்து கொண் " டிம் மலையிடை எனக்கு மாறா 
மீளிவெம் மறவர் செய்தார் உளர்கோலோ ? விலங்கின் சாதி 
ஆளிமுன் னாகி யுள்ள விளைத்தவோ ? அறியேன் என்று 
நீளிருங் குன்றைச் சாரல் நெடி திடை தேடிச் சென்றார் . 122 
வேடரைக் காணார் ; தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் 
நாடியுங் காணார் ; மீண்டும் நாயனார் ; தம்பால் வந்து 
நீடிய சோகத் தோடு நிறைமலர்ப் பாதம் பற்றி 
மாடுறக் கட்டிக் கொண்டு கதறினார் கண்ணீர் வார . [ 73 
“ பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க் கடுத்த தென்னோ ? 
ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க் கடுத்த தென்னோ ? 

பாம்- பொழுதும் . 
9 


2 மீள . 


130 


திருத்தொண்டர் புராணம் 


மேவினார் பிரிய மாட்டா விமலனார்க் கடுத்த தென்னோ ? 
ஆவதொன் றறிகி லேன் யான் ; என் செய்கேன் " என்று பின்னும் . 

“ என் செய்தால் தீரு மோதான் ? எம்பிரான் திறத்துத் தீங்கு , 
முன்செய்தார் தம்மைக் காணேன் ; மொய்கழல் வேடர் என்றும் , 
மின் செய்வார் பகழிப் புண்கள் தீர்க்குமெய் மருந்து தேடிப் , 
பொன் செய்தாழ் வரையிற் கொண்டு வருவன் நான் என்று 
போனார் . 

175 
நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும் , 
இனத்திடைப் பிரிந்த செங்கண் ஏறென வெருக்கொண் டெய் 
திப் , புனத்திடைப் பறித்துக் கொண்டு பூதநா யகன்பால் 
வைத்த , மனத்தினுங் கடிது வந்தம் மருந்துகள் பிழிந்து 
வார்த்தார் . 

176 . 
மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காளத்திக் , 
கொற்றவர் கண்ணிற் புண்ணீர் குறைபடா திழியக் கண்டும் , 
" இற்றையின் நிலைமைக் கென்னோ ” இனிச்செயல் என்று பார்ப் 
பார் , உற்றநோய் தீர்ப்ப தூனுக் கூ ”னெனும் உரைமுன் 
கண்டார் . 

177 
“ இதற்கினி என்கண் அம்பால் இடந்தப்பின் எந்தை 
யார்கண் , அதற்கிது மருந்தாய்ப் புண்ணீர் நிற்கவும் அடுக் 
கும் ” என்று , மதர்த்தெழும் உள்ளத் தோடு மகிழ்ந்து முன் 
இருந்து தங்கண் , முதற்சர மடுத்து வாங்கி முதல்வர்தங் 
கண்ணில் அப்ப . 

178 
நின்றசெங் குருதி கண்டார் ; நிலத்தினின் றேறப் பாய்ந்தார் ; 
குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் ; கூத்தும் ஆடி 
“ நன்றுநான் செய்த இந்த மதி ” என நகையுந் தோன்ற 
ஒன்றிய களிப்பி னாலே உன்மத்தர் போல மிக்கார் . 179 
வலத்திருக் கண்ணில் தங்கண் அப்பிய வள்ள லார்தம் 
நலத்தினைப் பின்னுங் காட்ட நாயனார் மற்றைக் கண்ணில் 
பா - ம் - மேவினர் . நாடிப் . : வந்து . 

வந்து . - பிசைந்து . . பிசைந்து . 
தொழகக் கண்டே . . 

முதற்சரம் எடுத்து , வளரும் . 


கண்ணப்ப நாயனார் 


131 


உலப்பில் செங் குருதி பாயக் கண்டனர் உலகில் வேடர் 
குலப்பெருந் தவத்தால் வந்து கொள்கையின் உம்பர் மேலார் . 
கண்டபின் " கெட்டேன் ! எங்கள் காளத்தி யார்கண் ஒன்று 
புண்டரு குருதி நிற்க மற்றைக்கண் குருதி பொங்கி 
மண்டுமற் றிதனுக்கஞ்சேன் மருந்துகை கண்டேன் ; இன்னும் 
உண்டொரு கண் ; அக் கண்ணை இடந்தப்பி ஒழிப்பேன் என்று . 
கண்ணுதல் கண்ணில் தங்கண் இடந்தப்பிற் காணும் நேர்பா ( டு ) 
எண்ணுவார் தம்பி ரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி 
உண்ணீறை விருப்பி னோடும் ” ஒருதனிப் பகழிகொண்டு 
திண்ணனார் கண்ணில் ஊன்றத் தரித்திலர் தேவ தேவர் . 182 
செங்கண்வெள் விடையின் பாகர் , திண்ணனார் தம்மை யாண்ட 
அங்கணர் , திருக்காளத்தி அற்புதர் திருக்கை , அன்பர் 3 
தங்கண்முன் இடக்குங் கையைத் தடுக்கமூன் றடுக்கு நாக 
கங்கணர் அமுத வாக்குக் கண்ணப்ப நிற்க என்ற . 183 
கானவர் பெருமா னார்தங் கண்ணிடந் தப்பும் போதும் 
ஊனமு துகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும் 
ஞானமா முனிவர் கண்டார் ; நான் முகன் முதலா யுள்ள 
வானவர் வளர்பூ மாரி 1 பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப . 184 

பேறினி இதன்மேல் உண்டோ ? பிரான் திருக் கண்ணில் 
வந்த , ஊறுகண் டஞ்சித் தங்கண் இடந்தப்ப உதவுங் கையை , 
ஏறுயர்த் தவர் * தங் கையால் பிடித்துக்கொண் ( டு ) “ என்வ லத் 
தில் , மாறிலாய் ! நிற்க என்று மன்னுபேர் அருள்பு ரிந்தார் . 
மங்குல்வாழ் திருக்காளத்தி மன்னனார் கண்ணிற் புண்ணீர் 
தங்கணால் மாற்றப் பெற்ற தலைவர்தாள் தலைமேற் கொண்டே 
கங்கைவாழ் சடையார் வாழுங் கடவூரிற் கலய னாம் 
பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகல லுற்றேன் . 186 


5 . 


6 


பா - ம்- வந்த . காதலோடும் . * அம்பால் . • தடுக்கு முன் ; 
தடுக்க முன் . என்றே . பிடித்த போதும் . 1 பூவின் மாரி . * ஏறு 
கைத்தவர் . 


ம் 


11. குங்குலியக்கலய நாயனார் 


புராணம் 


வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் 
ஏய்ந்தசீர் மறையோர் வாழும் எயிற்பதி எறி நீர்க் கங்கை 
தோய்ந்த நீள் சடையார் பண்டு தொண்டர்மேல் வந்த கூற்றைக் 
காய்ந்தசே வடியார் நீடி இருப்பது கடவூர் ஆகும் . 

1 
வயலெலாம் விளைசெஞ் சாலி ; வரம்பெலாம் வளையின் முத்தம் ; 
அயலெலாம் வேள்விச் சாலை ; அணையெலாங் கழுநீர்க் கற்றை ; 
புயலெலாங் கமுகின்கா ( டு ) ; அப்புறமெலாம் அதன் சீர்போற்றல் ; 
செயலெலாந் தொழில்கள் ஆறே செழுந்திருக் கடவூர் என்றும் . 
குடங்கையின் அகன்ற உண்கட் கடைசியர் குழுமி ஆடும் 
இடம்படு பண்ணை தோறும் எழுவன மருதம் பாடல் ; 
வடம்புரி முந்நூல் மார்பின் வைதிக மறையோர் செய்கைச் 
சடங்குடை இடங்கள் தோறும் எழுவன சாமம் பாடல் . 
துங்கநீள் மருப்பின் மேதி படிந்து பால் சொரிந்த வாவிச் 
செங்கயல் பாய்ந்து வாசக் கமலமுந் தீம்பால் நாறும் 
மங்குல்தோய் மாடச் சாலை மருங்கிறை ஒதுங்கும் மஞ்சும் 
அங்கவை பொழிந்த நீரும் ஆகுதிப் புகைப்பால் நாறும் 
மருவிய திருவின் மிக்க வளம்பதி . அதனில் வாழ்வார் 
அருமறை முந்நூல் மார்பின் - அந்தணர் கலயர் என்பார் 
பெருநதி அணியும் வேணிப் பிரான்கழல் பேணி நாளும் 
உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார் . 
பாலனாம் மறையோன் பற்றப் பயங்கெடுத் தருளும் ஆற்றல் 
மாலுநான் முகனும் காணா வடிவு கொண் டெதிரே வந்து 
காலனார் உயிர்செற் றார்க்குக் கமழ்ந்தகுங் குலியத் தூபம் 
சாலவே நிறைந்து விம்ம இடும்பணி தலைநின் றுள்ளார் . 6 : 


5 


3 


மாடச்சோலை . 


பா - ம் - மலையின் முத்தம் . நெடிய . 
* மார்பர் . பாலநான் மறையோன் போற்ற . 


5 


குங்குலியக்கலய நாயனார் 


133 


கங்கை நீர் கலிக்குஞ் சென்னிக் கண்ணுதல் எம்பி ராற்குப் 
பொங்குகுங் குலியத் தூபம் பொலிவுறப் போற்றிச் செல்ல 
அங்கவர் அருளி னாலே வறுமைவந் தடைந்த பின்னும் 
தங்கள் நா யகர்க்குத் தாம் முன் செய்பணி தவாமை உய்த்தார் . 7 
இந்நெறி ஒழுகு நாளில் இலம்பாடு நீடு செல்ல 
நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் 
பன்னெடுந் தனங்கள் மாளப் பயில் மனை வாழ்க்கை தன்னில் 
மன்னிய சுற்றத் தோடு மக்களும் வருந்தி னார்கள் . 

8 
யாதொன்றும் இல்லை யாகி இருபகல் உணவு மாறிப் 
பேதுறும் மைந்த ரோடும் பெருகுசுற் றத்தை நோக்கிக் 
காதல்செய் மனைவி யார்தங் கணவனார் கலய னார்கைக் 
கோதில் மங் கலநூல் தாலி கொடுத்து நெற் கொள்ளும் என்றார் . 
அப்பொழு ததனைக் கொண்டு நெற்கொள்வான் அவரும் போக 
ஒப்பில்குங் குலியங் கொண்டோர் வணிகனும் எதிர்வந் துற்றான் ; 
இப்பொதி என்கொல் ? " என்றார்க் குள்ள வா றியம்ப கேட்டு 
முப்புரி வெண்ணூல் மார்பர் முகமலர்ந் திதனைச் சொன்னார் . 10 


ஆறுசெஞ் சடைமேல் வைத்த அங்கணர் பூசைக் கான , 
நாறுகுங் குலியம் ஈதேல் நான் இன்று பெற்றேன் ; நல்ல , 
பேறுமற் றி தன்மேல் உண்டோ ? பெறாப்பேறு பெற்று வைத்து , 
வேறினிக் கொள்வ . தென் ? " என் றுரைத்தெழும் விரும்பின் 
மிக்கார் . 


" பொன் தரத் தாரும் ” என்று புகன் றிட வணிகன் தானும் 
“ என் தர இசைந்த ( து ) ? என்னத் தாலியைக் கலயர் ஈந்தார் ; 
அன்றவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுப்பக் கொண்டு 
நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்தெழு களிப்பி னோடும் . 12 
விடையவர் வீரட் டானம் விரைந்து சென் றெய்தி என்னை 
உடையவர் எம்மை யாளும் ஒருவர்தம் பண்டா ரத்தில் 


பா - ம் - என்றார் உள்ள . 
மகிழ்ந்து . நம்மை . 


2 மூந்நூல் . 


3 கேற்ற . 


4 ஈதே . 


1 . 


6 


134 


திருத்தொண்டர் புராணம் 


அடைவுற ஒடுக்கி எல்லாம் அயர்த்தெழும் " அன்பு பொங்கச் 
சடையவர் மலர்த்தாள் போற்றி இருந்தனர் தமக்கொப்பில்லார் . 
அன்பர் அங் கிருப்ப நம்பர் அருளினால் அளகை வேந்தன் 
தன்பெரு நிதியந் தூர்த்துத் தரணிமேல் நெருங்க எங்கும் 
பொன்பயில் குவையும் நெல்லும் பொருவில்பல் வளனும் பொங்க 
மன்பெருஞ் செல்வம் ஆக்கி வைத்தனன் மனையில் நீட . 
மற்றவர் மனைவி யாரும் மக்களும் பசியால் வாடி 
அற்றைநாள் இரவு தன்னில் அயர்வுறத் துயிலும் போதில் 
நற்றவக் கொடிய னார்க்குக் கனவிடை நாதன் நல்கத் 
தெற்றென உணர்ந்து செல்வங் கண்டபின் சிந்தை செய்வார் .15 
கொம்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவிற் காணும் 
அம்பொனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலா யுள்ள 
எம்பிரான் அருளாம் என்றே இருகரங் குவித்துப் போற்றித் 
தம்பெருங் கணவ னார்க்குத் திருவமு தமைக்கச் சார்ந்தார் . 16 
காலனைக் காய்ந்த செய்ய காலனார் , கலய னாராம் 
ஆலும் அன் புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் 
“ சால நீ பசித்தாய் உன் றன் தடநெடு மனையில் நண்ணிப் 
பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார் . 
கலையனார் அதனைக் கேளாக் கைதொழு திறைஞ்சிக் கங்கை 
அலைபுனற் சென்னி யார்தம் அருள்மறுத் திருக்க அஞ்சித் 
தலைமிசைப் பணிமேற் கொண்டு சங்கரன் கோயில் நின்று 
மலைநிகர் மாட வீதி மருங்குதம் மனையைச் சார்ந்தார் . 

18 : 
இல்லத்திற் சென்று புக்கார் இருநிதிக் குவைகள் ஆர்ந்த 
செல்வத்தைக் கண்டு நின்று திருமனை யாரை நோக்கி [ என்ன 
வில்லொத்த நுதலாய் ! இந்த விளைவெலாம் என் கொல் ? 
" அல்லொத்த கண்டன் எம்மான் அருள்தர வந்த " தென்றார் . 
மின்னிடை மடவார் கூற மிக்கசீர்க் கலய னார்தாம் 
மன்னிய பெருஞ்செல் வத்து வளமலி சிறப்பை நோக்கி 
* என்னையும் ஆளும் தன்மைத் தெந்தை எம் பெருமான் ஈசன் 
தன்னருள் இருந்த வண்ணம் என்றுகை தலைமேற் கொண்டார் . 

பா - ம்- ஆர்த்தெழும் . தன்மைக் கெந்தை . 


குங்குலியக்கலய நாயனார் 


135 


21 


பதுமநற் றிருவின் மிக்கார் பரிகலந் திருத்திக் கொண்டு 
கதுமெனக் கணவ னாரைக் கண்ணுதற் கன்ப ரோடும் 
விதிமுறை தீபம் ஏந்தி மேவும் இன் அடிசில் ஊட்ட 
அது நுகர்ந் தின்பம் ஆர்ந்தார் அருமறைக் கலய னார்தாம் . 
ஊர்தொறும் பலிகொண் டுய்க்கும் ஒருவன தருளி னாலே 
பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பண்பில் நீடிச் 
சீருடை அடி சில் நல்ல செழுங்கறி தயிர்நெய் பாலால் 
ஆர்தரு காதல் கூர அடியவர்க் குதவும் நாளில் . 

22 
செங்கண்வெள் ளேற்றின் பாகன் திருப்பனந் தாளில் மேவும் 
அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் 
பொங்கித்தன் வேழம் எல்லாம் பூட்டவும் நேர்நில் லாமைக் 
கங்குலும் பகலும் தீராக் கவலையுற் றழுங்கிச் செல்ல . 23 
மன்னவன் வருத்தங் கேட்டு மாசறு புகழின் மிக்க 
நன்னெறிக் கலய னார்தாம் நாதனை நேரே காணும் 
அந்நெறி தலைநின் றான் என் றரசனை விரும்பித் தாமும் 
மின்னெறித் தனைய வேணி விகிர்தனை வணங்க வந்தார் . 

24 
மழுவுடைச் செய்ய கையர் கோயில்கள் மருங்கு சென்று 
தொழுதுபோந் தன்பி னோடுந் தொன்மறை நெறிவ மாமை 
முழுதுல கினையும் போற்ற மூன்றெரி புரப்போர் வாழும் 
செழுமலர்ச் சோலை வேலித் திருப்பனந் தாளிற் சேர்ந்தார் . 25 
காதலால் அரசன் உற்ற வருத்தமுங் களிற்றி னோடும் 
தீதிலாச் சேனை செய்யுந் திருப்பணி நேர்படாமை 
மேதினி மிசையே எய்த்து வீழ்ந்திளைப் பதுவும் நோக்கி 
மாதவக் கலயர் தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தி . 26 
சேனையும் ஆனை பூண்ட திரளும்எய்த் தெழாமை நோக்கி 
யானும் இவ் விளைப்புற் றெய்க்கும் இது பெற வேண்டும் என்று 
தேனலர் கொன்றை யார்தந் திருமேனிப் பூங்கச் சேய்ந்த 
மானவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருந்த லுற்றார் . 27 


பா 


ம் - தீதில்வன் சேனை . 


136 


திருத்தொண்டர் புராணம் 


நுண்ணிய ஒருமை அன்பின் நாரு று பாசத் தாலே 
திண்ணிய தொண்டர் பூட்டி இளைத்தபின் திறம்பி நிற்க 
ஒண்ணுமோ ? கலய னார் தம் ஒருப்பாடு கண்ட போதே 
அண்ணலார் நேரே நின்றார் ; அமரரும் விசும்பில் ஆர்த்தார் . 28 
பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினர் பயில்பூ மாரி ; 
தேர்மலி தானை மன்னன் சேனையும் களிறும் எல்லாம் 
கார்பெறு கானம் போலக் களித்தன ; கைகள் கூப்பி 
வார்கழல் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்து . 29 
விண்பயில் புரங்கள் வேவ வைதிகத் தேரில் மேருத் 
திண்சிலை குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தீர் ; 
மண் பகிர்ந் தவனுங் காணா மலரடி இரண்டும் யாரே 
பண்புடை அடியார் அல்லால் பரிந்து நேர் காண வல்லார் ? 30 


என்று மெய்த் தொண்டர் தம்மை ஏத்தியங் கெம்பி ரானுக் ( கு ) 
ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவுஞ் செய்து 
நின் றவெண் கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் அன்பர் 
மன்றிடை ஆடல் செய்யும் மலர்க்கழல் வாழ்த்தி வைகி . 31 
சிலப்பகல் கழிந்த பின்பு திருக்கட வூரில் நண்ணி 
நிலவுதம் பனியில் தங்கி நிகழுநாள் நிகரில் காழித் 
தலைவராம் பிள்ளை யாருந் தாண்டகச் சதுர ராகும் 
அலர்புகழ் அரசுங் கூட அங்கெழுந் தருளக் கண்டு . 

32 
மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி 
சறிலா அன்பின் மிக்கார்க் கின்னமு தேற்கும் ஆற்றால் 
ஆறுநற் சுவைகள் ஓங்க அமைந்தவர் அருளே அன்றி 
நாறுபூங் கொன்றை வேணி நம்பர் தம் அருளும் பெற்றார் . 33 
கருப்புவில் லோனைக் கூற்றைக் காய்ந்தவர் கடவூர் மன்னி 
விருப்புறும் அன்பு மேன்மேல் மிக்கெழும் வேட்கை கூர 
ஒருப்படும் உள்ளத் தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த 
திருப்பணி பலவுஞ் செய்து சிவபத நிழலிற் சேர்ந்தார் . 

34 


பா - ம்- மண்புகுந்தவனும் . 


கின்னமுதொக்கும் . 


மானக்கஞ்சாற நாயனார் 


137 


தேனக்க கோதை மாதர் திருநெடுந் தாலி மாறிக் 
கூனற்றண் பிறையி னார்க்குக் குங்குலி யங்கொண் டுய்த்த 
பான்மைத்திண் கலய னாரைப் பணிந்( து ) அவர் அருளி னாலே 
மானக்கஞ் சாறர் மிக்க வண்புகழ் வழுத்த லுற்றேன் . 


12. மானக்கஞ்சாற நாயனார் 


புராணம் 


மேலாறு செஞ்சடைமேல் வைத்தவர்தாம் விரும்பியது 
நூலாறு நன்குணர்வார் தாம்பாடும் நோன்மையது 
கோலாறு தேன்பொழியக் கொழுங்கனியின் சாறொழுகும் 
காலாறு வயற்கரும்பின் கமழ்சாறூர் கஞ்சாறூர் . 

1 
கண்ணீலக் கடைசியர்கள் கடுங்களையிற் பிழைத்தொதுங்கி 
உண்ணீர்மைப் புணர்ச்சிக்கண் உறைத்துமலர்க் கண்சிவக்கும் 
தண்ணீர்மென் கழுநீர்க்குத் தடஞ்சாலி தலைவணங்கும் 
மண்ணீர்மை நலஞ்சிறந்த வளவயல்கள் உள அயல்கள் . 

2 
புயல் காட்டுங் கூந்தல்சிறு புறங்காட்டப் புனமயிலின் 
இயல்காட்டி இடைஒதுங்க இனங்காட்டும் உழத்தியர்கண் 
முயல்காட்டும் மதிதோற்கும் முகங்காட்டக் கண்மூரிக் 
கயல்காட்டுந் தடங்கள் பல கதிர்காட்டுந் தடம்பணைகள் . 
சேறணி தண் பழனவயல் செழுநெல்லின் கொழுங்கதிர்போய் 
வேறருகு மிடைவேலிப் பைங்கமுகின் மிடறுரிஞ்சி 
மாறெழுதிண் குலைவளைப்ப வண்டலைதண் டலையுழவர் 
தாறரியும் நெடுங்கொடுவாள் அனையவுள தனி இடங்கள் . 4 
பாங்குமணிப் பலவெயிலும் சுலவெயிலும் உளமாடம் ; 
ஞாங்கரணி துகிற்கொடியும் நகிற்கொடியும் உள அரங்கம் ; 
ஓங்குநிலைத் தோரணமும் பூரணகும் பமும்உளவால் 
பூங்கணை வீதியில் அணைவோர் புலமறுகுஞ் சிலமறுகு . 

5 
பா - ம் . 

நன்குணர்வோர் . . பாங்கின்மணிப் . ஓங்குமணித் 


3 


! 


138 


திருத்தொண்டர் புராணம் 


மனைசாலும் நிலையறத்தின் வழிவந்த வளம் பெருகும் 
வினை சாலும் உழவுதொழில் மிக்கபெருங் குடி துவன்றிப் 
புனை சாயல் மயிலனையார் நடம்புரியப் புகல் முழவம் 
கனை சாறு மிடைவீதிக்கஞ்சாறு விளங்கியதால் . 

6 
அப்பதியில் குலப்பதியாய் அரசர்சே னாபதியாம் 
செப்பவருங் குடிவிளங்கத் திருஅவதா ரஞ்செய்தார் 
மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார் விழுமியவே ளாண்குடிமை 
வைப்பனைய மேன்மையினார் மானக்கஞ் சாறனார் . 

7 . 
பணிவுடைய வடிவுடையார் ; பணியினொடும் பனிமதியின் 
அணிவுடைய சடைமுடியார்க் காளாகும் பதம்பெற்ற 
தணிவில் பெரும் பேறுடையார் ; தம்பெருமான் கழல் சார்ந்த 
துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செயுந் தொழில்பூண்டார் . 8 
மாறில் பெருஞ் செல்வத்தின் வளம் பெருக மற்றதெலாம் 
ஆறுலவுஞ் சடைக்கற்றை அந்தணர்தம் அடியாராம் 
ஈறில்பெருந் திருவுடையார் உடையாரென் றியாவையுநேர் 
கூறுவதன் முன் அவர் தங் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார் . 
விரிகடல்சூழ் மண்ணுலகை * விளக்கிய இத் தன்மையராம் 
பெரியவர்க்கு முன்சிலநாட் பிள்ளைப்பே றின்மையினால் 
அரியறியா மலர்க்கழல்கள் அறியாமை அறியாதார் 
வருமகவு பெறற்பொருட்டு மனத்தருளால் வழுத்தினார் . 10 . 
குழைக்கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே 
மழைக்குதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தி யார்தம்பால் 
இழைக்கும் வினைப் பயன் சூழ்ந்த இப்பிறவிக் கொடுஞ்சூழல் 
பிழைக்குநெறி தமக்குதவப் பெண்கொடியைப் பெற்றெடுத்தார் . 
பிறந்தபெரு மகிழ்ச்சியினால் பெருமூதூர் களிசிறப்பச் 
சிறந்தநிறை மங்கல தூ ரியம்முழங்கத் தேவர்பிரான் 
அறந்தலைநின் றவர்க்கெல்லாம் அளவில்வளத் தருள் பெருக்கிப் 
புறந்தருவார் போற்றிசைப்பப் பொற்கொடியை வளர்க்கின்றார் . 

பா - ம்- வழிவந்து . "புவனமுழவம் . * செல்வத்து . அங்கணர் 
தம் . * மண்ணுலகில் . புறந்தருவார் பலர்போற்றப் . 


மானக்கஞ்சாற நாயனார் 


139 


காப்பணியும் இளங்குழவிப் பதநீங்கிக் கமழ்சுரும்பின் 
பூப்பயிலுஞ் சுருட்குழலும் பொலங்குழையும் உடன் தாழ 
யாப்புறுமென் சிறுமணிமே கலையணிசிற் றாடையுடன் 
கோப்பமைகிண் கிணியசையக் குறுந்தளிர் மெல் லடியொதுங்கி . 
புனைமலர்மென் கரங்களினால் போற்றியதா தியர்நடுவண் 
மனையகத்து மணிமுன்றில் மணற்சிற்றில் இழைத்துமணிக் 
கனைகுரல் நூ புரம் அலையக் கழன் முதலாப் பயின்று முலை 
நனைமுகஞ்செய் முதற்பருவம் நண்ணினள் அப் பெண் அமுதம் .14 

உறுகவின் மெய்ப் புறம்பொலிய ஒளி நுசுப்பை முலைவருத்த , 
முறுவல்புற மலராத முகிண் முத்த நகையென்னும் , நறுமுகை 
மென் கொடிமருங்குல் நளிர்ச்சுருள் அந் தளிர்ச்செங்கை , மறு 
வில்குலக் கொழுந்தினுக்கு மணப்பருவம் வந்தணைய . 

15 
திருமகட்கு மேல்விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் 
ஒருமகளை மண்ணுலகில் " ஓங்குகுல மரபினராய்க் 
கருமிடற்று மறையவனார் தமராய் கழல்ஏயர் 
பெருமகற்கு மகட்பேச * வந்தணைந்தார் பெருமுதியோர் . 16 


வந்தமூ தறிவோரை மானக்கஞ் சாறனார் 
முந்தைமுறை மையின் விரும்பி மொழிந்தமணத் திறங்கேட்டே 
" எந்தமது மாபினுக்குத் தரும்பரிசால் ஏயும் ” எனச் 
சிந்தைமகிழ் வுறவுரைத்து மணநேர்ந்து செலவிட்டார் . 
சென்றவருங் கஞ்சாறர் மணம் இசைந்த படிசெப்பக் 
குன் றனைய புயத்தேயர் கோனாரும் மிகவிரும்பி 
நின்ற நிலை மையின் இரண்டு திறத்தார்க்கும் நேர்வாய 
மன்றல்வினை மங்கலநாள் மதி நூல்வல் லவர்வகுத்தார் . 

18 
மங்கல மாஞ் செயல்விரும்பி மகட்பயந்த வள்ளலார் 
தங்குல நீள் சுற்றமெலாந் தயங்குபெருங் களிசிறப்பப் 
பொங்கியவெண் முளைப்பெய்துபொலங்கலங்களிடைநெருங்கக் 
கொங்கலர்தண் பொழில்மூதூர் வதுவை முகங் கோடித்தார் . 19 


3 மன்னுலகில் . 

4 
பா - ம் - மகலாத . சுருளும் . 

பேசி , 5 நேராய , 


140 


திருத்தொண்டர் புராணம் 


/ 


- 


கஞ்சாறர் மகட்கொடுப்பக் கைப்பிடிக்க வருகின்ற 
எஞ்சாத புகழ்ப்பெருமை ஏயர்குலப் பெருமானும் 
தஞ்சால்பு நிறைசுற்றம் தலைநிறைய முரசியம்ப 
மஞ்சாலும் மலர்ச்சோலைக் கஞ்சாற்றின் மருங்கணைய . 

20 
வள்ளலார் மணம் அவ்வூர் மருங்கணையா முன்மலர்க்கண் 
ஒள்ளிழையைப் பயந்தார்தந் திருமனையில் ஒருவழியே 
தெள்ளு திரை நீருலகம் உய்வதற்கு மற்றவர் தம் 
உள்ள நிலைப் பொருளாய உம்பர்பிரான் தாம் அணைவார் . 21 
முண்டநிறை நெற்றியின் மேல் முண்டித்த திருமுடியில் 
கொண்டசிகை முச்சியின்கண் கோத்தணிந்த எற்புமணி 
பண்டொருவன் உடல் அங்கம் பரித்தநாள் அதுகடைந்த 
வெண்டரளம் எனக்காதின் மிசை அசையுங் குண்டலமும் . 22 
அவ்வென்பின் ஒளிமணிகோத் தணிந்ததிருத் தாழ்வடமும் 
பைவன் பேர் அரவொழியத் தோளில் இடும் பட்டிகையும் 
மைவந்த நிறக்கேச வடப்பூணு. நூலும் மனச் 
செவ்வன்பர் பவமாற்றுந் திருநீற்றுப் பொக்கணமும் . 23 
ஒருமுன்கைத் தனிமணி கோத் தணிந்தொளிர் சூத்திரமும் 
அருமறை நூற் கோவணத்தின் மிசை அசையும் - திருவுடையும் 
இருநிலத்தின் மிசைதோய்ந்த எழுதரிய திருவடியும் 
திருவடியில் * திருப்பஞ்ச முத்திரையும் திகழ்ந்திலங்க . 24 
பொடிமூடு தழல் என்னத் திருமேனி தனிற்பொலிந்த 
படி நீடு திருநீற்றின் பரப்பணிந்த பான்மையராய்க் 
கொடி நீடு மறுகணைந்து தம்முடைய குளிர்கமலத் 
தடிநீடும் மனத்தன்பர் தம்மனையின் அகம்புகுந்தார் . 25 
வந்தணைந்த மாவிரத முனிவரைக்கண் டெதிரெழுந்து 
சிந்தைகளி கூர்ந்துமகிழ் சிறந்தபெருந் தொண்டனார் 
“ எந்தைபிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தே எழுந் தருள [ தார் . 
உய்ந்தொழிந்தேன் அடியேன் ” என் றுருகிய அன்பொடுபணிந் 

பா - ம் - சிகை சிகையின் கண் ; சிகை சிகழியின்கண் . 
வளர்பேர் . பூணநூலும் . * அசைந்த , * திருவுடை . * திருவடிவில் . 


2 


. 


பை 


3 


மானக்கஞ்சாற நாயனார் 


141 


1 


நற்றவராம் பெருமானார் நலமிகும் அன் பரைநோக்கி 
“ உற்றசெயல் மங்கலம் இங் கொழுகுவதென் என “ அடியேன் 
பெற்றதொரு பெண்கொடிதன் வதுவை எனப் பெருந்தவரும் 
" மற்றுமக்குச் சோபனம்ஆ குவ தென்று வாய்மொழிந்தார் .27 
ஞானச்செய் தவரடிமேற் பணிந்துமனை யகம் நண்ணி 
மானக்கஞ் சாறனார் மணக்கோலம் புனைந்திருந்த 
தேனக்க மலர்க்கூந்தல் திருமகளைக் கொண்டணைந்து 
பானகந் தரமறைத்து வருமவரைப் பணிவித்தார் . 

28 
தஞ்சரணத் திடைப்பணிந்து தாழ்ந்தெழுந்த மடக்கொடி 
தன் , மஞ்சுதழைத் தெனவளர்ந்த மலர்க்கூந்தல் புறம் 
நோக்கி , அஞ்சலிமெய்த் தொண்டரைப்பார்த் " தணங்கிவள்தன் 
மயிர் நமக்குப் பஞ்சவடிக் காம் என்றார் பரவ அடித் தலங் 
கொடுப்பார் . 

29 
அருள் செய்த மொழிகேளா அடற்சுரிகை தனை உருவிப் , 
“ பொருள் செய்தாம் எனப்பெற்றேன் ” எனக்கொண்டு பூங்கொடி 
தன் , இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அரிந் தெதிர் நின்ற, 
மருள் செய்த பிற்ப்பறுப்பார் மலர்க்கரத்தி னிடைநீட்ட . 30 
வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாம் அவர் மறைந்து 
பாங்கின் மலை வல்லியுடன் பழையமழ விடையேறி 
ஓங்கியவிண் மிசைவந்தார் ; ஒளிவிசும்பின் ” நிலன் நெருங்கத் 
தூங்கிய பொன் மலர்மாரி ; தொழும்பர் தொழு தெதிர்விழுந்தார் . 
விழுந்தெழுந்து மெய்ம்மறந்த மெய்யன்பர் தமக்குமதிக் 
கொழுந்தலைய விழுங்கங்கை குதித்தசடைக் கூத்தனார் 
“ எழும்பரிவு நம்பக்கல் உனக்கிருந்த பரிசிந்தச் 
செழும்புவனங் களில் ஏறச் செய்தோம் என் றருள் செய்தார் . 32 
மருங்குபெருங் கண நாதர் பேற்றிசைப்ப வானவர்கள் 
நெருங்கவிடை மேற்கொண்டு நின்றவர் முன் நின்றவர்தாம் 
ஒருங்கியநெஞ் சோடுகரங்கள் உச்சியின் மேற் குவித்தையர் 
பெருங்கருணைத் திறம் போற்றும் பெரும்பேறு நேர்பெற்றார் . 33 

ம் - அலர்ந்த . 2 விசும்பு . * நிலம் நெருங்கத் . 


5 


பா 


142 


திருத்தொண்டர் புராணம் 


. 


தொண்டனார் தமக்கருளிச் சூழ்ந்திமையோர் துதிசெய்ய 
இண்டைவார் சடைமுடியார் எழுந்தருளிப் போயினார் 
வண்டுவார் குழற்கொடியைக் கைப்பிடிக்க மணக்கோலங் 
கண்டவர்கள் கண்களிப்பக் கலிக்காம னார்புகுந்தார் . 

34 
வந்தணைந்த ஏயர்குல மன்னவனார் . மற்றந்தச் • 
சிந்தை நினை வரிய செயல் செறிந்தவர்பால் கேட்டருளிப் 
புந்தியினில் ” மிகஉவந்து புனிதனார் அருள் போற்றிச் 
சிந்தை தளர்ந் தருள்செய்த திருவாக்கின் திறங்கேட்டு . 35 
மனந்தளரும் இடர் நீங்கி வானவர் நா யகர்அருளால் 
புனைந்த மலர்க் குழல் பெற்ற பூங்கொடியை மணம்புணர்ந்து 
தனம் பொழிந்து பெருவதுவை உலகெலாந் தலைசிறப்ப 
இனம்பெருகத் தம்முடைய எயின் மூதூர் சென் றணைந்தார் . 36 
ஒருமகள் கூந்தல் தன்னை வதுவைநாள் ஒருவர்க் கீந்த 
பெருமையார் தன்மை போற்றும் பெருமைஎன் அளவிற் றாமே ? 
மருவிய கமரிற் புக்க மாவடு விடேல் ! என் னோசை 
உரிமையால் கேட்க வல்லார் திறம்இனி உரைக்க லுற்றேன் .37 


13. அரிவாட்டாய நாயனார் 

புராணம் 


வரும்பு னற்பொன்னி நாட்டொரு வாழ்பதி 
சுரும்பு வண்டொடு சூழ்ந்து முரன் றிட 
விரும்பு மென்க ணுடையவாய் விட்டு நீள் 
கரும்பு தேன்பொழி யுங்கண மங்கலம் . 

1 
செந்நெல் லார்வயல் கட்டசெந் தாமரை 
முன்னர் நந்துமிழ் முத்தஞ் சொரிந்திடத் 
துன்னு மள்ளர்கைம் மேற்கொண்டு தோன்றுவார் 
மன்னு பங்கய மாநிதி போன்றுளார் . 
பா - ம்- கைப்பிடிக்கும் . புந்தியினான் . * பொழீந்த . 
தம்மை . 


2 


அரிவாட்டாய நாயனார் 


143 


3 


4 


வளத்தில் நீடும் பதியதன் கண்வரி 
உளர்த்தும் ஐம்பால் உடையோர் முகத்தினும் 
களத்தின் மீதும் கயல்பாய் வயலயல் 
குளத்தும் நீளுங் குழையுடை நீலங்கள் . 
அக்கு லப்பதி தன்னில் அறநெறித் 
தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார் 
தொக்க மாநிதித் தொன்மையில் ஓங்கிய 
மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார் . 
தாய னார் எனும் நாமம் தரித்துளார் ; 
சேய காலந் தொடர்ந்துந் தெளிவிலா 
மாய னார்மண் கிளைத்தறி யாத அத் 
தூய நாண்மலர்ப் பாதந் தொடர்ந்துளார் . 
மின்னு செஞ்சடை வேதியர்க் காமென்று 
செந்நெல் இன்னமு தோடுசெங் கீரையும் 
மன்னு பைந்துணர் மாவடு வுங்கொணர்ந் 
தன்ன என்றும் அமுதுசெய் விப்பரால் . 


5 


8 


7 


இந்த நன்னிலை இன்னல்வந் தெய்தினும் 
சிந்தை நீங்காச் செயலின் உவந்திட 
முந்தை வேத முதல்வர் அவர்வழி 
வந்த செல்வம் அறியாமை மாற்றினார் . 
மேவு செல்வம் களிறுண் விளங்கனி 
ஆவ தாகி அழியவும் அன்பினால் 
பாவை பங்கர்க்கு முன்பு பயின்ற அத் 
தாவில் " செய்கை தவிர்ந்திலர் தாயனார் . 
அல்லல் நல்குர வாயிடக் கூலிக்கு 
நெல் அறுத்துமெய்ந் நீடிய அன்பினால் 
நல்ல செந்நெலிற் பெற்றன நாயனார்க் ( கு ) 
ஒல்லை இன்னமு தாக்கொண் டொழுகுவார் . 
பா- ம்- நீடும் குழையடை . 2 பாகர்க்கு . * இத் - தாவில் . 


8 


9 


, 


144 


திருத்தொண்டர் புராணம் 


சாலி தேடி அறுத்தவை தாம் பெறும் 
கூலி எல்லாந் திரு அமு தாக்கொண்டு 
நீல நெல்லரி கூலி கொண் டுண்ணுநாள் 
மால யற்கரி யாரது மாற்றுவார் , 

10 
நகண்ணிய வயல்கள் எல்லாம் நாடொறும் முன்னங் காண 
வண்ணவார் கதிர்ச்செஞ் சாலி ஆக்கிட மகிழ்ந்து சிந்தை 
அண்ணலார் அறுத்த கூலி கொண் ( டு ) “ இஃதடியேன் செய்த 
புண்ணியம் என்று போத அமுதுசெய் விப்பார் ஆனார் . 
வைகலும் உணவி லாமை மனைப்படப் பையினிற் புக்கு 
நைகரம் " இல்லா அன்பின் நங்கைகை அடகு * கொய்து 
பெய்கலத் தமைத்து வைக்கப் பெருந்தகை அருந்தித் தங்கள் 
செய்கடன் முட்டா வண்ணந் திருப்பணி செய்யும் நாளில் . 12 
மனை மருங் கடகு மாள வடநெடு வான மீனே 
அனையவர் தண்ணீர் வார்க்க அமுதுசெய் தன்ப னாரும் 
வினைசெயல் முடித்துச் செல்ல மேவுநாள் ஒருநாள் மிக்க 
முனைவனார் தொண்டர்க் கங்கு நிகழ்ந்தது மொழியப் பெற்றேன் . 
முன்புபோல் முதல்வ னாரை அமுதுசெய் விக்க மூளும் 
அன்புபோல் தூய செந்நெல் அரிசிமா வடுமென் கீரை 
துன்புபோம் மனத்துத் தொண்டர் கூடையிற் சுமந்து போகப் 
பின்புபோம் மனைவி யார் ஆன் பெற்ற அஞ் சேந்திச் சென்றார் .14 
போதரா நின்ற போது புலர்ந்துகால் தளர்ந்து தப்பி 
மாதரார் வருந்தி வீழ்வார் மட்கல மூடு கையால் 
காதலால் அணைத்தும் எல்லாங் கடீரிடைச் சிந்தக் கண்டு 
பூதநா யகர்தந் தொண்டர் “ போவதங் கினியேன் " என்று . 15 
நல்ல செங் கீரை தூய மாவடு அரிசி சிந்த 
" அல்லல்தீர்த் தாள வல்லார் அமுதுசெய் தருளும் அப்பே ( று ) 


2 


பா - ம் - நேடி . நைகுறல் . * நங்கை மற்றடகு ; நங்கையார் 
அடகு . * செலுத்து நாளில் . " போதப் ; செல்லப் . கினியென் 
னென்று . 


அரிவாட்டாய நாயனார் 


145 


எல்லையில் தீமை யேன் இங் கெய்திடப் பெற்றி லேன் என் ( று ) 
ஒல்லையில் அரிவாள் பூட்டி ஊட்டியை அரிய லுற்றார் . 16 ) 

ஆட்கொள்ளும் ஐயர் தாமிங் கமுதுசெய் திலர்கொல் 
என்னாப் , பூட்டிய அரிவாள் பற்றிப் புரையற விரவும் . அன்பு , 
காட்டிய நெறியின் உள்ளந் தண்டறக் கழுத்தி னோடே , ஊட்டி 
யும் அரியா நின்றார் உறுபிறப் பரிவார் ஒத்தார் . 

17 
மாசறு சிந்தை அன்பர் கழுத்தரி அரிவாள் பற்றும் 
ஆசில்வண் கையை மாற்ற அம்பலத் தாடும் ஐயர் 
வீசிய செய்ய கையும் மாவடு “ விடேல் விடே ” லென் 
னோசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்த அன்றே . 

18 
திருக்கை சென் றரிவாள் பற்றும் திண்கையைப் பிடித்த போது 
வெருக்கொடங் கூறு நீங்க வெவ்வினை விட்டு நீங்கிப் 
பெருக்கவே மகிழ்ச்சி நீடத் தம்பிரான் பேணித் தந்த 
அருட்பெருங் கருணை நோக்கி அஞ்சலி கூப்பி நின்று . 
" அடியனேன் அறிவி லாமை கண்டும் என் அடிமை வேண்டிப் 
படிமிசைக் கமரில் வந்திங் கமுதுசெய் பரனே போற்றி ! 
துடி யிடை பாக மான தூயநற் சோதி போற்றி ! 
பொடியணி பவள மேனிப் புரிசடைப் புராண போற்றி ! ” 20 
என்றவர் போற்றி செய்ய இடபவா கனராய்த் தோன்றி 
நன்று நீ புரிந்த செய்கை ; நன்னுத லுடனே கூட 
என் றுநம் * உலகில் வாழ்வாய் என்றவர் உடனே நண்ண 
மன்றுளே ஆடும் ஐயர் மழவிடை உகைத்துச் சென்றார் . 21 
பரிவுறு சிந்தை அன்பர் பரம்பொரு ளாகி யுள்ள 
பெரியவர் அமுது செய்யப் பெற்றிலேன் என்று மாவின் 
வரிவடு விடேலெ னாமுன் வன்கழுத் தரிவாள் பூட்டி 
அரிதலால் “ அரிவாட் டாயர் " ஆயினார் தூய நாமம் . 23 
முன்னிலை கமரே யாக முதல்வனார் அமுது செய்யச் 
செந்நெலின் அரிசி சிந்தச் செவியுற வடுவின் ஓசை 


3 எழுந்ததன்றோ 


5 


பா - ம்- ஆட்கொள்ளும் . 2 றோசையும் . 
இடபவா கனனாய்த் . 

ஒன்றிரும் . 
10 


146 . 


திருத்தொண்டர் புராணம் 


அந்நிலை கேட்ட தொண்டர் அடியிணை தொழுது வாழ்த்தி 
மன்னும் ஆனாயர் செய்கை அறிந்தவா வழுத்த லுற்றேன் . 23 


14. ஆனாய நாயனார் புராணம் 


மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேறச் 
சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற 
ஈடு பெருக்கிய போர்களின் மேகம் இளைத்தேற 
நீடு வளத்தது மேன்மழ நாடெனும் நீர்நாடு . 

1 
நீவி நிதம்ப உழத்தியர் நெய்க்குழல் மைச்சூழல் 
மேவி உறங்குவ மென்சிறை வண்டு ; விரைக்கஞ்சப் 
பூவில் உறங்குவ நீள்கயல் ; பூமலி தேமாவின் 
காவின் நறுங்குளிர் நீழல் உறங்குவ கார்மேதி . 

2 
வன்னிலை மள்ளர் உகைப்ப எழுந்த மரக்கோவை 
பன்முறை வந்தெழும் ஓசை பயின்ற முழக்கத்தால் 
அன்னம் மருங்குறை தண்டுறை வாவி அதன் பாலைக் 
கன்னல் அடும்புகை யால்முகில் செய்வ கருப்பாலை . 

3 
பொங்கிய மாநதி நீடலை உந்து புனற்சங்கம் 
துங்க இலைக்கத லிப்பு தல் மீது தொடக்கிப்போய்த் 
தங்கிய பாசடை சூழ்கொடி யூடு தவழ்ந்தேறிப் 
பைங்கமு கின் தலை முத்தம் உதிர்க்குவ பாளையென . 
அல்லி மலர்ப்பழ னத்தயல் நாகிள ஆன்ஈனும் 
ஒல்லை முழுப்பை உகைப்பின் உழக்கு குழக்கன்று 
கொல்லை மடக்குல * மான்மறி யோடு குதித்தோடும் 
மல்கு வளத்தது முல்லை யுடுத்த மருங்கோர்பால் . 

5 
கண்மலர் காவிகள் பாய இருப்பன கார்முல்லைத் 
தண்ணகை வெண்முகை மேவு சுரும்பு ; தடஞ்சாலிப் 
பண்ணை எழுங்கயல் பாய இருப்பன காயாவின் 
வண்ண நறுஞ்சினை மேவிய வன் சிறை வண்டானம் . 

8 
ம்- மரக்கொவைப் . 2 உகுப்பன . மடக்குறு . அஞ்சிறை . 


ஆனாய நாயனார் 


147 


பொங்கரில் வண்டு புறம்பலை சோலைகள் மேலோடும் 
வெங்கதிர் தங்க விளங்கிய மேன்மழ நன்னாடாம் 
அங்கது மண்ணின் அருங்கல மாக அதற்கேயோர் 
மங்கல மானது மங்கல மாகிய வாழ்மூதூர் . 

7 
ஒப்பில் பெருங்குடி நீடிய தன்மையில் ஓவாமே 
தப்பில் வளங்கள் பெருக்கி அறம்புரி சால்போடும் 
செப்ப உயர்ந்த சிறப்பின் மலிந்தது சீர்மேவும் 
அப்பதி மன்னிய ஆயர் குலத்தவர் ஆனாயர் . 
ஆயர் குலத்தை விளக்கிட வந்துத யஞ்செய்தார் ; 
தூய சுடர்த்திரு நீறு விரும்பு தொழும்புள்ளார் ; 
வாயினின் மெய்யின் வழுத்து மனத்தின் வினைப்பாலிற் 
பேயுட னாடு பிரானடி அல்லது பேணாதார் . 
ஆனிரை கூட அகன்புற விற்கொடு சென்றேறிக் 
கானுறை தீய விலங்குறு நோய்கள் கடிந்தெங்கும் 
தூநறு மென்புல் அருந்தி விரும்பிய தூ நீருண் ( டு ) 
ஊனமில் ஆயம் உலப்பில பல்க அளித்துள்ளார் . 
கன்றொடு பால்மறை நாகு கறப்பன பாலாவும் 
புன்றலை மென் சினை ஆனொடு நீடு புனிற்றாவும் 
வென்றி விடைக்குல மோடும் இனந்தொறும் வெவ்வேறே 
துன்றி நிறைந்துள சூழ லுடன் பல தோழங்கள் . 

11 
ஆவின் நிரைக்குலம் அப்படி பல்க அளித்தென்றும் 
கோவலர் ஏவல் புரிந்திட ஆயர் குலம்பேணும் 
காவலர் தம்பெரு மானடி அன்புறு கானத்தின் 
மேவு துளைக்கரு விக்குழல் வாசனை மேற்கொண்டார் . 12 
முந்தைமறை நூன்மரபின் மொழிந்தமுறை எழுந்தவேய் 
அந்த முதல் நாலிரண்டில் அரிந்துநரம் புறு தானம் 
வந்ததுளை நிரையாக்கி வாயுமுதல் வழங்குதுளை 
அந்தமில்சீர் இடையீட்டின் அங்குலி எண் களின் அமைத்து . 13 


/ 


பா - ம் - தூ நிறை . 


2 களில் . 


| 


148 


திருத்தொண்டர் புராணம் 


எடுத்தகுழற் கருவியினில் எம்பிரான் எழுத்தஞ்சும் 
தொடுத்தமுறை ஏழிசையின் சுருதிபெற வாசித்துத் 
தடுத்தசரா சரங்களெலாந் தங்கவருந் தங்கருணை 
அடுத்த இசை அமுதளித்துச் செல்கின்றார் அங்கொருநாள் . 14 
வாசமலர்ப் பிணைபொங்க மயிர் நுழுதி மருங்குயர்ந்த 
தேசுடைய சிகழிகையிற் செறிகண்ணித் தொடைசெருகிப் 
பாசிலைமென் கொடியின் வடம் பயிலநறு விலிபுனைந்து 
காசுடைநாண் அதற்கயலே கருஞ்சுருளின் புறங்கட்டி . 
வெண்கோடல் இலைச்சுருளிற் பைந்தோட்டு விரைத்தோன்றித் 
தண்கோல மலர்புனைந்த வடிகாதின் ஒளிதயங்கத் 
திண்கோல நெற்றியின் மேல் திருநீற்றின் ஒளிகண்டோர் 
கண்கோடல் நிறைந்தாராக் கவின் விளங்க மிசையணிந்து . 16 
திறைந்த நீ றணிமார்பின் நிரை முல்லை முகைசுருக்கிச் 
செறிந்தபுனை வடந்தாழத் திரள்தோளின் புடை அலங்கல் 
அறைந்தசுரும் பிசை அரும்ப அரையுடுத்த மரவுரியின் 
புறந்தழையின் மலிதானைப் பூம்பட்டுப் பொலிந்தசைய . 17 
சேவடியில் தொடுதோலும் செங்கையினில் வெண்கோலும் 
மேவும் இசை வேய்ங்குழலும் மிகவிளங்க வினை செய்யும் 
காவல்புரி வல்லாயர் கன் றுடைஆன் நிரைசூழப் 
பூவலர்தார்க் கோவலனார் நிரைகாக்கப் புறம்போந்தார் . 

18 : 
நீலமா மஞ்ஞை ஏங்க நிரைக்கொடிப் புறவம் பாடக் 
கோலவெண் முகையேர் முல்லை கோபம் வாய் முறுவல் காட்ட 
ஆலுமின் னிடைசூழ் மாலைப் பயோதரம் அசைய வந்தாள் 
ஞாலநீ டரங்கி லாடக் காரெனும் பருவ நல்லாள் . 

19 
எம்மருங்கு நிரைபரப்ப எடுத்தகோ லுடைப்பொதுவர் 
தம்மருங்கு தொழுதணையத் தண்புறவில் வருந்தலைவர் 
அம்மருங்கு தாழ்ந்தசினை அலர்மருங்கு மதுவுண்டு 
செம்மருந்தண் சுரும்புசுழல் செழுங்கொன்றை மருங்கணைந்தார் . 

பா - ம்- எழுத்தைந்தும் . 2 காசறுநாண் , 3 முல்லைக்கோபம் . 


ஆனாய நாயனார் 


149 


சென் றணைந்த ஆனாயர் செய்தவிரைத் தாமமென 
மன்றல்மலர்த் துணர் தூக்கி மருங்கு தாழ் சடையார்போல் 
நின்றநறுங் கொன்றையினை நேர்நோக்கி நின்றுருகி 
ஒன்றியசிந் தையில் அன்பை உடையவர்பால் மடைதிறந்தார் . 
அன்பூறி மிசைப்பொங்கும் அமுத இசைக் குழலொலியால் 
வன் பூதப் படையாளி எழுத்தைந்தும் வழுத்தித்தாம் 
முன் பூதி வருமளவின் முறைமையே எவ்வுயிரும் 
என் பூடு கரைந்துருக்கும் இன்னிசைவேய்ங் கருவிகளில் . 22 
ஏழுவீர லிடையிட்ட இன்னிசைவங் கியம்எடுத்துத் 
தாழுமலர் வரிவண்டு தாதுபிடிப் பன போலச் 
சூழுமுரன் றெழநின்று தூயபெருந் தனித்துளையில் 
வாழியாந் தோன்றலார் மணி அதரம் வைத்தூத . 

23 
முத்திரையே முதலனைத்தும் முறைத்தானஞ் சோதித்து 
வைத்ததுளை ஆராய்ச்சி வக்கரனை வழிபோக்கி 
ஒத்தநிலை , உணர்ந்ததற்பின் ஒன்று முதல் படி முறையாம் . 
அத்தகைமை ஆரோசை அமரோசை களின் அமைத்தார் . 24 
மாறுமுதற் பண்ணின் பின் வளர்முல்லைப் பண்ணாக்கி 
ஏறியதா ரமும் உழையும் கிழமைகொள இடுந்தானம் 
ஆறுலவுஞ் சடைமுடியார் அஞ்செழுத்தின் இசைபெருகக் 
கூறியபட் டடைக்குரலாங் கொடிப்பாலை யினில் நிறுத்தி . 25 

ய இசைப் புகல் நான்கின் அமைந்த புகல் வகையெடுத்து 
மேய துளை பற்றுவன விடுப்பனவாம் விரல் நிரையிற் 
சேயவொளி யிடையலையத் திருவாளன் எழுத்தஞ்சுந் 
தூயஇசைக்கிளைகொள்ளுந் துறையஞ்சின் முறைவிளைத்தார் . 26 
மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் வரன் முறையால் 
தந்திரிகள் மெலிவித்தும் சமங்கொண்டும் வலிவித்தும் 
அந்தரத்து விரற்றொழில்கள் அளவுபெற அசைத்தியக்கிச் 
சுந்தரச்செங் கனிவாயும் துளைவாயும் தொடக்குண்ண . 27 

பா - ம் - 1 நின்றதொரு . 2 மிசைபொங்கும் . 3 தாவிப் பிடிப்பன . 
+ வக்காவன . படிமுறையால் . அமைத்து . 


8 


5 


150 


திருத்தொண்டர் புராணம் 


எண்ணிய நூற் பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பென்னும் 
வண்ண இசை வகையெல்லாம் மாதுரிய நாதத்தில் 
நண்ணியபாணியும் இயலும் தூக்கு நடை முதற்கதியில் 
பண்ணமைய எழும்ஓசை எம்மருங்கும் பரப்பினார் . 

28 
வள்ளலார் வாசிக்கும் மணித்துளைவாய் வேய்ங்குழலின் 
உள்ளுறை அஞ்செழுத்தாக ஒழுகி யெழு மதுரவொலி 
வெள்ளநிறைந் தெவ்வுயிர்க்கும் மேலமரர் தருவிளைதேன் 
தெள்ளமுதின் உடன்கலந்து செவிவார்ப்ப தெனத்தேக்க . 

29 
ஆனிரைகள் அறுகருந்தி அசைவிடா தணைந்தயரப் 
பானுரைவாய்த் தாய்முலையில் பற்றும் இளங் கன்றினமும் 
தானுணவு மறந்தொழியத் தடமருப்பின் விடைக்குலமும் 
மான் முதலாம் கான்விலங்கும் மயிர்முகிழ்த்து வந்தணைய. 

30 
ஆடுமயில் இனங்களும் அங் கசைவயர்ந்து மருங்கணுக 
ஊடுசெவி இசைநிறைந்த உள்ளமொடு புள்ளினமும் 
மாடுபடிந் துணர்வொழிய மருங்குதொழில் புரிந்தொழுகும் 
கூடியவண் கோவலரும் குறைவினை யின் துறைநின்றார் . 31 
பணிபுவனங் களிலுள்ளார் பயில்பிலங்கள் வழியணைந்தார் ; 
மணிவரைவாழ் அரமகளிர் மருங்குமயங் கினர்மலிந்தார் ; 
தணிவில் ஒளி விஞ்சையர்கள் சாரணர்கின் னரர் அமரர் 
அணிவிசும்பில் அயர்வெய்தி விமானங்கள் மிசை அணைந்தார் . 32 


சுரமகளிர் கற்பகப்பஞ் சோலைகளின் மருங்கிருந்து 
கரமலரின் அமுதூட்டுங் கனிவாய்மென் கிள்ளையுடன் 
விரவுநறுங் " குழல் அலைய விமானங்கள் விரைந்தேறிப் 
பரவியஏ ழிசை அமுதம் செவிமடுத்துப் பருகினார் . 


33 


நலிவாரும் மெலிவாரும் உணர்வொன்றாய் நயத்தலினால் 
மலிவாய்வெள் ளெயிற்றரவம் மயில்மீது மருண்டுவிழும் ; 
சலியாத நிலை அரியும் தடங்கரியும் உடன்சாரும் ; 
புலிவாயின் மருங்கணையும் புல்வாய புல்வாயும் . 


34 


2 


ம்- ஓங்கி . 


பா - ம் 


கூடியவன் . 


3 விரவநறுங் . 


ஆனாய நாயனார் 


15 


மருவியகால் விசைத்தசையா ; மரங்கள் மலர்ச் சினைசலியா ; 
கருவரைவீழ் அருவிகளும் கான்யாறும் கலித்தோடா ; 
பெருமுகிலின் குலங்கள் புடை பெயர்வொழியப் புனல்சோரா ; 
இருவிசும்பி னிடைமுழங்கா ; எழுகடலும் இடைதுளும்பா . 35 
இவ்வாறு நிற்பனவும் சரிப்பனவும் இசைமயமாய் 
மெய்வாழும் புலன்கரண மேவியவொன் றாயினவால் 
மொய்வாச நறுங்கொன்றை முடிச்சடையார் அடித்தொண்டர் . 
செவ்வாயின் மிசைவைத்த திருக்குழல்வா சனையுருக்க . 
மெய்யன்பர் மனத்தன்பின் விளைந்த இசைக் குழலோசை 
வையந்தன் னையும் நிறைத்து வானம்தன் வயமாக்கிப் 
பொய்யன்புக் கெட்டாத பொற்பொதுவில் நடம்புரியும் 
ஐயன்றன் திருச்செவியின் அருகணையப் பெருகியதால் . 


ஆனாயர் குழலோசை கேட்டருளி அருட்கருணை 
தானாய திருவுள்ளம் உடையதவ வல்லியுடன் 
கானாதி காரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து 
வானாறு வந்தணைந்தார் மதிநாறுஞ் சடைதாழ . 


திசைமுழுதுங் கணநாதர் தேவர்கட்கு முன்நெருங்கி 
மிசைமிடைந்து வரும்பொழுது வேற்றொலிகள் விரவாமே 
அசைய எழுங் குழல் நாதத் தஞ்செழுத்தால் தமைப்பரவும் 
இசைவிரும்பும் கூத்தனார் எழுந்தருளி எதிர்நின்றார் . 
முன்னின்ற மழ்விடைமேல் முதல்வனார் எப்பொழுதும் 
செந்நின்ற மனப்பெரியோர் திருக்குழல்வா சனைகேட்க 
“ இந்நின்ற நிலையேநம் பாலணைவாய் ” என அவரும் 
அந்நின்ற நிலைபெயர்ப்பார் ஐயர் திரு மருங்கணைந்தார் . 
விண்ணவர்கள் மலர்மாரி மிடைந்துலகம் மிசைவிளங்க 
எண்ணிலரு முனிவர்குழாம் இருக்குமொழி எடுத்தேத்த 
அண்ணலார் குழற்கருவி அருகிசைத்தங் குடன் செல்லப் 
புண்ணியனார் எழுந்தருளிப் பொற்பொதுவி னிடைப்புக்கார் . 4 


152 


திருத்தொண்டர் புராணம் 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
தீதுகொள் வினைக்கு வாரோம் 

வாரோம் செஞ்சடைக் கூத்தர் 
தம்மைக், காது கொள் குழைகள் வீசும் கதிர்நில ( வு ) இருள்கால் 
சீப்ப , மாதுகொள் புலவி நீக்க மனையிடை இருகால் செல்லத் , 
தூது கொள் பவராம் நம்மைத் தொழும்புகொண் டுரிமை 
கொள்வார் . 

42 


சருக்கம் மூன்றுக்குத் திருவிருத்தம் - 972 


* 


4. மும்மையால் உலகாண்ட சருக்கம் 


0900 * 0000 


15. மூர்த்தி நாயனார் புராணம் 


1 


2 


3 . 


சீர்மன்னு செல்வக் குடிமல்கு சிறப்பின் ஓங்கும் 
கார்மன்னு சென்னிக் கதிர்மாமணி மாட வைப்பு 
நார்மன்னு சிந்தைப் பலநற்றுறை மாந்தர் போற்றும் 
பார்மன்னு தொன்மைப் புகழ்பூண்டது பாண்டி நாடு . 
சாயுந்தளிர் வல்லி மருங்குல் நெடுந்த டங்கண் 
வேயும்படு தோளியர் பண்படும் இன்சொற் செய்ய 
வாயும்படும் ; நீள்கரை மண்பொருந் தண்பொ ருந்தம் 
பாயுங்கட லும்படும் ; நீர்மை பணித்த முத்தம் . 
மொய்வைத்த வண்டின் செறிசூழல் முரன்ற சந்தின் 
மைவைத்த சோலை மலயந்தர வந்த மந்த 
மெய்வைத்த காலுந் தரும் ; ஞாலம் அளந்த மேன்மைத் 
தெய்வத்தமி ழும்தருஞ் செவ்வி மணஞ்செ யீரம் . 
சூழு மிதழ்ப்பங்கய மாக அத் தோட்டின் மேலாள் 
தாழ்வின்றி என்றுந் தனிவாழ்வதத் தையல் ஒப்பார் 
யாழின் மொழியிற் குழலின்னிசை யுஞ்சு ரும்பும் 
வாழும் நகரம் மதுராபுரி என்ப தாகும் . 
சால்பாய மும்மைத் தமிழ்தங்கிய அங்கண் மூதூர் 
நூல்பா யிடத்தும் உள ; நோன்றலை மேதி பாயப் 
பால்பாய் முலைதோய் மதுப்பங்கயம் பாய எங்குஞ் 
சேல்பாய் தடத்தும் உள ; செய்யுள்மிக் கேறு சங்கம் . 
மந்தாநிலம் வந்தசை பந்தரின் மாடமுன்றில் 
பந்தாடிய மங்கையர் பங்கயச் செங்கை தாங்கும் 
சந்தார்முலை மேலன ; தாழ்குழை வாள்மு கப்பொற் 
செந்தாமரை மேலன ; நித்திலஞ் சேர்ந்த கோவை . 


5 


6 


பா - ம்- மண்படும் . 


154 


திருத்தொண்டர் புராணம் 


7 


8 


9 . 


மும்மைப் புவனங்களின் மிக்கதன் றே அம் மூதூர் 
மெய்ம்மைப் பொருளாந் தமிழ் நூலின் விளங்கு வாய்மைச் 
செம்மைப் பொருளுந் தருவார்திரு வால வாயில் 
எம்மைப் பவந்தீர்ப் பவர்சங்கம் இருந்த தென்றால் , 
அப்பொற் பதிவாழ் வணிகக்குலத் தான்ற தொன்மைச் 
செப்பத் தகுசீர்க் குடிசெய்தவஞ் செய்ய வந்தார் 
எப்பற் றினையும் அறுத் ( து ) ஏறுகைத் தேறு வார்தாள் 
மெய்ப்பற் றெனப்பற்றி விடாத விருப்பின் மிக்கார் . 
நாளும் பெருங் காதல் நயப்புறும் வேட்கை யாலே 
கேளும் துணையும் முதற்கேடில் பதங்க ளெல்லாம் 
ஆளும் பெரு மான் அடித் தாமரை அல்ல தில்லார் 
மூளும் பெரு கன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தி யார்தாம் . 
அந்திப் பிறைசெஞ் சடைமேலணி ஆல வாயில் 
எந்தைக் கணிசந்தனக்காப்பிடை என்றும் முட்டா 
அந்தச் செயலின் நிலை நின் றடியா ருவப்பச் 
சிந்தைக் கினிதாய திருப்பணி செய்யும் நாளில் . 
கானக் கடிசூழ் வடுகக்கரு நாடர் காவன் 
மானப் படைமன்னன் வலிந்து நிலங்கொள் வானாய் 
யானைக் குதிரைக் கருவிப்படை வீரர் திண்டேர் 2 
சேனைக் கடலுங் கொடுதென் றிசை நோக்கி வந்தான் . 
வந்துற்ற பெரும்படை மண்புதை யப்ப ரப்பிச் 
சந்தப்பொதி யில் தமிழ் நாடுடை மன்னன் வீரம் 
சிந்தச்செரு வென்று தன் னாணை செலுத்து மாற்றால் 
கந்தப்பொழில் சூழ்மது ராபுரி காவல் கொண்டான் . 
வல்லாண்மையின் வண்டமிழ் நாடு வளம்படுத்தி : 
கில்லாநிலை ஒன்றிய இன்மையின் நீண்ட மேரு 
வில்லான் அடி மைத்திற மேவிய நீற்றின் சார்பு 
செல்லாதரு கந்தர் திறத்தினிற் சிந்தை தாழ்ந்தான் . 
பா - ம் - 1 வணிகர் குலத் . - திரண்ட 

2 திரண்ட . * வளம்படுத்து . 


10 . 


12 


13 : 


மூர்த்தி நாயனார் 


155 


| 


தாழுஞ்சமண் கையர் தவத்தைமெய் யென்று சார்ந்து 
வீழுங்கொடி யோன் அது வன்றியும் வெய்ய முன்னைச் 
சூழும்வினை யால் அர வஞ்சுடர்த் திங்க ளோடும் 
வாழுஞ்சடை யான் அடி யாரையும் வன்மை செய்வான் . 14 
செக்கர்ச்சடை யார்விடை யார்திரு வால வாயுள் 
முக்கட்பர னார்திருத் தொண்டரை மூர்த்தி யாரை 
மைக்கற்புரை நெஞ்சுடை வஞ்சகன் வெஞ்ச மண்பேர் 
எக்கர்க்குட னாக இகழ்ந்தன செய்ய எண்ணி . 

15 
அந்தம் இல வாமிறை செய்யவும் அன்பனார் தாம் 
முந்தைம்முறை மைப்பணி முட்டலர் செய்து வந்தார் ; 
தந்தம் பெருமைக் களவாகிய சார்பில் நிற்கும் 
எந்தம் பெருமக் களையாவர் தடுக்க வல்லார் ? 

16 
எள்ளுஞ்செயல் வன்மைகள் எல்லையில் லாத செய்யத் 
தள்ளுஞ்செய லில்லவர் சந்தனக் காப்புத் தேடிக் ( செய்வான் ; 
கொள்ளுந்துறை யும் அடைத் தான் கொடுங் கோன்மை 
தெள்ளும்புனல் வேணியர்க் கன்பருஞ் சிந்தை நொந்து . 17 
“ புன்மைச் செயல்வல் அமண்குண்டரிற் போது போக்கும் 
வன்மைக் கொடும்பா தகன் மாய்ந்திட வாய்மை வேத 
நன்மைத் திருநீற் றுயர் நன்னெறி தாங்கு மேன்மைத் 
தன்மைப் புவிமன் னரைச்சார்வதென் ( று ) ? " என்று சார்வார் . 
காய்வுற்ற செற்றங்கொடு கண்டகன் காப்ப வுஞ்சென் ( று ) 
ஆய்வுற்ற கொட்பிற் பகலெல்லை அடங்க நாடி 
ஏய்வுற்ற நற்சந் தனமெங்கும் பெறாது சிந்தை 
சாய்வுற்றிட வந்தனர் தம்பிரான் கோயில் தன்னில் . 

19 
நட்டம்புரி வாரணி நற்றிரு மெய்ப்பூச் சின்று 
முட்டும்பரி சாயினுந் தேய்க்குங்கை முட்டா தென்று 
வட்டந்திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் 
கட்டும்புறந் தோல் நரம் பென்பு கரைந்து தேய . 

20 
கல்லின்புறந் தேய்த்த முழங்கை கலுழ்ந்து சோரி 
செல்லும்பரப் பெங்கணும் என்பு திறந்து மூளை 


156 


திருத்தொண்டர் புராணம் 


புல்லும்படி கண்டு பொறுத்திலர் தம்பி ரானார் ; 
அல்லின்கண் எழுந்த ( து ) உவந்தருள் செய்த வாக்கு . 21 

அன்பின் துணி வால் இது செய்திடல் ; ஐய ! உன்பால் 
வன்புன்கண் விளைத்தவன் கொண்டமண் எல்லாங் கொண்டு 
முன் பின்னல் புகுந்தன முற்றவும் நீத்துக் காத்துப் 
பின் புன்பணி செய்து நம் பேருல கெய்து " கென்ன . 

22 
இவ்வண்ணம் எழுந்தது கேட்டெழுந் தஞ்சி முன்பு 
செய்வண்ணம் ஒழிந்திடத் தேய்ந்த புண் ஊறு தீர்ந்து 
கைவண்ணம் நிரம்பின வாசமெல் லாங்க லந்து 
மொய்வண்ண விளங்கொளி எய்தினர் மூர்த்தி யார்தாம் . 23 
அந்நாள் இர வின்கண் அமண்புகல் சார்ந்து வாழும் 
மன்னாகிய போர்வடு கக்கரு நாடர் மன்னன் 
தன்னாளும் முடிந்தது சங்கரன் சார்பி லோர்க்கு 
மின்னாமென நீடிய மெய்ந்நிலை யாமை வெல்ல . 

24 
இவ்வா றுலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லோர் 
மெய்வா ழுலகத்து விரைந்தணை வார்க ளேபோல் 
அவ்வா றரனார் அடியாரை அலைத்த தீயோன் 
வெவ்வாய் நிரயத் திடைவீழ ! விரைந்து வீந்தான் . 

25 
முழுதும்பழு தேபுரி மூர்க்கன் உலந்த போதின் 
எழுதுங்கொடி போல்பவ ருட்பட ஏங்கு சுற்றம் 
முழுதும் புலர் வுற்றது ; மற்றவன் அன்ன மாலைப் 
பொழுதும்புலர் வுற்றது ; செங்கதிர் மீது போத . 

26 
அவ்வேலையில் அங்கண் அமைச்சர்கள் கூடித் தங்கள் 
கைவேறுகொள் ஈம வருங்கடன் காலை முற்றி 
வைவேலவன் றன்குல மைந்தரும் இன்மை யாலே 
செய்வேறுவி னைத்திறஞ் சிந்தனை செய்து தேர்வார் . 
" தாழுஞ்செயலின்றொரு மன்னவன் தாங்க வேண்டும் ; 
கூழும்குடி யும்முத லாயின கொள்கைத் தேனும் 

பா - ம்- வீழ்வான் . எங்குஞ் சுற்றம் . * அழதும் . 


2 


27 


அண 


மூர்த்தி நாயனார் 


157 


சூழும்படை மன்னவன் தோளிணைக் காவ லின்றி 
வாழுந்தகைத் தன் றிந்த வையகம் என்று சொன்னார் . 

28 
“ பன்முறை உயிர்கள் எல்லாம் பாலித்து ஞாலங் காப்பான் 
தன்னெடுங் குடைக்கீழ்த் தத்தம் நெறிகளில் சரித்து வாழும் 
மன்னரை இன்றி வைகும் மண்ணுல கெண்ணுங் காலை 
இன்னுயிர் இன்றி வாழும் யாக்கையை ஒக்கும் ” என்பார் . 29 
இவ்வகை பலவும் எண்ணி " இங்கினி அரசர் இல்லை ; 
செய்வகை இதுவே " என்று தெளிபவர் சிறப்பின் மிக்க 
மைவரை அனைய வேழங் கண்கட்டி விட்டால் மற்றக் 
கைவரை கைக்கொண் டார்மண் காவல்கைக் கொள்வார் என்று 
செம்மாண்வினை அர்ச்சனை நூன்முறை செய்து “ தோளால் 
இம்மாநிலம் ஏந்தஓர் ஏந்தலை ஏந்து கென்று 
பெய்ம்மாமுகில் போல்மதம் பாய்பெரு கோடை நெற்றிக் 
கைம்மாவை நறுந்துகில் கொண்டுகண் கட்டி விட்டார் . 
கண்கட்டி விடுங்களி யானை அக் காவல் மூதூர் 
மண்கொட்புற வீதி மருங்கு திரிந்து போகித் 
திண்பொற்றட மாமதில் சூழ்திரு வால வாயின் 
விண் பிற்பட ஓங்கிய கோபுரம் முன்பு மேவி . 

32 . 
நீங்கும் இர வின்கண் நிகழ்ந்தது கண்ட தொண்டர் 
ஈங்கெம்பெரு மான் அரு ளாம்எனில் இந்த வையம் 
தாங்கும் செயல் பூண்பன் " என் றுள்ளம் தளர்வு நீங்கிப் 
பூங்கொன்றை மிலைந்தவர் கோயிற் புறத்து நிற்ப . 

33 
வேழத் தரசங்கண் விரைந்து நடந்து சென்று 
வாழ்வுற் றுலகஞ்செய் தவத்தினின் வள்ள லாரைச் 
சூழ்பொற் சுடர்மாமணி மாநிலந் தோய முன்பு 
தாழ்வுற் றெடுத்துப் பிடர்மீது தரித்த தன்றே . 
மாதங்கம் எருத்தினில் வைத்தவர் தம்மைக் காணா 


1 


B 


பா- ம் 


தோளினை . 


மேவ . 


புறத்தின் நிற்ப . 


158 


திருத்தொண்டர் புராணம் 


பாதங்களின் மீது பணிந்தெழுந் தார்கள் அப்போ ( து ) 
ஓதங்கிளர் வேலையை ஒத்தொலி மிக்க தவ்வூர் . 

35 
சங்கங்கள் முரன்றன தாரைகள் ; பேரி யோடும் 
எங்கெங்கும் இயம்பின பல்லியம் ; எல்லை யில்ல 
அங்கங்கு மலிந்தன வாழ்த்தொலி ; அம்பொற் கொம்பின் 
பங்கன் அருளால்உல காள்பவர் பாங்கர் எங்கும் . 
வெங்கட்களிற் றின் மிசை நின்றும் இழிச்சி வேரித் 
தொங்கற்சுடர் மாலைகள் சூழ்முடி சூடு சாலை ! 
அங்கட்கொடு புக்கரி யாசனத் தேற்றி ஒற்றைத் 
திங்கட்குடைக் கீழ்உரி மைச்செயல் சூழ்ந்து செய்வார் .. 37 
மன்னுந் திசைவேதியில் மங்கல ஆகு திக்கண் 
துன்னுஞ் சுடர்வன்னி வளர்த்துத் துதைந்த நூல் சூழ் 
பொன்னின் கலசங்கள் குடங்கள் பூரித்த தூ நீர் 
உன்னுஞ் செயல்மந் திரயோகர் ? நிறுத்தி னார்கள் . 

38 
வந்துற்றெழு மங்கல மாந்தர்கள் தம்மை நோக்கிச் 
சிந்தைச்சிவ மேதெளி யுந்திரு மூர்த்தி யார்தாம் 
“ முந்தைச்செய லாம்அமண் போய்முதற் சைவம் ஓங்கில் 
இந்தப்புவி தாங்கி இவ் வின்னர சாள்வன் ” என்றார் . 39 
அவ்வாறு மொழிந்தது கேட்ட அமைச்ச ரோடு 
மெய்வாழ்தரு நூலறி வின் மிகு மாந்தர் தாமும் 
" எவ்வாறருள் செய்தனை மற்றவை யன்றி யாவர் 
செய்வார் ? பெரி யோய் ! எனச்சேவடி. தாழ்ந்து செப்ப . 
" வையம் முறை செய் குவனாகில் வயங்கு நீறே 
செய்யும் அபிடே கமுமாக , * செழுங்க லன்கள் 
ஐயன் அடையாளமுமாக , அணிந்து தாங்கும் 
மொய்புன் சடைமா முடியேமுடி யாவ தென்றார் . 

41 
என்றிவ்வுரை கேட்டலும் எல்லையில் கல்வி யோரும் 
வன் திண்மதி நூல்வளர் வாய்மை அமைச்சர் தாமும் 

பா - ம் - சூடுசோல . 2 யோகில் . 3 இங்கின்னர் . 4 மாகச் .. 


40 


மூர்த்தி நாயனார் 


159 


42 


43 


45 


நன்றிங்கருள் தான் " என நற்றவ வேந்தர் சிந்தை 
ஒன்றும் அர சாள்உரி மைச்செய லான உய்த்தார் . 
மாடெங்கும் நெருங்கிய மங்கல ஓசை மல்கச் 
சூடுஞ்சடை மௌலி அணிந்தவர் தொல்லை ஏனம் 
தேடுங்கழ லார் திரு வாலவாய் சென்று தாழ்ந்து 
நீடுங்களிற் றின்மிசை நீள்மறு கூடு போந்தார் . 
மின்னும் மணி மாளிகை வாயிலின் வேழ மீது 
தன்னின்றும் இழிந்து தயங்கொளி மண்ட பத்திற் 
பொன்னின் அரி மெல்லணைச் சாமரைக் காமர் பூங்கால் 
மன்னுங்குடை நீழல் இருந்தனர் வையம் தாங்கி . 
குலவுந்துறை நீதி அமைச்சர் குறிப்பின் வைகக் 
கலகஞ்செய் அமண்செய லாயின கட்டு நீங்கி 1 
நிலவுந்திரு நீற்று நெறித்துறை நீடு வாழ 
உலகெங்கும் நிரம்பிய சைவம் உயர்ந்து மன்ன . 
நுதலின் கண் விழித்தவர் வாய்மை நுணங்கு நூலின் 
பதமெங்கும் நிறைந்து விளங்கப் பவங்கள் மாற 2 
உதவுந்திரு நீறுயர் கண்டிகை கொண்ட வேணி 
முதன்மும்மையி னால்உல காண்டனர் மூர்த்தியார்தாம் . 
ஏலங்கமழ் கோதையர் தந்திறம் என்றும் நீங்கும் 
சீலங்கொடு வெம்புலன் தெவ்வுடன் வென்று நீக்கி 
ஞாலந்தனி நேமி நடாத்தி நலங்கொள் ஊழிக் 
காலம்உயிர் கட்கிட ரான கடிந்து காத்து . 
பாதம்பர மன்னவர் " சூழ்ந்து பணிந்து போற்ற 
ஏதம்பிணி யாவகை இவ்வுல காண்டு தொண்டின் 
பேதம்புரி யா அருட் பேரர சாளப் பெற்று 
நாதன்கழற் சேவடி நண்ணினர் அண்ண லாரே . 
அகல்பா றையின் வைத்து முழங்கையை அன்று தேய்த்த 
இகலார்களிற் றன்பரை ஏத்தி முருக னாராம் 


46 


48 


பா - ம்- நீக்கி . மாற்ற ; மாற்றி . 

மாற்ற ; மாற்றி . பாதம் பலமன்னர்கள் . 


160 


திருத்தொண்டர் புராணம் 


முகில் சூழ் நறுஞ்சோலையின் மொய்யொளி மாட வீதிப் 
புகலூர்வரும் அந்தணர் தந்திறம் போற்ற லுற்றாம் . 


49 


. 


16. முருக நாயனார் புராணம் 


தாது சூழும் குழல் மலையாள் தளிர்க்கை சூழும் திருமேனி, 
மீது சூழும் புனற்கற்றை வேணி நம்பர் விரும்புபதி , சோதி , 
சூழு மணிமௌலிச் சோழர் பொன்னித் திருநாட்டுப் , போது 
சூழுந் தடஞ்சோலைப் பொய்கை சூழும் பூம்புகலூர் . 
நாம மூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம்போல் அவரணிந்த 
சேம நிலவு திருநீற்றின் சிறந்த வெண்மைத் திருத்தொளியால் 
யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல ; விரைமலர் மேல் 
காமர் மதுவுண் சிறைவண்டும் களங்கம் இன்றி விளங்குமால் . 2 

நண்ணும் இசைதேர் மதுகரங்கள் நனைமென் சினையின் 
மருங்கலைய , வண்ண மதுரத் தேன்பொழிவ வாச மலர்வா 
யேயல்ல ; தண்ணென் சோலை எம்மருங்கும் சாரும் மடமென் 
சாரிகையின் , பண்ணின் கிளவி மணிவாயும் பதிகச் செழுந்தேன் 
பொழியுமால் . 

3 
வண்டு பாடப் புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன , 
கொண்ட வாச முகை அவிழ்ந்த குளிர்பங் கயங்க ளேயல்ல ;; 
அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருகச் செவி 
மடுக்கும் , தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் 
அரும்புமால் . 
ஆன் பெருமை வளஞ்சிறந்த அந்தண் புகலூர் அதுதன்னில் 
மான மறையோர் குலமரபின் வந்தார் முந்தை மறைமுதல்வர் 
ஞான வரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடிக்கீழ் 
ஊனம் இன்றி நிறை அன்பால் உருகு மனத்தார் முருகனார் . 

அடைமேல் அலவன் துயிலுணர அலர்செங் கமல வயற் 
கயல்கள் , மடைமேல் உகளும் திருப்புகலூர் மன்னி வாழுந் 

பா - ம் - குழல்மடவாள் . அரவணிந்தார் . 


முருக நாயனார் 


1611 


தன்மையராய் , விடைமேல் வருவார்க் காளான 1 மெய்ம்மைத் 
தவத்தால் அவர்கற்றைச் , சடைமேல் அணியத் திருப்பள்ளித் 
தாமம் பறித்துச் சாத்துவார் . 
புலரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கிப்போய் 
மலருஞ் செவ்வித் தம்பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறுமதி 
உலவு மருங்கு முருகுயிர்க்க , நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த 
அலகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங் கூடை களிலமைப்பார் . 
கோட்டு மலரும் நிலமலரும் குளிர் நீர் மலரும் கொழுங்கொடி 
தோட்டு மலரும் மாமலரும் சுருதி மலருந் திருவாயில் [ யின் 
காட்டு முறுவல் நிலவலரக் கனக வரையிற் பன்னகநாண் 
பூட்டும் ஒருவர் திருமுடிமேல் புனைய லாகும் மலர்தெரிந்து . 

கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோயை 
களும் , இண்டைச் சுருக்கும் தாமமுடன் இணைக்கும் ” வாச மாக்க 
களும் , தண்டிற் கட்டும் கண்ணிகளும் தாளிற் பிணைக்கும் 
பிணையல்களும் , நுண்டா திறைக்கும் தொடையல்களும் 
சமைத்து நுடங்கு நூன்மார்பர் . 

ஆங்கப் பணிக ளானவற்றுக் கமைத்த காலங் களின் 
அமைத்துத், தாங்கிக் கொடுசென் றன்பினொடுஞ் சாத்தி 
வாய்ந்த அர்ச்சனைகள் , பாங்கிற் புரிந்து பரிந்துள்ளார் ; பரமர் 
பதிகப் பற்றான , ஓங்கிச் சிறந்த அஞ்செழுத்தும் ஓவா நாவின் 
உணர்வினார் . 
தள்ளும் முறைமை ஒழிந்திட இத் தகுதி ஒழுகும் மறையவர்தான் 
தெள்ளு மறைகள் முதலான ஞானஞ் செம்பொன் வள்ளத்தித் 
அள்ளி அகிலம் ஈன்றளித்த அம்மை முலைப்பா லுடனுண்ட 
பிள்ளை யார்க்கு நண்பருமாம் பெருமை யுடையா ராயினார் . 11 
அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவார் * இருவர் அறியாமல் ! 
மன்னும் புகலூர் உறைவாரை வர்த்த மான வீச்சுரத்து 


பா - ம் -1 காளாய . - யிடத்தின் . * இசைக்கும் . தொங்கல் 
களும் . 5 களில் . - 
5 களில் . அறிவான் . 

அறிவான் . " அறியாமே . 
11 


162 


திருத்தொண்டர் புராணம் 


நன்னர் மகிழ்ச்சி மனங்கொள்ள நாளும் பூசை வழுவாமே 
பன்னும் பெருமை அஞ்செழுத்தும் பயின்றே பணிந்துபரவினார் . 

அங்கண் அமருந் திருமுருகர் அழகார் புகலிப் பிள்ளையார் , 
பொங்கு மணத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருளிச் , 
செங்கண் அடலே றுடையவர்தாஞ் சிறந்த அருளின் பொருள் 
அளிக்கத், தங்கள் பெருமான் அடிநீழல் தலையாம் நிலைமை 
சார்வுற்றார் . 

13 
அரவம் அணிந்த அரையாரை அருச்சித் தவர்தங் கழல் 
நிழற்கீழ் , விரவு புகலூர் முருகனார் மெய்ம்மைத் தொண்டின் 
திறம் போற்றிக் , காவி லவர்பால் வருவாரைக் கருத்தில் உருத்தி 
ரங்கொண்டு , பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை 
பகர்வுற்றேன் . 

14 


17. உருத்திர பசுபதி நாயனார் 

புராணம் 


1 


நிலத்தின் ஓங்கிய நிவந்தெழும் பெரும்புனல் நீத்தம் 
மலர்த்த டம்பணை வயல் புகு பொன்னிநன் னாட்டுக் 
குலத்தின் ஓங்கிய குறைவிலா நிறைகுடி குழுமித் 
தலத்தின் மேம்படு நலத்தது பெருந்திருத் தலையூர் . 
வான ளிப்பன மறையவர் வேள்வியின் வளர் தீ ; 
தேன ளிப்பன நறுமலர் செறிசெழுஞ் சோலை ; 
ஆன ளிப்பன அஞ்சுகந் தாடுவார்க் ( கு ) அவ்வூர் 
தான ளிப்பன தருமமும் நீதியுஞ் சால்பும் . 
அங்கண் மாநக ரதனிடை அருமறை வாய்மைத் 
துங்க வேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் 
செங்கண் மால்விடை யார் செழும் பொன் மலை வல்லி 
பங்க னாரடி மைத்திறம் புரிபசு பதியார் . 


2 


3 


பா - ம்- பரவுற்றேன் . 2 தடம்புவன , மேம்பதேகையது . 


உருத்திர பசுபதி நாயனார் 


163 


ஆய அந்தணர் அருமறை உருத்திரங்கொண்டு 
மாய னாரறி யாமலர்ச் சேவடி வழுத்துந் 
தூய அன்பொடு தொடர்பினில் இடையறாச் சுருதி 
நேய நெஞ்சின ராகி அத் தொழில் தலை நின்றார் . 
கரையில் கம்பலை புள்ளொலி கறங்கிட மருங்கு 
பிரச மென் சுரும் பறைந்திடக் கருவரால் " பிறழும் 
நிரைநெடுங்கயல் நீரிடை நெருப்பெழுந் தனைய 
விரைநெகிழ்ந்தசெங் கமலமென் பொய்கையுள் - மேவி . 5 
தெள்ளு தண்புனல் கழுத்தள வாயிடைச் செறிய 
உள்ளு றப்புக்கு நின்றுகை உச்சிமேற் குவித்துத் 
தள்ளு வெண்டிரைக் கங்கை நீர் ததும்பிய சடையார் 
கொள்ளும் அன்பினில் உருத்திரங் குறிப்பொடு பயின்றார் . 
அரும றைப்பய னாகிய உருத்திரம் அதனை 
வருமு றைப்பெரும் பகலும்எல் லியும்வழு வாமே 
திரும லர்ப்பொகுட் டிருந்தவன் அனையவர் சிலநாள் . 
ஒருமை உய்த்திட உமை இடம் மகிழ்ந்தவர் உவந்தார் . 7 
காதல் அன்பர்தம் அருந்தவப் பெருமையும் கலந்த 
வேத மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி 
ஆதி நாயகர் அமர்ந்தருள் செய்யமற் றவர்தாம் 
தீதி லாநிலைச் சிவபுரி எல்லையிற் சேர்ந்தார் . 
நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் 
ஆடு சேவடி அருகுற அணைந்தனர் ; அவர்க்குப் 
பாடு பெற்றசீர் உருத்திர பசுபதி யாராம் 
கூடு நாமமும் நிகழ்ந்தது குவலயம் போற்ற . 

9 
அயில் கொள் முக்குடு மிப்படை யார்மருங் கருளால் 
பயில்உருத்திர பசுபதி யார்திறம் பரசி 
எயிலு டைத்தில்லை எல்லையில் நாளைப்போ வாராம் 
செயலு டைப்புறத் திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் . 10 


6 


பா - ம்- நெஞ்சினராகியதொழில் . - பெருவரால் . 

நெடுங்கய 
நீரிடை , 4 பொய்கையின் . - மகிழ்ந்தருள் ; அறிந்தருள் . * சென்றார் . 


3 


18. திருநாளைப்போவார் நாயனார் 


புராணம் 


பகர்ந்துலகு சீர் போற்றும் பழையவளம் பதியாகும் , 
திகழ்ந்தபுனற் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரைக்கரத் 
தால் , முகந்துதர இருமருங்கும் முளரிமலர்க் கையேற்கும் , 

1 
அகன்பணை நீர் நன்னாட்டு மேற்கானாட் ( டு ) ஆதனூர் . 
தீற்றலர்பே ரொளிநெருங்கும் அப்பதியின் நிறைகரும்பின் 
சாற்றலைவன் குலைவயலில் தகட்டுவரால் எழப்பகட்டேர் 
ஆற்றலவன் கொழுக்கிழித்த சால்வழிபோய் அசைந்தேறிச் 
சேற்றலவன் கருவுயிர்க்க முருகுயிர்க்குஞ் செழுங்கமலம் . 

ஐ 
தனைமருவுஞ் சினைபொதுளி நறுவிரைசூழ் செறிதளிரில் 
தினகரமண் டலம்வருடுஞ் செழுந்தருவின் குலம் பெருகிக் 
கன மருவி அசைந்தலையக் களிவண்டு புடைசூழப் 
புனல் மழையோ ? மது மழையோ ? பொழிவொழியா பூஞ்சோலை .3 
பாளைவிரி மணங்கமழும் பைங்காய்வன் குலைத்தெங்கின் 
தாளதிர மிசைமுட்டித் தடங்கிடங்கின் எழப்பாய்ந்த 
வாளை புதை யச்சொரிந்த பழமிதப்ப வண்பலவின் 
நீளமுதிர் கனி கிழிதேன் நீத்தத்தில் எழுந்துகளும் . 
வயல்வளமும் செயல்படுபைந் துடவையிடை வருவளமும் 
வியலிடமெங் கணும்நிறைய மிக்கபெருந் திருவினவாம் 
புயலடையும் மாடங்கள் பொலிவெய்த மலிவுடைத்தாய் 
அயலிடைவே றடிநெருங்கக் குடிநெருங்கி உள தவ்வூர். 

5 
மற்றவ்வூர்ப் புறம்பணையின் வயன்மருங்கு பெருங்குலையில் 
சுற்றம்விரும் பியகிழமைத் தொழில்உழவர் கிளை துவன்றிப் 
பற்றியபைங் கொடிச்சுரைமேற் படர்ந்தபழங் கூரையுடைப் 
புற்குரம்பைச் சிற்றில்பல நிறைந்துளதோர் புலைப்பாடி . 

6 : 
கூருகிர்மெல் லடியளகின் குறும்பார்ப்புக் குழுச்சுழலும் 
வார்பயின் முன் றிலில் நின்ற வள்ளுகிர்நாய்த் துள்ளுபறழ் 

பா- ம்- இருந்தசையக் . கலைத்துளதோர் . 


2 


திருநாளைப்போவார் நாயனார் 


165 


காரிரும்பின் சரிசெறிகைக் கருஞ்சிறார் கவர்ந்தோட 
ஆர்சிறுமென் குரைப்படக்கும் அரைக்கசைத்த இருப்புமணி . 7 

வன்சிறுதோல் மிசையுழத்தி மகவுறக்கும் நிழல்மருதும் , 
தன்சினைமென் பெடையொடுங்குந் தடங்குழிசிப் புதை நீழல் , 
மென்சினைய வஞ்சிகளும் விசிப்பறை தூங் கின மாவும் , புன்றலை 
நாய்ப் புனிற்றுமுழைப் புடைத்தெங்கும் உடைத்தெங்கும் . 8 
செறிவலித்திண் கடைஞர்வினைச் செயல்புரிவை கறையாமக் 
குறியளக்க உளைக்குஞ் " செங் குடுமிவா ரணச்சேக்கை 
வெறிமலர்த்தண் * சினைக்காஞ்சி விரிநீழல் மருங்கெல்லாம் 
நெறிகுழற்புன் புலைமகளிர் நெற்குறுபாட் டொலிபரக்கும் . 9 
புள்ளுந் தண் புனற்கலிக்கும் பொய்கையுடைப் புடை எங்கும் 
தள்ளுந்தாள் நடையசையத் தளையவிழ்பூங் குவளைமது 
விள்ளும் , பைங் குழற்கதிர் நெல் மிலைச்சிய புன் புலைச்சியர்கள் 
கள்ளுண்டு களி தூங்கக் கறங்குபறை யுங்கலிக்கும் . 

10 
இப்படித்தா கியகடைஞர் இருப்பின் வரைப் பினின் வாழ்வார் ; 
மெய்ப்பரிவு சிவன்கழற்கே விளைத்தஉணர் வொடும்வந்தார் ; 
அப்பதியில் ஊர்ப்புலைமை ஆன்ற தொழில் தாயத்தார் ; 
ஒப்பிலவர் ; நந்தனார் என ஒருவர் உளரானார் . 

11 
பிறந்துணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணிப் பெருந் 
தகைபால் , சிறந்த பெருங் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் , 
மறந்தும் அயல் நினைவின்றி வருபிறப்பின் வழிவந்த , அறம்புரி 
கொள் கையராயே * அடித்தொண்டின் நெறிநின்றார் . 12 
ஊரில்விடும் பறைத்துடவை உணவுரிமை யாக்கொண்டு 
சார்பில்வருந் தொழில் செய்வார் தலை நின்றார் தொண்டினால் ; 
கூரிலைய முக்குடுமிப் படையண்ணல் கோயில் தொறும் 
பேரிகையே முதலாய முகக்கருவி பிறவினுக்கும் . 

13 
போர்வைத்தோல் விசிவார்என் றினையனவும் புகலும் இசை 
நேர்வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலைவகையில் 
பா- ம் - தூங்கிய . அழைக்கும் . திண் . 

கொள்கையின 
ராய் . 5 வழிநின்றார் .. 


2 


3 


166 


திருத்தொண்டர் புராணம் 


சேர்வுற்ற தந்திரியும் தேவர்பிரான் அர்ச்சனைகட் ( கு ) 
ஆர்வத்தி னுடன் கோரோ சனையும் இவை அளித்துள்ளார் . 14 
இவ்வகையால் தந்தொழிலின் இயன் றவெலாம் எவ்விடத்தும் 
செய்வனவும் கோயில்களில் திருவாயிற் புற நின்று 
மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் 
அவ்வியல்பில் பாடுதலு மாய்நிகழ்வார் அந்நாளில் . 

15: 
திருப்புன்கூர்ச் சிவலோகன் சேவடிகள் மிகநினைந்து 
விருப்பினொடுந் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கே 
அருத்தியினால் ஒருப்பட்டங் காதனூர் தனில் நின்றும் 
வருத்தமுறுங் காதலினால் வந்தவ்வூர் மருங்கணைந்தார் . 16 
சீரேறும் இசைபாடித் திருத்தொண்டர் திருவாயில் 
நேரேகும் பிடவேண்டும் என நினைந்தார்க் கதுநேர்வார் 
காரேறும் எயிற்புன்கூர்க் கண்ணுதலார் திருமுன்பு 
பேரேற்றை விலங்க அருள் புரிந்தருளிப் புலப்படுத்தார் . 17 
சிவலோகம் உடையவர் தந் திருவாயில் முன்னின்று 
பவலோகங் கடப்பவர் தம் பணிவிட்டுப் பணிந்தெழுந்து 
சுவலோடு வாரலையப் போவார்பின் பொருசூழல் 
அவலோடும் அடுத்ததுகண் ( டு ) ஆதரித்துக் குளந்தொட்டார் .18 
வடங்கொண்ட பொன்னிதழி மணிமுடியார் திருவருளால் 
தடங்கொண்ட குளத்தளவு சமைத்ததற்பின் தம்பெருமான் 
இடங்கொண்ட கோயில்புறம் வலங்கொண்டு பணிந்தெழுந்து 
கடங்கொண்டு விடைகொண்டு தம்பதியில் ? நண்ணினார் . 

19 . 
இத்தன்மை ஈசர்மகிழ் பதிபலவுஞ் சென்றிறைஞ்சி 
மெய்த்த திருத் தொண்டு செய்து விரவுவார் மிக்கெழுந்த 
சித்தமொடுந் திருத்தில்லைத் திருமன்று சென் றிறைஞ்ச 
உய்த்தபெருங் காதலுணர் ( வு ) ஒழியாது வந்து திப்ப . 20 . 
அன்றிரவு கண் துயிலார் ; புலர்ந்ததற்பின் அங்கெய்த 
ஒன்றியணை தருதன்மை உறுகுலத்தோ டிசைவில்லை 

பா - ம் - கடந்தவர் . தம்பதியை . 


2 


திருநாளைப்போவார் நாயனார் 


167 


என் றிதுவும் எம்பெருமான் ஏவல் ” எனப் போக்கொழிவார் ; 
நன்றுமெழுங் காதல்மிக 1 “ நாளைப்போ வேன் என்பார் . 21 
" நாளைப்போ வேன் என்று நாள்கள் செலத் தரியாது 
பூளைப்பூ வாம்பிறவிப் பிணிப்பொழியப் போவாராய்ப் 
பாளைப்பூங் கமுகுடுத்த பழம்பதியின் நின்றும்போய் 
வாளைப்போத் தெழும்பழனஞ் சூழ்தில்லை மருங்கணை வார் . " 
செல்கின்ற போழ்தந்தத் திருவெல்லை பணிந்தெழுந்து 
பல்குஞ்செந் தீவளர்த்த பயில்வேள்வி எழும்புகையும் 
மல்குபெருங் கிடையோது மடங்கள் நெருங் கினவுங்கண் ( டு ) 
அல்குந் தம் குல நினைந்தே அஞ்சி அணைந் திலர்நின்றார் . 
நின்றவர் அங் கெய்தரிய பெருமையினை நினைப்பார் " முன் 
சென் றிவையுங் கடந்தூர்சூழ் எயிற்றிருவா யிலைப்புக்கார் ; " 
குன் றனைய மாளிகைகள் தொறுங்குலவும் வேதிகைகள் 
ஒன்றியமூ வாயிரம்அங் குளஎன்பார் ஆகுதிகள் . 

24 
" இப்பரிசா யிருக்கவெனக் கெய்தல் அரி " தென்றஞ்சி 
அப்பதியின் மதிற்புறத்தின் ஆராத பெருங்காதல் 
ஒப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளுருகிக் கைதொழுதே 
செப்பரிய திருவெல்லை வலங்கொண்டு செல்கின்றார் . 
இவ்வண்ணம் இரவுபகல் வலஞ்செய்தங் கெய்தரிய 
அவ்வண்ணம் நினைந்தழிந்த அடித்தொண்டர் அயர்வெய்தி 
“ மைவண்ணத் திருமிடற்றார் மன்றில் நடங் கும்பிடுவ 
தெவ்வண்ணம் ” எனநினைந்தே ஏசறவி னொடுந்துயில்வார் . 26 
" இன்னல் தரும் இழிபிறவி இது தடை ” என் றே துயில்வார் ; 
அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்தருளி 
மன்னுதிருத் தொண்டரவர் வருத்தமெலாந் தீர்ப்பதற்கு 
முன்னணைந்து கனவின் கண் முறுவலொடும் அருள் செய்வார் . 27 
“ இப்பிறவி போய்நீங்க எரியினிடை நீமூழ்கி 
முப்புரி நூல் மார்பருடன் முன்னணைவாய் ” என்னமொழிந்( து ) 
பா - ம்- காதலினால் . மருங்கணைந்தார் . 

3 வாயிலைப் 
புக்கால் . என மொழிந்த . 


2 


168 


திருத்தொண்டர் புராணம் 


1 


அப்பரிசே தில்லைவாழ் அந்தணர்க்கும் எரியமைக்க 
மெய்ப்பொருளா னார் அருளி அம்பலத்தே மேவினார் . 

28 
தம்பெருமான் பணிகேட்ட தவமறையோர் எல்லாரும் 
அம்பலவர் திருவாயின் முன் ( பு ) அச்ச முடன் ஈண்டி 
எம்பெருமான் அருள் செய்த பணிசெய்வோம் ” என்றேத்தித் 
தம்பரிவு பெருகவருந் திருத்தொண்டர் பாற்சார்ந்தார் . 29 

“ ஐயரே ! அம்பலவர் அருளால் இப் பொழுதணைந்தோம் ; 
வெய்ய அழல் அமைத்து மக்குத் தரவேண்டி " எனவிளம்ப , நையு 
மனத் திருத்தொண்டர் " நான்உய்த்தேன் எனத் தொழுதார் ;; 
தெய்வ மறை முனிவர்களும் தீயமைத்த படி மொழிந்தார் . 30 

மறையவர்கள் மொழிந்ததற்பின் தென்றிசையின் மதிற் 
2 றத்துப் , பிறையுரிஞ்சுந் திருவாயின் முன்னாகப் பிஞ்ஞகர்தம் , 
இறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்த குழிஎய்தி , 
இறையவர்தாள் மனங்கொண்டே எரிசூழ வலங்கொண்டார்.31 

கைதொழுது , நடமாடுங் கழலுன்னி அழல்புக்கார் ; எய்திய 
அப் பொழுதின்கண் எரியின் கண் இம்மாயப் , பொய்தகையும் 
உருவொழித்துப் புண்ணியமா முனிவடிவாய் , மெய் திகழ் 
இவண் ணூல்விளங்க வேணிமுடி கொண்டெழுந்தார் . 

32 
செந்தீமேல் எழும்பொழுது செம்மலர்மேல் வந்தெழுந்த 
அந்தணன்போல் தோன்றினார் ; அந்தரதுந் துபிநாதம் 
வந்தெழுந்த ( து ) இருவிசும்பில் ; " வானவர்கள் மகிழ்ந்தார்த்துப் 
பைந்துணர்மந் தாரத்தின் பனிமலர்மா ரிகள் பொழிந்தார் . 33 
திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைதொழுதார் ; 
வரவரிய தொண்டர்களும் பணிந்துமனம் களிபயின்றார் ; 
அருமறைசூழ் திருமன்றில் ஆடுகின்ற கழல் வணங்க 
வருகின்றார் திருநாளைப் போவாராம் மறைமுனிவர் . 

34 
தில்லைவாழ் அந்தணரும் உடன் செல்லச் சென்றெய்திக் 
கொல்லைமான் மறிக்கரத்தார் கோபுரத்தைத் தொழுதிறைஞ்சி 
பா - ம் - என்றேகித் . முந் நூல் விளங்க . 

முந் நூல் விளங்க . 3 உயர்விசும்பில் .. 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


169 


ஒல்லைபோய் உட்புகுந்தார் ; உலகுய்ய நடமாடும் 
எல்லையினைத் தலைப்பட்டார் யாவர்களுங் கண்டிலரால் . 35 
அந்தணர்கள் அதிசயித்தார் ; அருமுனிவர் துதிசெய்தார் ; 
வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மைவினை மாசறுத்துச் 
சுந்தரத்தா மரைபுரையுந் துணையடிகள் தொழுதிருக்க 
அந்தமிலா ஆனந்தப் பெருங்கூத்தர் அருள்புரிந்தார் . 

36 
மாசுடம்பு விடத்தீயின் மஞ்சனஞ்செய் தருளியெழுந் ( து ) 
ஆசில்மறை முனியாகி அம்பலவர் தாளடைந்தார் 
தேசுடைய கழல்வாழ்த்தித் திருக்குறிப்புத் தொண்டர்வினைப் 
பாசமற முயன்றவர்தம் 2 திருத்தொண்டின் பரிசுரைப்பாம் . 37 


19. திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


புராணம் 


4 . 


ஏயு மாறுபல் உயிர்களுக் கெல்லையில் கருணைத் 
தாய னாள் தனி யாயின தலைவரைத் தழுவ 
ஆயு நான்மறை போற்றநின் றருந்தவம் புரியத் 
தூய மா தவம் செய்தது தொண்டைநன் னாடு . 

1 
நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த 
தன்மை மேவிய தலைமைசால் " பெருங்குடி தழைப்ப 
வன்மை ஓங்கெயில் வளம்பதி பயின்றது வரம்பின் 
தொன்மை மேன்மையில் நிகழ்பெருந் தொண்டைநன் னாடு . 2 
நற்றி றம்புரி பழையனூர்ச் சிறுத்தொண்டர் நவைவந் ( து ) 
உற்ற போதுதம் உயிரையும் வணிகனுக் கொருகால் 
சொற்ற மெய்ம்மையுந் தூக்கி அச் சொல்லையே காக்கப் 
பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு . 
ஆணை யாமென நீறுகண் ( டு ) “ அடிச்சேரன் என்னும் 
சேணு லாவுசீர்ச் சேரனார் திருமலை நாட்டு 
பா - ம்- உட்புக்கார் . முயன்றவர்செய் . 

தகைமைசால் . 
" நிகழ்வது பெருந் தொண்டைநாடு . 


3 


2 


8 


170 


திருத்தொண்டர் புராணம் 


சு 


7 


வாணி லாவுபூண் வயவர்கள் மைத்துனக் கேண்மை 
பேண நீடிய முறையது பெருந்தொண்டை நாடு . 
கறைவி ளங்கிய கண்டர்பாற் காதல் செய் முறைமை ! 
நிறைபு ரிந்திட நேரிழை அறம்புரிந் ததனால் 
பிறையு ரிஞ் ( சு ) எயிற் பதிபயில் “ பெருந்தொண்டை நாட்டு ! 
முறைமை யா ” மென உலகினில் மிகுமொழி உடைத்தால் . 5 . 
தாவில் செம்மணி அருவியா றிழிவன சாரல் ; 
பூவில் வண்டினம் புதுநற ( வு ) அருந்துவ புறவம் ; 
வாவி நீள்கயல் வரம்பிற உகைப்பன மருதம் ; 
நீவி நித்திலம் பரத்தியர் உணக்குவ நெய்தல் . 

6 
குறவர் பன்மணி அரித்( து )இதை விதைப்பன குறிஞ்சி , 
கறவை ஆன் நிரை மானுடன் பயில்வன கானம் ; 
பறவை தாமரை யிருந்திற வருந்துவ பழனம் ; 
ஈறவ முள்மருப் பணங்கயர் வனகழிச் சூழல் . 
கொண்டல் வானத்தின் மணிசொரி வனகுல வரைப்பால் ; 
தண்டு ணர்க்கொன்றை பொன் சொரி வன தள வயற்பால் ; 
வண்டல் முத்தநீர் மண்டுகால் சொரிவன வயற்பால் ; 
கண்டல் முன் துறைக் கரிசொரி வனகலங் கடற்பால் . 

8 
தேனி றைந்தசெந் தினையிடி தருமலைச் சீறூர் ; 
பானி றைந்தபுற் பதத்தன முல்லை நீள் பாடி ; 
தூநெலன்னம்நெய் கன்னலின் கனிய தண் டுறையூர் ; 
மீனி றைந்தபே ருணவின வேலைவைப் பிடங்கள் . 
குழல் செய் வண்டினங் குறிஞ்சியாழ் முரல்வன குறிஞ்சி ; 
முழவு கார்கொள முல்லைகள் முகைப்பன முல்லை ; 
மழலை மென்கிளி மருதமர் சேக்கைய மருதம் ; 
நிழல் செய் கைதைசூழ் நெய்தலங் கழியன நெய்தல் . 

10 
மல்கும் அப்பெரு நிலங்களில் வரைபுணர் குறிஞ்சி 
எல்லை எங்கணும் இறவுளர் ஏனல் முன் விளைக்கும் 
பல்பெ ரும்புனம் பயில்வன படர் சிறைத் தோகை 
சொல்லும் அப்புனங் காப்பவுஞ் சுரிகுழல் தோகை . 

பா - ம் - செய்ம்முறைமை . நாடு . படர்வன பயில் . 


2 


3 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


171 


அங்கண் வான் மிசை அரம்பையர் கருங்குழற் சுரும்பு 
பொங்கு பூண்முலைக் கொடிச்சியர் குழல் மூழ்கிப் போகாச் 
செங்கண் மால்விடை யார்திருக் காளத்தி என்னும் 
மங்குல் சூழ்வரை நிலவிய வாழ்வினால் மல்கும் . 

12 
பேறு வேறுசூழ் இமையவர் அரம்பையர் பிறந்து 
மாறில் வேடரும் மாதரு மாகவே வணங்கும் 
ஆறு சூழ்சடை அண்ணலார் திருவிடைச் சுரமும் 
கூறு மேன்மையின் மிக்கதந் நாட்டுவண் குறிஞ்சி . 

13 ; 
அம்பொன் வார்குழற் கொடிச்சிய ருடன் அர மகளிர் 
வம்பு லாமலர்ச் சுனைபடிந் தாடுநீள் வரைப்பின் 
உம்பர் நாயகர் திருக்கழுக் குன்றமும் உடைத்தால் 
கொம்பர் வண்டுசூழ் குறிஞ்சிசெய் தவங்குறை உளதோ ? 

14 
கோல முல்லையும் குறிஞ்சியும் அடுத்தசில் லிடங்கள் 
நீல வாட்படை நீலிகோட் டங்களும் நிரந்து 
கால வேனிலிற் கடும்பகற் பொழுதினைப் பற்றிப் 
பாலை யுஞ்சொல லாவன 1 உளபரல் முரம்பு . 

15 
சொல்லும் எல்லையின் புறத்தன துணர்ச்சுரும் பலைக்கும் 
பல்பெ ரும்புனற் கானியா றிடையிடை பரந்து 
கொல்லை மெல்லிணர்க் குருந்தின் மேற் படர்ந்தபூம் பந்தர் 
முல்லை மென்புதல் முயலுகைத் தடங்கு நீள் முல்லை . 

16 
பிளவு கொண்டதண் மதிநுதற் பேதையர் எயிற்றைக் 
களவு கொண்டது தளவெனக் களவலர் தூற்றும் ; 
அளவு கண்டவர் குழல் நிறங் கனியும் அக் களவைத் 
தளவு கண்டெதிர் சிரிப்பன தமக்குமுண் டென்று . 

17 
மங்கை யர்க்குவாள் விழியிணை தோற்றமான் குலங்கள் 
எங்கும் ; மற்றவ ரிடைக்கிடை மலர்க்கொடி எங்கும் ; 
அங்கண் “ முல்லையின் தெய்வ ” மென் றருந்தமிழ் உரைக்கும் 
செங்கண் மால் தொழுஞ்சிவன் மகிழ் திருமுல்லை வாயில் . 18 


ம் -1 சொல்லலாவன . 


172 


திருத்தொண்டர் புராணம் 


நீறு சேர் திரு மேனியர் நிலாத்திகழ் முடிமேல் 
மாறில் கங்கைதான் அவர்க்கு மஞ் சனந்தர அணைந்தே 
ஊறு நீர்தரும் ஒளிமலர்க் கலிகைமா நகரை 
வேறு தன்பெரு வைப்பென விளங்குமா முல்லை . 

19 
வாச மென்மலர் மல்கிய முல்லைசூழ் மருதம் 
வீசு தெண்டிரை நதிபல மிக்குயர்ந் தோடிப் 
பாச டைத்தடந் தாமரைப் பழனங்கள் மருங்கும் 
பூசல் வன்கரைக் குளங்களும் ஏரியும் புகுவ . 

20 
துங்க மாதவன் சுரபியின் திருமுலை சொரிபால் 
பொங்கு தீர்த்தமாய் நந்திமால் வரைமிசைப் போந்தே 
அங்கண் நித்திலம் சந்தனம் அகிலொடு மணிகள் 
பங்கயத்தடம் நிறைப்பவந் திழிவது பாலி . 

21 
பிள்ளை தைவரப் பெருகுபால் சொரிமுலைத் தாய்போல் 
மள்ளர் வேனிலின் மணல் திடர் பிசைந்துகை வருட 
வெள்ள நீரிரு மருங்குகால் வழிமிதந் தேறிப் 
பள்ள நீள்வயல் பருமடை உடைப்பது பாலி . 

22 
அனைய வாகிய நதிபரந் தகன் பணை மருங்கில் 
கனைநெடும்புனல் நிறைந்து திண் கரைப்பெருங் குளங்கள் 
புனையி ருங்கடி மதகுவாய் திறந்திடப் புறம்போய் 
வினைஞ ரார்ப்பொலி எடுப்பநீர் வழங்குவ வியன்கால் . 23 
மாறில் வண்பகட் 5 டேர்பல நெருங்கிட வயல்கள் 
சேறு செய்பவர் செந்நெலின் வெண்முளை சிதறி 
நாறு வார்ப்பவர் பறிப்பவர் நடுபவ ரான 
வேறு பல்வினை யுடைப்பெருங் கம்பலை மிகுமால் . 
வரும்பு னற்பெருங் கால்களை மறித்திட வாளை 
பெருங்கு லைப்பட விலங்குவ பிறங்கு நீர்ப் பழனம் ; 
நெருங்கு சேற்குல முயர்த்துவ நீள்கரைப் படுத்துச் 
சுருங்கை நீர்வழக் கறுப்பன பருவரால் தொகுதி . 

25 
பா - ம்- வாக்கு . மிக்குயர்ந்தோங்கிப் . * நீத்தமாய் . • கரைப் 
பொரும் . வன்பகட் . 


24 


5 . 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


173 


26 | 


27 : 


28 . 


தளைத்த டம்பணை எழுந்தசெந் தாமரைத் தவிசின் 
இளைத்த சூல்வளை கண்படுப் பன இடை எங்கும் ; 
விளைத்த பாசொளி விளங்கு நீள் விசும்பிடை ஊர்கோள் 
வளைத்த மாமதி போன்றுள மருத நீர் வைப்பு . 
ஓங்கு செந்நெலின் புடையன உயர்கழைக் கரும்பு ; 
பூங்க ரும்பயல் மிடைவன பூகம் ; அப் பூகப் 
பாங்கு நீள்குலைத் தெங்குபைங் கதலிவண் பலவு 
தூங்கு தீங்கனிச் சூத நீள் வேலிய சோலை . 
நீடு தண்பணை உடுத்த நீள் மருங்கின ; நெல்லின் 
கூடு துன்றிய இருக்கைய ; விருந்தெதிர் கொள்ளும் 
பீடு தங்கிய பெருங்குடி மனையறம் பிறங்கும் 
மாடம் ஒங்கிய மறுகின ; மல்லல்மூ தூர்கள் . 
தொல்லை நான்மறை முதற்பெருங் கலையொலி துவன்றி 
இல்ல றம்புரிந் தாகுதி வேள்வியில் எழுந்த 
மல்கு தண்புகை மழைதரு முகிற்குலம் பரப்பும் 
செல்வம் ஒங்கிய திருமறை யவர் செழும் பதிகள் . 
தீது நீங்கிடத் தீக்கலி யாம் அவு ணற்கு 
நாதர் தாம் அருள் புரிந்தது ; நல்வினைப் பயன்செய் 
மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் 
பூதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும் . 
அருவி தந்தசெம் மணிகளும் , புறவில் ஆய் மலரும் 
பருவி ஓடைகள் நிறைந்திழி பாலியின் கரையின் 
மருவு கங்கைவாழ் சடையவர் மகிழ்ந்தமாற் பேறாம் 
பொருவில் கோயிலும் சூழ்ந்ததப் பூம்பணை - மருதம் . 
விரும்பு மேன்மையென் பகர்வது ? விரிதிரை நதிகள் 
அருங்க ரைப்பயில் சிவாலயம் அனேகமும் அணைந்து 
பருங்கை யானையை உரித்தவர் இருந்த அப் பாசூர் 
மருங்கு சூழ்தவம் புரிந்ததன் றோ ? மற்ற மருதம் . 


29 . 


30 


31 


32 


2 


F 


திண்புகை. 


பா - ம் - நீள்வைப்பு . 
புறம்பவண . 


பூதிசாதனர் .. 


174 


திருத்தொண்டர் புராணம் 


பூம ரும்புனல் வயற்களம் பாடிய பொருநர் 
தாம ருங்கிளை யுடன் தட மென்மலர் மிலைந்து 
மாம ருங்குதண் ணீழலின் மருதயாழ் முரலும் 
காமர் தண்பணைப் புறத்தது கருங்கழி நெய்தல் . 

33 
தூய வெண்டுறைப் பரதவர் தொடுப்பன வலைகள் ; 
சேய நீள்விழிப் பரத்தியர் தொடுப்பன செருந்தி ; 
ஆய பேரளத் தளவர்கள் அளப்பன உப்பு ; 
சாயன் மெல்லிடை அளத்தியர் அளப்பன தரளம் . 

34 
கொடுவினைத்தொழில் நுளையர்கள் கொடுப்பன கொழுமீன் ; 
படும் ணற்கரை நுளைச்சியர் கொடுப்பன பவளம் ; 
தொடுக டற்சங்கு துறையவர் குளிப்பன ; அவர்தம் 
வடுவ கிர்க்கண்மங் கையர்குளிப் பனமணற் கேணி . 

35 
சுழிப்பு னற்கடல் ஓதமுன் சூழ்ந்துகொண் டணிய 
வழிக்கரைப்பொதிப் பொன் ‘ னவிழ்ப் பனமலர்ப் புன்னை ; 
விழிக்கு நெய்தலின் விரைமலர்க் கட்சுரும் புண்ணக் 
கழிக்க ரைப் பொதி சோறவிழ்ப் பன மடற் கைதை . 

38 
காயல் வண்கரைப் புரைநெறி அடைப்பன கனிமுட் 
சேய தண்ணறுஞ் செழுமுகை செறியுமுண் டகங்கள் ; 
ஆய நுண்மணல் வெண்மையை மறைப்பன அன்னம் 
தாய முன்றுறைச் சூழல் சூழ் ஞாழலின் தாது . 

37 
வாம்பெருந்திரை வளாகமுன் குடிபயில் வரைப்பில் 
தாம்ப ரப்பிய கயல்களின் விழிக்கயல் தவிரக் 
காம்பி னேர்வருந் தோளியர் கழிக்கயல் விலை செய் 
தேம்பொ திந்தசின் மழலைமென் மொழியசெவ் வழியாழ் . 38 
மருட்கொ டுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை 
நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்கவென் றெழுதும் 
ஒருத்தர் தம்பெருங் கோயிலின் ஒருபுறஞ் சூழ்ந்த 
திருப்ப ரப்பையும் உடையதத் திரைக்கடல் வரைப்பு . 39 

பா - ம்- மலைந்து . மென்னடை .. * பொ திபொன் . 4 கழிக் 
கடைப் . வன்கரைப் . 

வைப்பு . 


. 


6 


( 


2 


5 


கயல்முள் . 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனா 


175 


40 


மெய்த ரும்புகழ்த் திருமயி லாபுரி விரைசூழ் 
மொய்த யங்குதண் பொழில்திரு வான்மியூர் முதலாப் 
பைத ரும்பணி அணிந்தவர் பதியெனைப் பலவால் 
நெய்தல் எய்தமுன் செய்த அந் நிறைதவம் சிறிதோ ? 
கோடு கொண்டெழும் திரைக்கடற் பவளமென் கொழுந்து 
மாடு மொய்வரைச் சந்தனச் சினைமிசை வளரும் 
நீடு நெய்தலும் குறிஞ்சியும் புணர் நிலம் பலவால் 
-ஆடு நீள்கொடி மாடமா மல்லையே அனைய . 


41 


42 


43 


மலைவி ழிப்பன எனவயற் சேல்வரைப் பாறைத் 
தலையு கைப்பவும் தளைச்செறு விடை நெடுங் கருமான் 
கலைகு திப்பன கரும்பகட் டேர் நிகர்ப் பவுமாய் 
அலைபு னற்பணை குறிஞ்சியோ டணைவன அனேகம் . 
புணர்ந்த ஆனிரைப் புறவிடைக் குறுமுயல் , பொருப்பின் 
அணைந்த வான்மதி முயலினை இனமென அணைந்து 
மணங்கொள் கொல்லையில் வரகுபோர் மஞ்சன வரைக்கார் 

ணைந்து முல்லையுங் குறிஞ்சியுங் கலப்பன எங்கும் . 
"கவரும் மீன்குவை கழியவர் கானவர்க் களித்துச் 
சிவலும் சேவலும் மாறியும் சிறுகழிச் சியர்கள் 
அவரை ஏன லுக் கெயிற்றியர் பவளமுத் தளந்தும் 
உவரி நெய்தலும் கானமும் கலந்துள ஒழுக்கம் . 
அயல்ந றும்புற வினில் இடைச் சியர் அணி நடையும் 
வியன்நெடும்பணை உழத்தியர் சாயலும் விரும்பி 
இயலும் அன்னமும் தோகையும் எதிர்எதிர் பயில 
வயலும் முல்லையும் இயைவன பலவுள மருங்கு . 
மீளும் ஓதமுன் கொழித்தவெண் தரளமும் கமுகின் 
பாளை உக்கவும் விரவலிற் பரத்தியர் பணைமென் 
தோளு முத்தியர் மகளிர் மா றாடிமுன் தொகுக்கும் 
நீளூ நெய்தலும் மருதமும் கலந்துள நிலங்கள் . 
பா - ம்- செறிவிடை. மஞ்சென . 

ஓதமங் . 


44 


45 


46 


176 


திருத்தொண்டர் புராணம் 


ஆய நானிலத் தமைதியில் தத்தமக் கடுத்த 
மேய செய்தொழில் வேறுபல் குலங்களின் விளங்கித் 
தீய என்பன கனவிலும் நினைவிலாச் சிந்தைத் 
தூய மாந்தர்வாழ் தொண்டைநாட் டியல்புசொல் வரைத்தோ ? 
இவ்வ ளந்தரு பெருந்திரு நாட்டிடை என்றும் 
மெய்வ ளந்தரு சிறப்பினால் உலகெலாம் வியப்ப 
எவ்வு கங்களும் உள்ள " தென் றியாவரும் ஏத்தும் 
கைவி ளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம் . 

48 : 
ஆன தொல் நகர் அம்பிகை தம்பெரு மானை 
மான அர்ச்சனை யாலொரு காலத்து வழிபட் ( டு ) 
ஊன மில் அறம் அனேகமும் உலகுய்ய வைத்த 
மேன்மை பூண்ட அப் பெருமையை அறிந்தவா விளம்பில் . 49 . 
வெள்ளி மால்வரைக் கயிலையில் வீற்றிருந் தருளித் 
துள்ளு வார்புனல் வேணியார் அருள்செயத் தொழுது 
தெள்ளு வாய்மையின் ஆகமத் திறனெலாந் தெரிய 
உள்ள வாறுகேட் டருளினாள் உலகைஆளுடையாள் . 50 
எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர்தாம் விரும்பும் 
உண்மை யாவது பூசனை எனவுரைத் தருள 
அண்ண லார் தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் 
பெண்ணின் நல்லவ ளாயின, பெருந்தவக் கொழுந்து . 51 

நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாய கன் திரு உள்ளத்து 
மகிழ்ந்தே , அங்கண் எய்திய முறுவலுந் தோன்ற “ அடுத்த தென் 
கொல் நின் பால் ” என வினவ , “ இங்கு நாத ! நீ மொழிந்த ஆ. 
கமத்தின் இயல்பினால் உனை அர்ச்சனை புரியப் , பொங்கு கின்ற 
தென் ஆசை ” என் றிறைஞ்சிப் போக மார்த்தபூண் முலையினாள் 
போற்ற . 

52, 
தேவ தேவனும் அதுதிரு வுள்ளஞ் செய்து தென்றிசை 
மிக்கசெய் தவத்தால் , யாவ ருந்தனை அடைவது மண்மேல் என் 

பா - ம்- தெளிய . அருளிய . 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


177 


றும் உள்ளது காஞ்சி ; மற் றதனுள் , மா அமர்ந்தநம் இருக்கை 
யில் அணைந்து மன்னுபூசனை மகிழ்ந்துசெய் வாய் ” என் ( று ) , 
ஏவ எம்பெரு மாட்டியும் பிரியா இசைவு கொண்டெழுர் 
தருளுதற் கிசைந்தாள் . 

53 
ஏத மில்பல யோனியெண் பத்து நான்கு நூ றாயி ரந்த 
னுள் 1 வைத்த , பேத மும் புரந் தருளும் அக் கருணைப் 
பிரான்மொ ழிந்தஆ கமவழி பேணீப் , போது நீர்மையில் தொழு 
தனள் போதப் பொருப்பில் வேந்தனும் விருப்பில்வந் தெய்தி , 
மாத வம்புரிந் தருளுதற் கமைந்த வளத்தொ டும்பரி சனங்களை 
விடுத்தான் . 

துன்னு பல்லுயிர் வானவர் முதலாச் சூழ்ந்து டன் செலக் 
காஞ்சியில் அணையத் , தன்னை நேர்வரும் பதுமமா நாகம் 
தம்பி ராட்டிதாள் தலைமிசை வைத்தே , " அன்னை யாயுல கனைத் 
தையும் ஈன்றாய் ! அடியனேன் உறை பிலமத னிடையே , மன்னு 
கோயில் கொண் டருளுவாய் என்ன மலைம டந்தைமற் றதற் 
கருள் புரிந்து . 

55 
அங்கு மண்ணுல கத்துயிர் தழைப்ப அளவில் இன்பத்தி 
னருட்கரு விருத்தித் , திங்கள் தங்கிய புரிசடை யார்க்குத் திருந்து 
பூசனை விரும்பினள் செய்ய , எங்கும் நாடவுந் திருவிளை யாட்டால் 
ஏக மாமுதல் எதிர்ப்படா தொழியப் , பொங்கு மாதவஞ் செய்து 
காண்பதற்கே புரிவு செய்தனள் பொன்மலை வல்லி . 

56 
நெஞ்சம் ஈசனைக் காண்பதே விரும்பி நிரந்த ரந்திரு வாக் 
கினில் நிகழ்வ ( து ) , அஞ்செ ழுத்துமே ஆகஆளுடைய அம்மை 
செம்மலர்க் கைகுவித் தருளித் , தஞ்ச மாகிய அருந்தவம் புரியத் 
தரிப்ப ரே அவள் தனிப்பெருங் கணவர் , வஞ்சம் நீக்கிய 
மாவின்மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண . 57 

கண்ட போதிலப் பெருந்தவப் பயனாம் கம்பம் மேவிய தம் 
பெரு மானை , வண்டு லாங்குழற் கற்றைமுன் தாழ வணங்கி வந் 
தெழும் ஆசைமுன் பொங்கக் , கொண்ட காதலின் விருப்பள 

பா - ம்- நூறாயிரமதில் .. கைகுவித் திறைஞ்சித். 
12 


178 


திருத்தொண்டர் புராணம் 


வின் றிக் குறித்த பூசனைக் கொள்கை மேற் கொண்டு , தொண்டை 
யங்கனி வாயுமை நங்கை தூய அர்ச்சனை தொடங்குதல் 
புரிவாள் . 

58 
உம்பர் நாயகர் பூசனைக் கவர் தாம் உரைத்த ஆகமத் துண் 
மையே தலைநின் ( று ) , எம்பி ராட்டி அர்ச் சனை புரி வதனுக் கியல் 
பில் வாழ்திருச் சேடிய ரான , கொம்பனார்கள் பூம் பிடகை கொண் 
டணையக் குலவு மென் தளிர் அடியிணை ஒதுங்கி , அம்பி காவன 
மாந்திரு வனத்தி லான தூநறும் புதுமலர் கொய்தாள் . 59 

கொய்த பன்மலர் கம்பைமா நதியிற் குலவு மஞ்சனம் நிலவு 
மெய்ப் பூச்சு , நெய்த ருங்கொழுந் தூபதீ பங்கள் நிறைந்த 
சிந்தையில் நீடிய அன்பின் , மெய்த ரும்படி வேண்டின எல்லாம் 
வேண்டும் போதினில் உதவமெய்ப் பூசை , எய்த ஆகம விதி 
யெலாஞ் செய்தாள் உயிர்கள் யாவையும் ஈன்றஎம் பிராட்டி .60 

கரந்த ரும்பயன் இதுவென உணர்ந்து கம்பம் மேவிய உம் 
பர் நா யகர்பால் , நிரந்த காதல் செய் உள்ளத்த ளாகி நீடு நன் 
மைகள் யாவையும் பெருக , வரந்த ரும்பொரு ளாம்மலை வல்லி 
மாறி லாவகை மலர்ந்தபே ரன்பால் , சிரம்ப ணிந்தெழு பூசை 
நாடோறும் திருவு ளங்கொளப் பெருகிய தன்றே . 

61 
நாத ரும்பெரு விருப்பொடு நயந்து நங்கை யர்ச்சனை செய் 
யும் அப் பொழுதில் , காதல் மிக்கவோர் ? திருவிளை யாட்டில் 
கனங்குழைக்கருள் புரிந்திட வேண்டி , ஓத மார்கடல் 3 ஏழு 
மொன் றாகி ஓங்கி வானமும் உட்படப் பரந்து , மீது செல்வது 
போல்வரக் கம்பை வெள்ள மாந்திரு வுள்ளமுஞ் செய்தார் . 62 

அண்ண லார் அருள் வெள்ளத்தை நோக்கி அங்கயற்கண்ண 
தம்பெரு மான்மேல் , விண்ணெ லாங்கொள வரும் பெரு வெள் 
ளம் மீதுவந்துறும் எனவெருக் கொண்டே , உண்ணி லாவிய 
பதைப்புறு காத லுடன் தி ருக்கையால் தடுத்தும் நில் லாமை , 
தண்ணி லாமலர் வேணி யினாரைத் தழுவிக் கொண்டனள் 
தன்னையே ஒப்பாள் . 

3 
பாம்- பூசவனகொள்கை , - மிக்கதோர் . ஓதமாகடல் . தடுக்க . 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


179 


மலைக்கு லக்கொடி பரிவுறு பயத்தால் மாவின் மேவிய 
தேவநா யகரை , முலைக்கு வட்டொடு வளைக்கையால் நெருக்கி 
முறுகு காதலால் இறுகிடத் தழுவச் , சிலைத்த னித்திரு நுதல் திரு 
முலைக்கும் செந்தளிர்க்கரங்களுக்கும் மெத் தெனவே , கொலைக்க 
ளிற்றுரி புனைந்ததம் மேனி குழைந்து காட்டினார் விழைந்த 
கொள் கையினார் . 

64 
கம்பர் கா தலி தழுவமெய் குழையக் கண்டு நிற்பவுஞ் சரிப் 
பவு மான , உம்ப ரேமுதல் யோனிகள் எல்லாம் உயிரும் யாக் 
கையும் உருகியொன் றாகி , " எம்பி ராட்டிக்கு மெல்லிய ரானார் 
என்றும் ஏகம்பர் என்றெடுத் தேத்த , வம்பு லாமலர் நிறைய 
விண் பொழியக் கம்பை யாறுமுன் வணங்கிய தன்றே . 65 


பூதி யாகிய புனித நீ நாடிப் பொங்கு கங்கைதோய் முடிச் 
சடை புனைந்து , காதில் வெண்குழை கண்டிகை தாழக் கலந்த 
யோகத்தின் மருவிய கருத்தால் , ஆதி தேவனா ராயுமா தவஞ் 
செய் அவ்வ ரங்கொலோ அகிலமீன் றளித்த , மாது மெய்ப்பயன் 
கொடுப்பவே கொண்டு வளைத்த ழும்புடன் முலைச்சுவ 
டணிந்தார் . 

68 


கோதி லாவமு தனையவள் முலைக்குக் குழைந்த தம்மண 
வாள நற் கோலம் , மாது வாழவே காட்டி முன் நின்று வரங்கள் 
வேண்டுவ கொள்க " என் றருள , வேத காரண ராயஏ கம்பர் 
விரைம லர்ச்செய்ய தாமரைக் கழற்கீழ் , ஏதம் நீங்கிய பூசனை 
முடிந்த தின்மை தானறி விப்பதற் கிறைஞ்சி . 

67 
அண்டர் நாயகர் எதிர் நின்று கூறும் அளவி னால் அஞ்சி 
அஞ்சலி கூப்பிக் , " கொண்ட இற்றைஎன் பூசனை இன்னும் 
குறைநி ரம்பிடக் கொள்க ” என் றருள , வண்டு வார்குழல் மலை 
மகள் கமல வதனம் நோக்கி அம் " மலர்க்கண்நெற்றியின் மேல் , 
முண்ட மீற்றர் " நின் பூசனை என்றும் முடிவ தில்லை நம் பால் ” 
என மொழிய . 

68 : 


1 


பா- ம்- அன்பினாலஞ்சி . 


2 


நோக்கிய . 


180 


கிருத்தொண்டர் புராணம் 


மாறி லாத இப் பூசனை என்றும் மன்ன எம்பிரான் 
மகிழ்ந்து கொண்டருளி, ஈறி லாத இப் பதியினுள் எல்லா அற 
மும் யான்செய அருள்செய வேண்டும் , வேறு செய்வினை திரு 
வடிப் பிழைத்தல் ஒழிய இங்குளார் வேண்டின செயினும் , பேறு 
மாதவப் பயன் கொடுத் தருளப் பெறவும் வேண்டும் ” என் றனள் 
பிறப் பொழிப்பாள் . 

69 
விடையின் மேலவர் மலைமகள் வேண்ட விரும்பு பூசனை 
மேவிவீற் றிருந்தே , இடையறா அறம் வளர்க்கும் வித் தாக இகப 
ரத்திரு நாழிநெல் அளித்துக் , கடைய ராகியும் உயர்ந்தவ ராயும் 
காஞ்சி வாழ்பவர் தாஞ்செய்தீ வினையும் , தடைப டாதுமெய்த் 
நெறியடை வதற்காந் தவங்க ளாகவும் உவந்தருள் செய்தார் .70 

எண்ண ரும்பெரு வரங்கள் முன் பெற்றங் கெம்பி ராட்டி 
தம் பிரான் மகிழ்ந் தருள , மண்ணின் மேல்வழி பாடுசெய் தருளி 
மனைய றம்பெருக் குங்கரு ணையினால் , நண்ணும் மன்னுயிர் 
யாவையும் பல்க நாடு காதலின் நீடிய வாழ்க்கைப் , புண்ணி 
பத்திருக் காமக்கோட் டத்துப் பொலிய முப்பதோ டிரண்டறம் 
புரக்கும் . 

71 
அலகில் நீள் தவத் தறப்பெருஞ் செல்வி அண்ட மாந்திரு 
மனைக்கிடுந் தீபம் , உலகில் வந்துறு பயனறி விக்க ஓங்கும் நாண் 
மலர் மூன்றுடன் ஒன்று , நிலவ ஆண்டினுக் கொருமுறை செய் 
யும் நீடு தொன்மையால் நிறைந்தபே ருலகம் , மலர்பெ ருந்திருக் 
காமக்கோட்டத்து வைத்த நல்லறம் மன்னவே மன்னும் . 72 . 

தீங்கு தீர்க்குநல் தீர்த்தங்கள் போற்றுஞ் சிறப்பினால் திருக்க 
காமக்கோட் டத்தின் , பாங்கு * மூன்றுல கத்தினுள் ளோரும் 
பரவு தீர்த்தமாம் பைம்புனற் கேணி , வாங்கு தெண்டிரை 
வேலைமே கலைசூழ் வைய கந்தனக் கெய்திய படியாய் , ஓங்கு 
தன்வடி வாய் நிகழ்ந் தென்றும் உள்ள தொன் ( று ) உல காணி 
யென் றுளதால் . 

73 , 


2 


பா - ம்- அறம் யார்ச்கும் ; அறம் ஆக்கும் . 
பாங்கின் . • தன் வடி வாய்நிறைர் . 


2 சிநப்பினாள் ... 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


181 


அந்த மின்றி நல் லறம்புரிந் தளிக்கும் அன்னை தன்திருக் 
காமக்கோட் டத்தில் , வந்து சந்திர சூரியர் மீது வழிக்கொ 
ளாததன் மருங்குபோ தலினால் , சந்த மாதிர மயங்கிஎம் மருங் 
கும் சாயை மாறிய தன்றிசை மயக்கம் , இந்த மாநிலத் தவரெ 
லாம் காண என்றும் உள்ளதொன் றின்றும் அங் குளதால் . 74 

கன்னி நன்னெடுங் காப்புடை வரைப்பில் காஞ்சி யாந்திரு 
நதிக்கரை மருங்கு , சென்னி யிற்பிறை அணிந்தவர் விரும்பும் 
திருப்பெரும்பெய ரிருக்கையில் திகழ்ந்து , மன்னு வெங்கதிர் 
மீதெழும் போதும் மறித்து மேற்கடல் தலைவிழும் போதும் , 
தன்னி முற்பிரி யாதவண் காஞ்சித் தானம் மேவிய மேன்மை 
யும் உடைத்தால் . 

75 
மறைக ளால் துதித் தருந்தவம் புரிந்து மாறி லாநிய மந்தலை 
நின்று , முறைமை யால் வரும் பூசனை செய்ய முனிவர் வானவர் 
முதல்உயி ரெல்லாம் , நிறையும் அன்பினால் அர்ச்சனை செய்ய 
நீடு காமங்கள் அவரவர்க் கருளி, இறைவர் தாம்மகிழ்ந் தருளிய 
பதிகள் எண்ணி றந்த அத் திருநகர் எல்லை . 

78 
மன்னு கின்ற அத் திருநகர் வரைப்பின் மண்ணில் மிக்க 
தோர் நன்மையி னாலே , துன்னும் யானையைத் தூற்றில்வாழ் 
முயல் முன் துரக்க எய்திய தொலைவில் ஊக்கத்தால் , தன்னி 
லத்து நின் றகற்றுதல் செய்யும் தானம் அன்றியுந் தனுவெழுந் 
தரணி , எந்நிலத்தினுங் காண்பரும் இறவாத் தானம் என்றிவை . 
இயல்பினில் உடைத்தால் . 

77 
ஈண்டு தீவினை யாவையும் நீக்கி இன்ப மேதரும் புண்ணிய 
தீர்த்தம் , வேண்டி னார்தமக் ( கு ) இட்டசித்தியதாய் விளங்கு 
தீர்த்தம் நன் மங்கல தீர்த்தம் , நீண்ட காப்புடைத் தீர்த்தம் மூன் 
றுலகில் நிகழ்ந்த சாருவ தீர்த்தமு முதலா , ஆண்டு நீடிய 
தீர்த்தம் எண்ணிலவும் அமரர் நாட்டவர் ஆடுதல் ஒழியார் . 78 

தாள தொன் றினில் மூன்றுபூ மலருந் தமனி யச்செழுந் 
தாமரைத் தடமும் , நீள வார்புனல் குடதிசை யோடி . நீர்க 

பா- ம்- அம்மை . - தன்மையும் . * தளிகள் . • தீர்த்தமே . 


182 

திருத்தொண்டர் புராணம் 
ரக்குமா நதியுடன் நீடு , நாள லர்ந்து செங் குவளைபைங் கமலம் 
நண்ப கல் தரும் பாடலம் அன்றிக் , காள மேகம் ஒப் பாள்உறை 
வரைப்பில் கண்ப டாதகா யாப்புளி உளதால் . 

79 
சாயை முன்பிணிக் குங்கிண றொன்று தஞ்ச முண்ணின் நஞ் 
சாந்தடம் ஒன்று , மாயை இன்றிவந் துள்ளடைந் தார்கள் வான 
ரத்துரு வாம்பிலம் ஒன்று , மேய அவ்வுரு நீங்கிடக் குளிக்கும் 
விளங்கு பொய்கையும் ஒன்றுவிண் ணவரோ , டாய இன்பம் 
ய்க் கும்பிலம் ஒன்றோ டனைய ஆகிய அதிசயம் பலவால் . 80 

அஞ்சு வான்கரத் தாறிழி மதத்தோர் ஆனை நிற்கவும் அரை 
யிருட் டிரியும் , மஞ்சு நீள்வது போலுமா மேனி மலர்ப்ப தங் 
களில் வண்சிலம் பொலிப்ப , நஞ்சு பில்கெயிற் றரவவெற் றரை 
யின் நாம மூன்றிலைப் படையுடைப் பிள்ளை , எஞ்ச லின்றி முன் 
திரியவும் குன்றம் எறிந்த வேலவன் காக்கவும் இசையும் . 81 

சத்தி தற்பர சித்தயோ கிகளும் சாத கத்தனித் தலைவரும் 
முதலா , நித்தம் எய்திய ஆயுள் மெய்த் தவர்கள் நீடு வாழ் 
திருப்பாடியும் அனேகம் , சித்தர் விஞ்சையர் இயக்கர்கந் தருவர் 
திகழ்ந்து மன்னுவார் செண்டுகை ஏந்தி , வித்த கக்கரி மேற்கொ 
ளுங் கார் மேவு செண்டணை வெளியும்ஒன் றுளதால் . 

82 


வந்த டைந்தவர் தம்முரு மாய மற்று ளாரைத்தாங் காண் 
பிடம் உளது ; சிந்தை யோகத்து முனிவர் யோ கினிகள் சேரும் 
யோகபீடமும்உள தென்றும் , அந்த மில் அறம் புரப்பவள் 
கோயில் ஆனபோகபீ டமும்உள தாகும் ; எந்தை யார்மகிழ் 
காஞ்சி நீ டெல்லை எல்லை இல்லன உள்ள ; ஆரறிவார் ? 83 


தூண்டு சோதியொன் றெழுந்திருள் துரக்கும் சுரர்கள் வந்து 
சூழ் உருத்திர சோலை , வேண்டி னார்கள் தம் பிறப்பினை ஒழிக் 
கும் மெய்ந்நெறிக்கணின் றார்கள் தாம் விரும்பித், தீண்டில் 
யாவையுஞ் செம்பொனாக் குவதோர் சிலையும் உண்டுரை செய் 
வதற் கரிதால் , ஆண்ட நாயகி சமயங்கள் ஆறும் அகில யோனி 
யும் அளிக்கும் அந் நகரம் . 

84 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


183 


என்றும் உள்ள இந் நகர்கலி யுகத்தில் இலங்கு வேற்கரி 
காற்பெரு வளத்தோன் , வன் தி றற்புலி இமயமால் வரைமேல் 
வைக்க ஏகுவேன் தனக்கிதன் . வளமை , சென்று வேடன் முன் 
கண்டுரை செய்யத் திருந்து காதநான் குட்பட வகுத்துக் , குன்று 
போலுமா மதில்புடை போக்கிக் குடியிருத்தின கொள்கையின் 
விளங்கும் . 

85 
தண்காஞ்சி மென் சினைப்பூங் கொம்ப ராடல் சார்ந்தசைய 
அதன்மருங்கு சுரும்பு தாழ்ந்து , பண்காஞ்சி இசைபாடும் பழன 
வேலிப் பணை மருதம் புடையுடைத்தாய்ப் பாரில் நீடும் , திண் 
காஞ்சி நகர் நொச்சி இஞ்சி சூழ்ந்த செழுங்கிடங்கு திருமறைகள் 
ஒலிக்கும் தெய்வ , வண்காஞ்சி அல்குல் மலை வல்லி காக்க வளர் 
கருணைக் கடலுலகஞ் சூழ்ந்தால் மானும் . 

86 
கொந்தலர்பூங் குழல் இமயக் கொம்பு கம்பர் கொள்ளும்பூ 
சனை குறித்த தானங் காக்க , மந்திரமா மதில் அகழி அவர்தாந் 
தந்த வாய்மை ஆ கமவிதியின் வகுப்புப் போலும் ;, அந்தமில் 
சீர்க் காஞ்சியைவந் தடைந்தார்க் கன்றி அடைகளங்கம் அறுப் 
பரிதென் றறிந்து சூழ , வந்தணைந்து தன் கறுப்பும் உவர்ப்பும் 
நீக்கும் மாகடலும் போலும்மலர்க் கிடங்கு மாதோ . 87 

ஆங்குவளர் எயிலினுடன் விளங்கும் வாயில் அப்பதியில் 
வாழ் பெரியோர் உள்ளம் போல , ஓங்கு நிலைத் தன்மையவாய் 
அகிலம் உய்ய உமைபாகர் அருள் செய்த ஒழுக்க மல்லால் , தீங்கு 
நெறி அடையாத தடையு மாகிச் செந்நெறிக்கண் நிகழ்வாய்மை 
திருந்து மார்க்கம் , தாங்குலவ நிலவிவளர் ஒளியால் என்றும் 
தடநெடுவான் அளப்பனவாந் தகைய வாகும் . 

88 
மாறுபெறல் அருங்கனக மாடம் நீடு மணிமறுகும் நெடுந் 
தெருவும் வளத்தில் வந்த , ஆறுபயில் ஆவண வீதிகளும் மற்றும் 
அமைந்தநகர் அணிவரைகள் நடுவு போக்கிக் , கூறுபடு நவகண்ட 
மன்றி மல்கக் கொண்ட அனே கங்கண்ட 

மாகி அன்ன , 
வேறொரு மண் ணுலகுதனில் உளதாம் என்ன விளங்கிய மா 
லோக நிலை மேவிற் றன்றே . 

89 
பா - ம் - உளதால் . 2 விளங்கியும் . 


184 


திருத்தொண்டர் புராணம் 


1 


பாகமருங் கிருபுடையும் உயர்ந்து நீண்ட படரொளி மா 
ளிகை நிரைகள் பயில்மென் கூந்தல் , தோகையர் தங் குழாம் அலை 
யத் தூக்கு முத்தின் சுடர்க்கோவைக் குளிர் நீர்மை துதைந்த 
வீதி , மாகமிடை ஒளிதழைப்ப மன்னி நீடு மருங்குதா ரகை 
அலைய வரம்பில் வண்ண , மேகமிடை கிழித்தொழுகும் தெய்வக் 
கங்கை மேல் நதிகள் பலமண்மேல் விளங்கி ஒக்கும் . 90 

கிளரொளிச்செங் கனகமயந் தானாய் மாடு கீழ்நிலையோர் 
நீலச்சோ பானம் பூணக் , கொளஅமைத்து மீதொருபாற் கன்ன 
சாலை குலவயிரத் தாலமைத்த கொள்கை யாலே , அளவில்சுடர்ப் 
பிழம்பானார் தம்மைத் தேடி அகழ்ந்தேனம் ஆனானும் அன்ன 
மாகி , வளர்விசும்பில் எழுந்தானும் போல நீடு மாளிகையும் 
உளமற்று மறுகு தோறும் . 

91 


மின் பொலிபன் மணிமிடைந்த தவள மாடமிசைப்பயில்சந் 
திரகாந்தம் விசும்பின் மீது , பொன்புரையும் செக்கர்நிறப் 
பொழுது தோன்றும் புனிற்றுமதி கண்டுருகிப் பொழிந்த நீரால் , 
வன்புலியின் உரியாடைத் திருஏ கம்பர் வளர்சடையும் இளம் 
பிறையும் கண்டு கும்பிட் , டன்புருகி மெய்பொழியக் கண்ணீர் 
வாரும் அடியவரும் அனையவுள அலகி லாத . 

92 


முகிலுரிஞ்சுங் கொடி தொடுத்த முடிய வாகும் முழுப்பளிங் 
கின் மாளிகைகள் முற்றுஞ் சுற்றும் , நிகரில்சரா சரங்களெல் 
லாம் நிழலி னாலே நிறைதலினால் நிறைதவஞ்செய் இமயப் 
பாவை , நகில்உழுத சுவடும்வளைத் தழும்பும் பூண்ட நாயகனார் 
நான் முகற்குப் படைக்க நல்கும் , அகில யோ னிகளெல்லாம் 
அமைத்து வைத்த அரும்பெரும் பண் டாரநிலை அனைய வாகும் . 


பொற்களப மாளிகைமேல் முன்றில் நின்று பூங்கழங்கு 
மணிப்பந்தும் போற்றி ஆடும் , விற்புருவக் கொடிமடவார் கலன் 
கள் சிந்தி விழுவனவும் கெழுவு துணை மேவு மாதர் , அற்புமுதிர் 
கலவியினிற் பரிந்து சிந்தும் அணிமணிச்சே டியர் தொகுக்கும் 


பா - ம்- ஓங்கும் . 


2 மாளிகைகள் உளமற்ற . 


திருக்குறிப்புத் தொண்ட நாயனார் 


185 


அவையும் ஆகி , நற்கனக மழையன் றிக் காஞ்சி எல்லை நவ 
மணிமா ரியும் பொழியும் நாளும் நாளும் . 

94 
பூமகளுக் குறையுளெனுந் தகைய வான பொன்மாடத் 
தரமியங்கள் பொலிய நின்று , மாமகரக் குழைமகளிர் மைந்த 
ரங்கண் வந்தேறு முன் நறு நீர் வண்ட லாடத் , தூமணிப்பொன் 
புனை நாளத் துருத்தி வீசுஞ் சுடர்விடுசெங் குங்கும நீர்த் துவலை 
தோய்ந்த , காமர்மணி நாசிகையின் மருங்கு தங்குங் கருமுகில் 
கள் செம்முகில்க ளாகிக் காட்டும் . 

95 


இமமலிய எடுத்தநெடு வரைகள் போல இலங்குசுதைத் 
தவள மாளிகை நீள் கோட்டுச் , சிமையடையுஞ் சோபான நிரை 
யும் விண்ணும் தெரிவரிய தூய்மையினால் அவற்றுட் சேர்ந்து , 
தமர்களுடன் இழிந்தேறு மைந்தர் மாதர் தங்களையும் விசும் 
பிடைநின் றிழியா நிற்கும் , அமரரையும் அரமகளிர் தமையும் 
வெவ்வே றறிவரிதாந் தகைமையன அனேகம் அங்கண் . 

96 


அரவநெடுந் தேர்வீதி அருகு மாடத் தணிமணிக்கோ புரத் 
தயலே வியல்வாய் நீண்ட , " விரவு மர கதச்சோதி வேதித் 
திண்ணை விளிம்பின் ஒளி துளும்பு முறைப் படிமீ தேறும் , குரவ 
லருங் குழல் மடவார் அடியில் ஊட்டுங் குழம்படுத்த செம்பஞ் 
சின் சுவட்டுக் கோலம் , பரவைநெடுந் தரங்கமிசை விளங்கித் 
தோன்றும் பவளநறுந் தளிரனைய பலவும் பாங்கர் . 

97 


வெம்புசினக் களிற்றதிர்வும் மாவின் ஆர்ப்பும் வியன் நெடுந் 
தேர்க் காலிசைப்பும் விழவ றாத , அம்பொன்மணி வீதிகளில் 
அரங்கி லாடும் அரிவையர் நூ புரவொலியோ டமையும் இம்பர் , 
உம்பரின் இந் திரன் களிற்றின் முழக்குந் தெய்வ உயர் இரவி 
மாக்கலிப்பும் அயனூர் தித்தேர் , பம்பிசையும் விமானத்துள் 
ஆடுந் தெய்வப் பாவையர் நூ புரஅரவத் துடனே பல்கும் . 98 


4 


2 


பா - ம் - 1 வரையே போல இசைந்தந்தத் தவள் . நீர்மை 
யினால் . இயல்பாய் நீண்ட . 4 துளும்ப . குரவமருங் . டலையும் 
இம்பர் ; அவணயும் இம்பர் . 1 அவனூர்தித் . 


3 


186 


திருத்தொண்டர் புராணம் 


அருமறையந் தணர்மன்னும் இருக்கை யான ஆகுதியின் 
புகை அடுத்த அம்பொன் மாடப் , பெருமறுகு தொறும்வேள்விச் 
சாலை எங்கும் பெறும் அவிப்பா கங்கொடுக்கும் பெற்றி மேலோர் . 
வருமுறைமை அழைத்துவிடு மந்திரம் எம் மருங்கும் வானவர்நா 
யகர் திருவே கம்பர் முன்றில் , திருமலி பொற் கோபுரத்து நெருங் 
கும் எல்லாத் தேவரையும் அணித்தாகக் கொண்டு செல்லும் . 99 


அரசர்குலப் பெருந்தெருவும் தெற்றி முற்றத் தாயுதங்கள் 
பயிலும்வியல் இடமும் அங்கண் , புரசைமதக் கரிகளொடு புரவி 
ஏறும் பொற்புடைய வீதிகளும் பொலிய எங்கும் , விரைசெய் 
நறுந் தொடை அலங்கல் குமரர் செய்யும் வியப்புறுசெய் 
தொழில்கண்டு விஞ்சை விண்ணோர் , நிரைசெறியும் விமானவூர் 
திகளின் மேலும் நிலமிசையும் பலமுறையும் நிரந்து நீங்கார் . 100 

வெயிலுமிழும் பன்மணிப்பூண் வணிக மாக்கள் விரவுநிதி 
வளம்பெருக்கும் வெறுக்கை மிக்க , வயின் நிலவு மணிக்கடைமா 
நகர்கள் எல்லாம் வனப்புடைய பொருட்குலங்கள் மலி த 
லாலே , கயிலைமலை யார்கச்சி ஆலயங்கள் பலவுங் கம்பமுமே 
வியதன்மை கண்டு போற்றப் , பயி லுமுருப் பலகொண்டு நிதிக் 
கோன் தங்கப் பயில் அளகா புரிவகுத்த பரிசு காட்டும் . 

101 


விழவுமலி திருக்காஞ்சி வரைப்பின் வேளாண் விழுக்குடி 
மைப் பெருஞ்செல்வர் விளங்கும் வேணி , மழ இளவெண் திங்கள் 
புனை கம்பர் செம்பொன் மலைவல்லிக் களித்தவள ருணவின் 
மூலம் , தொழவுலகு பெறுமவள் தா னருளப் பெற்றுத் 
தொன்னிலத்து மன்னுபயிர் வேத வாய்மை , உழவுதொழி 
லாற்பெருக்கி உயிர்க ளெல்லாம் ஓங்கவருந் தருமவினைக் குள 
ரால் என்றும் . 

102 
ஓங்கியநாற் குலத்தொவ்வாப் புணர்வில் தம்மில் உயர்ந் 
தனவும் இழிந்தனவும் ஆன சாதி , தாங்குழுமிப் பிறந்தகுல 
பேதம் எல்லாம் தந்தகைமைக் கேற்ற தனி இடங்கள் . மேவி , 
ஆங்கு நிறை இளை பயின்று மரபின் 

மரபின் ஆற்ற அடுத்தவினைத் 


பா - ம்-- விருப்புறு செய் . - ஆலயங்கள் கம்பமுமே . 


திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் 


187 


தொழின் முறைமை வழாமை நீடு , பாங்குவளர் இருக்கைநிலை 
பலவும் எல்லாம் பண்பு நீ டியவுரிமைப் பால அன்றே . 103 

ஆதி மூதெயில் அந்நகர் மன்னிய 
சோதி நீள்மணித் தூபமுந் தீபமும் 
கோதில் பல்லிய முங்கொடி யும்பயில் 
வீதி நாளும் ஒழியா விழாவணி . 

101 
வாயில் எங்கணுந் தோரணம் மாமதில் 
ஞாயில் எங்கணுஞ் சூழ்முகில் நாண்மதி 
தோயில் எங்கணும் மங்கலம் தொண்டர்சூழ் 
கோயில் எங்கணும் உம்பர் குலக்குழாம் . 

105 
வேத வேதியர் வேள்வியே தீயன ; 
மாத ரோதி மலரே பிணியன ; 
காதல் வீதிவி லக்கே கவலைய ; 
சூத மாதவி யேபுறஞ் சூழ்வன . 

106 
சாய லார்கள் நுசுப்பே தளர்வன ; 
ஆய மாடக் கொடியே அசைவன ; 
சேய ஓடைக் களிறே திகைப்பன ; 
பாய சோலைத் தருவே பயத்தன . 

107 
அண்ண லார் அன்பர் அன்பேமுன் ஆர்த்தன ; 
தண்ண றுஞ்செழுந் தாதே துகள்வன ; 
வண்ண நீள்மணி மாலையே தாழ்வன ; 
எண்ணில் குங்குமச் சேறே இழுக்கின . 

108 
வென்றி வானவர் தாம்விளை யாடலும் 
என்றும் உள்ளவர் வாழும் இயற்கையும் 
நன்றும் உள்ளத்து நண்ணினர் வேட்கைகள் 
ஒன்றும் அங்கொழி யாவகை உய்ப்பது . 

109 
புரங்க டந்தவர் காஞ்சி புரம்புகழ் 
பரம்பு நீள்புவ னம்பதி னான்கினும் 


பா -ம்-- துகளன . 


வேட்கையுள் . 


188 


திருத்தொண்டர் புராணம் 


வரம்பில் போக வனப்பின் வளமெலாம் 

நிரம்பு கொள்கலம் என்ன நிறைந்ததால் . 110 
அவ்வகைய திருநகரம் அதன் கண் ஒரு மருங்குறைவார் ; 
இவ்வுலகிற் பிறப்பினால் ஏகாலிக் குலத்துள்ளார் ; 
செவ்விய அன் புடை மனத்தார் ; சீலத்தின் நெறிநின்றார் ; 
மைவிரவு கண்டரடி. வழித்தொண்டர் உளரானார் . 

111 
மண்ணின் மிசை வந்ததற்பின் மனமுதலா யினமூன்றும் 
அண்ணலார் சேவடியின் சார்வாக அணைவிப்பார் 
புண்ணியமெய்த் தொண்டர்திருக் குறிப்பறிந்து போற்றுநிலைத் 
திண்மையினால் திருக்குறிப்புத் தொண்டர் " எனுஞ்சிறப்பினார் . 
தேரொலிக்க மாவொலிக்கத் திசையொலிக்கும் புகழ்க்காஞ்சி 
ஊரொலிக்கும் பெருவண்ணார் எனவொண்ணா உண்மையினார் ; 
நீரொலிக்க அரா இரைக்க நிலாமுகிழ்க்குந் திருமுடியார் 
பேரொலிக்க உருகுமவர்க் கொலிப்பர்பெரு விருப்பினொடும் . 113 
தேசுடைய மலர்க்கமலச் சேவடியார் அடியார்தந் 
துசுடைய துகள் மாசு கழிப்பார்போல் தொல்லைவினை 
ஆசுடைய மலமூன்றும் அணையவரும் பெரும்பிறவி 
மாசுதனை விடக்கழித்து வருநாளில் அங்கொருநாள் . 114 
பொன்னிமயப் பொருப்பரையன் பயந்தருளும் பூங்கொடிதன் 
நன்னிலைமை அன்றளக்க எழுந்தருளும் நம்பெருமான் 
தன்னுடைய அடியவர்தந் தனித்தொண்டர் தம்முடைய 
அந்நிலைமை கண்டன்பர்க் கருள்புரிவான் வந்தணைவார் . 115 
சீதமலி காலத்துத் திருக்குறிப்புத் தொண்டர்பால் 
ஆதுலராய் மெலிந்துமிக அழுக்கடைந்த கந்தையுடன் 
மாதவவே டந்தாங்கி மாலறியா மலரடிகள் 
கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் கொளக்குறுகி . 118 
திருமேனி வெண்ணீறு திகழ்ந்தொளிருங் கோலத்துக் 
கருமேக மெனஅழுக்குக் கந்தையுடன் எழுந்தருளி 


பா - ம் - வந்தவணந்தார் ; வந்தவணவான் . 


திருக்குறிப்புத்தொண்ட நாயன் 


189 


வருமேனி அருந்தவரைக் கண்டுமனம் மகிழ்ந்தெதிர்கொண் ( டு ) 
உருமேவும் மயிர்ப்புளகம் உளவாகப் பணிந்தெழுந்தார் . 11 ? 
எய்துமவர் குறிப்பறிந்தே இன்மொழிகள் பலமொழிந்து 
" செய்தவத்தீர் ! திருமேனி இளைத்திருந்த தென் ? " என்று 
கைதொழுது " கந்தையினைத் தந்தருளும் கழுவ " என 
மைதிகழ்கண் டங்கரந்த மாதவத்தோர் அருள் செய்வார் . 118 

" இக்கந்தை அழுக்கேறி எடுக்கவொணா தெனினும்யான் , 
மெய்க்கொண்ட குளிர்ச்குடைந்து விடமாட்டேன் ; மேல்கடற் 
பால் , அக்குன்றம் வெங்கதிரோன் அணைவதன்முன் தருவீரேல் , 
கைக்கொண்டு போயொலித்துக் கொடுவாரும் கடி ” தென்றார் .119, 
தந்தருளும் இக்கந்தை தாழாதே ஒலித்துமக்கின் ( று ) 
அந்திபடு வதன் முன்னந் தருகின்றேன் என அவரும் 
“ கந்தை இது ஒலித்துணக்கிக் கடிதின்றே தாரீரேல் 
இந்தவுடற் கிடர்செய்தீர் என்று கொடுத் தேகினார் . 120 . 

குறித்த பொழு தேஒலித்துக் கொடுப்பதற்குக் கொடு 
போந்து , வெறித்தடநீர்த் துறையின்கண் மாசெறிந்து மிகப் 
புழுக்கிப் , பிறித்தொலிக்கப் புகும் அளவில் பெரும்பகல்போய்ப் , 
பின்பகலாய் , மறிக்கரத்தார் திருவருளால் மழை எழுந்து , 
பொழிந்திடுமால் . 

121 
திசைமயங்க வெளியடைத்த செறிமுகிலின் குழாம்மிடைந்து 
பிசை சொரியும் புனல் தாரை விழிநுழையா வகைமிடைய 
அசைவுடைய மன த்தன் பர் அறிவுமறந் தருந்தவர் பால் 
இசைவுநினைந் தழிந்தினியான் என் செய்கேன் " எனநின்றார் .122 
" ஓவாதே பொழியுமழை ஒருகால்விட் டொழியும் எனக் 
காவாலி திருத்தொண்டர் தனிநின்றார் ; விடக்காணார் ; 
மேவார்போற் கங்குல்வர “ மெய்குளிரும் விழுத்தவர்பால் 
ஆ ! ஆ ! என் குற்றேவல் அழிந்தவா எனவிழுந்தார் . 123 . 
‘ விழுந்தமழை ஒழியாது மெய்த்தவர்சொல் லியஎல்லை 
கழிந்தது , முன் பொலித்துமனைக் காற்றேற்க அறிந்திலேன் 

பா - ம்- இனிய மொழி . 


190 


திருத்தொண்டர் புராணம் 


செழுந்தவர்தந் திருமேனி குளிர்காணுந் தீங்கிழைத்த 
தொழும்பனேற் கினியிதுவே செயல் " என்று துணிந்தெழுவார் . 
கந்தைபுடைத் திடஎற்றுங் கற்பாறை மிசைத்தலையைச் 
சிந்த எடுத் தெற்றுவன் என் றணைந்து செழும் பாறைமிசைத் 
தந்தலையைப் புடைத்தெற்ற அப்பாறை தன் மருங்கு 
வந்தெழுந்து பிடித்ததணி வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை . 125 
-வானிறைந்த புனல் மழைபோய் மலர்மழையா யிடமருங்கு 
தேனிறைந்த மலரிதழித் திருமுடியார் பொருவிடையின் 
மேனிறைந்த துணைவியொடும் வெளிநின்றார் ; மெய்த்தொண்டர் 
தானிறைந்த அன்புருகக் கைதொழுது தனிநின்றார் . 126 
முன்னவரை நேர்நோக்கி முக்கண்ணர் “ மூவுலகும் 
நின்னிலைமை அறிவித்தோம் ; நீயும் இனி நீடியநம் 
மன்னுலகு பிரியாது வைகுவாய் என அருளி 
அந்நிலையே எழுந்தருளி அணிஏ காம் பரம் அணைந்தார் . 127 
சீர்நிலவு திருக்குறிப்புத் தொண்டர் திருத் தொழில் போற்றிப் 
பார்குலவத் தந்தைதாள் அறஎறிந்தார் பரிசுரைக்கேன் ; 
பேரருளின் மெய்த்தொண்டர் " பித்தன் எனப் பிதற்று தலால் 
ஆருலகில் இதனுண்மை அறிந்துரைக்க இசைந்தெழுவார் ? 128 


--- 


20. சண்டேசுர நாயனார் புராணம் 


பூந்தண் பொன்னி எந்நாளும் பொய்யா தளிக்கும் புனல் 
நாட்டு , வாய்ந்த மண்ணித் தென்கரையில் மன்ன முன்னாள் 
வரைகிழிய , ஏந்தும் அயில்வேல் நிலைகாட்டி இமையோர் இகல் 
வெம் பகைகடக்கும் சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் 
செல்வச் சேய்ஞலூர் . 

1 
செம்மை வெண்ணீற் றெருமையினார் ; இரண்டு பிறப்பின் 
சிறப்பினார் ; , மும்மைத் தழலோம் பியநெறியார் ; நான்கு 
வேதம் முறைபயின்றார் ; தம்மை ஐந்து புலனும்பின் செல்லும் 

பா -ம்- * சண்டேச நாயனார் ; சண்டீச நாயனார் . 


சண்டேசுர நாயனார் 


191 


1 


2 


தகையார் ; அறுதொழிலின் , மெய்ம்மை ஒழுக்கம் ஏழுலகும் 
போற்றும் மறையோர் விளங்குவது . 
கோதில் மான் தோல் புரிமுந்நூல் குலவு மார்பிற் குழைக்குடுமி 
ஓது புடைசூழ் 2 சிறுவர்களும் உதவும் பெருமை ஆசானும் 
போதின் விளங்குந் தாரகையும் மதியும் போலப் புணர்மடங்கள் 
மீது முழங்கு முகிலொதுங்க வேத ஒலிகள் முழங்குவன . 3 
யாகம் நிலவும் சாலைதொறும் மறையோர் ஈந்த அவியுணவின் 
பாகம் நுகர வருமாலும் அயனும் ஊரும் படர்சிறைப்புள் 
மாகம் இகந்து வந்திருக்தம் சேக்கை எனவும் வானவர்கோன் 
நாகம் அணையும் கந்தெனவும் நாட்டும் யூப ஈட்டமுள . 

தீம்பா லொழுகப் பொழுதுதொறும் ஓம தேனுச் செல்வன 
வும் , தாம்பா டியசா மங்கணிப்போர் சமிதை இடக்கொண் 
டணைவனவும் , பூம்பா சடைநீர்த் தடம்மூழ்கி மறையோர் மக 
ளிர் புகுவனவும் , ஆம்பான் மையினில் விளங்குவன அணி நீள் 

5 
மறுகு பலவுமுள . 

வாழ்பொற் பதிமற் றதன் மருங்கு மண்ணித் திரைகள் 
வயல்வரம்பின் , தாழ்வில் தரளம் சொரிகுலைப்பால் சமைத்த 
யாகத் தடஞ்சாலை , சூழ்வைப் பிடங்கள் நெருங்கியுள தொடங்கு 
சடங்கு முடித்தேறும் , வேள்வித் தலைவர் பெருந்தேர்கள் விண் 
ணோர் ஏறும் விமானங்கள் . 

6 
மடையில் கழு நீர் செழுநீர்சூழ் வயலில் சாலிக் கதிர்க்கற் 
றைப் , புடையில் சுரும்பு மிடைகமுகு புனலில் பரம்பு பூம்பாளை , 
அடையில் பயிலுந் தாமரைநீள் அலரில் துயிலுங் கயல்கள்வழி , 
நடையில் படர்மென் கொடி மெளவல் நனையில் திகழுஞ் 
சினைக்காஞ்சி . 

7 
சென்னி அபயன் குலோத்துங்கச் சோழன் தில்லைத் திரு 
வெல்லை , பொன்னின் மயமாக் கியவளவர் போரே ( று ) என்றும் 
புவிகாக்கும் , மன்னர் பெருமான் அநபாயன் வருந்தொல் மர 

பா - ம்- விளங்குபதி . - கிடைசூழ் . 


192 


திருத்தொண்டர் புராணம் 


பின் முடி சூட்டும் , தன்மை நிலவு பதிஐந்தின் ஒன்றாய் நீடும் 
தகைத்தவ்வூர் . 

8 
பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன் சுவை 
யும் , கண்ணின் பயனாம் பெருகொளியும் கருத்தின் பயனாம் 
எழுத்தஞ்சும் , விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேதப் பய 
னாம் சைவமும்போல் , மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத் 
தின் பெருமை வரம்புடைத்தோ ? 

9 
பெருமை பிறங்கும் அப்பதியின் மறையோர் தம்முள் பெரு 
மனைவாழ் , தருமம் நிலவு காசிபகோத் திரத்துத் தலைமை சால் 
மரபில் , அருமை மணியும் அளித்ததுவே நஞ்சும் அளிக்கும் 
அரவுபோல் , இருமை வினைக்கும் ஒருவடிவாம் எச்ச தத்தன் 
உளனானான் . 

10 
மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மரபின் வந் 
துதித்தாள் , சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கைத் தொழிலாள் 
உலகில் துணைப்புதல்வர் , * பெற்று விளங்குந் தவஞ்செய்தாள் 
பெறும்பே றெல்லைப் பயன் பெறுவாள் ;, பற்றை எறியும் பற்று 
வரச் சார்பா யுள்ள பவித்திரையாம் . 

11 
நன்றி புரியும் அவர் தம்பால் நன்மை மறையின் துறை 
விளங்க , என்றும் மறையோர் குலம்பெருக ஏழு புவனங் களும் 
உய்ய , மன்றில் நடஞ்செய் பவர்சைவ வாய்மை வளர மாதவத் 
தோர் , வென்றி குளங்க வந்துதயம் செய்தார் விசார சருமனார் . 12 

ஐந்து வருடம் அவர்க்கணைய அங்கம் ஆறும் உடன் 
நிறைந்த , சந்த மறைகள் உட்படமுன் தலைவர் மொழிந்த ஆக 
மங்கள் , முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் 
வாசம்போல் , சிந்தை மலர உடன்மலரும் செவ்வி உணர்வு 
சிறந்ததால் . 

13 
நிகழும் முறைமை ஆண்டேழும் நிரம்பும் பருவம் வந்தெய் 
தப் , புகழும் பெருமை உபநயனப் பொருவில் சடங்கு முடித்தறி 

பா - ம்- விளங்கும் . 2 சார் . : துவணப்புதல்வற் . பவித் திரை 
யாள் . முகைத்த . 


5 . 


சண்டேசுர நாயனார் 


193 


வின் , இகழு நெறிய அல்லாத எல்லாம் இயந்த எனினுந்தம் , 
திகழு மரபின் ஓதுவிக்கும் செய்கை பயந்தார் செய்வித்தார் . 14 

குலவு மறையும் பலகலையும் கொளுத்து வதன் முன் கொண் 
டமைந்த , நிலவும் உணர்வின் திறங்கண்டு நிறுவும் மறையோர் 
அதிசயித்தார் ; , “ அலகில் கலையின் பொருட்கெல்லை ஆடுங் 
கழலே எனக்கொண்ட , செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந் 
தார் சிறிய பெருந்தகையார் . 

15 
“ தடமே புரியுஞ் சேவடியார் நம்மை உடையார் எனும் 
மெய்ம்மை , உடனே தோன்றும் உணர்வின்கண் ஒழியா தூறும் 
வழியன் பின் , கடனே இயல்பாய் முயற்றிவருங் காதல் மேன் 
மேல் எழுங்கருத்தின் , திடம்நேர் நிற்குஞ் செம்மலார் திகழு 
நாளில் ஆங்கொருநாள் . 

16 
ஓது கிடையி னுடன் போவார் ஊர் ஆன் நிரையி னுடன் 
புக்க , போது மற்றங் கொருபுனிற்றா போற்றும் அவன் மேல் 
மருப்போச்ச , யாதும் ஒன்றுங் கூசாதே எடுத்த கோல்கொண் 
டவன் புடைப்ப , மீது சென்று மிகும்பரிவால் வெகுண்டு விலக்கி 
மெய்யுணர்ந்து . 

17 
பாவுங் கலைகள் ஆகம நூல் பரப்பின் தொகுதிப் பான்மை யி 
னால் , மேவும் பெருமை அருமறைகள் மூல மாக விளங்குலகில் , 
யாவுந் தெளிந்த பொருள் நிலையே எய்த ” உணர்ந்த உள்ளத் 
தால் , ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயற் கருள் 
செய்வார் . 

18 
“ தங்கும் அகில யோனிகட்கும் மேலாம் பெருமைத் தகை 
மையன ; , பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் 
பொருந்துவன ; துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து 
பிரியாத , அங்கம் அனைத்துந் தாமுடைய அல்ல வோ ? நல் ஆனி 
னங்கள் . 

ஆய சிறப்பி னாற்பெற்ற அன்றே மன்றுள் நடம்புரியும் , 
நாய னார்க்கு வளர்மதியும் நதியும் நகுவெண் டலைத்தொடையும் , 


பா - ம்- மைந்து . தொகுதிபான்மை . பொருளின் நிலை எய்த . 
13 


194 


திருத்தொண்டர் புராணம் 


மேய வேணித் திருமுடிமேல் விரும்பி ஆடி அருளுதற்குத், தூய 
திருமஞ் சனம்ஐந்தும் அளிக்கும் உரிமைச் சுரபிகள் தாம் . 20 

சீல முடைய கோக்குலங்கள் சிறக்குந் தகைமைத் தேவரு 
டன் , கால முழுதும் உலகனைத்துங் காக்கும் முதற்கா ரணரா 
கும் , நீலகண்டர் செய்யசடை நிருத்தர் சாத்து நீறுதரும் ; மூலம் 
அவதா ரஞ்செய்யும் மூர்த்தம் என்றால் முடிவென்னோ ? 21 

உள்ளுந் தகைமை இனிப்பிறவே றுளவே ! உழைமான் மறிக் 
கன்று , துள்ளுங் கரத்தார் அணிபணியின் சுடர்சூழ் மணிகள் 
சுரநதிநீர் , தெள்ளுஞ் சடையார் தேவர்கள் தம் பிராட்டி யுடனே 
சேரமிசைக் , கொள்ளுஞ் சினமால் விடைத்தேவர் குலமன் 
றோ ? இச் சுரபிகுலம் . 

22 
என்றின் னனவே பலவும்நினைந் ( து ) “ இதத்தின் வழியே 
மேய்த்திந்தக் , கன்று பயில் ஆன் நிரைகாக்கும் இதன் மேல் 
இல்லை கடன் ;இதுவே , மன்றுள் ஆடுஞ் சேவடிகள் வழுத்து 
நெறியாவதும் ” என்று , நின்ற ஆயன் தனைநோக்கி “ நிரை 
மேய்ப்பொழிக நீ என்பார் . 

23 
" யானே இனி இந்நிரைமேய்ப்பன் என்றார் ; அஞ்சி இடை 
மகனும் , தானேர் இறைஞ்சி விட்டகன்றான் ; தாமும் மறையோர் 
இசைவினால் , ஆனே ? நெருங்கும் பேராயம் அளிப்பா ராகிப் 
பைங்கூழ்க்கு , வானே என்ன நிரைகாக்க வந்தார் தெய்வ 
மறைச்சிறுவர் . 

கோலும் கயிறும் கொண்டு குழைக் குடுமி அலையக் குலவு 
மான் , தோலும் நூலும் சிறுமார்பில் துவள அரைக்கோ வணஞ் 
சுடரப் , பாலும் பயனும் பெருகவரும் பசுக்கள் மேய்க்கும் 
பான்மையினால் , சாலும் புல்லின் அவைவேண்டுந் தனையும் 
மிசையுந் தலைச்சென்று . 

25 
பதவு காலங் களில்மேய்த்தும் பறித்தும் " அளித்தும் பரிவ 
கற்றி , இதம்உண் துறையுள் * நற்றண்ணீர் ஊட்டி அச்சம் எதிர் 
நீக்கி , அதர்நல் லனமுன் செல நீழல் அமர்வித் தமுத மதுரப் 

ம்- உரிமைசுரபிகள் . ஆனே . மேய்த்துப்பறித்தும் . 
* துறையும் 


பா - ம் . 


2 


S 


சண்டேசுர நாயனார் 


195 


பால் , உதவும் பொழுது பிழையாமல் உடையோர் இல்லந் 
தொறும்உய்த்தார் . 

26 
மண்ணிக் கரையின் வளர்புறவின் மாடும் படுகர் மருங்கினி 
லும் , தண்ணித் தில நீர் மருதத்தண் டலைசூழ் குலையின் சார்பினி 
லும் , எண்ணிற் பெருத நிரைமேய்த்துச் சமிதை யுடன்மேல் 
எரிகொண்டு , நண்ணிக் கங்குல் முன்புகுந்தும் நன்னாள் பல 
வாம் அந்நாளில் . 

27 
ஆய நிரையின் குலமெல்லாம் அழகின் விளங்கி மிகப்பல்கி , 
மேய இனிய புல்லுணவும் விரும்பு புனலும் ஆர்தலினால் , ஏய 
மனங்கொள் பெருமகிழ்ச்சி எய்தி இரவும் நண்பகலும் , தூய 
தீம்பால் மடிபெருகிச் சொரிய முலைகள் சுரந்தனவால் . 28 

பூணுந் தொழில்வேள் விச்சடங்கு புரிய ஓம தேனுக்கள் , 
காணும் பொலிவின் முன்னையினும் அனேக மடங்கு கறப்பன 
வாய்ப் , " பேணுந் தகுதி அன்பால் இப் பிரம சாரி மேய்த்ததற் 
பின் , மாணுந் திறத்த வான என மறையோர் எல்லாம் மன 
மகிழ்ந்தார் . 

29 
அனைத்துத் திறத்தும் ஆனினங்கள் அணைந்த மகிழ்ச்சி 
அளவின்றி , மனைக்கண் கன்று பிரிந்தாலும் மருவுஞ் சிறிய 
மறைக்கன்று , தனைக்கண் டருகு சார்ந்துருகித் தாயாந் தன்மை 
நிலைமையவாய்க், கனைத்துச் சுரந்து முலைக்கண்கள் கறவா 
மேபால் பொழிந்தனவால் . 

30 
தம்மை அணைந்த ஆன்முலைப்பால் தாமே பொழியக் கண்டு 
வந்து , செம்மை நெறியே உறுமனத்தில் திருமஞ் சனமாங் 
குறிப்புணர்ந்தே , எம்மை யுடைய வள்ளலார் எய்த நினைந்து 
தெளிந்ததனில் , மெய்ம்மைச் சிவனார் பூசனையை விரும்பும் 
வேட்கை விரைந்தெழலும் . 

31 
அங்கண் முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி 
விளையாட்டாப் , பொங்கும் அன்பால் மண்ணிமணற் புளினக் 

பாடம்- மூன்புகுதும் . எய்த . * நன்பகலும் . * கறப்பனவாப் . 
* நிலையினவாய்க் . “ விளைந்தெழலும் . 


196 


திருத்தொண்டர் புராணம் 


குறையில் ஆத்தியின் கீழ்ச் , செங்கண் விடையார் திருமேனி மண 
லால் ஆக்கிச் சிவாலயமும் , துங்க நீடு கோபுரமும் சுற்றா லய 
மும் வகுத்தமைத்தார் . 

32 
ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலா அருகு வளர்புறவில் , 
பூத்த மலர்கள் தாந்தெரிந்து புனிதர் சடிலத் திருமுடி மேல் , 
சாத்த லாகுந் திருப்பள்ளித் தாமம் பலவுந் தாங்கொய்து , 
கோத்த இலைப்பூங் கூடையினிற் கொணர்ந்து மணந்தங் கிட 
வைத்தார் . 

33 
நல்ல நவகும் பங்கள் பெற நாடிக் கொண்டு நாணற்பூங்க 
கொல்லை யிடத்தும் குறைமறைவும் மேவுங் கோக்கள் உடன் 
கூட , ஒல்லை அணைந்து பாலாக்கள் ஒன்றுக் கொருகா லாகஎதிர் , 
செல்ல அவையும் கனைத்துமுலை தீண்டச் செழும்பால் பொழிந் 
தனவால் . 

34 
கொண்டு மடுத்த குடநிறையக் கொணர்ந்து விரும்புங் 
கொள்கையினால் , அண்டர் பெருமான் வெண்மணல்ஆ லயத் 
துள் அவைமுன் தாபித்து , வண்டு மருவுந் திருப்பள்ளித் தாமங் 
கொண்டு வரன் முறையே , பண்டைப் பரிவால் 1 அருச்சித்துப் 
பாலின் திருமஞ் சனம் ஆட்டி . 

35 , 
மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொரிமஞ் சனம் ஆட்ட 
ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பாலுள தாய் , 
மூள அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றச்சூழ் , கோளம் 
அதனில் உள் நிறைந்து குறித்த பூசை கொள்கின்றார் .* 36 : 

பெருமை பிறங்குஞ் சேய்ஞலூர்ப் பிள்ளை யார்தம் உள்ளத் 
தில் , ஒருமை நினைவால் உம்பர்பிரான் உவக்கும் பூசை உறுப் 
பான , திருமஞ் சனமே முதலவற்றில் தேடா தன அன் பினில் 
நிரப்பி , வரும் அந் நெறியே அர்ச்சனை செய் தருளி வணங்கி மகிழ் 
கின்றார் . 

37 
இறையோன் அடிக்கீழ் மறையவனார் எடுத்துத் திருமஞ் . 
சனம் ஆட்டும் , நிறைபூ சனை க்குக் குடங்கள் பால் + நிரம்பச் 

பா . ம்- பயில்வால் , உரியார் . கொள நின்றார் .. 
குடங்கொள்பால் . 


2 


| 


சண்டேசுர நாயனார் 


197 


சொரிந்து நிரைக்குலங்கள் , குறைபா டின்றி மடிபெருகக் குவிந்த 
முலைப்பால் குறைவின்றி , மறையோர் மனையின் முன்புதரும் 
வளங்கள் பொலிய வைகுமால் . 

38 
செயலிப் படியே பலநாளுஞ் சிறந்த பூசை செய்வதற்கு , 
முயல்வுற் றதுவே திருவிளையாட் டாக முந் நூல் அணிமார்பர் , 
இயல்பில் புரியும் மற்றி தனைக் கண்டித் திறத்தை அறியாத , 
அயல்மற் றொருவன் அப்பதியில் அந்த ணாளர்க் கறிவித்தான் .39 

அச்சொற் கேட்ட அருமறையோர் " ஆயன் அறியான் என்ற 
வற்றின் , இச்சை வழியே யான் மேய்ப்பேன் என்றெம் பசுக்கள் 
தமைக்கறந்து , பொச்சம் ஒழுகு 

மாணவகன் பொல்லாங் 
குரைக்க அவன் தாதை , எச்ச தத்தன் தனையழைமின் என்றார் 
அவையில் இருந்தார்கள் . 

40 
ஆங்கு மருங்கு நின்றார்கள் அவ்வந் தணன் தன் திருமனை 
யின் , பாங்கு சென்று மற்றவனை அழைத்துக் கொண்டு வரப் 
பரந்த , ஓங்கு சபையோர் அவனைப்பார்த் ( து ) ஊரா னிரை 
மேய்த் ( து ) உன்மகன் செய் , தீங்கு தன்னைக் கேள் என்று 
புகுந்த பரிசு செப்புவார் . 

41 
" அந்தண் மறையோர் " ஆகுதிக்குக் கறக்கும் பசுக்க ளான 
வெலாம் , சிந்தை மகிழ்ந்து பரிவினால் திரளக் கொடுபோய் 
மேய்ப்பான் போல் , கந்தம் மலிபூம் புனல்மண்ணி மணலிற் 
கறந்து பாலுகுத்து , வந்த பரிசே செய்கின்றான் என்றான் ” 
என்று வாய்மொழிந்தார் . 

42 
மறையோர் மொழியக் கேட்டஞ்சிச் “ சிறுமா ணவகன் 
செய்த இது , இறையும் நான் முன் பறிந்திலேன் ; இதற்கு முன்பு 
புகுந்ததனை , நிறையும் பெருமை அந்தணர்காள் ! பொறுக்க 
வேண்டும் நீங்கள் எனக் , குறைகொண் டிறைஞ்சி 

இனிப் 
புகுதிற் குற்றம் எனதே யாம் என்றான் . 

43 


2 


பா - ம்- வரப்பகர்ந்த . 
மறையோர் . செய்தஈது . 


அந்த ணாளர் . 


செய்கின்றான் என்று : 


+ 


198 


திருத்தொண்டர் புராணம் 


அந்த ணாளர் தமைவிடைகொண் டந்தி தொழுது மனை 
புகுந்து , “ வந்த பழியொன் ( று ) ” எனநினைந்தே மகனார் தமக்கு 
வாய்நேரான் , “ இந்த நிலைமை அறிவேன் என் றிரவு கழிந்து 
நிரைமேய்க்க , மைந்தனார் தாம் போயினபின் மறைந்து சென் 
றான் மறைமுதியோன் . 

சென்ற மறையோன் திருமகனார் சிறந்த ஊர் ஆன் நிரை 
கொடுபோய் , மன் றல் மருவும் புறவின்கண் மேய்ப்பார் மண்ணி 
மணற்குறையில் , அன்று திரளக் கொடுசென்ற அதனை அறிந்து 
மறைந்தப்பால் நின்ற குரவின் மிசையேறி நிகழ்வ தறிய ஒளித் 
திருந்தான் . 

45 


அன்பு புரியும் பிரமசா ரிகளும் மூழ்கி அரனார்க்கு , முன்பு 
போல மணற்கோயில் ஆக்கி முகைமென் மலர்கொய்து , பின்பு 
வரும் ஆன் முலைபொழிபால் பெருகுங் குடங்கள் பேணுமிடம் , 
தன்பாற் கொணர்ந்து தாபித்துப் பிறவும் வேண்டு வன 
சமைத்தார் . 

46 


நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும்பூ சனை 
தொடங்கி , ஒன்றும் உள்ளத் துண்மையினால் உடைய நாதன் 
திருமுடிமேல் , மன்றல் விரவுந் திருப்பள்ளித் தாமஞ் சாத்தி 
மஞ்சனமா, நன்று நிறைதீம் பாற்குடங்கள் எடுத்து நயப்புற் 
றாட்டுதலும் . 

47 
பரவ மேன்மேல் எழும்பரிவும் பழைய பான்மை மிகும் 
பண்பும் , விரவ மேதக் கவர்தம்பால் மேவும் பெருமை வெளிப் 
படுப்பான் , அரவ மேவுஞ் சடைமுடியார் அருளாம் என்ன 
அறிவழிந்து , குரவ மேவு முதுமறையோன் கோப மேவும் 
படிகண்டான் . 

48 


கண்ட போதே விரைந்திழிந்து கடிது சென்று கைத்தண்டு , 
கொண்டு மகனார் திருமுதுகில் புடைத்துக் கொடிதாம் மொழி 
கூறத் , தொண்டு புரியுஞ் சிறிய பெருந் தோன்ற லார்தம் பெரு 


பா 


ம் - விளையாட்டா . 


2 விரவு . 


சண்டேசுர நாயனார் 


199 


மான்மேல் , மண்டு காதல் அருச்சனையின் வைத்தார் மற்றொன் 
றறிந்திலரால் . 

49 
மேலாம் பெரியோர் பலகாலும் வெகுண்டோன் அடிக்க 
வேறுணரார் , பாலார் திருமஞ் சனம் ஆட்டும் பணியிற் சலியா 
தது கண்டு, மாலா மறையோன் மிகச்செயிர்த்து வைத்த திருமஞ் 
சனக்குடப்பால் , காலால் இடறிச் சிந்தினான் கையாற் கட 
மைத் தலைநின்றான் . 

50 
சிந்தும் பொழுதில் அதுநோக்குஞ் சிறுவர் இறையில் தீயோ 
னைத் , தந்தை எனவே அறிந்தவன் தன் தாள்கள் சிந்தும் தகுதி 
யினால் , முந்தை மருங்கு கிடந்தகோல் எடுத்தார்க் கதுவே 
முறைமையினால் , வந்து மழுவா யிட எறிந்தார் ; மண்மேல் 
வீழ்ந்தான் மறையோனும் . 

511 
எறிந்த அதுவே அர்ச்சனையில் இடையூ றகற்றும் படை 
யாக , மறிந்த தாதை இருதாளும் துணித்த மைந்தர் பூசனையில் , 
அறிந்த இடையூ றகற்றினராய் முன்போல் அருச்சித் திடப் 
புகலும் , செறிந்த சடைநீள் முடியாரும் தேவி யோடும் விடை 
யேறி . 

52 
பூத கணங்கள் புடைசூழப் புராண முனிவர் புத்தேளிர் 
வேத மொழிகள் எடுத்தேத்த விமல மூர்த்தி திருவுள்ளம் 
காதல் கூர வெளிப்படலும் கண்டு தொழுது மனங்களித்துப் 

மலர்கள் மேல் விழுந்தார் பத்தி முதிர்ந்த பாலகனார் . 53 

தொடுத்த இதழி சூழ்சடையார் துணைத்தாள் நிழற்கீழ் 
விழுந்தவரை , எடுத்து நோக்கி “ நம்பொருட்டால் என்ற தாதை 
விழஎறிந்தாய் ; , அடுத்த தாதை இனிஉனக்கு நாம் ” என் 
றருள் செய் ( து ) அணைத்தருளி , மடுத்த கருணை யால் தடவி உச்சி 
மோந்து மகிழ்ந்தருள . 

செங்கண் விடையார் திருமலர்க்கை தீண்டப் பெற்ற சிறுவ 
னார் , அங்கண் மாயை யாக்கையின் மேல் அளவின் றுயர்ந்த 
சிவமயமாய்ப் , பொங்கி எழுந்த திருவருளின் மூழ்கிப் பூமேல் 


பா- ம்-- சலியாரது . 


200 


திருத்தொண்டர் புராணம் 


அயன் முதலாம் , துங்க அமரர் துதிசெய்யச் சூழ்ந்த ஒளியில் 

55 
தோன்றினார் . 

அண்டர் பிரானுந் தொண்டர்தமக் கதிப னாக்கி " அனைத் 
துநாம் , உண்ட கலமும் உடுப்பனவும் சூடு வனவும் உனக் 
காகச் , சண்டீ சனுமாம் பதந்தந்தோம் என்றங் கவர்பொற் 
றடமுடிக்குத் , துண்ட மதிசேர் சடைக்கொன்றை மாலை வாங் 
கிச் சூட்டினார் . 

56 
எல்லா உலகும் ஆர்ப்பெடுப்ப எங்கும் மலர்மா ரிகள் 
பொழியப் , பல்லா யிரவர் கணநாதர் பாடி ஆடிக் களிபயிலச் , 
சொல்லார் மறைகள் துதிசெய்யச் சூழ்பல் லியங்கள் எழச் 
சைவ , நல்லா றோங்க நாயகமாம் நங்கள் பெருமான் தொழு 
தணைந்தார் . 

57 
ஞாலம் அறியப் பிழைபுரிந்து நம்பர் அருளால் நான்மறை 
வின் , சீலந் திகழுஞ் சேய்ஞலூர்ப் பிள்ளை யார்தந் திருக்கையில் , 
கோல மழுவால் ஏறுண்டு குற்றம் நீங்கிச் சுற்றமுடன் , மூல 
முதல்வர் சிவலோகம் எய்தப் பெற்றான் முதுமறையோன் . 58 

வந்து மிகைசெய் தாதைதாள் மழுவால் துணித்த மறைச் 
சிறுவர் , அந்த உடம்பு தன் னுடனே அரனார் மகனார் ஆயினார் ; , 
இந்த நிலைமை அறிந்தாரார் ? ஈமி லாதார் தமக்கன்பு , தந்த 
அடியார் செய்தனவே தவமாம் அன்றோ சாற்றுங்கால் ? 59 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண் 
டத் ( து ) , ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ 
எடுத்துத் , தேசம் உய்யத் திருத்தொண்டத் தொகைமுன் 
பணித்த திருவாளன் , வாச மலர்மென் கழல்வணங்க வந்த 
பிறப்பை வணங்குவாம் . 

60 
சருக்கம் நான்கிற்குத் திருவிருத்தம் 1,270 . 


5. திருநின்ற சருக்கம் 


0000 + 0000 


21. திருநாவுக்கரசு சுவாமிகள் 

புராணம் 


1 


திருநாவுக் கரசுவளர் திருத்தொண்டின் நெறிவாழ 
வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் 2 
பெருநாமச் சீர்பரவ லுறுகின்றேன் ; பேருலகில் 
ஒருநாவுக் குரை செய்ய ஒண்ணாமை உணராதேன் . 

1 
தொன்மைமுறை வருமண்ணின் துகளன்றித் துகளில்லா 
நன்மைநிலை ஒழுக்கத்து நலஞ்சிறந்த குடிமல்கிச் 
சென்னிமதி புனையவளர் மணிமாடச் செழும்பதிகள் 
மன்னிநிறைந் துளதுதிரு முனைப்பாடி வளநாடு . 

2 
புனப்பண்ணை * மணியினொடும் புறவின் நறும் புதுமலரின் 1 
கனப்பெண்ணில் * திரைசுமந்து கரைமருங்கு பெரும்பகட்டேர் 
இனப்பண்ணை உழும்பண்ணை எறிந்துலவி எவ்வுலகும் 
வனப்பெண்ண வரும்பெண்ணை மாநதிபாய் வளம் பெருகும் . 3 
காலெல்லாந் தகட்டுவரால் ; கரும்பெல்லாங் கண்பொழிதேன் ; 
பாலெல்லாங் கதிர்ச்சாலி ; பரப்பெல்லாங் குலைக்கமுகு ; 
சாலெல்லாந் தரளநிரை ; தடமெல்லாஞ் செங்கழு நீர் ; 
மேலெல்லாம் அகிற்றூடம் விருந்தெல்லாந் திருந்துமனை . 4 

கடைஞர்மிடை வயற்குறைத்த கரும்புகுறை பொழி 
கொழுஞ்சா( று ), இடைதொடுத்த தேன்கிழிய இழிந்தொழுது 
நீத்தமுடன் , புடைபரந்து ஜிமிறொலிப்பப் புதுப்புனல்போல் 11 
மடையுடைப்ப , உடைமடையக் கரும்படுகட் டியினடைப்ப 
ஊர்கள்தொறும் . 

5 
பா - ம்- நெறிவாழ்க . வாய்மைதிகழ் வாகீசர் . நன்னி 

* ஒழுக்கத்தின் . குடிபல்கி . * புனற்பண்வண . புதுமலரும் . 
* கவனப்பெண்ணில் . கரும்பு பொழ்தறைக் கொழுஞ்சாறு . தேன்கிழி 
யாறிழீங் . 11 புதுப்புனல்போம் . 


8 


வலமை . 


7 


10 


202 


திருத்தொண்டர் புராணம் 


கருங்கதலிப் பெருங்குலைகள் களிற்றுக்கைம் முகங்காட்ட 
மருங்குவளர் கதிர்ச்செந்நெல் வயப்புரவி முகங்காட்டப் 
பெருஞ்சகடு தேர்காட்ட வினைஞர் ஆர்ப் பொலிபிறங்க 
நெருங்கியசா துரங்கபல " நிகர்ப்பனவாம் நிறைமருதம் . 

6 
நறையாற்றுங் கமுகு நவ மணிக்கழுத்தி னுடன் கூந்தல் 
பொறையாற்றா மகளிரெனப் புறம்பலை தண் டலைவேலித் 
துறையாற்ற மணிவண்ணச் சுரும்பிரைக்கும் பெரும்பெண்ணை 
நிறையாற்று நீர்க்கொழுந்து படர்ந்தேறு நிலைமைய தால் . 7 
மருமேவு மலர்மேய * மாகடலி னுட்படியும் 
உருமேகம் என மண்டி உகைத்தகருங் கன்று போல் 
வருமேனிச் செங்கண்வரால் மடிமுட்டப் பால் சொரியும் 
கருமேதி தனைக்கொண்டு கரைபுரள்வ திரைவாவி . 

8 . 
மொய்யளிசூழ் நிரை லே முழுவலயங் களின் அலையச் 
செய்யதளிர் நறுவிரலிற் செழுமுகையின் நகஞ்சிறப்ப 
மெய்யொளியின் நிழற்காணும் ஆடி யென வெண்மதியை 
வையமகள் கையணைத்தாற் போலுயர்வ மலர்ச்சோலை . 9 : 
எயிற்குலவும் வளம்பதிகள் * எங்குமணந் தங்கும் வயற் 
பயிர்க்கண்வியல் இடங்கள் பல பரந்துயர்நெற் கூடுகளும் 
வெயிற்கதிர்மென் குழைமகளிர் விரவியமா டமும்மேவி 
மயிற்குலமும் முகிற்குலமும் மாறாட மருங்காடும் . 

10 
மறந் தருதீ நெறிமாற 10 மணிகண்டர் வாய்மைநெறி 
அறந்தருநா வுக்கரசும் ஆலால சுந்தரரும் 
பிறந்தருள உளதானால் நம்மளவோ ? பேருலகில் 
சிறந்ததிரு முனைப்பாடித் திறம்பாடுஞ் சீர்ப்பாடு . 

11 
இவ்வகைய திருநாட்டில் எனைப்பலவூர் களுமென்றும் 
மெய்வளங்கள் ஒங்கவரும் மேன்மையன ; ஆங்கவற்றுள் 


. 


பா - ம்-- வளை . கதிர்ச்சாலி . 3 துரங்கம்போல் , 

4 மணி 
சொரியச் . மலர்மேய்வான் . * பருமேனிச் 

கையமைத்தாற் .. 
* எயிற்குலவுமனம் பதிகள் , - லியல் அகலிடங்கள் ; அயல் வியலிடங் 
கள் . 10 நெறிமாள . 


திருநாவுக்கரசு - திருவவதாரம் 


203 


9 


சைவநெறி ஏழுலகும் பாலிக்குந் தன்மையினால் ? 
தெய்வநெறிச் சிவம் பெருக்குந் * திருவாமூர் திருவாமூர் . 12 
ஆங்குவன முலைகள்சுமந் தணங்குவன மகளிரிடை ; 
ஏங்குவன நூபுரங்கள் ; இரங்குவன மணிக்காஞ்சி ; 
ஓங்குவன மாடநிரை ; ஒழுகுவன வழுவில் அறம் ; 
நீங்குவன தீங்குநெறி ; நெருங்குவன பெருங்குடிகள் . 13 . 
மலர் நீலம் வயல்காட்டும் ; மைஞ்ஜீலம் மதிகாட்டும் 
அலர் நீடு மறுகாட்டும் அணியூசல் பலகாட்டும் ; 
புலர் நீலம் இருள் காட்டும் பொழுதுழவர் ஒலிகாட்டும் ; 
கல நீடு மனைகாட்டும் கரைகாட்டாப் பெருவளங்கள் . 
தலத்தின்கண் விளங்கிய அத் தனிப்பதியில் அனைத்துவித 
நலத்தின்கண் வழுவாத நடைமரபிற் குடி நாப்பண் 
விலக்கின் மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலை வேளாண் 
குலத்தின்கண் வரும் பெருமைக் குறுக்கையர்தங் குடிவிளங்கும் . 
அக்குடியின் மேல்தோன் ற லாயபெருந் தன்மையினார் 
மிக்கமனை அறம்புரிந்து விருந்தளிக்கும் மேன்மையினார் 
ஒக்கல்வளர் பெருஞ்சிறப்பின் உளரானார் உளரானார் 
திக்குநில வும்பெருமை திகழவரும் புகழனார் . 

16 
புகழனார் தமக்குரிமைப் பொருவில் குலக் குடியின் கண் 
மகிழவரு மணம்புணந்த மாதினியார் மணிவயிற்றில் 
நிகழுமலர்ச் செங்கமல நிரையிதழின் அகவயினில் 
திகழவருந் திருவனைய திலகவதி யார்பிறந்தார் . 

17 
திலகவதி யார்பிறந்து சிலமுறையாண் டகன்ற தற்பின் 
அலகில்கலைத் துறைதழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ 
உலகில்வரும் இருள் நீக்கி ஒளிவிளங்கு கதிர்போற்பின் 
மலருமருணீக்கியார் வந்தவதா ரஞ்செய்தார் . 
மாதினியார் திருவயிற்றின் மன்னியசீர்ப் புகழனார் 
காதலனார் உதித்ததற்பின் கடன் முறைமை மங்கலங்கள் 
பா - ம்- சலமேழம் . தகைமையினால் . 

3.சிவம் பெருகும் . 
நடைமருவுங் ; நன்மரபிற் . * திரு . * திலதவதி . கதிர்போல , 


18 


2 


204 


திருத்தொண்டர் புராணம் 


மேதகு நல் வினைசிறப்ப விரும்பியபா ராட்டினுடன் 
ஏதமில்பல் கிளைபோற்ற இளங்குழவிப் பதங்கடந்தார் . 19 
மருணீக்கி யார்சென்னி மயிர் நீக்கும் மணவினையும் 
தெருணீர்ப்பன் மாந்தரெலாம் மகிழ்சிறப்பச் செய்ததற்பின் 
பொருணீத்தங் கொளவீசிப் புலன்கொளுவ மனமுகிழ்த்த 
சுருணீக்கி மலர்விக்கும் கலைபயிலத் தொடங்கு வித்தார் , 20 

தந்தையார் களிமகிழ்ச்சி தலைசிறக்க முறைமையினால் , 
சிந்தைமலர்ந் தெழும்உணர்வில் செழுங்கலையின் திறங்களெல் 
லாம் , முந்தைமுறை மையிற்பயின்று முதிர அறி வெதிரும்வகை , 
மைந்தனார் மறுஒழித்த இளம்பிறைபோல் வளர்கின்றார் .. 21 
அந்நாளில் திலகவதி யாருக்காண் டாறிரண்டின் 
முன்னாக ஒத்தகுல முதல்வேளாண் குடித்தலைவர் 
மின்னார் செஞ் சடைஅண்ணல் மெய்யடிமை விருப்புடையார் 
பொன்னாரும் மணிமௌலிப் புரவலன் பால் அருளுடையார் . 22 
ஆண்டகைமைத் தொழிலின்கண் அடலரியே றெனவுள்ளார் 
காண்டகைய பெருவனப்பிற் கலிப்பகையார் எனும் பெயரார் 
பூண்டகொடைப் புகழனார் பாற்பொருவின் மகட்கொள்ள 
வண்டி எழுங் காதலினால் மேலோரைச் செலவிட்டார் . 23 
அணங்கனைய திலகவதி யார் தம்மை ஆங்கவர்க்கு 
மணம் பேசி வந்தவரும் வந்தபடி அறிவிப்பக் 
குணம்பேசிக் குலம்பேசிக் கோதில் சீர்ப் புகழனார் 
பணங்கொளர வகல் அல்குல் பைந்தொடியை மணம்நேர்ந்தார் . 

கன்னி திருத் தாதையார் மணம் இசைவு கலிப்பகையார் , 
முன் அணைந்தார் அறிவிப்ப வதுவைவினை முடிப்பதன் முன் , மன் 
னவற்கு வடபுலத்தோர் மாறேற்க மற்றவர்மேல் , அன்னவர்க்கு 
விடைகொடுத்தான் , அவ்வினைமேல் அவர் அகன்றார் . 

25 
வேந்தற்குற் றுழிவினைமேல் வெஞ்சமத்தில் விடைகொண்டு 
போந்தவரும் பொருபடையும் உடன் கொண்டு சிலநாளில் 

பா - ம் - தந்தைதாய் . 2 தலைசிறக்கும் . 8 சிந்தை மகிழ்ர் . 
* முந்துமுறை . - மணவிசைவு .. * மற்றதன்மேல் . 


திருநாவுக்கரசு - பெற்றோர் பிரிவு 


205 


3 


காய்ந்தசினப் பகைப்புலத்தைக் கலந்துகடுஞ் சமர்க்கடலை 
நீந்துவார் நெடுநாள்கள் நிறைவெம் போர்த் துறைவிளைத்தார் . 26 : 
ஆயநா ளிடைஇப்பால் அணங்கனையாள் தனைப்பயந்த 
தூயகுலப் புகழனார் தொன்று தொடு நிலையாமை 
மேயவினைப் பயத்தாலே இவ்வுலகை விட்டகலத் 
தீய அரும் பிணியுழந்து விண்ணுலகிற் சென்றடைந்தார் . 
மற்றவர் தாம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் 
சுற்றமுடன் மக்களையுந் துகளாக வே நீத்துப் 
பெற்றிமையால் உடன் என்றும் பிரியாத உலகெய்தும் 
கற்புநெறி வழுவாமல் கணவனா ருடன் சென்றார் . 

28 
தாதையா ரும்பயந்த தாயாரும் இறந்ததற்பின் 
மாதரார் திலகவதி யாரும் அவர் பின் வந்த 
காதலனார் மருணீக்கி யாரும்மனக் கவலையினால் 
பேதுறுநற் சுற்றமொடும் பெருந்துயரில் அழுந்தினார் . 29 

ஒருவாறு பெருங்கிளைஞர் மனந்தேற்றத் துயரொழிந்து , 
பெருவானம் அடைந்தவர்க்குச் செய்கடன்கள் பெருக்கினார் , 
மருவார்மேல் மன்னவற்கா மலையப்போங் கலிப்பகையார் , 
பொருவாரும் போர்க்களத்தில் உயிர்கொடுத்துப் புகழ் 
கொண்டார் . 

30 
வெம்முனை மேற் கலிப்பகையார் வேல்வேந்தன் ஏவப்போய் 
அம்முனையில் பகைமுருக்கி அமருலகம் ஆள்வதற்குத் 
தம்முடைய கடன்கழித்த பெருவார்த்தை தலஞ்சாற்றச் 
செம்மலர்மேல் திருவனைய திலகவதி யார் கேட்டார் . 

31 
எந்தையும் எம் அனையும் அவர்க் கெனைக் கொடுக்க 
இசைந்தார்கள் , அந்தமுறை யால் அவர்க்கே உரியது நான் 
ஆதலினால் , இந்தவுயிர் அவருயிரோ டிசைவிப்பன் எனத் 
துணிய , வந்தவர்தம் அடியிணைமேல் மருணீக்கி யார்விழுந்தார் . 


2 பிணியுழன்று. 


பா - ம்- கலந்துநெடுஞ் ; கடந்து நெடுஞ். 
விண்ணுவகைச் . * மாயந்ததற் பின் . பெருந்துயரின் உரியதுதான் .. 
இசைப்பன் எனவேதுணிய. 


206 


திருத்தொண்டர் புராணம் 


அந்நிலையில் மிகப்புலம்பி " அன்னையும் அத்தனும் அகன்ற 
பின்னை யுநான் உமைவணங்கப் பெறுதலினா லுயிர் தரித்தேன் ; 
என்னை இனித் தனிக்கைவிட் டேகுவீர் எனில்யானும் 
முன்னம்உயிர் நீப்பன் என மொழிந்திடரின் அழுந்தினார் . 33 
" தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததயா 
உம்பருல கணையவுறு நிலைவிலக்க உயிர்தாங்கி 
அம்பொன் மணி நூல் தாங்கா தனைத்துயிர்க்கும் அருள்தாங்கி 
இம்பர் மனைத் தவம்புரிந்து திலகவதி யாரிருந்தார் . 
மாசின் மனத் துயரொழிய மருணீக்கி யார் நிரம்பித் 
தேசநெறி நிலையாமை கண்டறங்கள் செய்வாராய்க் 
காசினிமேற் புகழ்விளங்க நிதியளித்துக் கருணையினால் 
ஆசில் அறச் சாலைகளும் தண்ணீர்ப்பந் தரும் அமைப்பார் . 35 
காவளர்த்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வழுவாமல் 
மேவினர்க்கு வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் விருந்தளித்தும் 
நாவலர்க்கு வளம் பெருக நல்கியும்நா னிலத்துள்ளோர் 
யாவருக்குந் தவிராத ஈகைவினைத் துறைநின்றார் . 

86 
நில்லாத உலகியல்பு கண்டு " நிலை யாவாழ்க்கை 
அல்லேன் என் றறத்துறந்து சமயங்க ளானவற்றின் 
நல்லாறு தெரிந்துணர நம்பர் அரு ளாமையினால் 
கொல்லாமை மறைந் துறையும் அமண்சமயங் குறுகுவார் . " 37 . 
பாடலிபுத் திரமென்னும் பதி அணைந்து சமண்பள்ளி 
மாடணைந்தார் , வல்லமணர் மருங்கணைந்து மற்றவர்க்கு 

வீடறியும் * நெறி இது வ ” எனமெய்போல் தங்களுடன் 
கூடவரும் உணர்வுகொளக் குறிபலவுங் கொளுவினார் . 

38 
அங்கவரும் அமண்சமயத் தருங்கலை நூ லானவெலாம் 
பொங்கும்உணர் வுறப்பயின்றே அந்நெறியிற் புலன்சிறப்பத் 
துங்கமுழு உடற்சமணர் சூழ்ந்துமகிழ் வார் அவர்க்குத் 
தங்களின்மே லாந்தரும சேனர்எனும் பெயர்கொடுத்தார் . 39 

பா - ம்- தெரிந்துணர்ந்து . 2 மறைத்துறையும் , மறந்துறையும் . 
குறுகினார் . * வீடடையும் . * கூடிவரும் . * துஙகமுறும் , 


: 


திருநாவுக்கரசு - அமண்சமயம் 


207 


அத்துறையின் மீக்கூரும் அமைதியினால் அகலிடத்தில் 
சித்தநிலை - அறியாத தேரரையும் வாதின்கண் 
உய்த்தவுணர் வினில்வென்றே உலகின்கண் ஒளியுடைய 
வித்தகராய் அமண்சமயத் தலைமையினில் மேம்பட்டார் . 40 
அந்நெறியின் மிக்கார் அவரொழுக ஆன்ற தவச் 
செந்நெறியின் வைகுந் திலகவதி யார்தாமும் 
தொன்னெறியின் சுற்றத் தொடர்பொழியத் தூயசிவ 
நன்னெறியே சேர்வதற்கு நாதன் தாள் நண்ணுவார் . 41 
பேராத பாசப் பிணிப்பொழியப் பிஞ்ஞகன்பால் 
ஆராத அன்பு பெற ஆதரித்த அம்மடவார் 
நீரார் கெடிலவட நீள்கரையில் நீடுபெருஞ் 
சீரார் திருவதிகை வீரட்டானஞ் சேர்ந்தார் . 

42 
சென்று திரு வீரட்டா னத்திருந்த செம்பவளக் 
குன்றை அடிபணிந்து கோதில் சிவசின்னம் 
அன்று முதல்தாங்கி ஆர்வமுறத் தங்கையால் 
துன்று திருப்பணிகள் செய்யத் தொடங்கினார் . 
புலர்வதன் முன் திருவலகு பணிமாறிப் புனிறகன்ற 
நலமலி ஆன் சாணத்தால் நன்குதிரு மெழுக்கிட்டு 
மலர்கொய்து கொடுவந்து மாலைகளும் தொடுத்தமைத்துப் 
பலர்புகழும் பண்பினால் திருப்பணிகள் பல செய்தார் . 
நாளுமிகும் பணிசெய்து குறைந்தடையும் நன்னாளில் 
கேளுறும் அன் புறவொழுகுங் கேண்மையினார் பின் பிறந்தார் 
கோளுறு தீ வினை முந்தப் பரசமயங் குறித்ததற்கு 
மூளுமனக் கவலையினால் முற்றவருந் துயருழந்து .11 

45 
தூண்டுதவ விளக்கனையார் சுடரொளியைத் தொழு ( து ) " என்னை 
ஆண்டருளும் 12 நீராகில் அடியேன்பின் வந்தவனை 


3 


பா- ம் -1 சித்தநெறி . - நெறியறியாத . நாதனருள் . 4 பேராத 
பரசமயப் . 5 பிணியொழீயப் . * நீ ராரும் 1 சீராரும் . 8 நாளுமவர் . 
பணிசெய்தங் . 10 தீலிவனயுந்த ; தீலிவனமுகந்த . துயருழந்தார் . 
ஆண்டருளின் . 


11 


12 


. 


208 


திருத்தொண்டர் புராணம் 


12 


ஈண்டுவினைப் பரசமயக் குழிநின்றும் எடுத்தாள 
வேண்டும் எனப் பலமுறையும் விண்ணப்பஞ் செய்தனரால் . 46 
" தவமென்று பாயிடுக்கித் தலைபறித்து நின்றுண்ணும் 
அவமொன்று நெறி வீழ்வான் வீழாமே அருளும் எனச் 
சிவமொன்று நெறிநின்ற திலகவதி யார்பரவப் 
பவமொன்றும் வினை தீர்ப்பார் திருவுள்ளம் பற்றுவார் .? 
மன்னு தபோ தனியார்க்குக் கனவின்கண் மழவிடையார் 
" உன்னுடைய மனக்கவலை ஒழிநீ;உன் உடன்பிறந்தான் 
முன்னமே முனியாகி எனை அடையத் தவம்முயன்றான் 
அன்னவனை இனிச்சூலை மடுத்தாள்வன் ” என அருளி. 48 
பண்டுபுரி நற்றவத்துப் பழுதினள விறைவழுவும் 
தொண்டரைஆளத்தொடங்குஞ்சூலைவே தனைதன்னைக் 
கண் தருநெற் றியர் அருளக் கடுங்கனல்போல் அடுங்கொடிய 
மண்டுபெருஞ் சூலை அவர் வயிற்றினிடைப் புக்க தால் . 

49 
அடைவிலமண் புரிதரும் சேனர்வயிற் றடையும் அது 
வட அனலும் கொடுவிடமும் வச்சிரவும் பிறவுமாம் 
கொடிய எலாம் ஒன்றாகும் எனக்குடரின் அகங்குடையப் 
படருழந்து நடுங்கி அமண் பாழியறை யிடைவிழுந்தார் . 50 
அச்சமயத் திடைத்தாமுன் அதிகரித்து வாய்த்துவரும் 
விச்சைகளால் தடுத்திடவும் மேன்மேலும் மிகமுடுகி 
உச்சமுற வேதனைநோய் ஓங்கி எழ ஆங்கவர்தாம் 
நச்சரவின் விடந் தலைக்கொண் டென மயங்கி நவையுற்றார் . 51 
அவர் நிலைமை கண்டதற்பின் அமண்கையர் பலர்ஈண்டிக் 
“ கவர் கின்ற விடம்போல் முன் கண்டறியாக் கொடுஞ்சூலை 
இவர் தமக்கு வந்த ( து );இனி யாது செயல் ? " என்றழிந்தார் 
தவமென்று வினைபெருக்கிச் சார்பல்லா நெறிசார்வார் . " 53 


8 


3 


4 


எமை . 


தாள்வம் . 


பா - ம்- எடுத்தருள . 

2 பற்றினார் . 
* பண்டு தவம் புரிதவத்து . வயிற்றிடையும் . 1 இடருழந்து . 8 வாய்த் 
தவரும் . அனல்முடுகி . 10 சார்வலா . 11 சார்வல்லார் நெறிச்சார் 
வார் . 


திருநாவுக்கரசு - சூலைநோய் 


209 


புண்டலைவன் முருட்டமணர் புலர்ந்து செயல் அறியாது 
குண்டிகை நீர் மந்திரித்துக் குடிப்பித்துந் தணியாமை 
கண்டுமிகப் பீலிகொடு கால் அளவுந் தடவிடவும் 
பண்டையினும் நோவுமிகப் பரிபவத்தால் இடர் உ.ழந்தார் . 
தாவாத புகழ்த்தரும் சேனருக்கு வந்தபிணி 
ஓவாது நின் றிடலும் ஒழியாமை உணர்ந்தாராய் 

ஆ ஆ நாம் என்செய்கோம் " என்றழிந்த மனத்தினராய்ப் 
போவார்கள் “ இதுநம்மாற் போக்கரிதாம் எனப்புகன்று . 
குண்டர்களுங் கைவிட்டார் ; கொடுஞ்சூலை மிசைக் கொண்டு 
மண்டிமிக மேன்மேலும் பெருகுத லால் மதிமயங்கிப் 
பண்டையுற வுணர்ந்தார்க்குத் திலகவதி யார் உளராக் 
கொண்டவர்பால் ஊட்டுவான் தனைவிட்டார் குறிப்புணர்த்த .55 
ஆங்கவன் போய்த் திருவதிகை தனை அடைய அருந்தவத்தார் 
பூங்கமழ்நந் தனவனத்தின் புறம்பணையக் கண்டிறைஞ்சி 
ஈங்கியான் உமக்கிளையார் ஏவலினால் வந்த " தெனத் 
தீங்குளவோ " எனவினவ மற்றவனுஞ் செப்புவான் . 
" கொல்லாது சூலை நோய் குடர்முடக்கித் தீராமை 
எல்லாருங் கைவிட்டார் இதுசெயல் என் முன்பிறந்த 
நல்லாள்பால் சென்றியம்பி நான் உய்யும் படி கேட்டிங் ( கு ) 
அல்லாகும் பொழுதணைவாய் என்றார் ” என் றறிவித்தான் . 52 
என்றவன் முன் கூறுதலும் " யான் அங் ( கு ) உன் னுடன் போந்து 
நன்றறியா அமண்பாழி 6 நண்ணுகிலேன் எனும்மாற்றம் 
சென்றவனுக் குரை என்று திலகவதி யார்மொழிய 
அன்றவனும் மீண்டுபோய்ப் புகுந்தபடி அவர்க்குரைத்தான் . 58 
அவ்வார் த்தை கேட்டலுமே அயர்வெய்தி “ இதற்கினியான் 
எவ்வாறு செய்வன் ? " என ஈசர் அருள் கூடுதலால் 
“ ஒவ்வாஇப் புன் சமயத் தொழியாஇத் துயரொழியச் 
செவ்வாறு சேர்திலக வதியார்தாள் சேர்வன் ” என. 


123 


6 


3 


பா- ம்- மந்திரித்தும் . 2 கைக் . முடுகு . புறத்தவணயக் 
" கொல்லாத . தீராமே ; தீராமல் . " நன்கறியார் . 

நன்கறியார் . பள்ளி . 
14 


210 


திருத்தொண்டர் புராணம் 


எடுத்தமனக் கருத்துய்ய எழுதலால் எழுமுயற்சி 
அடுத்தலுமே அயர்வொதுங்கத் திருவதிகை அணைவதனுக் ( கு ) 
உடுத்துழலும் பாயொழிய உறியு றுகுண் டிகையொழியத் 
தொடுத்தபீ லியும்ஒழியப் போவதற்குத் துணிந்தெழுந்தார் . 60 
பொய் தருமால் உள்ளத்துப் புன்சமணர் இடங்கழிந்து 
மெய் தருவான் நெறியடைவார் வெண்புடைவை மெய்சூழ்ந்து 
கைதருவார் தமையூன் றிக் காணாமே இரவின் கண் 
செய் தவமா தவர்வாழுந் திருவதிகை சென்றடைவார் . 61 
சுலவிவயிற் றகங்கன லுஞ் சூலைநோ யுடன்தொடரக் 
குலவியெழும் பெருவிருப்புக் கொண்டணையக் குலவரைபோன் 
றிலகுமணி மதிற்சோதி எதிர்கொள்திரு வதிகையினில் 
திலகவதி யார் இருந்த திருமடத்தைச் சென்றணைந்தார் . 

62 
வந்தணைந்து திலகவதி யார் அடிமே லுறவணங்கி 
நந்தமது குலஞ்செய்த நற்றவத்தின் பயன் அனையீர் ! 
* இந்தவுடற்கொடுஞ்சூலைக்கிடைந்தடைந்தேன் இனிமயங்கா ( து ) 
உய்ந்துகரை ஏறுநெறி உரைத்தருளும் எனஉரைத்து . 63 
தாளிணைமேல் விழுந்தயருந் தம்பியார் தமை நோக்கி 
ஆளுடைய தம்பெருமான் அருள் நினைந்து கைதொழுது 
“ கோளில்பர சமயநெறிக் குழியில்விழுந் தறியாது 
மூளும் அருந் துயர் உழந்தீர் ! எழுந்திரீர் ! என மொழிந்தார் . 64 
மற்றவுரை கேட்டலுமே மருணீக்கி யார்தாமும் 
உற்றபிணி உடல் நடுங்கி எழுந்து தொழ உயர்தவத்தோர் 
" கற்றைவே ணியர் அருளே காணும் இது ; கழலடைந்தோர் 
பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் எனப்பணித்தார் . 
என் றபொழு தவரருளை எதிரேற்றுக் கொண்டிறைஞ்ச 
நின்றதபோ தனியாரும் நின்மலன் பேர் அருள்நினைந்து 
சென்றுதிரு வீரட்டம் புகுவதற்குத் திருக்கயிலைக் 
குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்தோ திக்கொடுத்தார் .66 

பா - ம் - இடங்கழித்து . வயிற்றிடும் ; வயிற்றடும் . பெருவியப்புக் . 
* கிடைந்துடைந்தேன் . 


திருநாவுக்கரசு - அருள் பெறுதல் 


211 


திருவாளன் திருநீறு திலகவதி யார்அளிப்பப் 
“ பெருவாழ்வு வந்ததெனப் பெருந்தகையார் பணிந்தேற்றங் 
குருவார அணிந்துதமக் குற்றவிடத் துய்யுநெறி 
தருவாராய்த் தம்முன்பு வந்தார் பின் தாம்வந்தார் . 

67 
நீறணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குல் புறத்திருளும் 
மாறவருந் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவஞ்செய் 
சீறடி யார் திருவலகுந் திருமெழுக்குந் தோண்டியுங்கொண் ( டு ) 
ஆறணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரைக் கொடுபுக்கார் . 68 

திரைக்கெடில வீரட்டா னத்திருந்த செங்கனக , வரைச் 
சிலையார் பெருங்கோயில் தொழுதுவலங் கொண்டிறைஞ்சித் , 
தரைத்தலத்தின் மிசைவீழ்ந்து தம்பிரான் திருவருளால் , உரைத் 
தமிழ்மா லைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்துரைப்பார் . 69 

நீற்றால் நிறை வாகிய மேனியுடன் நிறை அன்புறு சிந்தை 
யில் நேசமிக , மாற்றார்புரம் மாற்றிய வேதியரை மருளும்பிணி 
மாயை அறுத்திடுவான் , " கூற்றாயின வாறு விலக்ககிலீர் என 
நீடிய கோதில் திருப்பதிகம் , போற்றா லுல கேழின் வருந்துயரும் 
போமாறெதிர் நின்று புகன்றன ரால் . 

70 
மன்னும்பதி கம்மது பாடியபின் வயிறுற்றடு சூலை மறப் 
பிணிதான் , அந்நின்ற நிலைக்கண் அகன்றிடலும் " அடியேன் உயி 
ரோடருள் தந்த "தெனாச் , செந்நின்ற பரம்பொரு ளானவர்தம் 
திருவாரருள் பெற்ற சிறப்புடையோர் , முன்னின்ற தெருட்சி 
மருட்சியினால் முதல்வன்கருணைக்கடல் மூழ்கினரே . 71 

அங்கங்கள் அடங்க உ ரோமமெலாம் அடையப்புள கங்கண் 
முகிழ்த்தலரப் , பொங்கும்புனல் கண்கள் பொழிந்திழியப் புவி 
மீது விழுந்து புரண்டயர்வார் , " இங்கென்செய லுற்ற பிழைப் 
பதனால் ஏறாத பெருந்திட ரேறிட நின் , தங்குங்கரு ணைப்பெரு 
வெள்ளமிடத் தகுமோ ? என இன்னன தாம்மொழிவார் . 72 

பொய்வாய்மை பெருக்கிய புன் சமயப் பொறியில் சமண் 
நீசர் புறத்துறையாம் , அவ்வாழ்குழி யின்கண் விழுந்தெழுமா 

பா - ம்- ரேற்றிட . 


212 


திருத்தொண்டர் புராணம் 


றறியாது மயங்கி அவம்புரிவேன் , மைவாச நறுங்குழல் மாமலை 
யாள் மணவாளன் மலர்க்கழல் வந்தடையும் , இவ்வாழ்வு 
பெறத்தரு சூலையினுக் கெதிர்செய்குறை என் கொல் ? எனத் 
தொழுவார் . 

73 . 
மேவுற்ற இவ் வேலையில் நீடியசீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் 
அருளால் , " பாவுற்றலர் செந்தமி ழின் சொல்வளப் பதிகத் 
தொடை பாடிய பான்மையினால் , நாவுக்கர சென்றுல கேழி 
னும் நின் நன்னாமம் நயப்புற மன்னுக என் , றியாவர்க்கும் 
வியப்புற மஞ்சுறைவா னிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே . 

இத்தன்மை நிகழ்ந்துழி.நாவின்மொழிக் கிறையாகிய அன் 
பரும் “ இந்நெடுநாள் , சித்தந்திகழ் தீவினை யேன் அடையுந். 
திருவோ இது ? " என்று தெருண்டறியா , அத்தன்மைய னாய 
இராவணனுக் கருளுங்கரு ணைத்திற மான அதன் , மெய்த் 
தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு வணங்கினர் 
மெய்யுறவே . 

75 
“ பரசுங்கரு ணைப்பெரி யோன் அருளப் பறிபுன் றலை யோர் 
நெறி பாழ்படவந் ( து ) , அரசிங்கருள் பெற்றுல குய்ந்த ( து ) ” எனா 
அடியார் புடை சூழதி கைப்பதிதான் , முரசம்பட கந்துடி தண் 
ணுமையாழ் முழவங்கிளை துந்துபி கண்டையுடன் , நிரைசங் 
கொலி எங்கும் முழங்குதலால் நெடுமாகடல் என்ன நிறைந் 
துளதே . 

76 
மையற்றுறை ஏறி மகிழ்ந்தலர்சீர் வாகீசர் மனத்தொடு 
வாய்மையுடன் , மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவுஞ் 
சிவ சின்னம் விளங்கிடவே , எய்துற்ற தியானம் அருவுணர்வும் 
ஈறின்றி எழுந்திரு வாசகமும் , கையில்திக ழும் உழ வாரமுடன் 
கைக்கொண்டு 4 கலந்து கசிந்தனரே . 

77 
மெய்ம்மைப்பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனி 
நாயக னார்கழலில் , தம்மிச்சை நிரம்ப வரம்பெறும் அத் தன்மைப் 

பா - ம்- தொழுதார் .. அருளப் , பாவுற்றவர் . நாமங்கள் .... 
கைத்தொண்டு ; கைகொண்டு . " கசிந்து கலந்தனரே . 


Y 


5 


2 


5 


திருநாவுக்கரசு - அமண் சூழ்ச்சி 


213 


பதி மேவிய தாபதியார் , “ பொய்ம்மைச்சம யப்பிணி விட்டவர் 
முன் போதும்பிணி விட்டரு ளிப்பொருளா , எம்மைப்பணி 
கொள்கருணைத் திறமிங் கியார்பெற்றனர் ? " , என்ன இறைஞ் 
சினரே . 

78 


இன்ன தன்மையில் இவர்சிவ நெறியினை எய்தி 
மன்னு பேரருள் பெற்றிடர் நீங்கிய வண்ணம் 
பன்னு தொன்மையிற் பாடலி புத்திர நகரில் 
புன்மை யேபுரி அமணர் தாம் கேட்டது பொறாராய் . 

79 
“ தரும சேனர்க்கு வந்த அத் தடுப்பருஞ் சூலை 
ஒருவ ராலும் இங் கொழிந்திடா மையின் அவ ருயப்போய்ப் 
பெருகு சைவராய்ப் பெயர்ந்து தம் பிணியொழித் துய்ந்தார் ; 
மருவு நம் பெருஞ் சமயம்வீழ்ந் தது ” என மருள்வார் . 

80 
“ மலையும் பல்சமயங்களும் வென்றுமற் றவரால் 
நிலையும் பெற்ற இந் நெறி இனி அழிந்த ” தென் றழுங்கிக் [ வோர் 
கொலையும் பொய்ம்மையும் இல மென்று கொடுமையே புரி 
தலையும் பீலியும் தாழவந் தொருசிறை சார்ந்தார் . 

81 
இவ்வ கைப்பல அமணர்கள் துயருடன் ஈண்டி 
மெய்வ கைத்திறம் அறிந்திடில் வேந்தனும் வெகுண்டு 
சைவ னாகிநம் விருத்தியுந் தவிர்க்கும்மற் றினிநாம் 
செய்வ தென் ? என வஞ்சனை தெரிந்துசித் திரிப்பார் . ” 82 
தவ்வை சைவத்து நிற்றலின் தருமசே னருந்தாம் 
பொய்வ குத்ததோர் சூலை தீர்ந் திலதெனப் போயிங் 
கெவ்வ மாக அங் கெய்தி நஞ் சமயலங் கனமும் 
தெய்வ நிந்தையும் செய்தனர் ” எனச்சொலத் தெளிந்தார் . 83 
சொன்ன வண்ணமே செய்வது துணிந்ததுன் மதியோர் 
முன்னம் நாம் சென்று முறைப்படு வோம் ” என முயன்றே 
இன்ன தன்மையில் இருட்குழாஞ் செல்வது போல 
மன்ன னாகிய பல்லவன் நகரில்வந் தணைந்தார் . 

84 


2 


இலவென்று . * கொடுந்தொழில் . 


4 வந் 


பா -ம் - நீங்கின . 
தெய்தி . 


214 


திருத்தொண்டர் புராணம் 


உடை ஒழிந்தொரு பேச்சிடை யின்றிநின் றுண்போர் 
கடை அணைந்தவன் வாயில்கா வலருக்கு " நாங்கள் 
அடைய வந்தமை அரசனுக் கறிவியும் " என்ன 
இடை அறிந்து புக் கவருந்தம் இறைவனுக் கிசைப்பார் .. 

85 
" அடிகண்மார் எல்லாரும் ஆகுலமாய் மிக அழிந்து, கொடி 
நுடங்கு திருவாயிற் புறத்தணைந் தார் " எனக்கூற , வடிநெடு 
வேல் மன்னவனும் மற்றவர் சார் பாதலினால் , கடிதணைவான் 
" அவர்க்குற்ற தென்கொல் ” எனக் கவன் றுரைத்தான் . 86 
கடைகாவ லுடையார்கள் புகு தவிடக் காவலன் பால் 
நடையாடுந் தொழிலுடையார் நண்ணித்தாம் எண்ணியவா ( று ) 
" உடையாரா கியதரும் சேனர்பிணி உற்றாராய்ச் 
சடையானுக் காளாய்நின் சமயம் ஒழித் தார் என்றார் . 87 

விரையலங்கற் பல்லவனும் அதுகேட்டு வெகுண்டெழுந்து , 
" புரையுடைய மனத்தினராய்ப் போவதற்குப் பொய்ப்பிணி 
கொண் ( டு ) , உரைசிறந்த சமயத்தை அழித்தொழியப் பெறு 
வதே ? கரையில் தவத் தீர் ! இதனுக் கென் செய்வ ( து )? எனக் 
கனன்றான் . 

88 


" தலைநெறியா கியசமயந் தன்னையழித்( து ) உன்னுடைய 
நிலைநின்ற தொல்வரம்பின் நெறியழித்த பொறியிலியை 
அலை புரிவாய் " எனப்பரவி வாயால் அஞ் சாதுரைத்தார் 
கொலைபுரியா நிலைகொண்டு பொய்யொழுகும் அமண்குண்டர் . 

அருள்கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவென்று , 
மருள்கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமைநோக்கித், 
" தெருள்கொண்டோர் இவர் சொன்ன தீயோனைச் செறுவதற் 
குப் , பொருள்கொண்டு விடாதென்பால் கொடுவாரும் ” எனப் 
புகன்றான் . 

90 


அரசனது பணிதலைநின் றமைச்சர்களும் அந்நிலையே 
முரசதிருந் தானையொடு முன் சென்று முகில் சூழ்ந்து 


பா - ம் - கனன்று . 


2 


அழித்தார் . அலைபுரிவோம் . 


4 


பாவி . 


திருநாவுக்கரசு - நீற்றறை 


215 


விரைசெறியுஞ் சோலைசூழ் திருவதிகை தனைமேவிப் 
பரசமயப் பற்றறுத்த பான்மையினார் பாற்சென்றார் . 

91 
சென்றணைந்த அமைச்சருடன் சேனைவீ ரருஞ்சூழ்ந்து , மின் 
தயங்கு புரிவேணி வேதியனார் அடியவரை , “ இன்று நுமை 
அரசன் அழைக் கெமை விடுத்தான் ; போதும் என , நின்றவரை 
நேர்நோக்கி நிறைதவத்தோர் உரைசெய்வார் . 

92 
" நாமார்க்குங் குடியல்லோம் என்றெடுத்து நான் மறையின் 
கோமானை நதியினுடன் குளிர்மதிவாழ் சடையானைத் 
தேமாலைச் செந்தமிழின் செழுந்திருத்தாண் டகம்பாடி 
" ஆமாறு நீரழைக்கும் அடைவிலம் என் றருள்செய்தார் . 
ஆண்ட அர சருள் செய்யக் கேட்டவரும் 

அடிவணங்கி , 
வேண்டியவர்க் கொண்டேக விடையுகைத்தார் திருத்தொண்டர் , 
" சண்டுவரும் வினைகளுக்கெம் பிரான்உளன் ” என் றிசைந்திருந் 
தார் ;, மூண்டசினப் போர்மன்னன் முன்னணைந்தங்கறிவித்தார் . 
பல்லவனும் அதுகேட்டுப் பாங்கிருந்த பாயுடுக்கை 
வல்லமணர் தமைநோக்கி மற்றவனைச் செய்வதினிச் 
சொல்லும் ” என அறந்துறந்து தமக்குறுதி அறியாத 
புல்லறிவோர் அஞ்சாது நீற்றறையில் இடப்புகன்றார் . 95 

அருகணைந்தார் தமைநோக்கி “ அவ்வண்ணஞ் செய்க 
எனப் , பெருகுசினக் கொடுங்கோலான் மொழிந்திடலும் பெருந் 
தகையை , உருகுபெருந் தழல் வெம்மை நீற்றறையின் உள்ளி 
ருத்தித், திருகுகருந் தாட்கொளுவிச் சேமங்கள் செய் 
தமைத்தார் . 
ஆண்ட அர ( சு ) அதனகத்துள் அணைந் தபொழு தம்பலத்துத் 
தாண்டவமுன் புரிந்தருளுந் தாள் நிழலைத் தலைக்கொண்டே 
ஈண்டுவருந் துயருளவோ ஈசன் அடி யார்க் கென்று 
மூண்டமனம் நேர்நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார் . 97 
வெய்ய நீற் றறையதுதான் வீங்கிளவே னிற்பருவம் 
தைவருதண் தென்றல் அணை தண்கழுநீர்த் தடம்போன்று 

ம் - அழைத்தெமை . துயருளதோ . * தென்றலவலத் . 


வ 


UT 


216 


திருத்தொண்டர் புராணம் 


99 


மொய்யொளி வெண்ணிலவலர்ந்து முரன் றயாழ் ஒலியினதாய் 
ஐயர்திரு வடி நீழல் அருளாகிக் குளிர்ந்ததே . 

98 
மாசில்மதி நீடுபுனல் மன்னிவளர் சென்னியனைப் 
பேச இனி யானை உல காளுடைய பிஞ்ஞகனை 
ஈசனை எம் பெருமானை எவ்வுயிருந் தருவான 
ஆசையில் ஆராவமுதை அடி வணங்கி இனிதிருந்தார் . 
ஓரெழு நாள் கழிந்ததற்பின் உணர்வில் அம ணரை அழைத்துப் 
* பாரும் இனி நீற்றறையை ” என உரைத்தான் பல்லவனும் ; 
காரிருண்ட குழாம்போலும் உருவுடைய காரமணர் 
தேருநிலை இல்லாதார் நீற்றறையைத் திறந்தார்கள் . 100 
ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் 
தேனுந்து மலர்ப்பாதத் தமுதுண்டு தெளிவெய்தி 
ஊனந்தான் இலராகி உவந்திருந்தார் தமைக்கண்டே 
" சனந்தங் கியதிலதாம் * என்ன அதி சயம் ! என்றார் . 101 

அதிசயம் அன் றிது ; முன்னை அமண்சமயச் சாதகத்தால் 
இது செய்து பிழைத்திருந்தான் எனவேந்தற் குரைசெய்து 
மதிசெய்வ தினிக்கொடிய வல்விடமூட் டுவ தென்று 
மூதிரவரும் பாதகத்தோர் முடைவாயால் மொழிந்தார்கள் . 102 
ஆங்கதுகேட் டலுங் கொடிய அமண் சார்பால் கெடுமன்னன் 
ஓங்குபெரு மையலினால் “ நஞ்சூட்டும் ” எனஉரைப்பத் 
தேங்கா தார் திருநாவுக் கரயரை அத் தீயவிடப் 
பாங்குடைய பாலடிசில் அமுதுசெயப் பண்ணினார் . 103 


நஞ்சும் அமு தாம் எங்கள் நாதன் * அடி யார்க் ” கென்று 
வஞ்சமிகு நெஞ்சுடையார் வஞ்சனையாம் படியறிந்தே 
செஞ்சடையார் சீர்விளக்குந் திறலுடையார் தீவிடத்தால் 
வெஞ்சமணர் இடுவித்த பாலடிசில் மிசைந்திருந்தார் .. 104 

பா - ம் -1 மொய்யளி. - எவ்வுலகுர் தருவாவன . தம்மைக்கண்டு . 
ஈனந்தாங்கியதிலதால் . 5 * திருநாவுக்கரசரை ; திருநாவுக் 
கரசினை . நஞ்சமுதமாம் . 
நஞ்சமுதமாம் . நாதர் . 

நாதர் . 9 சீர்லிளங்கும் . 


கடிய . 


திருநாவுக்கரசு - நஞ்சு, கொல்களிறு 


217 


பொடியார்க்குந் திருமேனிப் புனிதர்க்குப் புவனங்கண் 
முடிவாக்குந் துயர் நீங்க முன்னைவிடம் அமுதானால் 
படியார்க்கும் அறிவரிய பசுபதியார் தம்முடைய 
அடியார்க்கு நஞ்சமுதம் ஆவதுதான் அற்புதமோ ? 105 
அவ்விடத்தை ஆண்ட அர சமுது செய்து முன்னிருப்ப 
வெவ்விடமும் அமுதாயிற் றென அமணர் வெருக்கொண்டே 
இவ்விடத்தில் இவன் பிழைக்கில் எமக்கெல்லாம் இறுதி எனத் 
தெவ்விடத்துச் செயல்புரியுங் காவலற்குச் செப்புவார் . 106 
“ நஞ்சுகலந் தூட்டிடவும் நஞ்சமயத் தினில்விடந்தீர் 
தஞ்சமுடை மந்திரத்தால் சாதியா வகைதடுத்தான் ; 
எஞ்சும்வகை அவற்கிலதேல் எம்முயிரும் நின்முறையும் 
துஞ்சுவது " திடம் ” என்றார் சூழ்வினையின் துறைநின்றார் . 107 
மற்றவர் தம் மொழிகேட்டு மதிகெட்ட மன்னவனும் 
" செற்றவனை இனிக்கடி.யுந் திறம்எவ்வா ( று ) ? எனச்செப்ப 
உற்றவரும் " மந்திரசா தகநாங்கள் ஒழித்திடநின் 
கொற்றவயக் களிற்றெ திரேவிடுவ " தெனக் கூறினார் . 108 
மாபாவிக் கடையமணர் வாகீசத் திருவடியாம் 
காபாலி அடியவர்பால் " கடக்களிற்றை விடு ” கென்னப் 
பூபாலர் செயல்மேற்கொள் புலைத்தொழிலோன் அவர்தம்மேல் 
கோபாதி சயமான கொலைக்களிற்றை " விடச்சொன்னான் . 109 
கூடத்தைக் குத்தி ஒரு குன் றமெனப் புறப்பட்டு 
மாடத்தை மறித்திட்டு * மண்டபங்கள் எடுத்தெற்றித் 
தாடத்திற் பரிக்காரர் தலை இடறிக் கடக்களிற்றின் 
வேடத்தால் வருங்கூற்றின் மிக்கதொரு * விறல்வேழம் . 110 
பாசத்தொடை நிகளத்தொடர் பறியத்தறி முறியா 
மீசுற்றிய பறவைக்குலம் வெருவத்துணி விலகா 10 


பா - ம்- அறிவரிதாம் . - நிரைமுறையும் ; நும்முறையும் . துஞ் 
சுமது . ஒழிந்திடநின் - இருவதெனக் ; இடுகவெனக் . 5 குலக்களிற்றை . 
* மதித்திட்டு ; மறுத்திட்டு ; பறித்திட்டு . மண்டபத்தை . * மிகைத்த 
தொரு . உதறிப்பறி ; உலறிப்பறி . 1 ° துனிவிலகா ; துளிவிலகா . 


218 


திருத்தொண்டர் புராணம் 


ஊசற்கரம் எதிர்சுற்றிட உரறிப்பரி உழறா 
வாசக்கட மழைமுற்பட மதவெற்பெதிர் வருமால் . 


111 


இடியுற்றெழும் ஒலியில் திசை இபமுட்கிட அடியில் 
படிபுக்குற நெளியப்படர் பவனக்கதி விசையில் 
கடிதுற்றடு செயலிற்கிளர் * கடலிற்படு கடையின் 
முடிவிற்கன லென முற்சினம் முடுகிக்கடு கியதே . 

112 
மாடுற்றணை இவுளிக்குலம் மறியச்செறி வயிரக் 
கோடுற்றிரு பிளவிட்டறு குறைகைக்கொடு முறியச் 
சாடுற்றிடு மதில்தெற்றிகள் சரியப்புடை அணிசெற்( று ) 
ஆடுற்றகல் வெளியுற்ற ( து ) ; அவ் வடர்கைக்குல வரையே . 113 


பாவக்கொடு வினைமுற்றிய படிறுற்றடு கொடியோர் 
நாவுக்கர செதிர்முற்கொடு நணுகிக்கரு வரைபோல் 
ஏவிச்செறு பொருகைக்கரி யினை உய்த்திட வெருளார் 
சேவிற்றிகழ் பவர்பொற்கழல் தெளிவுற்றனர் பெரியோர் . 114 
அண்ணல் அருந்தவ வேந்தர் ஆனை தம் மேல்வரக் கண்டு 
விண்ணவர் தம்பெரு மானை விடையுகந் தேறும் பிரானைச் 
“ சுண்ணவெண் சந்தனச் சாந்து ” தொடுத்த திருப்பதி கத்தை 
மண்ணுல குய்ய எடுத்து மகிழ்வுட னேபாடு கின்றார் . 115 : 
வஞ்சகர் விட்ட சினப்போர் மதவெங் களிற்றினை நோக்கிச் 
" செஞ்சடை நீள்முடிக் கூத்தர் தேவர்க்குந் தேவர் பிரானார் 
வெஞ்சுடர் மூவிலைச் சூல வீரட்டர் தம் அடி யோம் நாம் ! 
அஞ்சுவ தில்லை ” என் றென்றே அருந்தமிழ் பாடி அறைந்தார். 
தண்டமிழ் மாலைகள் பாடித் தம்பெரு மான் சர ணாகக் 
கொண்ட கருத்தில் இருந்து குலாவிய அன்புறு கொள்கைத் 
தொண்டரை முன் வல மாகச் சூழ்ந்தெதிர் தாழ்ந்து நிலத்தில் 
எண்டிசை யோர்களுங் காண இறைஞ்சி எழுந்தது வேழம் . 117 


2 


அணி 


பா - ம்- படிபுக்கற . கடிதுற்றிடு . 3 செலவிற்கிளர் . 
சென்று ; அளிசெற்று . 5 படிறுய்த்திடு ; படி துற்றடு ; படிறுற்றிடு . 
கரைவரைமேல் , 1 ஏவச்செறு . 8 வெஞ்சிலை . " அவ்வேழம் . 


219 . 


திருநாவுக்கரசு - கல்மிதத்தல் 


ஆண்ட அரசை வணங்கி அஞ்சி அவ் வேழம் பெயரத் 
தூண்டிய மேன்மறப் பாகர் தொடக்கி அடர்த்துத் திரித்து 
மீண்டும் அதனை அவர்மேல் மிறைசெய்து காட்டிட வீசி 
ஈண்டவர் தங்களை யேகொன் றமணர்மேல் ஓடிற் றெதிர்ந்தே . 
ஓடி அருகர்கள் தம்மை உழறி மிதித்துப் பிளந்து 
நாடிப் பலரையுங் கொன்று நகரங் கலங்கி மறுக 
நீடிய வேலை கலக்கும் நெடுமந் தரகிரி போல 
ஆடி அவ் யானையும் மன்னற் காகுலம் ஆக்கிய தன்றே . 119 

யானையின் கையிற் பிழைத்த வினை அமண் கையர்கள் எல் 
லாம் , மானம் அழிந்து மயங்கி வருந்திய சிந்தைய ராகித் , தானை 
நிலமன்னன் தாளில் தனித்தனி வீழ்ந்து புலம்ப , மேன்மை 
நெறிவிட்ட வேந்தன் வெகுண் " டினிச் செய்வதென் என்றான் . 
“ நங்கள் சமயத்தின் நின்றே நாடிய முட்டி நிலையால் 
எங்கள் எதிரே றழிய யானையால் இவ்வண்ணம் நின் சீர் 
பங்கப் படுத்தவன் போகப் பரிபவந் தீரும் உனக்குப் 
பொங்கழல் போக அதன்பின் புகையகன் றாலென " என்றார் . 

அல்லிருள் அன்னவர் கூற அரும்பெரும் பாவத் தவன் தான் , 
" தொல்லைச் சமயம் அழித்துத் துயரம் விளைத்தவன் தன்னைச் , 
சொல்லும் இனிச்செய்வ தென்னச் சூழ்ச்சி முடிக்குந் தொழி 
லோர் , “ கல்லுடன் பாசம் பிணித்துக் கடலிடைப் பாய்ச்சு 
வ ( து ) " 1 என்றார் . 

122 
ஆங்கது கேட்ட அரசன் அவ்வினை மாக்களை நோக்கித் 
“ தீங்கு புரிந்தவன் தன்னைச் சேமம் உறக்கொடு " போகிப் 
பாங்கொரு கல்லில் அணைத்துப் பாசம் பிணித்தோர் படகில் 
வீங்கொலி வேலையில் எற்றி 10 வீழ்த்துமின் என்று விடுத்தான் . 
அவ்வினை செய்திடப் போகும் அவருடன் போயரு கந்த 
வெவ்வினை யாளருஞ் சென்று மேவிட நாவுக் கரசர் 


H 


3 


5 . 


பா - ம்- அஞ்சிய . றெதிர்த்தே . என்ன . 

* ஆடியல் யானை 
யம் ; ஆடிய யானையம் . அவ்வமண் ; இவனய அமண் . தவன்பின் . 
* பாய்ச்சுக . 8 கேட்டவ்வரசன் . செம்மைபெறக் கொண்டு . 1 ° ஏற்றி . 


220 


திருத்தொண்டர் புராணம் 


ப 


செவ்விய தந்திரு வுள்ளஞ் சிறப்ப அவருடன் சென்றார் ; 
பவ்வத்தில் மன்னவன் சொன்ன படிமுடித் தார் அப் பதகர் . 124 

அப்பரி சவ்வினை முற்றி அவரகன் றேகிய பின்னர் , ஒப்பரும் 
ஆழ்கடல் புக்க உறைப்புடை மெய்த்தொண்டர் தாமும் , 
“ எப்பரி சாயினும் ஆக ஏத்துவன் எந்தையை ” என்று , செப்பிய 
வண்டமிழ் தன்னால் சிவன் அஞ் செழுத்துந் துதிப்பார் . 125 

“ சொற்றுணை வேதியன் ” என்னுந் தூய்மொழி 3 
நற்றமிழ் மாலையா நமச்சி வாய ” என் ( று ) 
அற்றமுன் காக்கும் அஞ் செழுத்தை அன்பொடு 
பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார் . 

126 
பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் 
அருமல ரோன் முதல் அமரர் வாழ்த்துதற் 
கரிய அஞ் செழுத்தையும் அரசு போற்றிடக் 
கருநெடுங் கடலினுட் கல்மி தந்ததே . 

127 
அப்பெருங் கல்லும் அங் ( கு ) அரசு மேல்கொளத் 
தெப்பமாய் மிதத்தலில் செறிந்த பாசமும் 
தப்பிய ( து ) அதன் மிசை இருந்த தாவில் சீர் 
மெய்ப்பெருந் தொண்டனார் விளங்கித் தோன்றினார் . 128 
இருவினைப் பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் 
வருபவக் கடலில்வீழ் மாக்கள் ஏறிட 
அருளுமெய் அஞ்செழுத் தரசை இக்கடல் 
ஒருகல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ ? 129 
அருள் நயந் தஞ்செழுத் தேத்தப் பெற்ற அக் 
கருணைநா வரசினைத் திரைக்க ரங்களால் 
தெருள்நெறி நீர்மையின் சிரத்தில் தாங்கிட 
வருணனுஞ் செய்தனன் முன்பு மாதவம் . 

130 


9 


பா - ம் -1 செவ் விய தாக் . 2 மா கடல் ; மாக்கடல் . தூமொழி . 
* வருமலரோன் . 5 ஆங்கு . " செறித்த . தப்பின அதன்மிசை 
இருந்து . 8 நேர்மையின் . தாங்கிடல் . 


திருநாவுக்கரசு - கரையேறல் 


221 


1 


வாய்ந்தசீர் வருணனே வாக்கின் மன்னரைச் 
சேர்ந்தடை கருங்கலே சிவிகை ஆயிட 
ஏந்தியே கொண்டெழுந் தருளு வித்தனன் 
பூந்திருப் பாதிரிப் புலியூர்ப் பாங்கரில் . 

131 
அத்திருப்பதியினில் அணைந்த அன்பரை 
மெய்த்தவக் குழாமெலாம் மேவி ஆர்த்தெழ 
எத்திசை யினும்அர என்னும் ஓசைபோல் 
தத்து நீர்ப் பெருங்கடல் தானும் ஆர்த்ததே . 

132 
தொழுந்தகை நாவினுக்கரசுந் தொண்டர்முன் 
செழுந்திருப்பாதிரிப் புலியூர்த் திங்கள் வெண் 
கொழுந் தணி சடையரைக் கும்பிட் டன்புற 
விழுந்தெழுந் தருள்நெறி விளங்கப் பாடுவார் . 

133 
" ஈன்றாளு மாய்எனக் கெந்தையு மாகி " என எடுத்துத் , 
“ தோன்றாத் துணையாய் இருந்தனன் தன் அடி யோங்கட் ( கு ) 
என்று , வான் தாழ் புனற்கங்கை வாழ் சடை யானைமற் றெவ் , 
வுயிர்க்கும் , சான்றாம் ஒருவனைத் தண்டமிழ் மாலைகள் 
சாத்தினரே . 

134 
மற்றும் இனையன வண்டமிழ் மாலைகள் பாடிவைகி 
வெற்றி மழவிடை வீரட்டர் பாதம் மிகநினைவால் 
உற்றதொர் காதலின் அங்கு நின் றேகி ஒன் னார்புரங்கள் 
செற்றவர் வாழுந் திருவதி கைப்பதி சென்றடைவார் . 135 
தேவர் பிரான் திரு மாணி குழியுந் தினை நகரும் 1 
மேவினர் சென்று விரும்பிய சொன்மலர் கொண்டிறைஞ்சிப் 
பூவலர் சோலை மணமடி புல்லப் பொருள்மொழியின் 
காவலர் செல்வத் திருக்கெடி லத்தைக் கடந்தணைந்தார் . 136 : 
வெஞ்சமண் குண்டர்கள் செய்வித்த தீய மிறைகளெல்லாம் 
எஞ்சவென் றேறிய இன் தமிழ் ஈசர் எழுந்தருள 
பா - ம்- பாங்கினில் . சடையவனக் . 

நினைவில் .. 
5 நின்றெய்தி . “ சென்றவணவார் . திருநகரும் . * மலரடி . செய்தவித்த . 


2 


3 வார் . 


4 


222 


திருத்தொண்டர் புராணம் 


மஞ்சிவர் மாடத் திருவதி கைப்பதி வாணர் எல்லாம் 
தஞ்செயல் பொங்கத் தழங்கொலி மங்கலஞ் சாற்றலுற்றார் . 137 
மணிநெடுந் தோரணம் வண்குலைப் பூகம் மடற்கதலி 
ணையுற நாட்டி எழுநிலைக் கோபுரந் தெற்றி எங்கும் 
தணிவில் பெருகொளித் தாமங்கள் நாற்றிச்செஞ் சாந்து நீவி 
அணி நகர் முன்னை அணிமேல் அணிசெய் ( து ) அலங்கரித்தார் . 

மன்னிய அன்பின் ? வளநகர் மாந்தர் வயங்கிழையார் , இன் 
னிய நாதமும் ஏழிசை ஓசையும் எங்கும்விம்மப் , பொன்னியல் 
சுண்ணமும் பூவும் பொரிகளும் தூவிஎங்கும் , தொன்னக ரின் 
புறஞ் சூழ்ந்தெதிர் கொண்டனர் தொண்டரையே . 

139 
தூயவெண் ணீறு துதைந்தபொன் மேனியுந் தாழ்வட 
மும் , நாயகன் சேவடி தைவருஞ் சிந்தையும் நைந்துருகிப் , 
பாய்வது போல் அன்பு நீர்பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் , 
மேயசெவ் வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே . 140 

கண்டார்கள் கைதலை மேல்குவித் ( து ) “ இந்தக் கருணை 
கண்டால் , மிண்டாய செய்கை அமண்கையர் தீங்கு விளைக்கச் 
செற்றம் , உண்டா யினவண்ணம் எவ்வண்ணம் ? என்றுரைப் 
பார்கள் பின்னும் , தொண்டாண்டு கொண்ட பிரானைத் தொழுது 
துதித்தனரே . 

141 
இவ்வண்ணம் போல எனைப்பல மாக்கள் இயம்பிஏத்த , 
மெய்வண்ண நீற்றொளி மேவும் குழாங்கள் விரவிச்செல்ல , 
அவ்வண்ணம் நண்ணிய அன்பரும் வந்தெய்தி அம்பவளச் , செவ் 
வண்ணர் கோயில் திருவீரட் டானத்தைச் சேர்ந்தனரே . 

142 
உம்பர்தங் கோனை உடையபி ரானை உள் புக்கிறைஞ்சி , நம் 
புறும் அன்பின் நயப்புறு காதலி னால் திளைத்தே , " எம்பெரு 
மான்தனை ஏழையேன் நான்பண் டிகழ்ந்த தென்று , தம்பரி 
வால் திருத் தாண்டகச் செந்தமிழ் சாற்றிவாழ்ந்தார் .* 

143 
அரி அயனுக் கரியானை அடியவருக் கெளியானை 
விரிபுனல்சூழ் திருவதிகை வீரட்டா னத்( து ) அமுதைத் 

பா - ம்- சாந்தநீவி . அன்பர் . 3 சாற்றினரே . 


223 


திருநாவுக்கரசு - பல்லவன்பணி , இலச்சினை 


தெரிவரிய பெருந்தன்மைத் திருநாவுக்கரசுமனம் 
பரிவுறுசெந் தமிழ்ப்பாட்டுப் பலபாடிப் பணிசெயுநாள் . 144 
புல்லறிவிற் சமணர்க்காப் பொல்லாங்கு புரிந்தொழுகும் 
பல்லவனும் தன்னுடைய பழவினைப்பா சம்பறிய 
அல்லல்ஒழிந் தங்கெய்தி ஆண்ட அர சினைப்பணிந்து 
வல்லமணர் தமைரீத்து மழவிடையோன் தாளடைந்தான் . 145 
வீடறியாச் சமணர்மொழி பொய்யென்று மெய்யுணர்ந்த 
காடவனும் திருவதிகை நகரின்கட் கண்ணுதற்குப் 
பாடலிபுத் திரத்தில் அமண் பள்ளியொடு பாழிகளும் 
கூட இடித் துக்கொணர்ந்து குணபரவீச் சரம்எடுத்தான் . 146 

இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இன்றமிழ்க்கு , மன் 
ன வாகீசத் திருமுனியும் மதிச்சடைமேல் , பன்னாகம் அணிந் 
தவர் தம் பதிபலவுஞ் சென் றிறைஞ்சிச் , சொன்னாமத் தமிழ் 
புனைந்து தொண்டுசெய்வான் தொடர்ந்தெழுவார் . 

146 
திருவதிகைப் பதிமருங்கு திருவெண்ணெய் நல்லூரும் , அரு 
ளுதிரு ஆமாத்தூர் திருக்கோவ லூர்முதலா , மருவு திருப் பதி 
பிறவும் வணங்கிவளத் தமிழ்பாடிப் , பெருகுவிருப் புடன் விடை 
யார் மகிழ்பெண்ணா கடம் அணைந்தார் . 

148 
கார்வளரும் மாடங்கள் கலந்தமறை ஒலிவளர்க்குஞ் 
சீருடை அந் தணர்வாழுஞ் செழும்பதியின் அகத்தெய்தி 
வார்சடையார் மன்னுதிருத் தூங்கானை மாடத்தைப் 
பார்பரவுந் திருமுனிவர் பணிந்தேத்திப் பரவினார் . 

149 
“ புன்னெறியாம் அமண்சமயத் தொடக்குண்டு போந்தவுடல் 
தன்னுடனே உயிர்வாழத் தரியேன் நான் ; தரிப்பதனுக் ( கு ) 
என்னுடைய நாயக ! நின் இலச்சினையிட் டருள் ” என்று 
பன்னுசெழுந் தமிழ்மாலை முன்னின்று பாடுவார் . 

150 
" பொன்னார்ந்த திருவடிக்கென் விண்ணப்பம் " என்றெடுத்து 
முன்னாகி எப்பொருட்கும் முடிவாகி நின்றானைத் 
தன்னாகத் துமைபாகங் கொண்டானைச் சங்கரனை 
நன்னாமத் திருவிருத்தம் நலஞ்சிறக்கப் பாடுதலும் . 151 

பா - ம்- என எடுத்து . 


1 


224 


திருத்தொண்டர் புராணம் 


நீடு திருத் தூங்கானை மாடத்து நிலவுகின்ற 
ஆடகமே ருச்சிலையான் அருளாலோர் சிவபூதம் 
மாடொருவர் அறியாமே வாகீசர் திருத்தோளில் 
சேடுயர்மூ விலைச்சூலம் சினவிடையி னுடன்சாத்த . 152 
ஆங்கவர்தந் திருத்தோளில் ஆர்ந்த திரு இலச்சினையைத் 
தாங்கண்டு மனங்களித்துத் தம்பெருமான் அருள்நினைந்து ! 
தூங்கருவி கண்பொழியத் தொழுதுவிழுந் தார்வத்தால் 
ஓங்கியசிந் தையராகி " உய்ந்தொழிந்தேன் என எழுந்தார் . 153 
தூங்கானை மாடத்துச் சுடர்க்கொழுந்தின் அடிபரவிப் 
பாங்காகத் திருத்தொண்டு செய்துபயின் றமருநாள் 
பூங்கானம் மணங்கமழும் பொருவில் திரு அரத்துறையும் 
தேங்காவின் முகில் உறங்குந் திருமுதுகுன் றமும்பணிந்து . 154 
வண்டமிழ்மென் மலர்மாலை புனைந்தருளி மருங்குள்ள 
தண்டுறை நீர்ப் பதிகளிலுந் தனிவிடையார் மேவியிடங் 
கொண்டருளுந் தானங்கள் கும்பிட்டுக் குண திசைமேல் 
புண்டரிகத் தடஞ்சூழ்ந்த நிவாக்கரையே போதுவார் . 155 : 
ஆனாத சீர்த்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற 
வானாறு புடைபரக்கும் மலர்ச்சடையார் அடி வணங்கி 
ஊனாலும் உயிராலும் உள்ளபயன் கொள நினைந்து 
தேனாரும் மலர்ச்சோலைத் திருப்புலியூர் மருங்கணைந்தார் . 156 

நாவுக்கரசரும் இருவர்க் கரியவர் நடமா டியதிரு எல்லைப் 
பால் , மேவித் தலமுற மெய்யில் தொழுதபின் மேன்மேல் எழு 
தரும் விரைவோடும் , காவிற் களிமயில் மகிழ்வுற் றெதிரெதி 
ராடக் கடிகமழ் கமலஞ்சூழ் , வாவித் தடமலர் வதனம் பொலி 
வுறு மருதத் தண்பணை வழிவந்தார் . 

157 
முருகிற் செறி இதழ் முளரிப் படுகரில் முதுமே திகள்புது 
மலர் மேயும் , அருகிற் செறிவன மென மிக் குயர்கழை அளவிற் 
பெருகிட வளர் இக்குப் , பெருகிப் புடைமுதிர் தரளஞ் சொரி 

பா - ம்-- தாள் நினைந்து . - சுடர்க்கொழந்தை . 3. பூங்காவின் ; 
பூங்கானின் . விழைவோடும் . 5 களியளி . 


f 


3 


E 


திருநாவுக்கரசு- தில்லை அடைதல் 


225 


வன பெரியோ ரவர் திரு வடிவைக்கண் ( டு ) , உருகிப் பரிவுறு 
புனல்கண் பொழிவன என முன் புளவள வயலெங்கும் . 158 

அறிவிற் பெரியவர் அயல்நெற் பணைவயல் அவைபிற் படும் 
வகை அணை கின் றார் , “ பிறவிப் பகைநெறி விடுவீர் ! இருவினை 
பெருகித் தொடர் பிணி உறுபாசம் , பறிவுற் றிட அணை யுமின் " 
என் றிருபுடை பயில்சூழ் சினைமிசை குயில் கூவும் , செறிவிற் 
பலதரு நிலையிற் பொலிவுறு திருநந் தனவனம் எதிர்கண்டார் .3 

அவர்முன் பணிவொடு தொழுதங் கணைவுற அணிகொம் 
பரின் மிசை அருகெங்கும் , " தவமுன் புரிதலில் வருதொண்டெனு 
நிலை தலைநின் றுயர் தமிழ் இறையோராம் , இவர்தந் திருவடி 
வதுகண் டதிசயம் எனவந் தெதிர் அர கர " என்றே , சிவமுன் 
பயில் மொழி பகர்கின் றனவளர் சிறைமென் கிளியொடு சிறு 

160 


பூவை . 


அஞ்சொல் திருமறை அவர்முன் பகர்தலும் அவருக் 
தொழுது முன் அளிகூரும் , நெஞ்சிற் பெருகிய மகிழ்வும் காத 
லும் நிறையன் பொடும்உரை தடுமாறச் , செஞ்சொல் திருமறை 
மொழியந் தணர்பயில் தில்லைத் திருநகர் எல்லைப்பால் மஞ்சிற் , 
பொலி நெடு மதில் சூழ் குடதிசை மணிவா யிற்புறம் வந்துற்றார் . 

அல்லற் பவம் அற அருளுந் தவமுதல் அடியார் எதிர்கொள 
அவரோடும் , மல்லற் புனல்கமழ் மாடே வாயிலின் வழிபுக் 
கெதிர்தொழு தணைவுற்றார் , கல்வித் துறைபல வருமா மறை 
முதல் கரைகண் டுடையவர் கழல்பேணுஞ், செல்வக் குடி நிறை 
நல்வைப் பிடைவளர் சிவமே நிலவிய திருவீதி . 

162 


நவமின் சுடர்மணி நெடுமா லையுநறு மலர்மாலையுநிறை 
திருவீதிப் , புவனங் களின் முதல் இமையோர் தடமுடி , பொரு 
துந் தியமணி போகட்டிப் , பவனன் பணிசெய வருணன் புனல் 


3 


பா - ம் - அவையிற்படும் . 2 பவநெறி . எதிர்கொண்டார் . 
சிறுமென் . * சிலபூவை . அருள்கூரும் ; அணி கூறும் . மகிழ்வுறு , 

போகட்டுப் . 
15 


3 பொலிதரு . 


9 


226 


திருத்தொண்டர் புராணம் 


கொடு பணிமா றவும் அவை பழுதாமென் ( று ) , எவருந் தொழு 
தெழும் அடியார் திருவலகிடுவார் குளிர்புனல் விடுவார்கள் . 163 

மேலம் பரதலம் நிறையுங் கொடிகளில் விரிவெங் கதிர் 
நுழை வரிதாகும் , கோலம் பெருகிய திருவீதியைமுறை குலவும் 
பெருமையர் பணிவுற்றே , ஞாலந் திகழ்திரு மறையின் பெரு 
கொலி நலமார் முனிவர்கள் துதியோடும் , ஓலம் பெருகிய நிலை 
யேழ் கோபுர முறமெய் கொடுதொழு துள்புக்கார் . 164 

வளர்பொற் கனமணி திருமாளிகையினை வலம்வந் தல 
மரு வரை நில்லா , அளவிற் பெருகிய ஆர்வத் திடைஎழும் 
அன்பின் கடல் நிறை உடலெங்கும் , புளகச்செறிநிரை விரவத் 
திருமலி பொற்கோ புரமது புகுவார்முன் , களனிற் பொலிவிடம் 
உடையார் நடநவில் கனகப் பொது எதிர் கண்ணுற்றார் . 165 

நீடுந் திருவுடன் நிகழும் பெருகொளி நிறை அம் பலம்நினை 
வுறநேரே , கூடும் படிவரும் அன்பால் இன்புறு குண முன் பெற 
வரு நிலைகூடத் , தேடும் பிரமனும் மாலுந் தேவரும் முதலாம் 
யோனிகள் தெளிவொன்றா, ஆடுங் கழல்புரி அமுதத் திருநடம் 
ஆரா வகைதொழு தார்கின்றார் . 

166 
கையுந் தலைமிசை புனைஅஞ் சலியன ; கண்ணும் பொழி 
மழை ஒழியாதே , * பெய்யுந் தகையன ; கரணங் களும்உடன் 
உருகும் பரிவின ; பேறெய்தும் ,. மெய்யுந் தரைமிசை விழு 
முன் பெழுதரும் ; மின்தாழ் சடையொடு நின்றாடும் , ஐயன் 
திருநடம் எதிர்கும் பிடும் அவர் ஆர்வம் பெருகுதல் 
அளவின்றால் . 

167 
இத்தன் மையர்பல முறையுந் தொழுதெழ என்றெய் 
தினை ” என மன்றாடும் , அத்தன் திருவருள் பொழியுங் கருணையின் 
அருள்பெற்றிடவரும் ஆனந்தம் , மெய்த்தன் மையினில் விருத்தத் 
திருமொழி பாடிப் பின்னையும் மேன்மேலும் , சித்தம் பெருகிய 
பரிவால் இன்புறு திருநேரிசைமொழி பகர்கின்றார் . 168 


பா - ம்- முறையே கொடுதொழ ; முறையேதொழ . தலமரும் . 
> விரவித் . திருவடி . * குணமும் . ஒழியாமே . 

ஒழியாமே . தலமிசை. 


திருநாவுக்கரசு- தில்லை தரிசனம் 


227 


பத்தனாய்ப் பாட் மாட்டேன் என்று முன் னெடுத்துப் 
பண்ணால் , அத்தா !உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்த 
வா ” றென் ( று ) , இத்திறம் போற்றி நின்றே இன் றழிழ் மாலை 
பாடிக் , கைத்திருத் தொண்டு செய்யுங் காதலிற் பணிந்து போங் 
தார் . . 

169 
நீடிய மணியின் சோதி நிறைதிரு முன்றின் மாடும் 
ஆடுயர் ? கொடிசூழ் பொற்றேர் அணி திரு " வீதி யுள்ளும் 
கூடிய பணிகள் செய்து கும்பிடுந் தொழில ராகிப் 4 
பாடிய புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் . 170 
அருட்பெரு மகிழ்ச்சி பொங்க " அன்னம்பா லிக்கும் " என்னும் 
திருக்குறுந் தொகைகள் பாடித் திருவுழ வாரங் கொண்டு 
பெருத்தெழு காத லோடும் பெருந்திருத் தொண்டு செய்து 
விருப்புறு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்ட லாட . 171 
மேவிய பணிகள் செய்து விளங்கு நாள் வேட்க ளத்துச் 
சேவுயர் கொடியார் தம்மைச் சென்று முன் வணங்கிப் பாடிக் 
காவியங் கண்டர் மன்னுந் திருக்கழிப் பாலை தன்னில் 
நாவினுக்கரசர் சென்று நண்ணினார் மண்ணோர் வாழ . 172 

சினவிடையே றுகைத்தேறும் மணவாள நம்பிகழல் சென்று 
தாழ்ந்து , வனபவள வாய் திறந்து வானவர்க்குந் தானவனே 
என் கின் றாள் ” என் , றனையதிருப் பதிகமுடன் அன்புறுவண் 
டமிழ்பாடி அங்கு வைகி , நினைவரியார் தமைப்போற்றி நீடு திருப் 
புலியூரை நினைந்து மீள்வார் . 

173 


மனைப்படப்பிற் கடற்கொழுந்து வளைசொரியுங் கழிப்பாலை 
மருங்கு நீங்கி , நனைச்சினை மென் குளிர்ஞாழற் பொழி லூடு 
வழிக்கொண்டு நண்ணும் போதில் , “ நினைப்பவர்தம் மனங் 
கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிருத்த னாரைத் , தினைத் 
தனையாம் பொழுதுமறந் துய்வனோ ? " எனப்பாடித் தில்லை 
சார்ந்தார் . 

174 


2 மாடுயர் . * மாமணி . 4 தொழிலாராகிப் . 


பா - ம் -- 1 நிறைதது . 
மனக்கோயில் . 


228 


திருத்தொண்டர் புராணம் 


5 . 


“ அரியானை என்றெடுத்தே அடியவருக் கெளியானை 
அவர்தஞ் சிந்தை , பிரியாத பெரியதிருத் தாண்டகச்செந் தமிழ் 
பாடிப் பிறங்கு சோதி , விரியாநின் றெவ்வுலகும் விளங்கிய 
பொன் னம்பலத்து மேவி ஆடல் , புரியாநின் றவர் தம்மைப் 
பணிந்துதமி ழாற்பின்னும் போற்றல் செய்வார் . 

175 
" செஞ்சடைக் கற்றைமுற்றத் திளநிலா எறிக்கும் எனுஞ் 
சிறந்த வாய்மை , அஞ்சொல்வளத் தமிழ்மாலை அதிசயமாம் படி 
பாடி அன்பு சூழ்ந்த , நெஞ்சுருகப் பொழிபுனல்வார் கண்ணிணை 
யும் பரவியசொல் நிறைந்த வாயும் , தஞ்செயலின் ஒழியாத 
திருப்பணியும் மாறாது சாரும் நாளில் . 

176 
கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்ததிருக் கழுமலத்தின் 
இருந்த செங்கண் , விடையுகைத்தார் - திருவருளால் வெற்பரை 
யன் பாவைதிரு முலைப்பா லோடும் , அடையநிறை சிவம்பெருக 
வளர்ஞானங் குழைத்தூட்ட அமுது செய்த , உடையமறைப் 
பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்பக் கேட்டார் .177 

ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப் பாலமுதம் உண்ட 
போதே , ஏழிசைவண் டமிழ்மாலை “ இவன் எம்மான் ” எனக் 
காட்டி இயம்ப வல்ல , காழிவரும் பெருந்தகைசீர் கேட்டலுமே 
அதிசயமாங் காதல் கூர , வாழியவர் மலர்க்கழல்கள் வணங்கு 
தற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்ப . 

178 
அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கழல்வணங்கி 
அருள்முன் பெற்றுப் , பொய்ப்பிறவிப் பிணியோட்டுந் திருவீதி 
புரண்டுவலங் கொண்டு போந்தே , எப்புவனங் களும் நிறைந்த 
திருப்பதியின் எல்லையினை இறைஞ்சி ஏத்திச் , செப்பரிய பெரு 
மையினார் திருநாரை யூர்பணிந்து பாடிச் செல்வார் . 179 . 

தொண்டர்குழாம் புடைசூழத் தொழு தகரத் தொடு நீறு 
துதைந்த கோலங் , கண்டவர் தம் மனங்கசிந்து கரைந்துருகுங் 
கருணைபுறம் பொழிந்து காட்டத், தெண்டிரைவாய்க் கல்மிதப் 


3 


பா - ம் - அடியவர்கட் . * றேழலகும் விளக்கிய . பாடல் .. 
* விடையுயர்த்தார் . 6 சிவம் பெருக்கி . " திருமுலை அமுதம் . 


திருநாவுக்கரசு -- சம்பந்தரைக் காணல் 


229 


பில் உகைத்தேறுந் திருநாவுக்கரசர் தாமும் , வண்டமிழால் 
எழுதுமறை மொழிந்தபிரான் திருப்புகலி மருங்கு சார்ந்தார் . 

நீண்டவரை வில்லியார் வெஞ்சூலை மடுத்தருளி நேரே 
முன்னாள் , ஆண்ட அர செழுந்தருளக் கேட்டருளி ஆளுடைய 
பிள்ளை யாருங் , காண்டகைய பெருவிருப்புக் கைம்மிக்க திரு 
வுள்ளக் கருத்தி னோடு , மூண்ட அருள் மனத்தன்பர் புடைசூழ 
எழுந்தருளி முன்னே வந்தார் . 

181 
தொழுதணைவுற் றாண்டஅர ( சு ) அன்புருகத் தொண்டர் 
--குழாத்திடையே சென்று , பழுதில் பெருங் காதலுடன் அடிபணி 
யப் பணிந்தவர்தங் கரங்கள் பற்றி , எழுதரிய மலர்க்கையால் 
எடுத்திறைஞ்சி விடையின் மேல் வருவார் தம்மை , அழுதழைத் 
துக் கொண்டவர்தாம் அப்பரே ! என அவரும் அடியேன் 
என்றார் . 

182 
அம்பிகை செம் பொற்கிண்ணத் தமுதஞா னங்கொடுப்ப 
அழுகை தீர்ந்த , செம்பவள வாய்ப்பிள்ளை திருநாவுக் கரச 
ரெனச் சிறந்த சீர்த்தி , எம்பெருமக்களும் இயைந்த கூட்டத்தில் 
அரனடியார் இன்பம் எய்தி , உம்பர்களும் போற்றிசைப்பச் 
சிவம் பெருகும் ஒலி நிறைத்தார் உலகம் எல்லாம் . 

183 
" பிள்ளையார் கழல்வணங்கப் பெற்றேன் என் றரசுவப்பப் 
பெருகு ஞான , 

ன , வள்ளலார் வாகீசர் தமைவணங்கப் பெற்ற 
தற்கு மகிழ்ச்சி பொங்க , உள்ள நிறை காதலினால் ஒருவரொரு 
வரிற்கலந்த உண்மை யோடும் , வெள்ள நீர்த் திருத்தோணி 
வீற்றிருந்தார் கழல்வணங்கும் விருப்பின் மிக்கார் . 

184 
அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக் கெல்லாம் அன்பு 
செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் , பொருட்சமய முதற்சைவ 
நெறிதான் பெற்ற புண்ணியக்கண்ணிரண்டெனவும் புவனம் 
உய்ய , இருட்கடுவுண் டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன் 
றாள்தன் திருவருளும் எனவுங் கூடித் , தெருட்கலைஞா னக்கன் 

பா - ம்- தெய்வமறை . அப்பரோ . தமைக்காணப் . 


3 


5 


நிறை . 


அகிலம் . 


230 


திருத்தொண்டர் புராணம் 


றும் அரசுஞ் சென்று செஞ்சடைவா னவர்கோயில் சேர்ந்தார் 
அன்றே . 

185 
பண்பயில்வண் டறைசோலை சூழுங் காழிப் பரமர் திருக் 
கோபுரத்தைப் பணிந்துள் புக்கு , விண்பணிய ஓங்குபெரு விமா 
னந் தன்னை வலங்கொண்டு தொழுதுவிழுந் தெழுந்த எல்லைச் , 
சண்பைவரு பிள்ளையார் “ அப்பர் உங்கள் தம்பிரா னாரைநீர் 
பாடீர் என்னக் , கண்பயிலும் புனல் பொழிய அரசும் வாய்மைக் 
கலை பயிலும் மொழிபொழியக் கசிந்து பாடி . 

186 
பெரியபெரு மாட்டியுடன் தோணி மீது பேணிவீற் றிருந் 
தருளும் பிரான் முன் நின்று , பரிவுறுசெந் தமிழ்மாலை பத்தி 
யோடும் பார்கொண்டு மூடி ”எனும் பதிகம் போற்றி , அரிய 
வகை புறம்போந்து பிள்ளை யார்தந் திருமடத்தில் எழுந்தருளி 
அமுது செய்து , மருவிய நண் புறுகேண்மை அற்றை நாள் 
போல் வளர்ந்தோங்க உடன் பலநாள் வைகும் நாளில் . 187 

அத்தன்மை யினில் அரசும் பிள்ளை யாரும் அளவளா விய 
மகிழ்ச்சி அளவி லாத , சித்தநெகிழ்ச் சியினோடு செல்லும் நாளில் 
திருநாவுக் கரசு திரு வுள்ளந் தன்னில் , மைத்தழையும் மணி 
மிடற்றார் பொன்னி நாட்டு மன்னியதா னங்களெல்லாம் வணங் 
கிப் போற்ற , மெய்த்தெழுந்த பெருங்காதல் பிள்ளை யார்க்கு 
விளம்புதலும் அவருமது மேவி நேர்வார் . 

188 
ஆண்ட அர செழுந்தருளக் கோலக் காவை அவரோடுஞ் 
சென்றிறைஞ்சி அன்பு கொண்டு , மீண்டருளினார் ; அவரும் விடை 
கொண் டிப்பால் வேதநா யகர் விரும்பும் பதிக ளான , நீண்ட , 
கருப் பறியலூர் புன்கூர் நீடூர் நீடுதிருக் குறுக்கை திரு நின்றி 
யூருங் , காண்டகைய நனிபள்ளி முதலா நண்ணிக் கண்ணுதலார் 
கழல்தொழுது கலந்து செல்வார் . 

189: 
மேவுபுனற் பொன்னியிரு கரையுஞ் சார்ந்து விடையுயர்த் 
தார் திருச்செம்பொன் பள்ளி பாடிக் , காவுயரு மயிலாடு துறை 

பா - ம்- பொழிந்த . - அத்தன்மைபயில் ; அத்தன்மைதனின் . 
புகழ்ப் . • நீடூர் திருக்குறுக்கை நீடுதிரு . * முதலாய் , “ வணங்கிச் 


திருநாவுக்கரசு- திருவடி தீட்சை 


231 


நீள் பொன்னிக் கரைத்துருத்தி வேள்விகுடி எதிர்கொள் பாடி , 
பாவுறுசெந் தமிழ்மாலை பாடிப் போற்றிப் பரமர் திருப் பதிபல 
வும் பணிந்து போந்தே , ஆவுறும் அஞ் சாடுவார் கோடி காவில் 
அணைந்துபணிந் தாவடுதண் டுறையைச் சார்ந்தார் . 

190 
“ ஆவடுதண் டுறையாரை அடைந்துய்ந் தேன் ” என் றளவில் 
திருத் தாண்டகமுன் அருளிச் செய்து , மேவு திருக் குறுந் 
தொகைநே ரிசையுஞ் சந்த விருத்தங்க ளானவையும் வேறு 
வேறு , பாவலர்செந் தமிழ்த்தொடையாற் பள்ளித் தாமம் பல 
சாத்தி மிக்கெழுந்த பரிவி னோடும் , பூவயலத் தவர்பரவப் பல 
நாள் தங்கிப் புரிவுறுகைத் திருத்தொண்டு போற்றிச் செய்வார் . 

எறிபுனல்பொன் மணிசிதறுந் திரை நீர்ப் பொன்னி இடை 
மருதைச் சென்றெய்தி அன்பி னோடு , மறிவிரவு கரத்தாரை 
வணங்கி வைகி வண்டமிழ்ப்பா மாலைபல மகிழச் சாத்திப் , 
பொறியரவம் புனைந்தாரைத் திருநாகேச் சுரத்துப் போற்றி 
அருந் தமிழ்மாலை புனைந்து போந்து , செறிவிரை நன் மலர்ச் 
சோலைப் பழையா றெய்தித் திருச்சத்தி முற்றத்திற் சென்று 
சேர்ந்தார் . 

192 
சென்று சேர்ந்து திருச்சத்தி முற்றத் திருந்த சிவக்கொழுந் 
தைக் , குன்ற மகள் தன் மனக்காதல் குலவும் பூசை கொண்டரு 
ளும் , என்றும் இனிய பெருமானை இறைஞ்சி இயல்பில் திருப் 
பணிகள் , முன்றில் அணைந்து செய்து தமிழ் மொழிமா லைகளுஞ் 
சாத்துவார் . 

193 
கோவாய் முடுகி என்றெடுத்துக் " கூற்றம் வந்து 
குமைப்பதன் முன் , பூவா ரடிகள் : என் றலைமேல் பொறித்து 
வைப்பாய் " எனப்புகன்று , நாவார் பதிகம் பாடுதலும் நாதன் 
தானும் " நல்லூரில் , வாவா என்றே அருள் செய்ய வணங்கி 
மகிழ்ந்து வாகீசர் . 

194 


,, 


சிதறு 


கரை . 


பா - ம் -- 1 வேள்விக்குடி . பதிபிறவும் . பரிவுறு நல் . 

திருநாகீச்சுரத்துப் ; திருநாகேச்சரத்துப் . முற்றத்தை . 
இளைய . * பூவார்கழல்கள் . 


. 


232 


திருத்தொண்டர் புராணம் 


நன்மைபெரு கருள்நெறியே வந்தணைந்து நல்லூரின் 
மன்னுதிருத் தொண்டனார் வணங்கி மகிழ்ந் தெழும்பொழுதில் 
உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் ! " என்றவர்தஞ் 
சென்னிமிசைப் பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் . 165 

" நனைந் தனைய திருவடிஎன் தலைமேல்வைத் தார் ” என்று , 
புனைந்த திருத் தாண்டகத்தால் போற்றிசைத்துப் புனிதரருள் , 
நினைந்துருகி விழுந்தெழுந்து நிறைந்து மலர்ந் ( து ) ஒழியாத , 
தனம் பெரிதும் பெற்று வந்த வறியோன் போல் மனக் 
தழைத்தார் . 

196 
நாவுக்கு மன்னர் திரு நல்லூரில் நம்பர்பால் 
மேவுற்ற திருப்பணிகள் மேவுறநா ளுஞ்செய்து 
பாவுற்ற தமிழ்மாலை பலபாடிப் பணிந்தேத்தித் 
தேவுற்ற திருத்தொண்டு செய்தொழுகிச் செல்லுநாள் . 197 
கருகாவூர் முதலாகக் கண்ணுதலோன் அமர்ந் தருளும் 
திருவாவூர் திருப்பாலைத் துறைபிறவுஞ் சென்றிறைஞ்சிப் 
பெருகார்வத் திருத்தொண்டு செய்துபெருந் திருநல்லூர் 
ஒருகாலும் பிரியாதே உள்ளுருகிப் பணிகின்றார் . 

198 
ஆளுடைய நாயகன் றன் அருள்பெற்றங் ககன்று போய் 
வாளை பாய் புனற்பழனத் திருப்பழன மருங்கணைந்து 
காளவிடம் உண்டிருண்ட கண்டர்பணிக் கலன் பூண்டு 
நீளிரவில் ஆடுவார் கழல் வணங்க நேர்பெற்றார் . 

199 


அப்பதியைச் சூழ்ந்த திருப்பதியில் அர னார்மகிழும் 
ஒப்பரிய தானங்கள் உள்ளுருகிப் பணிந்தணைவார் 
மெய்ப்பொருள்தேர் ‘ நாவினுக்கு வேந்தர் தாம் மேவினார் 
செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளூர் - திங்களூர் . 
அந்தணரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் 
ந்தனய ருடன் சாலை கூவல்குளந் தருதண்ணீர்ப் 


200 


பா - ம்- அழியாத . - மொழிமால . * துறைபலவும் . 4 மெய்ப் 
போருள் சேர் . 

அடிகளார் . 


5 


திருநாவுக்கரசு - விடம் தீர்த்தல் 


233 


1 


பந்தர் பல ஆண்ட அர செனும் பெயரால் பண்ணினமை 
வந்தணைந்த வாகீசர் கேட்டவர் தம் மனை நண்ண . 

201 
மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் 

மனைவியார் மைந்தர் பெருஞ் 
சுற்றமுடன் களிகூரத் தொழுதெழுந்து சூழ்ந்துமொழிக், கொற் 
றவரை அமுதுசெயக் குறைகொள்வார் இறைகொள்ளப் , பெற்ற 
பெருந் தவத்தொண்டர் திருவுள்ளம் பெறப்பெற்றார் . 202 
காண்டகைமை இன்றியும்முன் கலந்தபெருங் கேண்மையினார் 
பூண்டபெருங் காதலுடன் போனகமுங் கறியமுதும் 
வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் 
ஆண்ட அர சமுதுசெயத் திருவமுதாம் படி அமைத்து . 203 
திருநாவுக்கரசமுது செய்தருள மற்றவர்தம் 
பெருநாமஞ் சாத்திய அப் பிள்ளைதனை அழைத்தன்பு 
தருஞானத் திருமறையோர் தண்டலையின் வண்க தலிக் 
குருநாளக் குருத்தரிந்து கொண்டுவரத் தனிவிட்டார் . 204 
ஆங்கவனும் விரைந்தெய்தி அம்மருங்கு தாழாதே 
பூங்கதலிக் குருத்தரியப் புகும் அளவில் ஒருநாகம் 
தீங்கிழைக்க அதுபேணான் திருஅமுது செய்தருள 
ஓங்குகத லிக்குருத்துக் கொண்டொல்லை வந்தணைந்தான் . 205 
தீயவிடந் தலைக்கொள்ளத் தெருமந்து செழுங்குருத்தைத் 
தாயர்கரத் தினில் நீட்டித் தளர்ந்துதனைத் தழல்நாகம் 
மேயபடி உரைசெய்யான் விழக்கண்டு “ கெட்டொழிந்தேம் ; 
தூயவர் இங் கமுதுசெயத் தொடங்கார் என் றது ஒளித்தார் . 206 
தம்புதல்வன் சவமறைத்துத் தடுமாற்றம் இலராகி 
" எம்பெருமான் ! அமுதுசெய வேண்டும் என வந்திறைஞ்ச 
உம்பர் பிரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் 
நம்பர்திரு வருளாலே அறிந்தருளி நவை தீர்ப்பார் . 

207 
அன்றவர்கள் மறைத்ததனுக் களவிறந்த கருணையராய்க் 
கொன்றைநறுஞ் சடையார் தங் கோயிலின் முன் கொணர்வித்தே 


பா - ம்- அழைத்தந்தத் . தழல் அரவம் . 


234 


திருத்தொண்டர் புராணம் 


" ஒன்று கொலாம் எனப்பதிகம் எடுத்துடையான் சீர்பாடப் 
பின்றைவிடம் போய் நீங்கிப் பிள்ளையுணர்ந் தெழுந்திருந்தான் . 
அருந்தனயன் உயிர்பெற்ற அதுகண்டும் அமுது செயா ( து ) 
இருந்ததற்குத் தளர்வெய்தி இடருழந்தார் துயர் நீங்க 
வருந்துமவர் மனைப்புகுந்து வாகீசத் திருமுனிவர் 
விருந் தமுது செய்தருளி விருப்பினுடன் மேவு நாள் . 209 . 
திங்களூர் தனில் நின்றுந் திருமறையோர் பின் செல்லப் 
பைங்கண்விடைத் தனிப்பாகர் திருப்பழனப் பதிபுகுந்து 
தங்குபெருங் காதலொடுந் தம்பெருமான் கழல் சார்ந்து 
பொங்கிய அன் புறவணங்கி முன்னின்று போற்றிசைப்பார் .210 
புடைமாலை மதிக்கண்ணிப் புரிசடையார் பொற்கழற்கீழ் 
அடைமாலைச் சீலமுடை அப்பூதி அடிகள்த்மை 
நடைமாணச் சிறப்பித்து நன்மைபுரி தீந்தமிழின் 
தொடைமாலைத் திருப்பதிகச் " சொன்மாலை " பாடினார் . 211 

எழும்பணியும் இளம்பிறையும் அணிந்தவரை எம்மருங்குந் 
தொழும்பணிமேற் கொண்டருளித் திருச்சோற்றுத் துறை முத 
லாத் , தழும்புறுகேண் மையில் நண்ணித் தானங்கள் பலபாடிச் , 
செழும்பழனத் திறைகோயில் திருத்தொண்டு செய்திருந்தார் . 212 
சால நாள் அங்கமர்ந்து தந்தலைமேல் தாள்வைத்த 
ஆலமார் மணிமிடற்றார் அணி மலர்ச்சே வடி நினைந்து 
சேலுலாம் புனற்பொன்னித் தென்கரையே றிச்சென்று 
கோல நீள் மணிமாடத் திருநல்லூர் குறுகினார் . 

213 
அங்கணைந்து தம்பெருமான் அடிவணங்கி ஆராது , பொங் 
கிய அன் பொடுதிளைத்துப் போற்றிசைத்துப் பணிசெயுநாள் , 
தங்குபெருங் காதலினால் தாமரைமேல் விரிஞ்சனொடு , செங்கண் 
மால் அறிவரியார் திருவாரூர் தொழ நினைந்தார் . 

214 , 
நல்லூரில் நம்பர் அருள் பெற்றுப்போய்ப் பழையாறை 
பல்லூர்வெண் டலைக்கரத்தார் பயிலும் இடம் பலபணிந்து 

ம்- அருந்தவனயன் . காதலொடு . அன்பொடு.. 
மேற்கொண்டருளும் . அடி . 


2 


3 


s 


235 . 


திருநாவுக்கரசு- திருவாரூர் தரிசனம் 


சொல் லூர்வண் டமிழ்பாடி வலஞ்சுழியைத் தொழுதேத்தி 
அல்லூர்வெண் பிறையணிந்தார் திருக்குடமூக்கணைந்திறைஞ்சி .. 
நாலூர்தென் திருச்சேறை குடவாயில் நறையூர்சேர் 
பாலூரும் இன்மொழியாள் பாகனார் கழல்பரவி 
மேலூர்தி விடைக்கொடியார் மேவும் இடம் பலபாடிச் 
சேலூர்தண் பணை சூழ்ந்த தென் திருவாஞ் சியம் அணைந்தார் . 216 
பெருவாச மலர்ச்சோலைப் பெருவேளூர் பணிந்தேத்தி 
முருகாரும் மலர்க்கொன்றை முதல்வனார் பதிபிறவும் 
திருவாரும் விளமருடன் சென்றிறைஞ்சி வாகீசர் 
மருவாரூர் எரித்தவர்தந் திருவாரூர் வந்தடைந்தார் . 217 
ஆண்ட அர செழுந்தருள ஆரூரில் அன்பர்கள் 

தாம் 
நீண்டசடை முடியார் பால் நிறைந்த அருள் பெற்றுடையார் 
காண்டகுமா ளிகைமாடங் கவின்சிறந்தோங் கிடஎங்கும் 
சேண்டிகழ்வீ திகள் பொலியத் திருமலிமங் கலஞ்செய்தார் . 218 
வல்லமண் குண்டர்தம் மாயை கடந்து மறிகடலில் 
கல்லே மிதப்பாகப் போந்தவர் வந்தா ரெனுங்களிப்பால் 
எல்லையில் தொண்டர் எயிற்புறஞ் சென்றெதிர் கொண்டபோது 
சொல்லின் அரசர் வணங்கித் தொழுதுரை செய்தணைவார் . 219 

“ பற்றொன் றிலாவரும் பாதக ராகும் அமணர்தம்பால் , 
உற்ற பிணியொழிந் துய்யப்போந் தேன்பெற லாவ ( து ) ஒன் 
றே ? , புற்றிடங் கொண்டான்தன் தொண்டர்க்குத் தொண்ட 
ராம் புண்ணிய மென் ( று ) , அற்ற உணர்வொடும் ? ஆரூர்த் திரு 
வீதி உள்ளணைந்தார் . 

220 
சூழுந் திருத்தொண்டர் தம்முடன் தோரண வாயில் நண்ணி 
வாழி திருநெடுந் தேவா சிரியன் முன் வந்திறைஞ்சி 
ஆழி வரைத்திரு மாளிகை வாயில் அவை புகுந்து 
நீள்சுடர் மாமணிப் புற்றுகந் தாரைநேர் கண்டுகொண்டார் .221 
கண்டு தொழுது விழுந்து கரசர ணாதி அங்கம் " 
கொண்ட புளகங்களாக எழுந்தன்பு கூரக்கண்கள் 
பா - ம் -- உண்டே. உற்ற ... வெலாம் . தொழுதுகர - அங்கமெலாம் . 


236 


திருத்தொண்டர் புராணம் 


தண்டுளி மாரி பொழியத் திருமூலட் டானர்தம்மைப் 
புண்டரி கக்கழல் போற்றித் திருத்தாண் டகம்புனைந்து . 222 
" காண்ட லேகருத் தாய்நினைந் ( து ) ” என்னுங் கலைப்பதிகம் 
தூண்டா விளக்கன்ன சோதிமுன் நின்று துதித்துருகி 
சண்டு மணிக்கோயில் சூழ வலஞ்செய் திறைஞ்சி அன்பு 
பூண்ட மனத்தொடு நீள்திரு வாயிற் புறத்தணைந்தார் . 

223 
செய்யமா மணி ஒளிசூழ் திருமுன்றின் முன்தேவா சிரியன் 
சார்ந்து , " கொய்யுமா மலர்ச்சோலைக் குயில் கூவ மயிலாலும் 
ஆரூ ராரைக் , கையினால் தொழாதொழிந்து கனியிருக்கக் காய் 
கவர்ந்த கள்வனேன் என் ( று ) , எய்தரிய கையறவால் திருப் 
பதிகம் அருள் செய்தங் கிருந்தார் அன்றே . 

224 
மார்பாரப் பொழிகண்ணீர் மழைவாருந் திருவடிவும் மதுர 
வாக்கில் , சேர்வாகுந் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளுஞ் 
செம்பொற் றாளே , சார்வான திருமனமும் உழவாரத் தனிப் 
படையும் தாமும் ஆகிப் , பார்வாழத் திருவீதிப் பணி செய்து 
பணிந்தேத்திப் பரவிச் செல்வார் . 

225 
நீடுபுகழ்த் திருவாரூர் நிலவுமணிப் புற்றிடங்கொள் நிருத் 
தர் " தம்மைக், கூடிய அன் பொடுகாலங் களில் அணைந்து கும் 
பிட்டுக் கோதில் வாய்மைப் , பாடிளம்பூ தத்தினான் " எனும் 
பதிகம் முதலான பலவும் பாடி , நாடியஆர் வம்பெருக * நைந்து 
மனங் கரைந்துருகி நயந்து செல்வார் . 

226 
நான் மறை நூற் பெருவாய்மை நமிநந்தி அடிகள் திருத் 
தொண்டின் நன்மைப் , பான்மைநிலை யால் அவரைப் பரமர்திரு 
விருத்தத்துள் வைத்துப் பாடித் , தேன் மருவுங் கொன்றையார் 
திருவாரூர் அரனெறியில் திகழுந் தன்மை , ஆன திற மும்போற்றி 
அணிவீதிப் பணிசெய்தங் கமரும் நாளில் . 

227 
நீராருஞ் சடைமுடியார் நிலவுதிரு வலிவலமும் நினைந்து 
சென்று , வாராரு முலைமங்கை உமைபங்கர் கழல்பணிந்து 

பா - ம்- கொய்யுலா . கையறவாம் . * நித்தர் . • பொங்க . 


237 


திருநாவுக்கரசு - ஞானசம்பந்தர் சந்திப்பு 


| 


மகிழ்ந்து பாடிக் , காராருங் கறைக்கண்டர் கீழ்வேளூர் கன்றாப் 
பூர் கலந்து பாடி , ஆராத காதலினால் திருவாரூர் தனில்மீண்டும் 
அணைந்தார் அன்றே . 

228 
மேவு திரு வாதிரைநாள் வீ திவிடங் கப்பெருமாள் பவனி 
தன்னில் , தேவருடன் முனிவர்கள் முன் சேவிக்கும் அடியார்க 
ளுடன் சே வித்து , மூவுலகுங் களிகூர வரும்பெருமை முறைமை 
யெலாங் கண்டு போற்றி , நாவினுக்குத் தனியரசர் நயக்கு நாள் 
நம்பர் திரு அருளி னாலே . 

229 
திருப்புகலூர் அமர்ந்தருளுஞ் சிவபெருமான் சேவடிகள் 
கும்பிட் டேத்தும் , விருப்புடைய உள்ளத்து மேவி எழுங் காதல் 
புரி வேட்கை கூர , ஒருப்படுவார் திருவாரூர் ஒருவாறு தொழு 
தகன் றங் குள்ளம் வைத்துப் , பொருப்பரையன் மடப்பாவை 
இடப்பாகர் பதிபிறவும் பணிந்து போந்தார் . 

230 
அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகலி அதன்கண் 
நின்றும் , பன்னாகப் பூணணிவார் பயின் றதிருப் பதிபலவும் 
பணிந்து செல்வார் , புன்னாக மணங்கமழும் பூம்புகலூர் வந் 
திறைஞ்சிப் பொருவில் சீர்த்தி , மின்னாரும் புரிமுந்நூல் முருக 
னார் திருமடத்தில் மேவுங் காலை . 

231 
ஆண்ட அர செழுந்தருளி அணியாரூர் மணிப்புற்றில் 
அமர்ந்து வாழும் , நீண்டசுடர் மாமணியைக் கும்பிட்டு நீடுதிருப் 
புகலூர் நோக்கி , மீண்டருளி னாரென்று கேட்டருளி எதிர்கொள் 
ளும் விருப்பி னோடும் , ஈண்டுபெருந் தொண்டர்குழாம் புடைசூழ 
எழுந் தருளி எதிரே சென்றார் . 

232 
கரண்டமலி தடம் பொய்கைக் காழியர்கோன் எதிரணையுங் 
காதல் கேட்டு , வரன்றுமணிப் புனற்புகலூர் நோக்கிவரும் 
வாகீசர் மகிழ்ந்து வந்தார்;, திரண்டுவருந் திருநீற்றுத் தொண்டர் 
குழாம் இருதிறமுஞ் சேர்ந்த போதில் , இரண்டு நில வின்கடல் 
கள் ஒன்றாகி அணைந்தனபோல் இசைந்த அன்றே .. 233 : 


1 


பா - ம்- 1 நேர் நோக்கி . 


திரண்டபெருங் . 


238 


திருத்தொண்டர் புராணம் 


. 


திருநாவுக்கரசர் எதிர் சென்றிறைஞ்சச் சிரபுரத்துத் தெய்வ 
* வாய்மைப் , பெருஞான சம்பந்தப் பிள்ளையார் எதிர்வணங்கி 
" அப்பரே நீர் , வருநாளில் திருவாரூர் நிகழ்பெருமை வகுத் 
துரைப்பீர் ” என்று கூற , அருநாமத் தஞ்செழுத்தும் பயில் 
வாய்மை அவரும் எதிர் அருளிச் செய்தார் . 

234 
“ சித்தம் நிலாவுந் தென் திரு ஆரூர் நகராளும் 
மைத்தழை கண்டர் ஆதிரை நாளின் மகிழ்செல்வம் 
இத்தகை மைத்தென் றென் மொழி கேன் ? ” என் றருள்செய்தார் 
“ முத்து விதான மணிப்பொற் கவரி ” மொழிமாலை . 235 
அம்மொழி மாலைச் செந்தமிழ் கேளா அணிசண்பை 
மைம்மலர் * கண்டத் தண்டர் பிரானார் மகனாரும் 
“ கொய்ம்மலர் வாவித் தென் திரு வாரூர் கும்பிட்டே 
உம்முடன் வந்திங் குடன் அமர் வேன் ” என் றுரைசெய்தார் . 238 
மாமதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்கச் செந் 
தாமரை யோடைச் சண்பையர் நாதன் தான் ஏக 
நாமரு சொல்லின் நாதரும் ஆர்வத் தொடுபுக்கார் 
பூமலர் வாசத் தண்பணை சூழும் புகலூரில் . 

237 
அத்திரு மூதூர் மேவிய நாவுக்கரசுந்தம் 
சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டுந் தெளிவெள்ளம் 
மொய்த்திழி தாரைக் கண்பொழி நீர்மெய்ம் முழுதாரப் 
பைத்தலை நாகப் பூண் அணி வாரைப் பணிவுற்றார் . 

238 
தேவர் பிரானைத் தென்புக லூர்மன் னியதேனைப் 
பாவியல் மாலைச் செந்தமிழ் பாடிப் பரிவோடு 8 
மேவிய காலந் தோறும் விருப்பிற் கும்பிட்டே 
ஓவுதல் ஓவு " திருப்பணி செய்தங் குறைகின்றார் . 

239 
சீர்தரு செங்காட் டங்குடி நீடுந் திருநள்ளா ( று ) 
ஆர்தரு சோலை சூழ்தரு சாந்தை அயவந்தி 


2 


3 


பா - ம்- றிறைஞ்சிச். செய்வார் . 

றுரை செய்தார் . 
4 மைம்மலி . 

றருள் செய்தார் . * செஞ்சொல் . பூமலிவாலித் . 
8 பரிவோடும் . ஓவுந் . 


5 


திருநாவுக்கரசு - புகலூரில் அடியார்கள் 


239 


வார் திகழ் மென்முலை யாளொரு பாகன் திருமருகல் 
ஏர் தரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார் . 

240 
அப்படிச் சின்னாள் சென்றபின் ஆரூர் நகராளும் 
துப்புறழ் வேணிக் கண்ணுத லாரைத் தொழுதிப்பால் 
மெய்ப்பொருள் ஞானம் பெற்றவர் வேணு புரத்தெங்கள் 
பொற்புரி முந்நூல் மார்பரும் வந்தார் புகலூரில் . 

241 
பிள்ளையார் எழுந்தருளப் பெருவிருப்பால் வாகீசர் 
உள்ளமகிழ்ந் தெதிர்கொண்டங் குடன் உறையு நாளின்கண் 
வள்ளலார் சிறுத்தொண்டர் மற்றவர்பால் எழுந்தருள 
எள்ளருஞ்சீர் நீலநக்கர் தாமும் எழுந் தருளினார் . 

242 
ஆங்கணையும் அவர்களுடன் அப்பதியில் அந்தணராம் 
ஓங்குபுகழ் முருகனார் திருமடத்தி லுடனாகப் 
பாங்கில் வருஞ் சீரடியார் பலருமுடன் பயில் கேண்மை 
நீங்கரிய திருத்தொண்டின் நிலையுணர்ந்து நிகழ்கின்றார் . 243 
திருப்பதிகச் செழுந்தமிழின் திறம் போற்றி மகிழ்வுற்றுப் 
பொருப்பரையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் 
விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை விரித்துரைத்தங் 
கொருப்படுசிந் தையினார்கள் உடனுறைவின் பயன்பெற்றார் . 244 
அந்நாளில் தமக்கேற்ற திருத்தொண்டின் நெறியாற்ற 
மின்னார் செஞ்சடை அண்ணல் மேவுபதி எனைப்பலவும் 
முன்னாகச் சென்றேத்தி முதல்வன் தாள் தொழுவதற்குப் 
பொன்னாரும் மணிமாடப் பூம்புகலூர் தொழுதகன்றார் . 245 
திருநீல நக்கடிகள் சிறுத்தொண்டர் முருகனார் 
பெருநீர்மை அடியார்கள் பிறரும்விடை கொண்டேக 
ஒரு நீர்மை மனத்துடைய பிள்ளையா ருடன் அரசும் 
வருநீர்செஞ் சடைக்கரந்தார் திரு அம்பர் வணங்கினார் . 246 
செங்குமுத மலர்வாவித் திருக்கடவூர் அணைந்தருளிப் 
பொங்கியவெங் கூற்றடர்த்த பொன்னடிகள் தொழுதேத்திக் 


பா - ம்- அப்படி சின்னாள் . 


பாங்கமரும் . 


240 


திருத்தொண்டர் புராணம் 


குங்குலியக் கலயனார் திருமடத்தில் குறைவறுப்ப 
அங்கவர்பால் சிவனடியா ருடன் அமுது செய்தார்கள் . 

247 
சீர்மன்னுந் திருக்கடவூர்த் திருமயா னமும்வணங்கி 
ஏர்மன்னும் இன்னிசைப்பாப் பலபாடி இனிதமர்ந்து 
கார்மன்னுங் கறைக்கண்டர் கழலிணைகள் தொழுதகன்று 
தேர்மன்னும் மணிவீதித் திருவாக்கூர் சென் றணைந்தார் . 248 
சார்ந்தார்தம் புகலிடத்தைத் தான்தோன்றி மாடத்துக் 
கூர்ந்தார்வம் உறப்பணிந்து கோதில் தமிழ்த் தொடைபுனைந்து 
வார்ந்தாடுஞ் சடையார் தம் பதிபலவும் வணங்கியுடன் 
சேர்ந்தார்கள் தம்பெருமான் திருவீழி மிழலையினை . 249 . 
வீழி மிழலை வந்தணைய மேவு நாவுக்கரசினையும் 
காழி ஞானப் பிள்ளையையும் கலந்த உள்ளக் காதலினால் 
ஆழி வலவன் அறியாத அடி.யார் அடியார் அவர்களுடன் 
வாழி மறையோர் எதிர்கொண்டு வணங்க வணங்கி உள்புக்கார் . 
மாட வீதி அலங்கரித்து மறையோர் வாயின் மணிவிளக்கு 
நீடுக தலி தழைப்பூகம் நிரைத்து நிறைபொற் குடமெடுத்துப் 
பீடு பெருகும் வாகீசர் பிள்ளை யாரும் தொண்டர்களும் 
கூட மகிழ்ந்து விண்ணிழிந்த கோயில் வாயில் சென்றணைந்தார் . 
சென்றுள் புகுந்து திருவீழி மிழலை அமர்ந்த செங்கனகக் 
குன்ற வில்லி யார்மகிழ்ந்த கோயில் வலமா வந்து திரு 
முன்றில் வணங்கி முன்னெய்தி முக்கட் செக்கர்ச் சடைமவுலி 
வென்றி விடையார் சேவடிக்கீழ் விழுந்தார் எழுந்தார் விம்மினார் . 

கைகள் குவித்துக் கழல்போற்றிக் கலந்த அன்பு கரைந் 
துருக , * மெய்யில் வழியுங் கண்ணருவி விரவப் பரவுஞ் சொன் 
மாலை , " செய்ய சடையார் தமைச்சேரார் தீங்கு நெறிசேர் கின் 
ரூர் ” என் ( று ) , உய்யு நெறித்தாண் டகமொழிந்தங் கொழியாக் 
காதல் சிறந்தோங்க . 

253 : 
முன்னாள் அயனுந் திருமாலும் முடிவும் முதலும் காணாத , 
பொன்னார் மேனி மணிவெற்பைப் பூநீர் மிழலை யினில்போற்றிப் ;. 
பா - ம் - 1 
ம் - வந்தவணயு . 

கரைந்துருக்க . 

4 விரவிப் . 


2 பெருக . 


3 


திருநாவுக்கரசு - படிக்காசு பெறுதல் 


241 


5 


பன்னாள் பிரியா நிலைமையினால் பயிலக் கும்பிட் டிருப்பாராய் , 
அந்நாள் மறையோர். திருப்பதியில் இருந்தார் மெய்ம்மை 

254 
அருந்தவர்கள் . 

சீரின் விளங்குத் திருத்தொண்டர் இருந்து சில நாட் சென்ற 
தற்பின் , மாரி சுருங்கி வளம் பொன்னி நதியும் பருவம் மாறு 
தலும் , நீரின் இயன்ற உண வருகி * நிலவும் பலமன் னுயிர்க 
ளெலாம் , பாரின் மலிந்த இலம்பாட்டில் படர் கூர் வறுமை 
பரந்ததால் . 

255 
வையம் எங்கும் வற்கடமாய்ச் செல்ல உலகோர் வருத்தமுற 
நையும் நாளில் பிள்ளையார் தமக்கும் நாவுக்கரசருக்கும் 
கையில் மானும் மழுவுமுடன் காணக் கனவில் எழுந்தருளிச் 
செய்ய சடையார் திருவீழி மிழலை யுடையார் அருள் செய்வார் . 
கால நிலைமை யால் உங்கள் கருத்தில் வாட்ட முறீர் எனினும் 
ஏல உம்மை வழிபடுவார்க் களிக்க அளிக்கின் றோம் என்று 
கோலங் காண எழுந்தருளிக் குலவும் பெருமை இருவர்க்கும் 
ஞாலம் அறியப் படிக்காசு வைத்தார் மிழலை நாயகனார் . 

257 
விண்ணின் றிழிந்த விமானத்தின் கிழக்கும் மேற்கும் 
பீடத்தில் , அண்ணல் புகலி ஆண்டகையார் தமக்கும் ஆண்ட 
அரசினுக்கும் , நண்ணும் நாள்க டொறுங்காசு படி.வைத் தருள 
நானிலத்தில் , எண்ணில் அடியா ருடன் அமுது செய்தங் கிருந் 
தார் இருவர்களும் . 

258 
“ அல்லார் கண்டத் தண்டர்பிரான் அருளால் பெற்ற 
படிக்காசு , பல்லா றியன்ற வளம்பெருகப் பரமன் அடியா 
ரானார்கள் , எல்லாம் எய்தி உண்க வென இரண்டு பொழுதும் 
பறைநிகழ்த்திச் , சொல்லால் சாற்றிச் சோறிட்டார் ; துயர்கூர் 
வறுமை தொலைத்திட்டார் . 

250 
ஈசர் மிழலை இறையவர்பால் இமையப் பாவை திருமுலைப் 
பால் , தேசம் உய்ய உண்டவர்தாம் திருமா மகனார் ஆதலி 

-ம் வளர் . 2 இயன்றி . * உணர்வுருகி . பனுயிர்க்கெல் 
லாம் . 5 படர்ந்ததால் . * எய்தஉண்க. உண்டவர்தம் . 

16 


242 


திருத்தொண்டர் புராணம் 


யாதே , 


னால் , காசு வாசி யுடன் பெற்றார் ; கைத்தொண் டாகும் படிமை 
வினால் , வாசி இல்லாக் காசுபடி பெற்று வந்தார் வாகீசர் . 260 

ஆறு சடைமேல் அணிந்தருளும் அண்ணல் வைத்த படிக் 
காசால் , ஈறி லாத பொருளுடைய இருவ ருடைய திருமடங்கள் , 
சோறு நாளுந் தொண்டர் மகிழ்ந் துண்ண உண்ணத் தொலை 

ஏறு பெருமை புவிபோற்ற இன்புற் றிருக்கும் 
அந்நாளில் . 

261 
காலந் தவறு தீர்ந்தெங்கும் கலிவான் பொழிந்த புனல்கலந்து 
ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலஞ்சிறப்ப 
மூல அன்பர் இருவர்களும் மொழிமா லைகளும் பலசாத்தி 
நீல கண்டர் உறைபதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார் . 262 

வாய்ந்த மிழலை மாமணியை வணங்கிப் பிரியா விடை 
கொண்டு , பூந்தண் புனல் சூழ் வாஞ்சியத்தைப் போற்றிப் புனி 
தர் வாழ்பதிகள் , ஏய்ந்த அன்பி னால் இறைஞ்சி இசைவண் 
டமிழ்கள் புனைந்துபோய்ச் சேர்ந்தார் செல்வத் திருமறைக்கா 
டெல்லை இல்லாச் சீர்த்தியினார் . 

263 
மன் றல் விரவு மலர்ப்புன்னை மணஞ்சூழ் சோலை உப்பளத் 
தின் , முன்றில் தோறுஞ் சிறுமடவார் முத்தங் கொழிக்கும் 
மறைக்காட்டுக் , குன்ற வில்லி யார் மகிழ்ந்த கோயில் புகுந்து 
வலங்கொண்டு , சென்று சேர்ந்தார் தென் புகலிக் கோவும் அரசுந் 
திருமுன்பு . 

264 
பரவை ஓதக் கழிக்கானற் பாங்கு நெருங்கும் அப்பதியில் , 
அரவச் சடை அந்தணனாரை அகில மறைகள் அர்ச்சனை செய் ( து ), 
உரவக் கதவந் திருக்காப்புச் செய்த அந்நாள் முதல் இந்நாள் , 
வரையும் அடைத்தே நிற்கின்ற 

மணிநீள் வாயில் 
வணங்குவார் . 

265 
தொல்லை வேதந் திருக்காப்புச் செய்த வாயில் தொடர்வகற்ற , 
வல்ல அன்பர் அணையாமை மருங்கோர் வாயில் வழிஎய்தி , 


பா - ம் - அடிமையினால் பொழிந்து . களி தூங்கி . பொழில் . 
* வாஞ்சியத்தில்தங்கிப் . 


243 


திருநாவுக்கரசு - மறைக்கதவு திறத்தல் 


- 


அல்லல் தீர்ப்பார் தமையருச்சிப் பார்கள் தொழுவார் ஆம்படி 
கண் ( டு ) , எல்லை இல்லாப் பெரும்புகழார் இதனை அங்குக் 
கேட்டறிந்தார் . 

268 
ஆங்கப் பரிசை அறிந்தருளி ஆழித் தோணி புரத்தரசர் , 
ஓங்கு வேதம் அருச்சனை செய் உம்பர் பிரானை உள்புக்குத் , 
“ தேங்கா திருவோம் நேர் இறைஞ்சத் திருமுன் கதவர் திருக் 
காப்பு , நீங்கப் பாடும் அப்பர் " என நீடுந் திருநாவுக்கரசர். 267 

உண்ணீர் மையினால் பிள்ளையார் உரைசெய் தருள அத 
னாலே , பண்ணி னேரு மொழியாள் ” என் றெடுத்துப் பாடப் 
பயன் துய்ப்பான் , தெண்ணீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்கத் 
தாழ்க்கத் திருக்கடைக்காப் ( பு ) , “ எண்ணீர் ! இரக்கம் ஒன்றில் 
லீர் ! ” என்று பாடி இறைஞ்சுதலும் . 

268 
வேத வனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விளங்கு 
மணிக்கதவம் , காதல் அன்பர் முன்புதிருக் காப்பு நீங்கக் கலை 
மொழிக்கு , நாதர் ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் ; 
ஞாலத்துள் , ஓத ஒலியின் மிக்கெழுந்த தும்பர் ஆர்ப்பும் மறை 
யொலியும் . 

269 
அன்பர் ஈட்டங் களிசிறப்ப ஆண்ட அரசுஞ் சிவக்கன்றும் , 
இன்ப வெள்ளத் திடைமூழ்கி எழுந்துள் புகுந்து தம்பெருமான் , 
முன்பு பணிந்து போற்றிசைத்துப் பரவி மொழிமா லைகள்பாடி , 
என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சி அரிதிற் புறத்தணைந்தார் . 

புறம்பு நின்று வாகீசர் புனிதர் அருளால் இக்க தவம் , 
திறந்தும் அடைத்தும் செல்லுநெறி திருந்த மலையாள் திருமுலை 
யில் , கறந்த ஞானங் குழைத்தமுது செய்த புகலிக் கவுணியரை , 
“ நிறைந்த கதவம் அடைக்கும்வகை நீரும் பாடி அருளும் என . 

சண்பை ஆளுந் தமிழ்விரகர் தாமும் திருநாவுக்கரசர் , பண் 
பின் மொழிந்த உரை கொண்டு பதிகம் பாடும் அவ்வளவில் , 
கண்பொற் பமைந்த நுதற்காள கண்டர் அருளால் கடிதுடனே , 
பா- ம் -1 இரக்கம் இல்லீரே . 

மொழிந்தவருள் . 


2 


2 நின்ற . 


8 


|| 


244 


திருத்தொண்டர் புராணம் 


திண்பொற் கதவந் திருக்காப்புச் செய்த ( து ) எடுத்த திருப் 
பாட்டில் . 

272 
அதுகண் டுடைய பிள்ளையார் தாமும் ஆண்ட அரசும் 
மகிழ்ந் ( து ) , “ இது நம் பெருமான் அருள் செய்யப் பெற்றோம் " 
என் றங் கிறைஞ்சியபின் , பதிகம் நிரம்பப் பிள்ளையார் பாடித் 
தொழுது பணிவுற்றார் , எதிர்பொற் றிருவா யிலின்வழக்கம் என் 
றும் நிகழ்ச்சி எய்தியதால் . 

273 
அங்கு நிகழ்ந்த அச்செயல்கண் டடியார் எல்லாம் அதிசயித் 
துப் , பொங்கு புளகம் எய்திடமெய் பொழியுங் கண்ணீர்பரந் 
திழிய, எங்கும் நிகரொன் றில்லாத இருவர் பாதம் இறைஞ் 
சினார் , நங்கள் புகலிப் பெருந்தகையும் அரசும் மடத்தில் 
நண்ணியபின் . 

274 : 


அரிதில் திறக்கத் தாம் பாட அடைக்க அவர்பா டிய 
எளிமை , கருதி " நம்பர் திருவுள்ளம் அறியா தயர்ந்தேன் எனக் 
கவன்று , பெரிதும் அஞ்சித் திருமடத்தில் ஒருபால் அணைந்து 
பேழ்கணித்து, மருவும் உணர்வில் துயில் கொண்டார் வாய்மை 
திறம்பா வாகீசர் . 

25. 
மன்னுஞ் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் 
கண் , உன்னித் துயிலும் பொழுதின்கண் உமையோர் பாகம் 
உடையவர்தாம் , பொன்னின் மேனி வெண்ணீறு புனைந்த 
கோலப் பொலிவினொடுந் , துன்னி அவர்க்கு “ வாய்மூரில் இருப் 
போந் தொடர வா ” என்றார் . 

276 . 
போதம் நிகழ வாஎன்று போனார் என்கொல் எனப்பாடி , 
ஈதெம் பெருமான் அருளாகி லியானும் 

லியானும் போவேன் என் 
றெழுந்து , வேத வனத்தைப் புறகிட்டு * விரைந்து போக அவர் 
முன்னே , ஆதி மூர்த்தி முன் காட்டும் அவ்வே டத்தால் 
எழுந்தருள . 

277 


பா - ம் -1 திருக்காப்புக் கொண்டது . " பாய்ந்திழீய . 3 திறக்கயாம் . 
* புறப்பட்டு . 


திருநாவுக்கரசு - வாய்மூர் அருகு காட்சி 


245 


சீரார் பதியி னின்றெழுந்து செல்லுந் திருநாவுக்கரசர் , 
ஆரா அன்பில் ஆரமுதம் உண்ண எய்தா வாறேபோல் , நீரார் 
சடையார் எழுந்தருள நெடிது பின்பு செல்லுமவர் , பேரா ளரை 
முன் தொடர்ந்தணையப் பெறுவார் எய்தப் பெற்றிலரால் . 278 

அன்ன வண்ணம் எழுந்தருளி அணித்தே காட்சி கொடுப் 
பார்போல் , பொன்னின் கோயில் ஒன்றெதிரே காட்டி அதனுட் 
புக்கருளத், துன்னுந் தொண்டர் அம்மருங்கு விரைந்து தொடரப் 
போந்தபடி , மன்னும் புகலி வள்ளலார் தாமுங் கேட்டு 
வந்தணைந்தார் . 

279 
“ அழைத்துக் கொடுபோந் தணியார்போல் காட்டி மறைக் 
தார் என அயர்ந்து , " பிழைத்துச் செவ்வி அறியாதே திறப்பித் 
தேனுக் கேயல்லால் , உழைத்தா மொளித்தால் கதவந்தொண் 
டுறைக்கப் பாடி அடைப்பித்த , தழைத்த மொழியார் உப்பா 
லார் ; தாமிங் கெப்பால் மறைவ ( து ) ? என , 

280 
மாட நீடு திருப்புகலி மன்ன ரவர்க்கு மாலயனும் 
நேடி இன்னங் காணாதார் நேரே காட்சி கொடுத்தருள 
ஆடல் கண்டு பணிந்தேத்தி அரசுங் காணக் காட்டுதலும் 
பாட அடியார் ” என்றெடுத்துப் பரமர் தம்மைப் பாடினார் . 281 

பாடுந் தமிழ்மாலைகள் கொண்டு பரமர் தாமும் எழுந்தருள , 
நீடுந் திருவாய் மூரடைந்து நிலவுங் கோயில் வலஞ்செய்து , 
சூடும் பிறையார் பெருந்தொண்டர் தொழுது போற்றித் துதி 
செய்து , நாடுங் காதல் வளர்ந்தோங்க நயந்தந் நகரில் உடனு 
றைந்தார் . 

282 
ஆண்ட அரசும் பிள்ளையா ருடனே அங்கண் இனிதமர்ந்து 
பூண்ட காதல் பொங்கி எழ வாய்மூர் அடிகள் அடிபோற்றி 
மூண்ட அன்பின் மொழிமாலை சாத்தி ஞான முனிவரொடு 
மீண்டு வந்து திருமறைக்காட் டெய்தி விமலர் தாள் பணிந்தார் . 
ஆதி முதல்வர் தமைப்பணிந்தங் கான பணிசெய் தமருநாள் 
சீத மதிவெண் குடைவளவர் மகளார் தென்னன் தேவியாம் " 


2 


பா - ம்- மொழியாரும்பாலார் . 


மறைப்பது . 3 தேவியார் . 


246 


திருத்தொண்டர் புராணம் 


கோதில் குணத்துப் பாண்டிமா தேவி யார்முன் குலச்சிறையார் 
போத விட்டார் சிலர்வந்தார் புகலி வேந்தர் தமைக்காண . 284 

வந்து சிவனார் திருமறைக்கா டெய்தி மன்னு வேணுபுரி , 
அந்த ணாளர் தமக்கறிவித் தவர்பால் எய்தி அடிவணங்கச் 
சிந்தை மகிழ்ந்து தீதின்மை வினவத் " தீங்கும் உளவாமோ , இந்த 
உலகம் உயவந்தீர் இருதாள் நினைவார்க் ( கு ) என்றுரைப்பார் 

“ சைவ நெறிவை திகம்நிற்கச் சழக்கு நெறியைத் தவம் 
என்னும் , பொய்வல் , அமணர் செயல்தன்னைப் பொறுக்க கில் 
லோம் ” எனக்கேட்டே , அவ்வன் தொழிலோர் செயல்மாற்றி 
ஆதிசைவ நெறிவிளங்கத் ", தெய்வ நீறு நினைந்தெழுந்தார் சீர் 
கொள்சண்பைத் திருமறையோர் . 

286 
ஆய பொழுது திருநாவுக் கரசு புகலி ஆண்டகைக்குக் , 
" காய மாசு பெருக்கியுழல் கலதி அமணர் கடுவினை செய் , மாயை 
சாலம் " மிகவல்லார் ; அவர்மற் றென்னை முன்செய்த , தீய தொழி 
லும் பல ; கெட்டேன் ; சொல்ல இசையேன் யான் என்றார் .287 
என்று கூற “ எல்லையிலா நீறு போற்றும் இருவரையும் 
சென்று காணுங் கருத்து டையேன் ; அங்குத் தீங்கு புரி அமணர் 
நின்ற நிலைமை அழிவித்துச் சைவ நெறிபா ரித்தன் றி 
ஒன்றுஞ் செய்யேன் ஆணை உம( து ) ” என்றார் உடையபிள்ளையார் . 
" போமா துணிந்து நீர் அங்குப் போகப் போதா ; அவ்வமணர் 
தீமா யையினை யானே போய்ச் சிதைத்து வருகின் றேன் ” என்ன 
ஆமா றெல்லாம் உரைத்தவரை மறுக்க மாட்டா தரசிருப்பத் 
தாமா தரவால் தமிழ்நாட்டில் போனார் ஞானத் தலைவனார் . 289 

வேணு புரக்கோன் எழுந்தருள விடைகொண் டிருந்த 
வாகீசர் , பூணும் அன்பால் மறைக்காட்டில் புனிதர் தம்மைப் 
போற்றிசைத்துப் , பேணி இருந்தங் குறையுநாள் பெயர்வார் 
வீழி மிழலை அமர் , தாணு வின் தன் செய்யகழல் மீண்டுஞ் சார 
நினைக்கின்றார் . 

290 


பா - ம்- உயவருவீர் . அவணவார்க்கு . * விளக்கத் . * கரசும் . 
* மாயசாலம் . * வினையும் . " காணக்கருத்து . 8 தீமை . போதப் . 


திருநாவுக்கரசு - பழையாறை அடைதல் 


247 


சோலை மறைக்காட் டமர்ந்தருளுஞ் சோதி அருள்பெற் 
றகன்று போய் , " வேலை விடமுண் டவர் வீழி மிழலை மீண்டுஞ் 
செல்வன் என , ஞாலம் நிகழ்ந்த நாகைக்கா ரோணம் பிறவுர் 
தாம்பணிந்து , சாலு மொழிவண் டமிழ்பாடித் தலைவர் மிழலை 
வந்தடைந்தார் . 

291 
வீழி மிழலை தனைப்பணிந்து வேத முதல்வர் தாமிருப்ப , 
ஆழி வலமேந் திய அரியால் ஆகா சத்தின் நின்றிழிந்த , வாழி 
மலர்ந்த கோயில்தனில் மன்னும் பொருளைப் போற்றிசைத்துத் , 
தாழும் நாளிற் பிறபதியும் பணியுங் காதல் தலைநிற்பார் . 292 

பூவிற் பொலியும் புனற்பொன்னிக் கரைபோய்ப் பணிவார் 
பொற்பமைந்த ஆவுக் கருளும் ஆவடுதண் டுறையார் பாதம் 
அணைந்திறைஞ்சி , நாவுக் கரசர் ஞானபோ னகர்க்குச் செம் 
பொன் ஆயிரமும் , பாவுக்களித்த திறம் போற்றிப் போந்து பிற 
வும் பணிகின்றார் . 

293 
செய்ய சடையார் பழையாறை எய்த அதனிற் செல் பொழு 
தில் , மையல் அமணர் மறைத்த வட தளியின் மன்னுஞ் சிவ 
னாரைக் , கைகள் கூப்பித் தொழுதருளக் கண்ட வாற்றால் அம 
ணர்கள் தம் , பொய்கொள் விமான மெனக் கேட்டுப் பொறாத 
வுள்ளம் மிகப்புழுங்கி . 

294 
அந்த விமானந் தனக்கருகா ஆங்கோர் இடத்தின் பாங் 
கெய்திக் , கந்த மலருங் கடிக்கொன்றை முடியார் செய்ய கழல் 
உன்னி , " மந்த அமணர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் ஒழித் 
தருளிப் , பந்தங் கொண்ட குண்டர் திறம் பாற்றும் என்று 
பணிந்திருந்தார் . 

295 
வண்ணங் கண்டு நான் உம்மை வணங்கி 

யன்றிப் 
போகேன் என் ( று ) , எண்ண முடிக்கும் வாகீசர் இருந்தார் 
அமுதுசெய்யாதே ; , அண்ண லாரும் அதுவுணர்ந்தங் கரசு 
தம்மைப் பணிவதற்குத் , திண்ண மாக மன்னனுக்குக் கனவில் 
அருளிச் செய்கின்றார் . 

298 


ம் - மறைக்க . 


2 


அமணர் . 


3 பணிந்திருப்பார் . 


248 


திருத்தொண்டர் புராணம் 


" அறிவில் அமணர் நமைமறைப்ப இருந்தோம் என்றங் 
கடையாளக் , குறிகள் அறியச் செய்தருளி “ நம்மை அரசு கும் 
பிடுவான் , நெறியில் அமணர் தமையழித்து நீக்கிப் போக் கென் 
றருள் புரியச் , செறிவில் அறிவுற் றெழுந்தவனுஞ் செங்கை தலை 
மேற் குவித்திறைஞ்சி . 

297 
கண்ட வியப்பு மந்திரிகட் கியம்பிக் கூடக் கடிதெய்தி , 
அண்டர் பெருமான் அருள் செய்த அடையாளத்தின் வழிகண்டு , 
குண்டர் செய்த வஞ்சனையைக் குறித்து வேந்தன் குலவுபெருந் , 
தொண்டர் தம்மை அடிவணங்கித் தொக்க அமணர் தூர் 
அறுத்தான் . 

298 
ஆனை இனத்தில் துகைப்புண்ட அமணா யிரமும் மாய்ந் 
ததற்பின் , மேன்மை அரசன் ஈசர்க்கு விமான மாக்கி விளக்கிய 
பின் , ஆன வழிபாட் டர்ச்சனைக்கு நிபந்தம் எல்லாம் அமைத் 
திறைஞ்ச , ஞான அரசும் புக்கிறைஞ்சி நாதர் முன்பு போற்று 
வார் . 

299 


“ தலையின் மயிரைப் பறித்துண்ணுஞ் சாதி அமணர் மறைத் 
தாலும் , நிலையி லாதார் நிலைமையினால் மறைக்க ஒண்ணு மோ ? ” 
என்னும் , விலையில் வாய்மைக் குறுந்தொகைகள் விளம்பிப் புறம் 
போந் தங்கமர்ந்தே , இலைகொள் சூலப் படையார்சேர் இடங்கள் 
பிறவுந் தொழடிணைவார் ." 

300 
பொங்கு புனலார் பொன்னியினில் இரண்டு கரையும் 
பொருவிடையார் , தங்கும் இடங்கள் புக்கிறைஞ்சித் தமிழ்மா 
லைகளுஞ் சாத்திப் போய் , எங்கும் நிறைந்த புகழாளர் ஈறில் 
தொண்டர் எதிர்கொள்ளச் , செங்கண் விடையார் திருவானைக் 
காவின் மருங்கு சென் றணைந்தார் . 

301 
சிலந்திக் கருளுங் கழல்வணங்கிச் செஞ்சொன் மாலை பல 
பாடி , இலங்கு சடையார் எறும்பியூர் மலையும் இறைஞ்சிப் 
பாடியபின் , மலர்ந்த சோதித் திருச்சிராப் பள்ளி மலையுங் கற் 


பா - ம்- நிரம்ப . : மறைத்தாலுள் . * தொழுதவணவார் . 


திருநாவுக்கரசு - கட்டமுது அருந்தல் 


249 


குடியும் , நலங்கொள் செல்வத் திருப்பராய்த் துறையுந் தொழு 
வான் நண்ணினார் . 

302 
மற்றப் பதிகள் முதலான மருங்குள் ளனவுங் கைதொழுது . 
பொற்புற் றமைந்த திருப்பணிகள் செய்து பதிகங் கொடு 
போற்றி , உற்ற அருளால் காவிரியை ஏறி ஒன்னார் புரமெரியச் , 
செற்ற சிலையார் திருப்பைஞ்ஜீ லியினைச் சென்று சேர்கின்றார் . 

வழி போம் பொழுது மிக இளைத்து வருத்தம் உறநீர் வேட் 
கையொடும் , அழிவாம் பசிவந் தணைந்திடவும் அதற்குச் சித்தம் 
அலையாதே , மொழிவேந் தரும் முன் எழுந்தருள முருகார் 
சோலைப் பைஞ்Z லி , விழியேந் தியநெற்றியினார் தந் தொண்டர் 
வருத்தம் மீட்பாராய் . 

304 
காவும் குளமும் முன் சமைத்துக் காட்டி வழிபோங் கருத் 
தினால் , மேவுந் திருநீற் றந்தண ராய் விரும்பும் பொதிசோ றுங் 
கொண்டு , நாவின் தனிமன் னவர்க்கெதிரே நண்ணி யிருந்தார் 
விண்ணின் மேல் , தாவும் புள்ளும் மண்கிழிக்குந் தனிஏ னமுங் 
காண் பரியவர்தாம் . 

305 
அங்கண் இருந்த மறையவர்பால் ஆண்ட அரசும் எழுந் 
தருள , வெங்கண் விடை வே தியர்நோக்கி “ மிகவும் வழிவந் 
திளைத்திருந்தீர்!, இங்கென் பாலே பொதிசோறுண் ( டு ) ; இதனை 
உண்டு தண்ணீர் இப் , பொங்கு குளத்தில் குடித்திளைப்புப் போக் 
சிப் போவீர் எனப்புகன்றார் . 

306 
நண்ணுந் திருநாவுக்கரசர் நம்பர் அருள்என் றறிந்தார் 
போல் , உண்ணும் " என்று திருமறை யோர் உரைத்துப் 
பொதிசோ றளித்தலுமே , எண்ண 
எண்ண நினையா தெதிர்வா 

வாங்கி 
இனிதா அமுது செய்தினிய , தண்ணீர் அமுது செய்தருளித் 
தூய்மை செய்து தளர்வொழிந்தார் . 

307 
எய்ப்பு நீங்கி நின்றவரை நோக்கி இருந்த மறையவனார் , 
" அப்பால் எங்கு நீர்போவ ( து ) ? என்றார் ; அரசும் அவர்க் 
கெதிரே , செப்பு வார் " யான் திருப்பைஞ்ஜீ லிக்குப் போவ " 


பா . ம்- இவளத்த . 


2 காட்ட . 


3 எண்ணி . • செப்புவரியான் . 


250 


திருத்தொண்டர் புராணம் 


தென்றுரைப்ப , ஒப்பி லாரும் “ யான் அங்குப் போகின் றேன் 
என்றுடன் போந்தார் . 

308 


கூட வந்து மறையவனார் திருப்பைஞ் ஜீலி குறுகியிட , 
வேடம் அவர் முன் மறைத்தலுமே மெய்ம்மைத் தவத்து மேலவர் 
தாம் , “ ஆடல் புரிந்தார் " அடியேனைப் பொருளா அளித்த 
கருணை எனப் , பாடல் புரிந்து விழுந்தெழுந்து கண்ணீர் மாரி 
பயில்வித்தார் . 

309 
பைஞ்ஜீ லியினில் அமர்ந்தருளும் பரமர் கோயில் சென் 
றெய்தி , மைஞ்ஜீ லத்து மணிகண்டர் தம்மை வணங்கி மகிழ் 
சிறந்து , மெய்ஞ்ஞர் மையினில் அன்புருக விரும்புந் தழிழ்மா 
லைகள் பாடிக் , கைஞ்ஜீ டியதந் திருத்தொண்டு செய்து காத 
லுடனிருந்தார் . 

310 
நாதர் மருவுந் திருமலைகள் நாடும் பதிகள் பலமிகவும் 
காதல் கூரச் சென்றிறைஞ்சிக் கலந்த இசைவண் டமிழ்பாடி 
மாதொர் பாகர் அருளாலே வடபால் நோக்கி வாகீசர் 
தி தேவர் அமர்ந்ததிரு வண்ணா மலையை நண்ணினார் . 311 

செங்கண் விடையார் திருவண்ணா மலையைத் தொழுது வலங் 
கொண்டு , துங்க வரையின் + மிசை யேறித் தொண்டர் தொழும் 
புக் கெதிர்நிற்கும் , அங்கண் அரசைத் தொழுதெழுந்து " திளைத் 
துத் திருநா வுக்கரசர் , தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் 
பெருமை சாதித்தார் . 

312 
அண்ணா மலைமேல் அணி மலையை ஆரா அன்பின் அடிய 
வர்தங் , கண்ணார் அமுதை விண்ணோரைக் காக்கக் கடலில் வந் 
தெழுந்த , உண்ணா நஞ்சம் உண்டானைக் கும்பிட் டுருகுஞ் சிந்தை 
யுடன் , பண்ணார் பதிகத் தமிழ்பாடிப் பணிந்து பரவிப் பணி 
செய்தார் . 

313 


5 


பா - ம் - தென்றுரைத்தார் . உகந்தார் . திருவண்ணா மலையை 
நாடிப் பதிபலவும் . 4 விடையின் . அரசைப் பணிந்தெழுந்து, . 
5 மேலாம் பரிசு சாற்றினார் . 1 மணி . 

. 


திருநாவுக்கரசு - தொண்டை நாடு சேறல் 


251 


பணியார் வேணிச் சிவபெருமான் பாதம் போற்றிப் பணி 
செயுநாள் , மணியார் கண்டத் தெம்பெருமான் மண்மேல் மகிழும் 
இடமெங்கும் , தணியாக் காதலுடன் சென்று வணங்கித் தக்க 
பணிசெய்வார் , அணியார் தொண்டைத் திருநாட்டில் அருளால் 
அணைவா ராயினார் . 

314 
காதல் செய்யுங் கருத்தினுடன் காடும் மலையும் கான்யாறும் 
சூத மலி தண் பணைப்பதிகள் பலவும் கடந்து சொல்லினுக்கு 
நாதர் போந்து பெருந்தொண்டை நன்னா டெய்தி முன்னாகச் 
சீத மலர்மென் சோலைசூழ் திருவோத் தூரிற் சென்றடைந்தார் . 

செக்கர்ச் சடையார் திருவோத்தூர்த் தேவர் பிரானார் தங் 
கோயில் , புக்கு வலங்கொண் டெதிர் இறைஞ்சிப் போற்றிக் 
கண்கள் புனல் பொழிய , முக்கட் பிரானை விரும்பு மொழித் திருத் 
தாண் டகங்கள் முதலாகத் , தக்க மொழிமா லைகள் சாத்திச் 
சார்ந்து பணிசெய் தொழுகுவார் . 

316 
செய்ய ஐயர் திருவோத்தூர் ஏத்திப் போந்து செழும்புவனம் , 
உய்ய நஞ்சுண் டருளுமவர் உறையும் பதிகள் பலவணங்கித் , 
தையல் தழுவக் குழைந்தபிரான் தங்குந் தெய்வப் பதி என்று , 
வையம் முழுதுந் தொழுதேத்தும் மதில் சூழ் காஞ்சி மருங் 
கணைந்தார் . 

317 
" ஞாலம் உய்யத் திருவதிகை நம்பர் தம்பேர் அருளினால் 
சூலை மடுத்து முன்னாண்ட தொண்டர் வரப்பெற் றோம் என்று 
காலை மலருங் கமலம்போல் காஞ்சி வாணர் முகமெல்லாம் 
சால மலர்ந்து களிசிறப்பத் தழைத்த மனங்கள் தாங்குவார்.318 
மாட வீதி மருங்கெல்லாம் மணிவா யில்களில் தோரணங்கள் 
நீடு கதலி யுடன் கமுகு நிறைத்து நிறைபொற் குடந்தீபம் 
தோடு குலவு மலர்மாலை சூழ்ந்த வாசப் பந்தர்களும் 
ஆடு கொடியு முடனெடுத்தங் கணிநீள் காஞ்சி அலங்கரித்தார் . 


பா - ம்- நன்னாட்டெய்தி . - மருவும் . * மகிழ்ந்து . * மறுகெல் 
லாம் . " நிரைத்து ; நெருங்கு . 


252 


திருத்தொண்டர் புராணம் 


தொண்டர் ஈண்டி எதிர்கொள்ள எழுந்து சொல்லுக்கரசர் 
பால் , கொண்ட வேடப் பொலிவினொடுங் குலவும் வீதி பணி 
செய்யும் , அண்டர் அறிதற் கரியதிரு வலகு முதலாம் அவை 
யேந்தி , இண்டை புனைந்த சடைமுடியார்க் கன்பர் தம்மை எதிர் 
கொண்டார் . 

320 
எதிர் கொண் டிறைஞ்சுஞ் சீரடியார் தம்மை இறைஞ்சி 
எழுந்தருளி, மதில்கொண் டணிந்த காஞ்சிநகர் மறுகுட் போந்து 
வான நதி , குதிகொண் டிழிந்த சடைக்கம்பர் செம்பொற் கோயில் 
குறுகினார் , அதிர்கொண் டலைநேர் மணிமிடற்றார் ஆண்ட திருநா 
வுக்கரசர் . 

321 
திருவா யிலினைப் பணிந்தெழுந்து செல்வத் திருமுன் றிலை 
அணைந்து , கருவார் கச்சி ஏகம்பர் கனக மணிமா ளிகைசூழ்ந்து , 
வருவார் செம்பொன் மலைவல்லி தழுவக் குழைந்த மணி 
மேனிப் , பெருவாழ் வினைமுன் கண்டிறைஞ்சிப் பேரா அன்பு 
பெருக்கினார் " 

322 
வார்ந்து சொரியுங் கண்ணருவி மயிர்க்கால் தோறும் வரும் 
புளகம் , ஆர்ந்த மேனிப் புறம்பலைப்ப அன்பு கரைந்தென் புள் 
வலைப்பச் , சேர்ந்த நயனப் பயன் பெற்றுத் திளைப்பத் திருவே 
கம்பர் தமை , நேர்ந்த மனத்தில் உறவைத்து நீடும் பதிகம் பாடு 
வார் . 

323 
கரவாடும் வன்னெஞ்சர்க் கரியானை என்றெடுத்துப் 
பரவாய சொன்மாலைத் திருப்பதிகம் பாடியபின் 
விரவார் தம் புரம்எரித்த விடையவனார் வெள்ளெயிற்றின் 
அரவாரம் புனைந் தவர்தந் திருமுன்றிற் புறத்தணைந்தார் . 324 
கையார்ந்த " திருத்தொண்டு கழியமிகுங் காதலொடுஞ் 
செய்யாநின் றேயெல்லாச் செந்தமிழ்மா லையும்பாடி 
மையார்ந்த மிடற்றர் திரு மயானத்தை வலங்கொண்டு 
மெய்யார்வ முறத்தொழுது விருப்பினொடு மேவுநாள் . 

325 
பா- ம்- வேட்கைப் . வீதிப்பணி . பெருகினார் . சொரிந்த 
நயனம் . 5 வெள்ளையெயிற்று . கையாரத் . 1 மிகு . 6 மேவுவார் . 


B 


திருநாவுக்கரசு - கச்சி முதலிய தலவழிபாடு 


253 


சீர்வளரு மதிற்கச்சி நகர்த்திருமேற் றளிமுதலாம் 
நீர்வளருஞ் சடையவர் தாம் நிலவியுறை ஆலயங்கள் 
ஆர்வமுறப் பணிந்தேத்தி ஆய்ந்ததமிழ்ச் சொன்மலரால் 
சார்வுறுமா லைகள்சாத்தித் தகுந்தொண்டு செய்திருந்தார் . 326 
அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துறையும் நாளின்கண் 
மன்னுதிரு மாற்பேறு வந்தணைந்து தமிழ்பாடிச் 
சென்னிமிசை மதிபுனைவார் பதிபலவுஞ் சென்றிறைஞ்சித் 
துன்னினார் காஞ்சியினைத் தொடர்ந்தபெருங் காதலினால் . 327 
“ ஏகம்பன் காண் அவன் என் எண்ணத்தான் எனப்போற்றிப் 
பாகம்பெண் ணுருவானைப் பைங்கண் விடை உயர்த்தானை 
நாகம்பூண் உகந்தானை நலம்பெருகுந் திருநீற்றின் 
ஆகந்தோய் அணியானை அணைந்துபணிந் தின்புற்றார் . 328 

திருக்கச்சி ஏகம்பம் பணிந்தேத்தித் திங்களார் , நெருக்கச் 
செஞ் சடைக்கணிந்தார் நீடுபதி தொழநினைவார் , வருக்கைச் 
செஞ் சுளைபொழிதேன் வயல்விளைக்கும் நாட்டிடைப்போய்ப் , 
பருக்கைத் திண் களிற்றுரியார் கழுக்குன் றின் பாங்கணைந்தார் . 
நீடுதிருக் கழுக்குன்றில் நிருத்தனார் கழல்வணங்கிப் 
பாடுதமிழ்த் தொடைபுனைந்து பாங்குபல பதிகளிலுஞ் 
சூடும் இளம் பிறைமுடியார் தமைத்தொழுது போற்றிப்போய் 
மாடு பெருங் கடலுடுத்த வான்மியூர் மருங்கணைந்தார் . 330 . 
திருவான்மி யூர் மருந்தைச் சேர்ந்துபணிந் தன்பினொடும் 
பெருவாய்மைத் தமிழ்பாடி அம்மருங்கு பிறப்பறுத்துத் + 
தருவார்தங் கோயில்பல சார்ந்திறைஞ்சித் தமிழ்வேந்தர் 
மருவாரும் மலர்ச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார் . 331 
வரைவளர்மா மயிலென்ன மாடமிசை மஞ்சாடும் 
தரைவளர் சீர்த் திருமயிலைச் சங்கரனார் தாள் வணங்கி 


5 


3 வங் . 


பா . ம்- நீர்மருவுஞ் சடைமுடியார் . தந்தொண்டு . 
தவணந்தார் . மருங்கெங்கும் பிறப்பறுத்தல் . வரைதவழ்மா மஞ் , 
சென்ன மாடமிசை மயிலாடும் . தேரை புகழ் . 


254 


திருத்தொண்டர் புராணம் 


உரைவளர்மா லைகள் அணிவித்( து ) உழவாரப் படையாளி 
திரைவளர்வே லைக்கரைபோய்த் திருவொற்றி யூர்சேர்ந்தார் . 332 
ஒற்றியூர் வளநகரத் தொளிமணிவீதிகள் விளக்கி 
நற்கொடிமா லைகள் பூகம் நறுங்க தலி நிரை நாட்டிப் 
பொற்குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொலிவித்து 
மற்றவரை எதிர்கொண்டு கொடுபுக்கார் வழித்தொண்டர் . 333 
திருநாவுக்கரசரும்அத் திருவொற்றி யூர் அமர்ந்த 
பெருநாகத் திண் சிலையார் கோபுரத்தை இறைஞ்சிப்புக் ( கு ) 
ஒருஞானத் தொண்டருடன் உருகிவலங் கொண்டடியார் 
கருநாமந் தவிர்ப்பாரைக் கைதொழுது முன் வீழ்ந்தார் . 

334 
எழுதாத மறை அளித்த எழுத்தறியும் பெருமானைத் 
தொழுதார்வ முறநிலத்தில் தோய்ந்தெழுந்தே அங்கமெலாம் 
முழுதாய பரவசத்தின் முகிழ்த்தமயிர்க் கால்மூழ்க 
விழுதாரை கண்பொழிய வி திர்ப்புற்று விம்மினார் . 

335 
" வண்டோங்குஞ் செங் கமலம் என எடுத்து மனமுருகப் 
பண்தோய்ந்த சொற்றிருத்தாண் டகம்பாடிப் பரவுவார் 
விண்தோய்ந்த புனற்கங்கை வேணியார் திருவுருவம் 
கண்டோங்கு களிசிறப்பக் கைதொழுது புறத்தணைந்தார் . 

336 
விளங்குபெருந் திருமுன்றில் மேவுதிருப் பணி செய்தே 
உளங்கொள் திரு விருத்தங்கள் ஓங்கு திருக் குறுந்தொகைகள் 
களங்கொள்திரு நேரிசைகள் பலபாடிக் கைதொழுது 
வளங்கொள் திருப் பதியதனில் பலநாள்கள் வைகினார் . 337 
அங்குறையு நாளின்கண் அருகுளவாம் சிவாலயங்கள் 
எங்குஞ்சென் றினிதிறைஞ்சி ஏத்துமவர் இறை அருளால் 
பொங்குபுனல் திருவொற்றி யூர் தொழுது போந்துமையாள் 
பங்குடையார் அமர்ந்த திருப் பாசூராம் பதி அணைந்தார் . 338 
திருப்பாசூர் நகர் எய்திச் சிந்தையினில் வந்தூறும் 
விருப்பார்வம் மேற்கொள்ள வேயிடங்கொண் டுலகுய்ய 
பா - ம்- தின் . வண்டோங்குசெங் . 

ஆலயங்கள் . 


[ 


8 


திருநாவுக்கரசு - காளத்தி தரிசனம் 


255 


இருப்பாரைப் புரமூன்றும் எரித்தருள எடுத்த தனிப் 
பொருப்பார் வெஞ் சிலையாரைத் தொழுதெழுந்து போற்றுவார் . 
“ முந்திமூ வெயில்எய்த முதல்வனார் என எடுத்துச் 
சிந்தைகரைந் துருகு திருக் குறுந்தொகையும் தாண்டகமும் 
சந்தநிறை நேரிசையும் முதலான தமிழ்பாடி 
எந்தையார் திருவருள்பெற் றேகுவார் வாசீசர் . 

340 
அம்மலர்ச்சீர்ப் பதியை அகன் றயல் உளவாம் பதி அனைத்தின் 
மைம்மலருங் களத்தாரை வணங்கிமகிழ் வொடும் போற்றி 
மெய்ம்மை நிலை வழுவாத வேளாள ? விழுக்குடிமைச் 
செம்மையினாற் பழையனூர்த் திருஆல வனம்பணிந்தார் . 341 
திருவாலங் காடுறையுஞ் செல்வர் தாம் எனச்சிறப்பின் 
ஒருவாத பெருந்திருத்தாண் டகம் முதலாம் ஓங்கு தமிழ்ப் 
பெருவாய்மைத் தொடைமாலை பலபாடிப் பிறபதியும் 
மருலார்வம் பெறவணங்கி வடதிசைமேல் வழிக்கொள்வார் . 342 
பல்பதியும் நெடுங்கிரியும் படர்வனமுஞ் சென்றடைவார் 
செல்கதிமுன் அளிப்பார் தந் திருக்காரி கரை பணிந்து 
தொல்கலையின் பெருவேந்தர் தொண்டர்கள் பின் உம்பர் குழாம் 
மல்குதிருக்காளத்தி மாமலைவந் தெய்தினார் . 

343 
பொன்முகலித் திருந்தியின் புனிதநெடுந் தீர்த்தத்தில் 
முன் முழுகிக் காளத்தி மொய்வரையின் தாழ்வரையில் 
சென்னியுறப் பணிந்தெழுந்து செங்கண்விடைத் தனிப்பாகர் 
மன்னுமலை மிசையேறி வலங்கொண்டு வணங்குவார் . 344 
காதணிவெண் குழையானைக் காளத்தி மலைக்கொழுந்தை 
வேதமொழி மூலத்தை விழுந்திறைஞ்சி எழுந்து பெருங் 
காதல்புரி மனங்களிப்பக் கண்களிப்பப் பரவசமாய் 
நாதனை " என் கண்ணுளான் எனுந்திருத்தாண் டகம் நவின்றார் . 
மலைச்சிகரச் சிகாமணியின் மருங்குறமுன் னேநிற்குஞ் 
சிலைத்தடக்கைக் கண்ணப்பர் திருப்பாதம் சேர்ந்திறைஞ்சி 
பா - ம் -1 மைம் மருவும் . 2 மேன்மைநெறி . 

அளிப்பவர் . 
4 காரிக்கரை . 


256 


திருத்தொண்டர் புராணம் 


அலைத்துவிழுங் கண்ணருவி ஆகத்துப் பாய்ந்திழியத் 
தலைக்குவித்த கையின ராய்த் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் .346 
சேணிலவு திருமலையில் திருப்பணியா யினசெய்து 
தாணுவினை அம்மலைமேல் தாள்பணிந்த குறிப்பினால் 
பேணுதிருக் கயிலைமலை வீற்றிருந்த பெருங்கோலங் 
காணுமது காதலித்தார் கலைவாய்மைக் காவலனார் . 

347 
அங்கண் மாமலை மேல்ம ருந்தைவ ணங்கி யாரருளால்மிகப் , 
பொங்கு காதலின் உத்த ரத்திசை மேல்வி ருப்பொடு போது 
வார் , துங்க மால்வரை கானி யாறு தொ டர்ந்த நாடு கடந்தபின் , 
செங்கண் மால்விடை அண்ணல் மேவு திருப்ப ருப்பதம் எய் 
தினார் . 

348 
மான விஞ்சையர் வான நாடர்கள் வான் இயக்கர்கள் சித்தர் 
கள் , கான கின்னரர் பன்ன காதிபர் காம சாரிக ளே முதல் , 
ஞான மோனிகள் நாளும் நம்பரை வந்திறைஞ்சி நலம்பெறும் , 
தான மானதிருச்சி லம்பை வணங்கி வண்டமிழ் சாற்றினார் . 349 

அம்ம ருங்குக டந்து போமவர் ஆர்கொள் சூல அயிற் 
படைச் , செம்மல் வெண்கயி லைப்பொ ருப்பைநினைந்தெழுந்த 
தொர் சிந்தையால் , எம்ம ருங்குமொர் காத லின்றி இரண்டு 
பாலும் வியந்துளோர் 3 கைம்ம ருங்கணை யுந்தெலுங்கு 
கடந்து கன்னடம் எய்தினார் . 

350 
கருந டங்கழி வாக ஏகிய பின்க லந்தவ னங்களும் , திருந 
தித்துறை யாவை யும்பயில் சேண் நெடுங்கிரி வட்டையும் , 
பெருந லங்கிளர் நாடும் எண்ணில் பிற்ப டச்செறி பொற்பினால் , 
வருநெடுங்கதிர் கோலு சோலைய மாள வத்தினை நண்ணினார் . 
அங்கு முற்றி அகன்று போகி அருஞ்சு ரங்கள் கடந்து சென் ( று ) 
எங்கு மிக்க அறங்கள் நீடும் இலாட பூமி இகந்துபோய் 
மங்குல் சுற்றிய வெற்பி னோடு வனங்கள் ஆறு கடந்தயற் 
பங்க யப்பழ னத்து மத்திய பைதி ரத்தினை எய்தினார் . 

352 
பா - ம் --- பரந்திழீயத் . கான்யாறு ; காடுயாறு . 

3 விரைந்து 
ளோர் . 4 எய்திய . சோலைவேலியம் .. 

மத்திம . 


2 


5 


* இகந்து . 


திருநாவுக்கரசு - கயிலை யாத்திரை 


257 


அன்ன நாடுக டந்து கங்கை அணைந்து சென்று வலங் 
கொளும் , மின்னு வேணியர் வார ணாசி விருப்பி னோடு பணிந் 
துடன் , பின்ன ணைந்தவர் தம்மை அங்கண் ஒழிந்து கங்கை 
கடந்து போய் , மன்னு காதல் செய் நாவின் மன்னவர் வந்து 
கற்சுரம் முந்தினார் . 

358 
மாக மீதுவ ளர்ந்த கானக மாகி எங்கும் மனித்தரால் 
போக லாநெறி அன்றி யும்புரி கின்ற காதல் பொ லிந்தெழச் 
சாக மூலப லங்கள் துய்ப்பன " வந்த விர்ந்துத னித்துநேர் 
ஏகி னாரிர வும்பெருங்கயி லைக்கு லக்கிரி எய்துவார் . 

354 
ஆய வாரிருளின்கண் ஏகுமவ் வன்பர் தம்மை அணைந்து முன் 
தீய வாயவி லங்கு வன் தொழில் செய்ய அஞ்சின ; நஞ்சுகால் 
வாய நாகம ணிப்ப ணங்கொள்வி ளக்கெடுத்தன ; வந்து கால் 
தோய வானவ ராயி னுந்தனி துன்ன ருஞ்சுரம் முன்னினார் . 355 

வெங்கதிர்ப்பக லக்கடத்திடை வெய்ய வன்கதிர் கைபரந் ( து ) . 
எங்கு மிக்கபி ளப்பி னாகர்தம் எல்லை புக்கெரி கின்றன , 
பொங்க ழற்றெறு பாலை வெந்நிழல் புக்க சூழல் புகும்பகல் , 
செங்க திர்க்கனல் போலும் அத்திசை திண்மை மெய்த்தவர் 
நண்ணினார் . 

358 
இங்ங னம்இர வும்ப கற்பொழு தும்ம ருஞ்சுரம் எய்துவார் , 
பங்க யம்புரை தாள்ப ரட்டள வும்ப சைத்தசை தேயவும் , 
மங்கை பங்கர் தம் வெள்ளி மால்வரை வைத்த சிந்தை மறப் 
பரோ ?, தங்க ரங்கள் இரண்டு மேகொடு தாவி ஏகுதல் மேவினார் . 

கைகளும்மணி பந்த சைந்துற வேக ரைந்துசி தைந்தபின் 
மெய்க லந்தெழு சிந்தை அன்பின் விருப்பு மீமிசை பொங்கிட 
மொய்க டுங்கனல் வெம்ப ரற்புகை மூளு மத்த முயங்கியே , 
மைகொள் கண்டர்தம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மார் 
பினால் . 

மார்ப முந்தசை நைந்து சிந்தி வரிந்த * என்பு முரிந்திட , 
நேர்வ ருங்குறி நின்ற சிந்தையின் தேசம் ஈசனை நேடுநீ ( டு ) , 14 

பா - ம்- பெயர்ந்து . 2 காதலின் . துய்ப்பது . * பாதம் . மன்னி 
னார் . * புக்கழல் சூழலான . மூர் திசை . * வருந்த . குறை . 1 ° நேருநீடு . 

17 


258 


திருத்தொண்டர் புராணம் 


ஆர்வம் அங்குயிர் கொண்டு கைக்கும் உடம்ப டங்கவும் ஊன் 
கெடச் , சேர்வ ரும்பழு வம்பு ரண்டுபு ரண்டு சென்றனர் செம் 
மையோர் . 

359 
அப்பு றம்புரள் கின்ற நீளிடை அங்கம் எங்கும் அரைந்திடச் 
செப்ப ருங்கயி லைச்சி லம்படி சிந்தை சென்றுறும் ஆதலால் 
மெய்ப்பு றத்தில் உறுப்ப ழிந்தபின் மெல்ல உந்து முயற்சியும் 
தப்பு றச்செய லின்றி அந்நெறி தங்கி னார்தமி ழாளியார் . 360 
அன்ன தன்மையர் கயிலையை அணைவதற் கருளார் 
மன்னு தீந்தமிழ் புவியின் மேற் பின்னையும் வழுத்த 
தன்னெ டும்புனல் தடமும்ஒன் றுடன் கொடு நடந்தார் 
பன்ன கம்புனை பரமரோர் முனிவராம் படியால் . 

361 
வந்து மற்றவர் மருங்குற அணைந்துநேர் நின்று 
நொந்து நோக்கிமற் றவர் எதிர் நோக்கிட நுவல்வார் 
சிந்தி இவ்வுறுப் பழிந்திட வருந்திய திறத்தால் 
இந்த வெங்கடத் தெய்திய தென் ? "என இசைத்தார் .. 362 
மாசில் வற்கலை ஆடையும் மார்பின் முந் நூலும் 
தேசு டைச்சடை மவுலியும் நீறும்மெய் திகழ 
ஆசின் மெய்த்தவ ராகிநின் றவர் தமை நோக்கிப் 
பேச உற்றதோர் உணர்வுற விளம்புவார் பெரியோர் . 363 

வண்டு லாங்குழல் மலைமகளுடன் வட கயிலை 
அண்டர் நாயகர் இருக்கும் அப் பரிசவர் அடியேன் 
கண்டு கும்பிட விருப்பொடுங் காதலின் அடைந்தேன் ; 
கொண்ட என்குறிப் பிதுமுனி யே ! " எனக் கூற . 

364 / 
* கயிலை மால்வரை யாவது காசினி மருங்கு 
பயிலும் மானுடப் பான்மையோர் அடைவதற் கெளிதோ ? 
அயில் கொள் வேற்படை அமரரும் அணுகுதற் கரிதால் ; 
வெயில் கொள் வெஞ்சுரத் தென் செய்தீர் ! வந்தென விளம்பி . 
" மீளும் அத்தனை உமக்கினிக் கடன் என விளங்கும் 
தோளும் ஆகமும் துவளுமுந் நூல்முனி சொல்ல 


பா - ம் - முன்கொடச் . 2 விளம்பீர் . 


திருநாவுக்கரசு - கயிலைக் காட்சி 


259 


" ஆளும் நாயகன் கயிலையில் இருக்கைகண் டல்லால் 
மாளும் இவ்வுடல் கொண்டுமீ ளேன் ” என மறுத்தார் . 366 
ஆங்கு மற்றவர் துணிவறிந் தவர் தமை அறிய 
நீங்கு மாதவர் விசும்பிடைக் கரந்து நீள் மொழியால் 
ஓங்கு நாவினுக் கரசனே ! எழுந்திர் என் றுரைப்பத் 
தீங்கு நீங்கிய யாக்கைகொண் டெழுத்தொளி திகழ்வார் . 367 
“ அண்ண லே / எனை ஆண்டுகொண் டருளிய அமுதே ! 
விண்ணி லேமறைந் தருள்புரி வேதநா யகனே ! 
கண்ணி னால் திருக்கயிலையில் இருந்தநின் கோலம் 
நண்ணி நான் தொழ நயந்தருள் புரி எனப் பணிந்தார் . 368 
தொழுதெ முந்தநற் றொண்டரை நோக்கிவிண் டலத்தில் 
எழுபெ ருந்திரு வாக்கினால் இறைவர் “ இப் பொய்கை 
முழுகி நம்மைநீ கயிலையில் இருந்த அம் முறைமை 
பழுதில் சீர்த்திரு வையாற்றிற் காண் எனப் பணித்தார் . 369 
ஏற்றி னார் அருள் தலைமிசைக் கொண்டெழுந் திறைஞ்சி 
“ வேற்று மாகிவிண் ணாகி நின் றார் மொழி விரும்பி 
ஆற்றல் பெற்ற அவ் வண்ணலார் அஞ்செழுத் தோதிப் 
பாற்ற டம்புனற் பொய்கையில் மூழ்கினார் பணியால் . 370 
ஆதி தேவர்தந் திருவருட் பெருமையார் அறிந்தார் ? ” 
போத மாதவர் பனிமலர்ப் பொய்கையில் மூழ்கி 
மாதொர் பாகனார் மகிழும்ஐ யாற்றிலோர் வாவி 
மீது தோன்றிவந் தெழுந்தனர் உலகெலாம் வியப்ப . 371 
வம்பு லாமலர் வாவியின் கரையில் வந் தேறி 
உம்பர் நாயகர் திருவருட் பெருமையை உணர்வார் 4 
எம்பி ரான் தருங் கருணைகொல் இது ? " என இருகண் 
பம்பு தாரைநீர் வாவியிற் படிந்தெழும் படியார் . 

372 
மிடையும் நீள்கொடி வீதிகள் விளங்கிய ஐயா ( று ) 
உடைய நாயகர் சேவடி பணியவந் துறுவார் 

பா - ம்- பெற்றவர் . 2 அறிவார் . பனிவரைப் ; மணிவரைப் . 
4 உணர்ந்தார் . * திருக்கருவணயோ; தருங்கருவணபோல் . 


260 


திருத்தொண்டர் புராணம் 


அடைய அப்பதி நிற்பவுஞ் சரிப்பவு மான 
புடைஅமர்ந்ததந் துணையொடும் பொலிவன கண்டார் . 373 ; 
பொன்ம லைக்கொடி யுடன் அமர் வெள்ளியம் பொருப்பில் 
தன்மை யாம்படி சத்தியுஞ் சிவமுமாஞ் சரிதைப் 
பன்மை யோனிகள் யாவையும் பயில்வன பணிந்தே 
மன்னு மாதவர் தம்பிரான் கோயில் முன் வந்தார் . 

374 
காணும் அப்பெருங் கோயிலுங் கயிலைமால் வரையாய்ப் 
பேணு மால் அயன் இந்திரன் முதற்பெருந் தேவர் 
பூணும் அன்பொடு போற்றிசைத் தெழும்ஒலி பொங்கத் 
தாணு மாமறை யாவையுந் தனித்தனி முழங்க . 

375 . 
தேவர் தானவர் சித்தர்விச் சாதரர் இயக்கர் 
மேவு மாதவர் முனிவர்கள் புடையெலாம் மிடையக் 
காவி வாள்விழி அரம்பையர் கானமும் முழவும் 
தாவில் ஏழ்கடல் முழக்கினும் பெருகொலி தழைப்ப . 376 ; 
கங்கை யேமுதல் தீர்த்தமாங் கடவுள்மா நதிகள் 
மங்க லம்பொலி புனற்பெருந் தடங்கொடு வணங்க 
எங்கும் நீடிய பெருங்கண நாதர்கள் இறைஞ்சப் 
பொங்கி யங்களால் பூதவே தாளங்கள் போற்ற . 

377 
அந்தண் வெள்ளிமால் வரையிரண் டாம்என அணைந்தோர் 
சிந்தை செய்திடச் செங்கண் மால் விடைஎதிர் நிற்ப 
முந்தை மாதவப் பயன் பெறு முதன்மையால் " மகிழ்ந்தே 
நந்தி எம்பிரான் நடுவிடை யாடிமுன் நணுக . 

378 
வெள்ளி வெற்பின்மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும் 
தெள்ளு பேரொளிப் பவள வெற் பென இடப் பாகம் 
கொள்ளு மாமலை யாளுடன் கூட வீற்றிருந்த 
வள்ள லாரை முன் கண்டனர் வாக்கின்மன் னவனார் . 379 . 
கண்ட ஆனந்தக் கடலினைக் கண்களால் முகந்து 
கொண்டு கைகுவித் தெதிர்விழுந் தெழுந்துமெய் குலைய 


பா 


ம் - முறைமையால் . 


2 


கூடி . 


திருநாவுக்கரசு - பூந்துருத்தி அடைதல் 


261 


5 


அண்டர் முன்பு நின் றாடினார் ; பாடினார் ; அழுதார் ; 
தொண்ட னார்க்கங்கு நிகழ்ந்தன யார்சொல வல்லார் ? 380 
முன்பு கண்டுகொண் ( டு ) அருளின் ஆர் அமுதுண்ண மூவா 
அன்பு பெற்றவர் அளவிலா ஆர்வம்முன் பொங்கப் 
பொன்பி றங்கிய சடையரைப் போற்றுதாண் டகங்கள் 
இன்பம் ஓங்கிட ஏத்தினார் எல்லையில் தவத்தோர் . 

381 
ஆய வாறுமற் றவர்மனங் களிப்புறக் கயிலை 
மேய நாதர் தந் துணையொடும் வீற்றிருந் தருளித் 
தூய தொண்டருந் தொழுதெதிர் நிற்க அக் கோலம் 
சேய தாக்கினார் திருவையாறு அமர்ந்தமை திகழ . 

382 
ஐயர் கோலம் அங் களித்தகன் றிடஅடித் தொண்டர் 
மையல் கொண்டுளம் மகிழ்ந்திடட வருந்திமற் “ றிங்குச் 
செய்ய வேணியர் அருளிது வோ ? ” எனத் தெளிந்து 
வையம் உய்ந்திடக் கண்டமை பாடுவார் மகிழ்ந்து . 

383 
“ மாதர்ப் பிறைக்கண்ணி யானை மலையான் மகளொடும் ” 
என்னும் , கோதறு தண்டமிழ்ச் சொல்லால் குலவு திருப்பதி 
கங்கள் , " வேத முதல்வர்ஐ யாற்றில் விரவுஞ் சராசரம் எல்லாம் 
காதல் துணையொடுங் கூடக் கண்டேன் ” எனப்பாடி நின்றார் . 
கண்டு தொழுது வணங்கிக் கண்ணுத லார்தமைப் போற்றிக் 
கொண்ட திருத்தாண் டகங்கள் குறுந்தொகை நேரிசை அன்பின் 
மண்டு விருத்தங்கள் பாடி வணங்கித் திருத்தொண்டு செய்தே 
அண்டர் பிரான் திரு வையா றமர்ந்தனர் நாவுக்கரசர் . 385 
நீடிய அப்பதி நின்று நெய்த்தான மேமுத லாக 
மாடுயர் தானம் பணிந்து மழபாடி யாரை வணங்கிப் 
பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணிசெய்து போற்றித் 
தேடிய மாலுக் கரியார் திருப்பூந் துருத்தியைச் சேர்ந்தார் . 386 
சேர்ந்து விருப்பொடும் புக்குத் திருநட மாளிகை முன்னர்ச் 
சார்ந்து வலங்கொண் டிறைஞ்சித் தம்பெரு மான் திரு முன்பு 

பா - ம் - ஆய காலையி லவர்மனங் களியுறக் . ? நாயகர் . 
* தொண்டனார் . * வேடம் . 5 றங்குச் . 


262 


திருத்தொண்டர் புராணம் 


நேர்ந்த பரிவொடுந் தாழ்ந்து நிறைந்தொழி யா அன்பு பொங்க 
ஆர்ந்தகண் ணீர்மழை தூங்க அயர்வுறுந் தன்மைய ரானார் . 387 

“ திருப்பூந் துருத்தி அமர்ந்த செஞ்சடை யானை ஆன் ஏற் 
றுப் , பொருப்பூர்ந் தருளும் பிரானைப் பொய்யிலி யைக்கண் 
டேன் ” என்று , விருப்புறு தாண்டகத் தோடு மேவிய காதல் 
விளைப்ப , “ இருப்போந் திருவடிக்கீழ் நாம் என்னுங் குறுந் 
தொகை பாடி . 

388 
அங்குறை யுந்தன்மை வேண்டி நாமடி போற்றுவ ” தென்று 
பொங்கு தமிழ்ச்சொல் விருத்தம் போற்றிய பாடல் புரிந்து 
தங்கித் திருத்தொண்டு செய்வார் தம்பிரா னார் அருள் பெற்றுத் 
திங்களும் ஞாயிறும்தோயும் திருமடம் ஆங்கொன்று செய்தார் . 
பல்வகைத் தாண்டகத் தோடும் பரவுந் தனித்தாண் டகமும் 
அல்லல் அறுப்பவர் தானத் தடைவு திருத்தாண் டகமும் 
செல்கதி காட்டிடப் போற்றுந் திரு அங்க மாலையும் உள்ளிட் ( டு ) 
எல்லையில் பன்மைத் தொகையும் இயம்பினர் ஏத்தி இருந்தார் . 
பொன்னிவலங் கொண்ட திருப் பூந்துருத்தி அவர் இருப்பக் 
கன்மனத்து வல்லமணர் தமைவாதிற் கட்டழித்துத் 
தென்னவன்கூன் நிமிர்த்தருளித் திருநீற்றின் ஒளிகண்டு 
மன்னியசீர்ச் சண்பைநகர் மறையவனார் வருகின்றார் . 

391 
தீந்தமிழ் நாட் டிடைநின்றும் எழுந்தருளிச் செழும்பொன்னி 
வாய்ந் தவளந் தருநாட்டு வந்தணைந்தார் வாக்கினுக்கு 
வேந்தர் இருந் தமைகேட்டு விரைந்தவர் பால் செல்வன் எனப் 
பூந்துருத்தி வளம்பதியின் புறம்பணையில் வந் தணைந்தார் . 392 
சண்பைவருந் தமிழ்விரகர் எழுந்தருளத் தாங்கேட்டு 
மண்பரவும் பெருங்கீர்த்தி வாகீசர் மனமகிழ்ந்து 
கண்பெருகுங் களிகொள்ளக் கண்டிறைஞ்சுங் காதலினால் 
எண் பெருகும் விருப்பெய்த * எழுந்தருளி எதிர்சென்றார் . 

393 
காழியர்கோன் வரும் எல்லை கலந்தெய்திக் காதலித்தார் 
சூழுமிடைந் திடுநெருக்கிற் காணாமே தொழுதருளி 

பா- ம்- அங்கொன்று . - இவர் . 3 செம்பொன்னி . விருப்பெய்தி .. 


8 


திருநாவுக்கரசு - பிற தலங்களைக் காணுதல் 


263 


" வாழியவர் தமைத்தாங்கும் மணிமுத்தின் சிவிகையினைத் 
தாழும்உடல் இதுகொண்டு தாங்குவன்யான் ” எனத் தரித்தார். 
வந்தொருவர் அறியாமே மறைந்தவடி வொடும்புகலி 
அந்தணனார் ஏறியெழுந் தருளிவரும் மணிமுத்தின் 
சந்தமணிச் சிவிகையினைத் தாங்குவா ருடன் தாங்கிச் 
சிந்தைகளிப் புறவருவார் தமையாருந் தெளிந்திலரால் . 395 . 
திருஞான மாமுனிவர் 1 அரசிருந்த பூந்துருத்திக் ( கு ) 
அருகாக எழுந்தருளி “ எங்குற்றார் ? அப்பர் என 
உருகாநின் ( று ) " உம் அடியேன் உம் அடிகள் தாங்கிவரும் 
பெருவாழ்வு வந்தெய்தப் பெற்றிங்குற் றேன் ” என்றார் . 396 


பிள்ளையார் அதுகேளாப் பெருகுவிரை வுடன் இழிந்தே 
உள்ளமிகு பதைப்பெய்தி உடைய அர சினைவணங்க 
வள்ளலார் வாகீசர் அவர்வணங்கா முன் வணங்கத் 
துள்ளுமான் மறிக்கரத்தார் தொண்டரெலாந் தொழுதார்த்தார் 
கழுமலக்கோன் திருநாவுக்கரசருடன் கலந்தருளிச் 
செழுமதியந் தவழ்சோலைப் பூந்துருத்தித் திருப்பதியின் 
மழுவினொடு மான் ஏந்து திருக்கரத்தார் மலர்த்தாள்கள் 
தொழுதுருகி இன்புற்றுத் துதிசெய்தங் குடனிருந்தார் . 398 
வல் அமணர் தமைவாதில் வென்றதுவும் வழுதிபால் 6 
புல்லிய கூன் நிமிர்த்ததுவும் தண் பொருந்தப் புனல் நாட்டில் 
எல்லையிலாத் திருநீறு வளர்த்ததுவும் இருந்தவத்தோர் 
சொல்ல அது கேட்டுவந்தார் தூயபுகழ் வாகீசர் . 

399 
பண்புடைய பாண்டி மா தேவியார் தம்பரிவும் 
நண்புடைய குலச்சிறையார் பெருமையும்ஞா னத்தலைவர் 
எண்பெருக வுரைத்தருள எல்லையில் சீர் வாகீசர் 
மண்குலவு தமிழ்நாடு காண்பதற்கு மனங்கொண்டார் . 

400 


1 


பா - ம் - திருஞானசம்பந்தர் . திருஞான முனிவர் அரசிருந்த 
திருப் பூந்துருத்திக்கு , வந்தெனப் பெற்றுயர்ந்தேன் . அதுகொளாட் 
- ஏந்தும் . * வழதியுடல் . 1 பொருந்தம் . * சொல்லுவது . 


264 


திருத்தொண்டர் புராணம் 


பிரமபுரத் திருமுனிவர் பெருந்தொண்டை நன்னாட்டில் 
அரனுறையுந் தானங்கள் அணைந்திறைஞ்சிப் பாடு தற்கங் ( கு ) 
உரனுடைய திருநாவுக் கரசர்உரை செய்தருளப் 
புரமெரித்தார் திருமகனார் பூந்துருத்தி தொழுதகன்றார் . 401 

ஆண்ட அர சங்கணர்சீர் அருள்பெற்றப் பதிநின்றும் , பாண் 
டிநாட் டெழுந்தருளும் பான்மையராய்த் தென் றிசைபோய்க் , 
காண்டகைய திருப்புத்தூர் பணிந்தேத்திக் கதிர்மதியம் , தீண்டு 
கொடி மதில்மதுரைத் திருஆல வாய்சேர்ந்தார் . 

402 
சென்றணைந்து மதுரையினில் திருந்திய நூற் சங்கத்துள் 
அன்றிருந்து தமிழாராய்ந் தருளிய அங்கணர்கோயில் 
முன்றிலினை வலங்கொண்டு முன் இறைஞ்சி உள்புக்கு 
வன் றனிமால் விடையாரை வணங்கிமகிழ் வொடுந்திளைத்தார் . 
எய்தியபே ரானந்த இன்பத்தி னிடை அழுந்தி 
மொய்திகழுஞ் சடையானை “ முளைத்தானை ” என்றெடுத்துச் 
செய்தவத்தோர் தாண்டகச்செந் தமிழ்பாடிப் புறத்தணைவார் 
கைதொழுது பணிந்தேத்தித் திருவுள்ளங் களிசிறந்தார் . 404 
சீர்திகழும் பாண்டிமா தேவியார் திருநீற்றின் 
சார்வடைய * கூன் நிமிர்ந்த தென்னவனார் தம்முடனே 
பார்பரவுங் குலைச்சிறையார் வாகீசர் தமைப்பணிவுற்( று ) 
ஆரகிலாக் காதல் மிக அடிபோற்ற அங்கிருந்தார் . 

405 
திருவால வாய் அமர்ந்த செஞ்சுடரைச் செழும்பொருள் நூல் 
தருவானை நேரிசையும் தாண்டகமும் முதலான 
பெருவாய்மைத் தமிழ்பாடிப் பேணுதிருப் பணிசெய்து 
மருவார்தம் புரம் எரித்தார் பூவணத்தை வந்தடைந்தார் . 

406 
கொடிமாடம் நிலவுதிருப் பூவணத்துக் கோயிலினுள் 
நெடியானுக் கறிவரியார் நேர்தோன்றக் கண்டிறைஞ்சி 
" வடிவேறு திரிசூலத் தாண்டகத்தால் வழுத்திப்போய்ப் 
பொடி நீடு திருமேனிப் புனிதர்பதி பிறபணிவார் . 

407 
பா - ம் - அரன்மகிழந் ; அரனமரும் . பாடுவதற்கு . 
மேனி . சார்வுடைய . சேரவருளுடையதனாற் கூனிமிர்த்த தென் 
னவனார் . மருவார்முப் . 


S 


5 


2 


. 


திரு 


4 


51 


6 


திருநாவுக்கரசு - சோதனையில் வெற்றி 


265 


தென்னிலங்கை இராவணன் தன் சிரமீரைந் துந்துணித்த 
மன்னவனாம் இராமனுக்கு வரும்பெரும்பா தகந் தீர்த்த 
பிஞ்ஞகரைத் தொழுவதற்கு நினைந்துபோய்ப் பெருமகிழ்ச்சி 
துன்னிமனங் கரைந்துருகத் தொழுதெழுந்தார் சொல்லரசர் .408 
தேவர் தொழுந் தனிமுதலைத் திருவிரா மேச்சுரத்து 
மேவியசங்கரனை எதிர் நின்றுவிருப் புறுமொழியால் 
பாவு திரு நேரிசைகள் முதலான தமிழ்பாடி 
நாவரசர் திருத்தொண்டு நலம் பெருகச் செய்தமர்ந்தார் . 409 
அங்குறைந்து கண்ணு தலார் அடி " சூடி அகன்றுபோய்ப் 
பொங்கு தமிழ்த் திருநாட்டுப் புறம்பணை சூழ் நெல்வேலி 
செங்கண்விடை யார்மன்னுந் திருக்கானப் பேர் முதலா 
எங்கு நிகழ் தானங்கள் எல்லாம்புக் கிறைஞ்சுவார் . 

410 
தொழுது பல வகையாலுஞ் சொற்றொடைவண் டமிழ்பாடி 
வழுவில் திருப் பணிசெய்து மனங்கசிவுற் றெப்பொழுதும் 
ஒழுகியகண் பொழிபுனலும் ஓவாது சிவன்தாள்கள் 
தழுவியசிந் தையில்உணர்வுந் தங்கிய நீர் மையிற்சரித்தார் . 411 

தேம்பொழியும் - செந்தமிழ்நாட் டினில் எங்குஞ் சென்றி 
றைஞ்சிப் பாம்பணிவார் தமைப்பணிவார் பொன்னிநா டது அ 
ணைந்து , வாம்புனல்சூழ் வளநகர்கள் பின்னும் போய் வணங் 
-கியே , பூம்புகலூர் வந்தடைந்தார் பொய்ப்பாசம் போக்கு 
வார் . 

412 
பொய்கைசூழ் பூம்புகலூர்ப் புனிதர் மலர்த் தாள் வணங்கி 
நையுமனப் பரிவினொடும் நாடோறுந் திருமுன் றில் 
கைகலந்த திருத்தொண்டு செய்து பெருங் காதலுடன் 
வைகுநாள் எண்ணிறந்த வண்டமிழ்மா லைகள் மொழிவார் . 413 
நின்றதிருத் தாண்டகமும் நீடுதனித் தாண்டகமும் 
மன்றுறைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத் தாண்டகமும் 
கொன்றைமலர்ச் சடையார் பால் குறைந்ததிரு நேரிசையும் 
துன்றுதனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார் . 414 

பா - ம்- தீர்க்கும் . மீச்சுரத்து . * அருள் . 4 தேம்பொழில்சூழ் . 
சேர்ந்திறைஞ்சி . * போக்குதற்கு . பரிவோடு . குறைந்தடைந்த 


. 


8 


266 


திருத்தொண்டர் புராணம் 


ஆருயிரின் திருவிருத்தம் தசபுரா ணத்தடைவும் 
பார்பரவும் பாவநா சப்பதிகம் பன்முறையும் 
நேர்படநின் றறைகூவுந் திருப்பதிகம் முதற்பிறவும் 
பேரருளின் கடல் அளிக்கும் பெருமானைப் பாடினார் . 415 
அந்நிலைமை யினில் ஆண்ட அரசுபணி செய்ய அவர் 
நன்னிலைமை காட்டுவார் நம்பர் திரு மணிமுன்றில் 
தன்னில் வரும் உழவாரம் நுழைந்தவிடந் தானெங்கும் 
பொன்னினொடு நவமணிகள் பொலிந்திலங்க அருள்செய்தார்.416 
செம் பொன்னும் நவமணியும் சேண்விளங்க ஆங்கெவையும் 
உம்பர்பிரான் திருமுன்றில் உருள்பருக்கை யுடன் ஓக்க 
எம்பெருமான் வாகீசர் உழவாரத் தினில் ஏந்தி 
வம்பலர்மென் பூங்கமல வாவியினிற் புகஎறிந்தார் . 

417 
புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் 
சொல்லோடும் வேறுபா டிலா நிலைமை துணிந் திருந்த 
நல்லோர்முன் திருப்புகலூர் நாயகனார் திருவருளால் 
வில்லோடு நுதல் மடவார் விசும்பூடு வந்திழிந்தார் . 

418 
வானகமின் னுக்கொடிகள் வந்திழிந்தால் எனவந்து 
தான.நிறை சுருதிகளில் தகும் அலங்கா ரத்தன்மை 
கான அமு தம் பரக்குங் கனிவாயில் ஒளிபரப்பப் 
பானல்நெடுங் கண்கள் வெளி பரப்பி இசை பாடுவார் . 419 . 
கற்பகப்பூந் தளிரடி போங் காமருசா ரிகைசெய்ய 
உற்பலமென் முகிழ் விரல்வட் டணையோடுங் கைபெயரப் 
பொற்புறும்அக் கையின்வழிப் பொருகயற்கண் புடைபெயர 
அற்புதப்பொற் கொடி நுடங்கி ஆடுவபோல் ஆடுவார் .5 420 . 
ஆடுவார் ; பாடுவார் ; அலர்மாரி மேற்பொழிவார் 
கூடுவார் போன் றணை வார் ; குழல் அவிழ இடை நுடங்க 
ஓடுவார் ; மாரவே ளுடன் மீள்வர் ; ஒளிபெருக 
நீடுவார் துகில் அசைய நிற்பாரும் ஆயினார் . 

421 
பா - ம்- தனில் . " அங்கவையும் . அமுதிசை , 

கை பெயர்ப் 
பார் . வழி . 

ஆடினார் . ஆயினபின் . 


5 


6 


7 


267 


திருநாவுக்கரசு - இறைவனடி எய்துதல் 


இத்தன்மை அரம்பையர்கள் எவ்விதமுஞ் செயல்புரிய 
அத்தனார் திருவடிக்கீழ் நினைவகலா அன்புருகும் 
மெய்த்தன்மை உணர்வுடைய விழுத்தவத்து மேலோர்தம் 
சித்த நிலை திரியாது செய்பணியின் தலைநின்றார் . 

422 
இம்மாயப் பவத்தொடக்காம் இருவினைகள் தமை நோக்கி 
“ உம்மால் இங் கென்ன குறை உடையேன்யான் ? திருவாரூர் 
அம்மானுக் காளானேன் ; அலையேன்மின் நீர் என்று [ றார் . 
" பொய்ம்மாயப் பெருங்கடலுள் எனுந்திருத்தாண் டகம்புகன் 
மாதரவர் மருங்கணைய வந்தெய்தி மதனவசக் 
காதலவர் புரிந்தொழுகுங் கைதவங்கள் செய்திடவும் 
பேதமிலா ஓருணர்விற் பெரியவரைப் பெயர்விக்க 
யாதும் ஒரு செயலில்லா மையில் இறைஞ்சி எதிர் அகன்றார் . 424 


இந்நிலைமை உலகேழும் எய்த அறிந் தியல்பேத்த 
மன்னிய அன் புறுபத்தி வடிவான வாகீசர் 
மின்னிலவுஞ் சடையார்தம் மெய்யருள் தான் எய் தவரும் 
அந்நிலைமை அணித்தாகச் சிலநாள் அங் கமர்ந்திருந்தார் . 


425 


மன்னிய அந் தக்கரணம் மருவுதலைப் பாட்டினால் 
" தன்னுடைய சரணான தமியேனைப் புகலூரன் 
என்னையினிச் சேவடிச்கீழ் இருத்திடும் " என் றெழுகின்ற 
முன்னுணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பலமொழிந்தார் . 


மண் முதலாம் உலகேத்த மன்னு திருத் தாண்டகத்தைப் 
“ புண்ணியா! உன்னடிக்கே போதுகின்றேன் ” எனப்புகன்று 
நண்ணரிய சிவானந்த ஞானவடி வேயாகி 
அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்ட அர ( சு ) அமர்ந்திருந்தார் . 427 
வானவர்கள் மலர்மாரி மண்ணிறைய. விண்ணுலகின் 
மேனிறைந்த ஐந்துபே ரியவொலியும் விரிஞ்சன் முதல் 
யோனிகளா யின் எல்லாம் உள்நிறைந்த பெருமகிழ்ச்சி 
தானிறைந்த சித்திரையிற் சதயமாந் திருநாளில் . 

428 


பா - ம்- எதிர்நின் றார் . - மெய்ப்பொருள் . * எய்தினார் . 


* 268 


திருத்தொண்டர் புராணம் 


அடியனேன் ஆதரவால் ஆண்ட அர சின்சரிதப் 
படியையான் அறிந்தபடி பகர்ந்தேன் ; அப் பரமுனிவன் 
கடிமலர்மென் சேவடிகள் கைதொழுது குலச்சிறையார் 
முடி வில்புகழ்த் திருத்தொண்டின் முயற்சியினை மொழிகின்றேன் . 


22. குலச்சிறை நாயனார் புராணம் 


1 


2 


பன்னு தொல்புகழ்ப் பாண்டிநன் னாட்டிடைச் 
செந்நெ லார்வயல் தீங்கரும் பின்னயல் 
துன்னு பூகப் புறம்பணை சூழ்ந்தது 
மன்னு வண்மையி னார் மண மேற்குடி . 
அப்ப திக்கு முதல்வர்வன் றொண்டர் தாம் 
ஒப்ப ரும்பெரு நம்பி " என் றோ திய 
செப்ப ருஞ்சீர்க் குலச்சிறை யார் ; திண்மை 
வைப்பி னால் திருத் தொண்டில் வழாதவர் . 
கார ணங்கண் ணு தற்கன்பர் என்னவே 
வார மாகி மகிழ்ந்தவர் தாள் மிசை 
யாரும் அன்பொடு வீழ்ந்தஞ் சலிமுகிழ்த் ( து ) 
ஈர நன்மொழி எய்த இசைத்துளார் . 
குறியில் நான்கு குலத்தின ராயினும் 
நெறியின் அக்குலம் நீங்கின ராயினும் 
அறிவு சங்கரற் கன்பர் எனப்பெறில் 
செறிவு றப்பணிந் தேத்திய செய்கையார் . 
உலகர் கொள்ளும் நலத்தின ராயினும் 
அலகில் தீமைய ராயினும் அம்புலி 
இலகு செஞ்சடை யார்க்கடி யாரெனில் 
தலமு றப்பணிந் தேத்துந் தகைமையார் . 
பண்பு மிக்கார் பலராய் அணையினும் 
உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் 
ம் - நலத்துள் . யாரடி . 

S பண்பின் . 


3 


5 


2 


. 


269 . 


பெருமிழலைக் குறும்ப நாயனார் 


6 


7 


எண்பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு 
நண்பு கூர்ந்தமு தூட்டும் நலத்தினார் 
பூதி கோவணஞ் சாதனத் தாற்பொலிந் 
தாதி தேவர் தம் அஞ்செழுத் தாமவை 
ஒது நாவணக்கத்தால் உரைப்பவர் 
பாதம் நாளும் பரவிய பண்பினார் . 
இன்ன நல்லொழுக்கத்தினார் ; ஈறில்சீர்த் 
தென்ன வன்நெடு மாறற்குச் சீர்திகழ் 
மன்னு மந்திரி கட்குமே லாகியார் ; 
ஒன்ன லர்ச்செற் ( று ) உறுதிக்கண் நின்றுளார் . 
ஆய செய்கைய ராயவர் ஆறணி 
நாயனார் திருப் பாதம் நவின்றுளார் ; 
பாய சீர்புனை பாண்டிமா தேவியார் 
மேய தொண்டுக்கு மெய்த்தொண்ட ராயினார் . 
புன்ன யத்தரு கந்தர் பொய் நீக்கவும் 
தென்னர் நாடு திருநீறு போற்றவும் 
மன்னு காழியர் வள்ளலார் பொன்னடி 
சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார் . 
வாதில் தோற்ற அமணரை வன்கழுத் 
தீது நீங்கிட ஏற்றுவித் தார்திறம் 
யாது போற்றினேன் ? மேலினி ஏத்துகேன் 
வேத நீதி மிழலைக் குறும்பர்தாள் . 


9 . 


10 . 


11 


23. பெருமிழலைக் குறும்ப நாயனார் 


புராணம் 


(க 


த நெருங்கு குலைத்தெங்கு பலவு பூகஞ் சூழ்புடைத்தாய் 
வீதி தோறும் நீற்றினொளி விரிய மேவி விளங்குபதி 
நீதி வழுவா நெறியினராய் நிலவுங் குடியால் நெடுநிலத்து 
மீது விளங்குந் தொன்மையது மிழலை நாட்டுப் பெருமிழலை . 1 

பா- ம்- ஈறிலாத . 2 நீட் பவும் . 


270 


திருத்தொண்டர் புராணம் 


2 


அன்ன தொன்மைத் திருப்பதிக்கண் அதிபர் மிழலைக் 
குறும்பனார் , சென்னி மதியம் வைத்தவர் தம் அடியார்க் கான 
செய்பணிகள் , இன்ன வண்ணம் என் றவர்தாம் உரையா முன் 
னம் , எதிரேற்று , முன்னம் உணர்ந்து ” செய்வாராய் முதிரும் 
அறிவின் பயன்கொள்வார் . 

2 
தொண்டர் பலரும் வந்தீண்டி உண்ணத் தொலையா அமு 
தூட்டிக் , கொண்டு செல்ல இருநிதியம் * முகந்து கொடுத்துக் 
குறைந்தடைவார் , வண்டு மருவுங் குழலுமையாள் கேள்வன் 
செய்ய தாளென்னும் , புண்ட ரீகம் அகமலரில் வைத்துப் போற் 
றும் பொற்பினார் . 

3 
இத்தன் மையராய் நிகழுநாள் எல்லை இல்லாத் திருத் 
தொண்டின் , மெய்த்தன் மையினை உலகறிய விதியால் வணங்கி 
மெய்யடியார் , சித்தம் நிலவுந் திருத்தொண்டத் தொகைபா 
டியநம் பியைப்பணிந்து , நித்தன் அருள்பெற்றவர்பாதம் நினைக் 
கும் நியமத் தலைநின்றார் . 

4 
மையார் தடங்கட் பரவையார் மணவா ளன் தன் மலர்க் 
கழல்கள் , கையால் தொழுது வாய்வாழ்த்தி மனத்தால் நினைக் 
கும் கடப்பாட்டில் , “ செய்யாள் கோனும் நான்முகனும் அறியாச் 
செம்பொற் றாளிணைக்கீழ் , உய்வான் சேர உற்றநெறி இது வே 
என் ( று ) அன் பினில் உய்த்தார் . 

5 
நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே 
ஆளும் படியால் அணிமாதி சித்தி யான அணைந்ததற்பின் 
மூளுங் காதலுடன் பெருக முதல்வர் நாமத் தஞ்செழுத்தும் 
கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பக் கெழுமினார் . 6 

இன்ன வாறே இவரொழுக ஏறு கொடிமேல் உயர்த்தவர் 
தம் , பொன்னங் கழல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்து 
வழக்குரைத்து , மன்னும் ஓலை அவைமுன்பு காட்டி ஆண்ட வன் 
றொண்டர் , சென்னி மதிதோய் மாடமலி கொடுங்கோ ளூரைச் 
சேர்வுற்றார் . 

7 


பா - ம்- எதிர்ஏற்று . உவந்து . * வருநிதியம் . • பொன்னின் . 


காரைக்காலம்மையார் 


271 - 


அஞ்சைக்களத்து நஞ்சுண்ட அமுதைப் பரவி அணைவுறு 
வார் , செஞ்சொல் தமிழ்மா லைகள் மொழியத் தேவர் பெருமான் 
அருளாலே , மஞ்சில் திகழும் வடகயிலைப் பொருப்பில் எய்த 
வரும்வாழ்வு , நெஞ்சில் தெளிய இங்குணர்ந்தார் நீடு மிழலைக் 
குறும்பனார் . 

8 
“ மண்ணில் திகழுந் திருநாவ லூரில் வந்த வன்றொண்டர் , 
நண்ணற் கரிய திருக்கயிலை நாளை எய்த நான் பிரிந்து , கண்ணிற் 
கரிய மணிகழிய வாழ்வார் போல வாழேன் ” என் ( று ) , எண் 
ணிச் " சிவன் தாள் இன்றேசென் றடைவன் யோகத் தால் 
என்பார் . 

9 
நாலு கரணங் களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு 
காலும் பிரம நாடி வழிக் கருத்துச் செலுத்தக் கபால நடு 
ஏல வேமுன் பயின்ற நெறி எடுத்த மறைமூ லந்திறப்ப 
மூல முதல்வர் திருப்பாதம் அணை வார் 1 கயிலை முன்னடைந்தார் . 

பயிலைச் 2 செறிந்த யோகத்தால் பரவை கேள்வன் பாத 
முறக் , கயிலைப் பொருப்பர் அடியடைந்த மிழலைக் குறும்பர் 
கழல்வணங்கி , மயிலைப் புறங்கொள் மென்சாயல் மகளிர் கிளவி 
யாழினொடும் , குயிலைப் பொருவும் காரைக்கால் அம்மை 
பெருமை கூறுவாம் . 

11 


3 


| 


24. காரைக்காலம்மையார் 


புராணம் 


1 


மானமிகு தருமத்தின் வழிநின்று வாய்மையினில் 
ஊனமில்சீர்ப் பெருவணிகர் குடிதுவன்றி ஓங்குபதி 
கூனல்வளை திரைசுமந்து கொண்டேறி * மண்டுகழிக் 
கானல்மிசை உலவுவளம் பெருகு திருக் காரைக்கால் . 
வங்கமலி கடற்காரைக் காலின் கண் வாழ்வணிகர் 
தங்கள் குலத் தலைவனார் தனதத்த னார் தவத்தால் 
பர - ம் - அடைவார் . 

1 பயிலச் . 

* யோகத்தார் . டேக . 


| 


. 


27 ) 


திருத்தொண்டர் புராணம் 


அங்கவர்பால் திருமடந்தை அவதரித்தாள் எனவந்து 
பொங்கியபே ரழகுமிகப் புனிதவதி யார்பிறந்தார் . 

2 
வணிகர்பெருங் குலம்விளங்க வந்து பிறந் தருளியபின் 
அணிகிளர்மெல் அடிதளர்வுற் றசையுநடைப் பருவத்தே 
பணி அணிவார் கழற்கடிமை பழகிவரும் பாங்குபெறத் 
தணிவில்பெரு மனக்காதல் ததும்பவரும் மொழிபயின்றார் . 3 
பல்பெருநற் கிளை உவப்பப் பயில்பருவச் சிறப்பெல்லாம் 
செல்வமிகு தந்தையார் திருப்பெருகுஞ் செயல் புரிய 
மல்குபெரும் பாராட்டின் வளர்கின்றார் விடையவர்பால் 
அல்கிய அன் புடன் அழகின் கொழுந்தெழுவ தெனவளர்வார் . 
வண்டல்பயில் வன எல்லாம் வளர்மதியம் புனைந்தசடை 
அண்டர்பிரான் திருவார்த்தை அணையவரு வனபயின்று 
தொண்டர்வரில் தொழுதுதா தியர் போற்றத் துணை முலைகள் 
கொண்ட நுசுப் பொதுங்குபதக் கொள்கையினிற் குறுகினார் . 5 
நல்லவென உறுப்பு நூ லவர் உரைக்கும் நலம்நிரம்பி 
மல்குபெரு வனப்புமீக் கூரவரு மாட்சியினால் 
இல்லிகவாப் பருவத்தில் இவர்கள்மர பினுக்கேற்கும் 
தொல்குலத்து வணிகர்மகட் பேசுதற்குத் தொடங்குவார் . 6 
நீடியசீர்க் கடல் நாகை நிதிபதிஎன் றுலகின்கண் 
பாடுபெறு புகழ்வணிகன் பயந் தகுல மைந்தனுக்குத் 
தேடவருந் திருமரபில் சேயிழையை மகட்பேச 
மாடமலி காரைக்கால் வளநகரில் வரவிட்டார் . 

7 . 
வந்தமூ தறிவோர்கள் மணங்குறித்த மனை புகுந்து 
தந்தையாந் தன தத்தன் தனைநேர்ந்து + நீ பயந்த 
பைந்தொடியை நிதிபதிமைந் தன்பரம தத்தனுக்கு 
முந்தைமர பினுக்கேற்கும் முறைமைமணம் புரி ” கென்றார் . 8 

மற்றவனும் முறைமையினால் மணம் இசைந்து செலவிடச் 
சென் ( று ) , உற்றவர்கள் உரைகேட்ட நிதிபதியும் உயர் 
சிறப்புப் , பெற்றனன் போல் உவந்து தனிப் பெருமகட்குத் 
ம் - மிகுந்தாதையார் . 

* குறித்தம் , நோக்கி . 


பா 


2 பேசி . 


காரைக்காலம்மையார் 


273 


திருமலியும் , சுற்றமுடன் களிகூர்ந்து வதுவைவினைத் தொழில் 
பூண்டான் . 

9 
மணமிசைந்த நாளோலை செலவிட்டு மங்கல நாள் 
அணையவது வைத்தொழில்களானவெலாம் அமைவித்தே 
இண ரலங்கல் மைந் தனையும் மண வணியின் எழில் விளக்கிப் 
பணை முரசம் எழுந்தார்ப்பக் காரைக்கால் பதிபுகுந்தார் . 

10 
அளிமிடைதார்த் தனதத்தன் அணிமாடத் துள் புகுந்து 
தெளி தரு நூல் விதிவழியே செயல் முறைமை செய்தமைத்துத் 
தளிரடி மென் நகைமயிலைத் தாதவிழ் தார்க் காளைக்குக் 
களிமகிழ்சுற் றம்போற்றக் கலியாணஞ் செய்தார்கள் . 
மங்கலமா மணவினை கள் முடித்தியல்பின் வைகுநாள் 
தங்கள் குடிக் கரும்புதல்வி ஆதலினால் தனத்த்தன் 
பொங்கொலிநீர் நாகையினிற் போகாமே கணவனுடன் 
அங்கண் அமர்ந் தினிதிருக்க அணிமாடம் மருங்கமைத்தான் . 12 
மகட்கொடையின் மகிழ்சிறக்கும் வரம்பில் தனங் கொடுத்த 
நிகர்ப்பரிய பெருஞ்சிறப்பில் நிதிபதி தன் குலமகனும் ( தற்பின் 
தகைப்பில் பெருங் காதலினால் தங்குமனை வளம் பெருக்கி 
மிகப்புரியும் கொள்கையினில் மேம்படுதல் மேவினான் . 18 
ஆங்கவன் தன் இல்வாழ்க்கை அருந்துணையாய் அமர்கின்ற 
பூங்குழலார் அவர் தாமும் பொருவிடையார் திருவடிக்கீழ் 
ஓங்கிய அன் புறுகாதல் ஒழிவின்றி மிகப் பெருகப் 
பாங்கில் வரும் மனை அறத்தின் பண்புவழா மையில் பயில்வார் , 
நம்பர் அடி யார் அணைந்தால் நல்ல திரு அமுதளித்தும் 
செம்பொன்னும் நவமணியும் செழுந்துகிலும் முதலான 
தம்பரிவி னால் அவர்க்குத் தகுதியின் வேண் டுவகொடுத்தும் 
உம்பர்பிரான் திருவடிக்கீழ் உணர்வுமிக ஒழுகு நாள் . 
பாங்குடைய நெறியின்கட் பயில்பரம தத்தனுக்கு 
மாங்கனிகள் ஓரிரண்டு வந்தணைந்தார் சிலர் கொடுப்ப 


2 


குடிக்கொரு புதல்வி . 


4 


பா - ம் 

ம் - நூல் வழி முறைய. 
கொடியார் . வழாமைப் பயில்வார் . 

18 


274 


திருத்தொண்டர் புராணம் 


ஆங்கவைதான் முன்வாங்கி அவர்வேண்டுங் குறையளித்தே 
ஈங்கிவற்றை இல்லத்துக் கொடுக்க என இயம்பினான் . 16 
கணவன் தான் வரவிடுத்த கனி இரண்டுங் கைக்கொண்டு 
மணமலியும் மலர்க்கூந்தல் மாதரார் வைத்ததற்பின் 
பண அரவம் புனைந் தருளும் பரமனார் திருத்தொண்டர் 
உணவின்மிகு வேட்கையினால் ஒருவர் மனை யுட்புகுந்தார் . 

17 
வேதங்கள் மொழிந்தபிரான் மெய்த்தொண்டர் நிலைகண்டு 
" நாதன் தன் அடியாரைப் பசிதீர்ப்பேன் ” என நண்ணிப் 
பாதங்கள் விளக்கநீர் முன்னளித்துப் பரிகலம்வைத் ( து ) 
ஏதந்தீர் நல்விருந்தா இன் அடி.சில் ஊட்டுவார் . 

18 
கறியமுதங் குதவாதே திரு அமுது கை கூட 
• வெறிமலர் மேல் திருவனை யார் விடையவன்தன் அடியாரே 
பெறலரிய விருந்தானால் பேறிதன்மேல் இல்லை "யெனும் 
அறிவினராய் அவர் அமுது செய்வதனுக் கா தரிப்பார் . 19 
இல்லாளன் " வைக்க ” எனத் தம்பக்கல் முன்னிருந்த 
நல்லநறு மாங்கனிகள் இரண்டினில் ஒன்றைக் கொண்டு 
வல்விரைந்து வந்தணைந்து படைத்துமன மகிழ்ச்சியினால் 
அல்லல்தீர்ப் பவர் அடியார் தமை அமுது செய்வித்தார் . 20 
மூப்புறும் அத் தளர்வாலும் முதிர்ந்து முடு கியவேட்கைத் 
தீப்பசியின் நிலையாலும் அயர்ந்தணைந்த திருத்தொண்டர் 
வாய்ப்பு றுமென் சுவை அடிசில் மாங்கனியோ டினி தருந்திப் 
பூப்பயில்மென் குழல்மடவார் செயல் உவந்து போயினார் . 21 
மற்றவர் தாம் போயினபின் மனைப்பதியா கியவணிகன் 
உற்றபெரும் பகலின்கண் ஓங்கியபேரில்லெய்திப் 
பொற்புறமுன் நீராடிப் புகுந்தடிசில் புரிந்தயிலக் 
கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார் . 

22 
இன்னடிசில் கறிகளுடன் எய்துமுறை இட்டதற்பின் 
மன்னியசீர்க் கணவன் தான் மனையிடைமுன் வைப்பித்த 

பா - ம்- அமர்ந்தவணந்த . - மனையாரும் . 


- 


4 


காரைக்காலம்மையார் 


275 


நன்மதுர மாங்கனியில் இருந்ததனை நறுங்கூந்தல் 
அன்னமனை யார்தாமுங் கொடுவந்து கலத்தளித்தார் . 23 
மனை வியார் தாம்படைத்த மதுரமிக வாய்த்தகனி 
தனை நுகர்ந்த இனியசுவை ஆராமைத் தார்வணிகன் 
" இனையதொரு பழம் இன்னும் உளததனை இடுக ! ” என 
அனையதுதாங் கொண்டுவர அணைவார்போல் அங்ககன்றார் . 24 
அம்மருங்கு நின் றயர்வார் ; அருங்கனிக்கங் கென்செய்வார் ? 
மெய்ம்மறந்து நினைந்துற்ற விடத்துதவும் விடையவர்தாள் 
தம்மனங்கொண் டுணர்தலுமே அவர் அருளால் தாழ்குழலார் 
கைம் மருங்கு வந்திருந்த ( து ) அதிமதுரக் கனியொன்று . 25 
மற்றதனைக் கொடுவந்து மகிழ்ந்திடலும் அயின்ற தனில் 
உற்றசுவை அமுதினுமேற் படவுளதா யிட இதுதான் 
முற்றருமாங் கனியன்று ; மூவுலகில் பெறற்கரிதால் 
பெற்றது வே றெங் கென்று பெய்வளையார் தமைக்கேட்டான் . 
அவ்வுரைகேட் டலும்மடவார் அருளுடையார் அளித்தருளுஞ் 
செவ்வியபேர் அருள்விளம்புந் திறமன் " றென் றுரைசெய்யார் ; 
" கைவருகற் புடைநெறியால் கணவன்உரை காவாமை 
மெய்வழியன் றென விளம்பல் விடமாட்டார் ; விதிர்ப்பு றுவார் . 
“ செய்தபடி சொல்லுவதே கடன் ” என்னுஞ் சீலத்தார் * 
மைதழையுங் கண்டர்சே வடிகள்மனத் துறவணங்கி 
“ எய்தவருங் கனியளித்தார் யார் ? என்னுங் கணவனுக்கு 
மொய்தருபூங் குழல்மடவார் புகுந்தபடி தனைமொழிந்தார் . 28 
“ ஈசனருள் எனக்கேட்ட இல் இறைவன் அதுதெளியான் 
வாசமலர்த் திருஅனையார் தமைநோக்கி மற்றிது தான் " 
தேசுடைய சடைப்பெருமான் திருவருளேல் இன்னமும்ஓர் 
ஆசில் கனி அவனருளால் அழைத்தளிப்பாய் என மொழிந்தான் . 
பாங்ககன்று மனைவியார் பணியணிவார் தமைப்பரவி 
சங்கிதளித் தருளீரேல் என்னுரை பொய் யாம் ” என்ன 

பா- ம் -1 வாய்ந்தகனி . அயின்றகனி. 3 சீலத்தான். 
மற்றதுதான் . 


- 


1 


276 


திருத்தொண்டர் புராணம் 


மாங்கனியொன் றருளால்வந் தெய்து தலும் மற்றதனை 
ஆங்கவன்கைக் கொடுத்தலுமே அதிசயித்து வாங்கினான் . 30 

வணிகனுந் தன்கைப் புக்க மாங்கனி பின்னைக் காணான் , 
தணிவரும் பயமேற் கொள்ள உள்ளமுந் தடுமா றெய்தி , அணி 
குழ லவரை வேறோர் அணங்கெனக் கருதி நீங்கும் , துணிவு 
கொண் டெவர்க்குஞ் சொல்லான் தொடர்வின்றி ஒழுகு நாளில் , 
விடுவதே எண்ண மாக மேவிய முயற்சி செய்வான் 
“ படுதிரைப் பரவை மீது படர்கலங் கொண்டு போகி 
நெடுநிதி கொணர்வேன் என்ன நிரந்தபல் கிளைஞ ராகும் 
வடுவில்சீர் வணிக மாக்கள் மரக்கலஞ் சமைப்பித் தார்கள் . 32 
கலஞ்சமைத் ததற்கு வேண்டுங் கம்மிய ருடனே செல்லும் 
புலங்களில் விரும்பு பண்டம் பொருந்துவ நிரம்ப ஏற்றிச் 
சலந்தரு கடவுட் போற்றித் தலைமையாம் நாய்கன் நானும் 
நலந்தரு நாளில் ஏறி நளிர் திரைக் கடல் மேற் போனான் . 

33 
கடல்மிசை வங்கம் ஓட்டிக் கருதிய தேயந் தன்னில் 
அடைவுறச் சென்று சேர்ந்தங் களவில் பல் வளங்கள் முற்றி 
இடைசில நாட்கள் நீங்க மீண்டும் அக் கலத்தில் ஏறிப் 
படர்புனற் கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் . 
அப்பதி தன்னில் ஏறி அலகில் பல் பொருள்கள் ஆக்கும் 
ஒப்பில்மா நிதியம் எல்லாம் ஒருவழிப் பெருக * உய்த்து 
மெய்ப்புகழ் விளங்கும் அவ்வூர் விரும்பவோர் வணிகன் பெற்ற 
செப்பருங் கன்னி தன்னைத் திருமலி வதுவை செய்தான் . 
பெறலருந் திருவி னாளைப் பெருமணம் புணர்ந்து முன்னை 
அறலியல் நறுமென் கூந்தல் அணங்கனார் திறத்தில் அற்றம் 
புறமொரு வெளியு றாமற் பொதிந்தசிந் தனையி னோடு 
முறைமையின் வழாமை வைகி முகமலர்ந் தொழுகு நாளில் . 36 

முருகலர் சோலை மூதூ ரதன் முதல் வணிக ரோடும் , இரு 
நிதிக் கிழவன் என்ன எய்திய திருவின் மிக்குப் , பொருகடற் 

ப . ம்- சார்ந்தான் . தன்னி லேய்தி . ஒருவழிபெருக .. 
* விரும்புமோர் . 


2 


காரைக்காலம்மையார் 


277 


39 


கலங்கள் போக்கும் புகழினான் மனைவி தன்பால் , பெருகொளி 
விளக்குப் போலோர் பெண்கொடி அரிதிற் பெற்றான் . 

37 
மடமகள் தன்னைப் பெற்று மங்கலம் பேணித் தான் முன் ( பு ) 
உடனுறை ( வு ) அஞ்சி நீத்த ஒருபெரு மனைவி யாரைத் 
தொடர்வற நினைந்து தெய்வத் தொழுகுலம் என்றே கொண்டு 
கடனமைத் தவர்தம் நாமங் காதல்செய் மகவை இட்டான் . 38 
இன்னிலை இவன் இங் கெய்தி இருந்தனன் ; இப்பால் நீடுங் 
கன்னிமா மதில் சூழ் மாடக் காரைக்கால் வணிக னான 
தன்னிகர் கடந்த செல்வத் தன தத்தன் மகளார் தாமும் 
மன்னிய கற்பி னோடு மனையறம் புரிந்து வைக . 
“ விளைவளம் பெருக்க வங்க மீதுபோம் பரம தத்தன் 
வளர்புகழ்ப் பாண்டி நாட்டோர் மாநகர் தன்னில் மன்னி 
அளவில்மா நிதியம் ஆக்கி அமர்ந்தினி திருந்தான் என்று 
கிளரொளி மணிக்கொம் பன்னார் கிளைஞர் தாங் கேட்டா ரன்றே . 
அம்மொழி கேட்ட போதே அணங்கனார் சுற்றத் தாரும் 
தம்முறு கிளைஞர்ப் போக்கி அவன் நிலை தாமும் கேட்டு 
மம்மர்கொள் மனத்த ராகி " மற்றவன் இருந்த பாங்கர்க் 
கொம்மைவெம் முலையி னாளைக் கொண்டுபோய் விடுவ தென்றார் . 
மாமணிச் சிவிகை தன்னில் மடநடை மயில் அன் னாரைத் 
தாமரைத் தவிசில் வைகுந் தனித்திரு என்ன ஏற்றிக் 
காமரு கழனி 2 வீழ்த்துக் காதல் செய் சுற்றத் தாருந் 
தேமொழி யாவருஞ் சூழச் சேணிடைக் கழிந்து சென்றார் . 42 
சிலபகல் கடந்து சென்று செந்தமிழ்த் திருநா டெய்தி 
மலர்புகழ்ப் பரமதத்தன் மாநகர் மருங்கு வந்து 
குலமுதல் மனைவி யாரைக் கொண்டுவந் தணைந்த தன்மை 
தாலைவில் சீர்க் கணவ னார்க்குச் சொல்லிமுன் செல்ல விட்டார் . 
வந்தவர் அணைந்த மாற்றங் கேட்டலும் வணிகன் தானும் 
சிந்தையில் அச்சம் எய்திச் “ செழுமணம் பின்பு செய்த 


பர - ம் - கெய்த . 


கவிகை. 


278 


திருத்தொண்டர் புராணம் 


பைந்தொடி தனையுங் கொண்டு பயந் தபெண் மகவி னோடு 
முந்துறச் செல்வேன் என்று மொய்குழ லவர்பால் வந்தான் .. 
தானும் அம் மனைவி யோடுந் தளர்நடை மகவி னோடும் 
மானிளம் பிணைபோல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே 
" யான் உம தருளால் வாழ்வேன் ; இவ்விளங் குழவி தானும் 
பான்மையால் உமது நாமம் " என்று முன் பணிந்து வீழ்ந்தான் . 
கணவன் தான் வணங்கக் கண்ட காமர்பூங் கொடிய னாரும் 
அணைவுறுஞ் சுற்றத் தார்பால் அச்சமோ டொ துங்கி நிற்ப 
உணர்வுறு கிளைஞர் வெள்கி " உன் திரு மனைவி தன்னை 
மணமலி " தாரி னாய் ! நீ வணங்குவ தென்கொல் / " என்றார் . 46 
மற்றவர் தம்மை நோக்கி மானுடம் இவர்தாம் அல்லர் ; 
நற்பெருந் தெய்வ மாதல் நானறிந் தகன்ற பின்பு 
பெற்ற இம் மகவு தன்னைப் பேரிட்டேன் ; ஆத லாலே ( றான் . 
பொற்பதம் பணிந்தேன் ; நீரும் போற்றுதல் செய்மின் " என் 
என்றலுஞ் சுற்றத் தாரும் இதுஎன் கொல் / " என்று நின்றார் 
மன்றலங் குழலி னாரும் வணிகன் வாய் மாற்றங் கேளாக் 
கொன்றைவார் சடையி னார் தங் குரைகழல் போற்றிச் சிந்தை 
ஒன்றிய நோக்கில் மிக்க உணர்வுகொண் டுரைசெய் கின்றார் . 48 
“ சங்கிவன் குறித்த கொள்கை இது ; இனி இவனுக் காகத் 
தாங்கிய வனப்பு நின்ற தசைப்பொதி கழித்திங் குன் பால் 
ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய்வடி ( வு ) அடியே னுக்குப் 
பாங்குற வேண்டும் என்று பரமர்தாள் பரவி நின்றார் . 

49 
ஆன அப் பொழுது மன்றுள் ஆடுவார் அருளி னாலே 
மேனெறி உணர்வு கூர வேண்டிற்றே பெறுவார் மெய்யில் 

வனப்பை எல்லாம் உதறி எற் புடம்பே யாக 
வானமும் மண்ணும் எல்லாம் வணங்குபேய் வடிவம் ஆனார் . 
மலர்மழை பொழிந்த தெங்கும் ; வான துந் துபியின் நாதம் 
உலகெலாம் நிறைந்து விம்ம உம்பரும் முனிவர் தாமும் 
பா - ம்- அச்சத்தோ . மணமரு . 

தகன்று . என்றபின் . 
பரமவனப் . 

ஊனுடை . 


னடை 


2 


3 


G 


காரைக்காலம்மையார் 


279 


குலவினர்; 1 கணங்கள் எல்லாங் குணலையிட்டன ; முன் நின்ற 
தொலைவில்பல் ? சுற்றத் தாருந் தொழுதஞ்சி அகன்று போனார் . 
உற்பவித் தெழுந்த ஞானத் தொருமையின் உமைகோன் தன்னை 
அற்புதத் திருவந் தாதி அப்பொழு தருளிச் செய்வார் 
பொற்புடைச் செய்ய பாத புண்டரீ கங்கள் போற்றும் 
நற்கணத் தினில் ஒன் றானேன் நான் என்று நயந்து பாடி . 52 
ஆய்ந்தசீர் இரட்டை மாலை அந்தாதி எடுத்துப் பாடி 
ஏய்ந்தபே ருணர்வு பொங்க எயிலொரு மூன்றும் முன்னாள் 
காய்ந்தவர் இருந்த வெள்ளிக் கைலைமால் வரையை நண்ண 
வாய்ந்தபே ரருள் முன் கூர வழிபடும் வழியால் வந்தார் . 
கண்டவர் வியப்புற் றஞ்சிக் கையகன் றோடு வார்கள் 
கொண்டதோர் வேடத் தன்மை உள்ளவா கூறக் கேட்டே 
" அண்ட நா யகனார் என்னை அறிவரேல் அறியா வாய்மை 
எண்டிசை மாக்க ளுக்கியான் எவ்வுரு வாயென் ? " என்பார் . 54 
வடதிசைத் தேசம் எல்லாம் மனத்தினுங் கடிது சென்று 
தொடையவிழ் இதழி மாலைச் சூலபா ணியனார் மேவும் 
படரொளிக் கைலை வெற்பின் பாங்கணைந் தாங்குக் காலின் 
நடையினைத் தவிர்ந்து பார்மேல் தலையினால் நடந்து சென்றார் . 
தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி 
மலையின் மேல் ஏறும் போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்கக் 
கலையிளந் திங்கட் கண்ணிக் கண்ணுதல் ஒருபா கத்துச் 
சிலை நுதல் இமய வல்லி திருக்கண்நோக் குற்ற தன்றே . 56 


அம்பிகை திருவுள் ளத்தின் அதிசயித் தருளித் தாழ்ந்து 
தம்பெரு மானை நோக்கித் " தலையினால் நடந்திங் கேறும் 
எம்பெரு மானோர் எற்பின் யாக்கை அன் பென்னே ! என்ன 
நம்பெரு மாட்டிக் கங்கு நாயகன் அருளிச் செய்வான் . 57 

" வரும் இவள் நம்மைப் பேணும் அம்மைகாண் ; உமையே ! 
மற்றிப் , பெருமைசேர் வடிவம் வேண்டிப் பெற்றனள் என்று 


பா - ம்- குலவிய .. 


2 


8 


தொலைபல . 


அண்டர் . 


4 கடிதில் . 


280 


திருத்தொண்டர் புராணம் 


1 


பின்றை , அருகுவந் தணைய நோக்கி “ அம்மையே ! " என்னுஞ் 
செம்மை , ஒருமொழி உலகம் எல்லாம் உய்யவே அருளிச் செய் 
தார் . 

58 
அங்கணன் அம்மையே ! என் றருள் செய " அப்பா ! 
என்று , பங்கயச் செம்பொற் பாதம் பணிந்துவீழ்ந் தெழுந்தார் 
தம்மைச் , சங்கவெண் குழையி னாருந் தாமெதிர் நோக்கி “ நம் 
பால் , இங்கு வேண் டுவதென் ? என்ன இறைஞ்சிநின் றியம்பு 
கின்றார் . 

59 
இறவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டு கின்றார் , 
** பிறவாமை வேண்டும் ; மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை 
என்றும் , மறவாமை வேண்டும் ; இன்னும் வேண்டுநான் 
மகிழ்ந்து பாடி , அறவா! நீ ஆடும் போதுன் அடியின்கீழ் 
இருக்க என்றார் . 

60 
கூடுமா றருள் கொடுத்துக் “ குலவு தென் றிசையில் என்றும் 
நீடுவாழ் பழன மூதூர் நிலவிய ஆலங் காட்டில் 
ஆடுமா நடமும் நீகண் டானந்தஞ் சேர்ந்தெப் போதும் 
பாடுவாய் நம்மை என்றான் பரவுவார் பற்றாய் நின்றான் . 61 
அப்பரி சருளப் பெற்ற அம்மையுஞ் செம்மை வேத 
மெய்ப்பொருளானார் தம்மை விடைகொண்டு வணங்கிப் போந்து 
செப்பரும் பெருமை அன்பால் திகழ்திரு வாலங் காடாம் 
நற்பதி தலையி னாலே நடந்துபுக் கடைந்தார் அன்றே . 

62 
ஆலங்கா டதனில் அண்ட முற நிமிர்ந் தாடு கின்ற , 
கோலங்காண் பொழுது “ கொங்கை திரங்கி ” என் றெடுத்துத் 
தங்கு , மூலங்காண் பரியார் தம்மை மூத்தநற் பதிகம் பாடி , 
ஞாலங்கா தலித்துப் போற்றும் நடம்போற்றி நண்ணு நாளில் . 
மட்டவிழ்கொன் றையினார் தந் திருக்கூத்து முன்வணங்கும் 
இட்டமிகு பெருங்காதல் எழுந்தோங்க வியப்பெய்தி 5 


பா . ம்- நின்றிதுபுகன்றார் . 2 டார்த்தி செய்தே எப்போதும் . 
* என்றெதேதே . * மூலங்காணாதார் . * வியப்பெய்த . 


அப்பூதியடிகள் நாயனார் 


281 


எட்டி இல வம்மீகை என எடுத்துத் திருப்பதிகங் 
கொட்டமுழ வங்குழகன் ஆடும் எனப் பாடினார் . 64 
மடுத்தபுனல் வேணியினார் “ அம்மை ” என மதுரமொழி 
கொடுத்தருளப் பெற்றாரைக் குலவியதாண் டவத்தில் அவர் 
எடுத்தருளுஞ் சேவடிச்கீழ் என்றும் இருக் கின்றாரை 
அடுத்தபெருஞ் சீர்பரவல் ஆரளவா யின தம்மா ? 
ஆதியோ டந்த மில்லான் அருள் நடம் ஆடும் போது 
கீதமுன் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தாள் போற்றிச் 
சீதநீர் வயல்சூழ் திங்க ளூரில் அப் பூதி யாராம் 
போதமா முனிவர் செய்த திருத்தொண்டு புகல லுற்றேன் . 66 


65 


25. அப்பூதியடிகள் நாயனார் 


புராணம் 


தாண்டவம் புரிய வல்ல தம்பிரா னாருக் கன்பர் 
ஈண்டிய புகழின் பாலார் எல்லையில் தவத்தின் - மிக்கார் ; 
ஆண்டசீர் அரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே 
காண்டகு காதல் . கூரக் கலந்த அன் பினராய் உள்ளார் . 1 
களவுபொய் காமம் கோபம் முதலிய குற்றங் காய்ந்தார் ; 
வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் ; மனைப்பால் உள்ள 
அளவைகள் நிறை கோல் மக்கள் ஆவொடு மேதி மற்றும் 
உளவெலாம் அரசின் நாமஞ் சாற்றும் அவ் வொழுக்க லாற்றார் . 
வடிவுதாங் காணா ராயும் மன்னுசீர் வாக்கின் வேந்தர் 
அடிமையுந் தம்பி ரானார் அருளுங்கேட் டவர் நா மத்தால் 
படி நிகழ் மடங்கள் தண்ணீர்ப் பந்தர்கள் முதலா யுள்ள 
முடிவிலா அறங்கள் செய்து முறைமையால் வாழும் நாளில் . 3 
பொருப்பரையன் மடப்பிடியி னுடன் புணருஞ்சிவக்களிற்றின் 
திருப்பழனம் பணிந்துபணி செய்திருநாவுக்கரசர் 

ம் - முன்பரவும் . " குணத்தின் . சாத்துமிவ் வொழுக 
லாற்றார் . 


8 


282 


திருத்தொண்டர் புராணம் 


7 
. 


ஒருப்படுகா தலிற்பிறவும் உடையவர்தம் பதிவணங்கும் 
விருப்பினொடுந் திங்களூர் மருங்குவழி மேவுவார் . 

4 .. 
அளவில்சனஞ் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் 
உளமனைய தண்ணளித்தாய் உறுவேனிற் பரிவகற்றிக் 
குளநிறைந்த நீர்த்தடம்போல் குளிர் தூங்கும் பரப்பின தாய் 
வளமருவும் நிழல் தருதண் ணீர்ப்பந்தர் வந்தணைந்தார் . 5 . 
வந்தணைந்த வாகீசர் மந்தமா ருதசீதப் 
பந்தருடன் அமுதமாந் தண்ணீரும் பார்த்தருளிச் 
சிந்தைவியப் புறவருவார் திருநாவுக் கரசெனும்பேர் 
சந்தமுற வரைந்ததனை எம்மருங்குந் தாங்கண்டார் . 

8 
“ இப்பந்தர் இப்பெயரிட் டிங்கமைத்தார் யார் ” என்றார்க் ( கு ) 
அப்பந்தர் அறிந்தார்கள் “ ஆண்ட அர செனும் பெயரால் 
செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளார் செய்தமைத்தார் ; 
தப்பின்றி எங்குமுள சாலை குளங் கா ” என்றார் . 
என்றுரைக்க அரசுகேட் “ டிதற்கென்னோ கருத் ” தென்று 
நின்றவரை நோக்கி அவர் எவ்விடத்தார் எனவினவத் 
" துன்றிய நூல் மார்பரும் இத் தொல்பதியார் ; மனையின்கண் 
சென்றனர் இப் பொழுததுவுஞ் சேய்த்தன்று ; நணித் ” தென்றார் . 
அங்ககன்று முனிவரும்போய் அப்பூதி அடிகளார் 
தங்குமனைக் கடைத்தலைமுன் சார்வாக , உள்ளிருந்த 
திங்களூர் மறைத்தலைவர் “ செழுங்கடையில் வந்தடைந்தார் 
நங்கள்பிரான் தமர் ஒருவர் " எனக்கேட்டு நண்ணினார் . 

9 . 
கடிதணைந்து வாகீசர் கழல்பணிய மற்றவர்தம் 
அடிபணியா முன் பணியும் அரசின் எதிர் அந்தணனார் 
“ முடிவில் தவஞ்செய்தேன் கொல் ! முன் பொழியுங் கருணைபுரி 
வடிவுடையீர் ! என்மனையில் வந்தருளிற் றென் ? " என்றார் . 10 
ஒருகுன்ற வில்லாரைத் திருப்பழனத் துள்ளிறைஞ்சி 
வருகின்றோம் ; வழிக்கரையில் நீர்வைத்த வாய்ந்தவளந் 
பா - ம் -1 அறிவார்கள் . 

அரசின் . 

என நிறைந்து ; என 
நினைந்து . 


3 


2 


8 


அப்பூதியடிகள் நாயனார் 


283 


தருகின்ற நிழல் தண்ணீர்ப் பந்தருங்கண் டத்தகைமை 
புரிகின்ற அறம்பிறவுங் கேட்டணைந்தோம் ” எனப்புகல்வார் . 11 
" ஆறணியுங் சடைமுடியார் அடியார்க்கு நீர்வைத்த 
ஈ றில் பெருந் தண்ணீர்ப்பந் தரில் நும்பேர் எழுதாதே 
வேறொருபேர் முன்னெழுத வேண்டியகா ரணம்என் கொல் ? 
கூறும் ”என எதிர்மொழிந்தார் கோதில்மொழிக் கொற்றவனார் . 
நின்றமறை யோர் கேளா நிலையழிந்த சிந்தையராய் 
“ நன் றருளிச் செய்திலீர் ! நாணில் அமண் பதகருடன் 
ஒன்றியமன் னவன் சூட்சி திருத்தொண்டின் உறைப்பாலே 
வென்றவர்தந் திருப்பேரோ வேறொருபேர் ? ” என வெகுள்வார் . 
" நம்மையுடை யவர்கழற்கீழ் நயந்த திருத் தொண்டாலே 
இம்மையிலும் பிழைப்பதென என்போல்வா ருந்தெளியச் 
செம்மைபுரி திருநாவுக் கரசர் திருப் பெயர்எழுத 
வெம்மைமொழி யான் கேட்க விளம்பினீர் எனவிளம்பி . 14. 


15. 


" பொங்குகடற் கல்மிதப்பில் போந்தேறும் அவர்பெருமை 
அங்கணர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே ! 
மங்கலமாந் திருவேடத் துடனின் றிவ் வகைமொழிந்தீர் ; 
எங்குறைவீர் ? நீர்தாம்யார் ? இயம்பும் என இயம்பினார் . 
திருமறையோர் அதுமொழியத் திருநாவுக்கரசர் அவர் 
பெருமையறிந் துரைசெய்வார் “ பிறதுறையி னின்றேற ” 
அருளுபெருஞ் சூலையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த 
தெருளும்உணர் வில்லாத சிறுமையேன் யான் என்றார் . 
அரசறிய உரைசெய்ய அப்பூதி அடிகள் தாங் 
கரகமல மிசைகுவியக் கண்ணருவி பொழிந்திழிய 
உரைகுழறி உடம்பெல்லாம் உரோமபுள கம்பொலியத் 
தரையின்மிசை வீழ்ந்தவர்தஞ் சரணகம லம்பூண்டார் . 
மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் எடுத்தருள 
அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார்போல் அருமறையோர் 

பா - ம்- யவர் . 2 னின்றேற்ற . 3 அருள்பெருகு . 


18 


17 


284 


திருத்தொண்டர் புராணம் 


முற்றவுளங் களிகூர முன்னின்று கூத்தாடி 
உற்றவிருப் புடன் சூழ ஓடினார் பாடினார் . 

18 
மூண்டபெரு மகிழ்ச்சியினால் முன் செய்வ தறியாதே 
ஈண்டமனை அகத்தெய்தி இல்லவர்க்கும் மக்களுக்கும் 
ஆண்ட அர செழுந்தருளும் ஓகையுரைத் தார்வ முறப் 
பூண்டபெருஞ் சுற்றமெலாங் கொடுமீளப் புறப்பட்டார் . 19 
மனைவியா ருடன் மக்கள் மற்றுமுள்ள சுற்றத் தோர் 
அனைவரையுங் கொண்டிறைஞ்சி ஆராத காதலுடன் 
முனைவரை உள் ளெழுந்தருளு வித்தவர்தாள் முன்விளக்கும் 
புனைமலர் நீர் தங்கள் மேல் தெளித் துள்ளும் பூரித்தார் . 20 
ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் 
வாசநிறை திரு நீற்றுக் காப்பேந்தி மனந்தழைப்பத் 
தேசம்உய்ய வந்தவரைத் திருவமுது செய்விக்கும் 
நேசம்உற விண்ணப்பஞ் செயுஅவரும் அதுநேர்ந்தார் . 

21 
செய்தவர் இசைந்த போது திருமனை யாரை நோக்கி 
“ எய்திய பேறு நம்பால் இருந்தவா றென்னே / என்று 
“ மைதிகழ் மிடற்றி னான் றன் அருளினால் வந்த தென்றே 
உய்தும் ” என் றுவந்து கொண்டு தி நவமு தாக்கல் உற்றார் . 
தூயநற் கறிக ளான அறுவகைச் சுவையால் ஆக்கி 
ஆயஇன் னமுதும் ஆக்கி அமுதுசெய் தருளத் தங்கள் 
சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக் கரசை " வாழை 
மேயபொற் குருத்துக் கொண்டு வா " என விரைந்து விட்டார் . 23 
“ நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செயப்பெற் றேன் ” என் ( று ) 
ஒல்லையில் விரைந்து தோட்டத் துள்புக்குப் பெரிய வாழை 
மல்லலங் குருத்தை ஈரும் பொழுதினில் வாள ரா ஒன் ( று ) 
அல்லல் உற் றழுங்கிச் சோர " அங்கையில் தீண்டிற் றன்றே . 24 
கையினிற் கவர்ந்து சுற்றிக் கண்ணெரி காந்து கின்ற 
பையரா வுதறி வீழ்த்துப் பதைப்புடன் “ பாந்தள் பற்றும் 
பா - ம்- புவனமலி , ஒல்லையில் அவணந்து . 

ஒல்லையில் அவணந்து . றழங்கி வீழ 


22 


-- 


அப்பூதியடிகள் நாயனார் 


285 : 


வெய்யவே கத்தால் வீழா முன்னம்வே கத்தால் எய்திக் ( தான் . 
கொய்த இக் குருத்தைச் சென்று கொடுப்பன் என் றோடி வந் 
பொருந்திய விடவே கத்திற் போதுவான் வேகம் முந்த 
வருந்தியே அணையும் போழ்து மாசுணங் கவர்ந்த தியார்க்கும் 
அருந்தவர் அமுது செய்யத் தாழ்க்கயான் அறையேன் " என்று 
திருந்திய கருத்தி னோடுஞ் செழுமனை சென்று புக்கான் . 26 

எரிவிடம் முறையே ஏறித் தலைக்கொண்ட ஏழாம் வேகம் , 
தெரிவுற எயிறும் கண்ணும் மேனியும் கருகித் தீந்து , விரியுரை 
குழறி ஆவி விடக்கொண்டு மயங்கி வீழ்வான் , பரிகலக் குருத் 
தைத் தாயார் பால் வைத்துப் படி மேல் வீழ்ந்தான் . 

27 
தளர்ந்து வீழ் மகனைக் கண்டு தாயருந் தந்தை யாரும் , உளம் 
பதைத் துற்று நோக்கி உதிரஞ்சோர் வடிவும் மேனி , விளங்கிய 
குறியும் கண்டு “ விடத்தினால் வீந்தான் என்று , துளங்குதல் 
இன்றித் தொண்டர் அமுதுசெய் வதற்குச் சூழ்வார் . 

28 
பெறலரும் புதல்வன் தன்னைப் பாயினுட் பெய்து மூடிப் , 
புறமனை முன்றிற் பாங்கோர் புடையினில் மறைத்து வைத்தே , 
“ அற இது தெரியா வண்ணம் அமுதுசெய் விப்போம் என்று , 
விறலுடைத் தொண்டனார் பால் விருப்பொடு விரைந்து வந்தார் . 

கடிதுவந் " தமுது செய்யக் காலந்தாழ்க்கின்ற தென்றே , 
அடிசிலும் கறியும் எல்லாம் அழகுற அணைய வைத்துப் , படியில் 
சீர்த் தொண்டனார் முன் பணிந்தெழுந் ( து ) “ அமுது செய்தெங் , 
குடிமுழு துய்யக் கொள்வீர் என்றவர் கூறக் கேட்டு 30 
அருந்தவர் எழுந்து செய்ய அடியிணை விளக்கி வேறோர் 
திருந்தும்ஆ சனத்தில் ஏறிப் பரிகலந் திருத்து முன்னர் 
இருந்து வெண் ணீறு சாத்தி இயல்புடை - இருவ ருக்கும் 
பொருந்திய நீறு நல்கிப் புதல்வர்க்கும் அளிக்கும் போழ்தில் . 31 

ஆதிநான் மறை நூல் வாய்மை அப்பூதி யாரை நோக்கிக் , 
“ காதலர் இவர்க்கு மூத்த சேயையுங் காட்டும் முன்னே, மேதகு , 
ம் - வேகத்தாற் . செல்ல . 

இல்லுடை.. 
காதலால் . காட்டு கென்ன . 


* ஏற்றிப் . 


286 


திருத்தொண்டர் புராண 


ரம் 


பூதி சாத்த " என்றலும் விளைந்த தன்மை , யாதுமொன் றுரை 
யார் “ இப்போ திங்கவன் உதவான் என்றார் . 

32 
அவ்வுரை கேட்ட போதே அங்கணர் அருளால் அன்பர் , 
செவ்விய திருவுள் ளத்தோர் தடுமாற்றஞ் சேர நோக்கி , “ இவ் 
வுரை பொறாதென் உள்ளம் ; என் செய்தான் இதற்கொன் றுண் 
டால் , மெய் விரித் துரையும் என்ன விளம்புவார் விதிர்ப்பும் 
றஞ்சி . 

33 
“ பெரியவர் அமுது செய்யும் பேறிது பிழைக்க என்னோ 
வருவ ( து ) ? " என் றுரையா ரேனும் மாதவர் வினவ வாய்மை 
தெரிவுற உரைக்க வேண்டுஞ் சீலத்தால் சிந்தை நொந்து 
பரிவொடு வணங்கி மைந்தர்க் குற்றது பகர்ந்தார் அன்றே . 34 
நாவினுக் கரசர் கேளா நன்று நீர் புரிந்த வண்ணம் ! 
யாவர் இத் தன்மை செய்தார் ? என்று முன் எழுந்து சென்றே 
ஆவிதீர் சவத்தை நோக்கி அண்ணலார் அருளும் வண்ணம் 
பாவிசைப் பதிகம் பாடிப் பணிவிடம் பாற்று வித்தார் . 35 
தீவிடம் நீங்க உய்ந்த திருமறை யவர் தஞ் சேயும் 
மேவிய உறக்கம் நீங்கி விரைந்தெழு வானைப் போன்று 
சேவுகைத் தவர் ஆட் கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய 
பூவடி வணங்கக் கண்டு புனிதநீ றளித்தார் அன்றே . 36 

பிரிவுறும் ஆவி பெற்ற பிள்ளையைக் காண்பார் தொண்டின் , 
நெறியினைப் போற்றி வாழ்ந்தார் நின்ற அப் பயந்தார் தாங்கள் , 
“ அறிவரும் பெருமை அன்பர் அமுதுசெய் தருளு தற்குச் , சிறி 
திடை யூறு செய்தான் இவன் என்று சிந்தை தொந்தார் . 37 
ஆங்கவர் வாட்டந் தன்னை அறிந்து சொல் அரசர் கூட 
ஓங்கிய மனையில் எய்தி அமுதுசெய் தருள வுற்ற 
பாங்கினில் இருப்ப முந்நூல் பயில்மணி மார்பர் தாமும் 
தாங்கிய மகிழ்ச்சி யோடுந் தகுவன சமைத்துச் சார்வார் . 38 
புகழ்ந்த கோ மயத்து நீரால் பூமியைப் பொலிய நீவித் 
திகழ்ந்தவான் சுதையும் போக்கிச் சிறப்புடைத் தீபம் ஏற்றி 

பா - ம்- மொழிந்த . செய்வார் . * அமைத்துச் . 


அப்பூதியடிகள் நாயனார் 


287 


நிகழ்ந்த அக் கதலி நீண்ட குருத்தினை விரித்து நீரால் 
மகிழ்ந்துடன் விளக்கி ஈர்வாய் வலம்பெற மரபின் வைத்தார் .” 
திருந்திய வாச நன்னீர் அளித்திடத் திருக்கை நீவும் 
பெருந்தவர் , மறை யோர் தம்மைப் பிள்ளைக ளுடனே நோக்கி 
" அரும்புதல் வர்களும் நீரும் அமுதுசெய் வீர் இங் ” கென்ன 
விரும்பிய உள்ளத் தோடு மேலவர் ஏவல் செய்வார் . 

40 
மைந்தரும் மறையோர் தாமும் மருங்கிருந் தமுது செய்யச் 
சிந்தைமிக் கில்ல மாதர் திருவமு தெடுத்து நல்கக் 
கொந்தவிழ் கொன்றை வேணிக் கூத்தனார் அடியா ரோடும் 
அந்தமி ழாளி யார் அங் கமுது செய் தருளி னாரே .. 

41 
மாதவ மறையோர் செல்வ மனையிடை அமுது செய்து 
காதல் கண் பளித்துப் பன்னாள் கலந்துடன் இருந்த பின்றை 
மேதகு நாவின் மன்னர் விளங்கிய பழன மூதூர் 
நாதர்தம் பாதஞ் சேர்ந்து நற்றமிழ்ப் பதிகஞ் செய்வார் . 42 
அப்பூதி அடிகளார்தம் அடிமையைச் சிறப்பித் தான்ற 
மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு " சொன் மாலை ” வேய்ந்த 
இப்பூதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பால் என்றுஞ் , 
செப் ( பு ) ஊதி யங்கைக் கொண்டார் திருநாவுக் கரசர் பாதம் . 43 
இவ்வகை அரசின் நாமம் ஏத்திஎப் பொருளும் நாளும் 
அவ்வருந் தவர்பொற் றாளே எனவுணர்ந் தடைவார் செல்லுஞ் 
செவ்விய நெறிய தாகத் திருத்தில்லை மன்றுள் ஆடும் 
நவ்வியங் கண்ணாள் பங்கர் நற்கழல் நண்ணி னாரே . 
மான்மறிக் கையர் பொற்றாள் வாகீசர் அடைவால் பெற்ற 
மேன்மைஅப் பூதி யாராம் வேதியர் பாதம் போற்றிக் 
கான்மலர்க் கமல வாவிக் கழனிசூழ் சாத்த மங்கை 
நான் மறை நீல நக்கர் திருத்தொழில் நவில லுற்றேன் . 45 


பா - ம்- வலம்பட . 


2 மன்னு வித்தார் . பாதம் . 


26. திருநீலநக்க நாயனார் புராணம் 


2 


3 . 


பூத்த பங்கயப் பொகுட்டின் மேற் பொருகயல் உகளுங் ! 
காய்த்த செந்நெலின் காடுசூழ் காவிரி நாட்டுச் 
சாத்த மங்கை என் றுலகெலாம் புகழ்வுறுந் தகைத்தால் 
வாய்த்த மங்கல மறையவர் முதற்பதி வனப்பு 
தன்மை சாலும் அப் பதியிடை நறு நுதல் மடவார் 
மென்ம லர்த்தடம் படியமற் றவருடன் விரவி 
அன்னம் முன் துறை ஆடுவ ;பாடுவ சாமம் 
பன்மறைக்கிடை யுடன் பயிற் றுவபல பூவை . 
“ ஆய்ந்த மெய்ப்பொருள் நீ றென வளர்க்கும் அக் காப்பில் 
ஏய்ந்த மூன்று தீ வளர்த்துளார் இருபிறப் பாளர் ; 
நீந்து நல்லறம் நீர்மையின் வளர்க்கும் அத் தீயை 
வாய்ந்த கற்புடன் நான்கென வளர்ப்பர்கண் மடவார் . 
சீலம் உய்த்த அத் திருமறை யோர்செழு மூதூர் 
ஞாலம் மிக்கநான் மறைப்பொருள் விளக்கிய நலத்தார் 
ஆலம் வைத்தகண் டத்தவர் தொண்டராம் அன்பர் 

நீல நக்கனார் என்பவர் நிகழ்ந்துளார் ஆனார் . 
" வேத உள்ளுறை யாவன விரிபுனல் வேணி 
நாதர் தம்மையும் அவரடி யாரையும் நயந்து 
பாதம் அர்ச்சனை புரிவதும் பணிவதும் " என்றே 
காத லால் அவை இரண்டுமே செய்கருத் துடையார் . 
மெய்த்த ஆகம விதிவழி வேதகா ரணரை 
நித்தல் பூசனை புரிந்தெழு நியமமுஞ் செய்தே 
அத்தர் அன்பருக் கமுதுசெய் விப்பது முதலா 
எத்தி றத்தன பணிகளும் ஏற்றெதிர் செய்வார் . 
ஆய செய்கையில் அமருநாள் ஆதிரை நாளில் 
மேய பூசனை நியதியை விதியினால் முடித்துத் 

பா . ம்- உறங்கும் . " நிகழ்வுறும் . வாழ்பதி . ஒண் , 


5 


6 ; 


8 


திருநீலநக்க நாயனார் 


289 


தூய தொண்டனார் தொல்லை நீ டயவந்தி அமர்ந்த 
நாயனாரையும் அருச்சனை புரிந்திட நயந்தார் . 
உறையு ளாகிய மனை நின்றும் ஒருமை அன் புற்ற 
முறைமை யால்வரு பூசைக்கும் முற்றவேண் டுவன 
குறைவ றக்கொண்டு மனைவியார் தம்மொடுங் கூட 
இறைவர் கோயில்வந் தெய்தினர் எல்லையில் தவத்தோர் . 
அணைய வந்துபுக் கயவந்தி மேவிய அமுதின் 
துணைம லர்க்கழல் தொழுது சனசெயத் தொடங்கி 
இணைய நின் றங்கு வேண்டுவ மனைவியார் ஏந்த 
உணர்வின் மிக்கவர் உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார் . 
நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் 
மாடு சூழ்புடை வலங்கொண்டு வணங்கிமுன் வழுத்தித் 
தேடு மாமறைப் பொருளினைத் தெளிவுற நோக்கி 
நாடும் அஞ்செழுத் துணர்வுற இருந்து முன் நவின்றார் . 10 
தொலைவில் செய்தவத் தொண்டனார் சுருதியே முதலாங் 
கலையின் உண்மையாம் எழுத்தஞ்சுங் கணிக்கின்ற காலை 
நிலையின் நின்று முன் வழுவீட நீண்டபொன் மேருச் 
சிலையி னார் திரு மேனிமேல் விழுந்ததோர் சிலம்பி . 
விழுந்த போதில் அங் கயல் நின்ற மனைவியார் விரைவுற் ( று ) 
எழுந்த அச்சமோ டிளங்குழ வீயில்விழுஞ் சிலம்பி 
ஒழிந்து நீங்கிட ஊ திமுன் துமிப்பவர் போலப் 
பொழிந்த அன்பினால் ஊதிமேல் துமிந்தனர் போக . 

12 
பதைத்த செய்கையால் மனைவியார் முற்செயப் பந்தஞ் 
சிதைக்கு மாதவத் திருமறை யவர்கண்டு தங்கண் 
புதைத்து மற்றிது செய்ததென் ? பொறியிலாய் என்னச் 
சுதைச்சி லம்பிமேல் விழவூதித் துமிந்தனன் " என்றார் . 13 
மனைவி யார் செய்த அன்பினை மனத்தினிற் கொள்ளார் 
புனையும் நூல்மணி மார்பர்தம் பூசனைத் திறத்தில் 
“ இனைய செய்கை இங்க நுசித மாம் ” என எண்ணும் 
நினைவி னால் அவர் தம்மைவிட் டகன்றிட நீப்பார் . 

19 


. 


E 


29 ) 


திருத்தொண்டர் புராணம் 


15 


16 


17 


மின்நெடுஞ்சடை விமலர் மேல் விழுந்த நூற் சிலம்பி 
தன்னை வேறொரு பரிசினால் தவிர்ப்பது தவிர 
முன் அனைந்துவந் தூதிவாய் நீர்ப்பட முயன்றாய் ; 
உன்னை யான் இனித் துறந்தனன் ஈங் கென உரைத்தார் . 
மற்ற வேலையிற் கதிரவன் மலைமிசை மறைந்தான் ; 
உற்ற ஏவலின் மனைவியார் ஒருவழி நீங்க 
முற்ற வேண்டுவ பழுது தீர் பூசனை முடித்துக் 
கற்றை வேணியார் தொண்டருங் கடிமனை புகுந்தார் . 
அஞ்சும் உள்ளமோ டவர்மருங் கணைவுற மாட்டார் 
நஞ்சம் உண்டவர் கோயிலில் நங்கையார் இருந்தார் ; 
செஞ்சொல் நான்மறைத் திருநீல நக்கர் தாம் இரவு 
பஞ்சின் மெல்லணைப் பள்ளியிற் பள்ளி கொள் கின்றார் . 
பள்ளி கொள்பொழு தயவந்திப் பரமர் தாங் கனவில் 
வெள்ள நீர்ச்சடை யொடுநின்று மேனியைக் காட்டி 
உள்ளம் வைத்தெமை ஊ திமுன் துமிந்தபால் ஒழியக் 
கொள்ளும் இப்புறஞ் சிலம்பியின் கொப்புள் " என் றருள . 
கண்ட அப்பெருங் கனவினை நனவெனக் கருதிக் 
கொண்ட அச்சமோ டஞ்சலி குவித்துடன் விழித்துத் 
தொண்ட னார்தொழு தாடினார் ; பாடினார் ; துதித்தார் ; 
அண்ட நாயகர் கருணையைப் போற்றி நின் றழுதார் . 
போது போயிருள் புலர்ந்திடக் கோயிலுட் புகுந்தே 
ஆதி நாயகர் அயவந்தி அமர்ந்த அங்கணர் தம் 
பாத மூலங்கள் பணிந்துவீழ்ந் தெழுந்து முன் பரவி 
மாத ராரையுங் கொண்டுதம் மனையில் மீண் டணைந்தார் . 
பின்பு முன்னையிற் பெருகிய மகிழ்ச்சிவந் தெய்த 
இன்பு றுந்திறத் தெல்லையில் பூசனை இயற்றி 
அன்பு மேம்படும் அடியவர் மிக அணை வார்க்கு 
முன்பு போலவர் வேண்டுவ விருப்புடன் முடிப்பார் . 


18 


19 


20 


21 


பா - ம்- நீர்பட . 


2 யோடுதம் . 


3 அண்டர் . 


4 


கருவணயே . 


திருநீலநக்க நாயனார் 


291 


22 


24 


அன்ன தன்மையில் அமர்ந்தினி தொழுகும் அந் நாளில் 
மன்னு பூந்தராய் வருமறைப் பிள்ளையார் பெருமை 
பன்னி வையகம் போற்றிட மற்றவர் பாதஞ் 
சென்னி வைத்துடன் சேர்வுறும் விருப்பினிற் சிறந்தார் . 
பண்பு மேம்படு நிலைமையார் பயிலும் அப் பருவ 
மண்பெ ருந்தவப் பயன் பெற மருவுநற் பதிகள் 
விண்பி றங்கு நீர் வேணியார் தமைத்தொழ அணைவார் 
சண்பை மன்னருஞ் சாத்தமங் கையில்வந்து சார்ந்தார் . 
நீடு சீர்த்திரு நீலகண் டப் பெரும் பாணர் 
தோடு லாங்குழல் விறலியார் உடன் வரத் தொண்டர் 
கூடும் அப்பெருங் குழாத்தொடும் புகலியர் பெருமான் 
மாடு வந்தமை கேட்டுளம் மகிழ் நீல நக்கர் . 
கேட்ட அப்பொழு தேபெரு மகிழ்ச்சியிற் கிளர்ந்து 
தோட்ட லங்கலுங் கொடிகளும் புனைந்துதோ ரணங்கள் 
நாட்டி நீள் நடைக் காவண மிட்டுநற் சுற்றத் ( து ) 
ஈட்ட முங்கொடு தாமுமுன் எதிர்கொள எழுந்தார் . 
சென்று பிள்ளையார் எழுந்தரு ளுந்திருக் கூட்டம் 
ஒன்றி அங்கெதிர் கொண்டுதங் களிப்பினால் ஒருவா ( று ) 
அன்றி ஆடியும் பாடியுந் தொழுதெழுந் தணைவார் 2 
பொன்ற யங்கு நீள் மனையிடை யுடன் கொடு புகுந்தார் . 3 
பிள்ளை யாரெழுந் தருளிய பெருமைக்குத் தக்க 
வெள்ள மாகிய அடியவர் கூட்டமும் விரும்ப 
உள்ளம் ஆதர வோங்கிட ஓங்குசீ காழி 
வள்ள லாரைத் தம் மனையிடை அமுதுசெய் வித்தார் . 
அமுது செய்தபின் பகலவன் மேல்கடல் + அணையக் 
குமுத வாவியிற் குளிர்மதிக் கதிரணை போதில் 
இமய மங்கைதன் திருமுலை அமுதுண்டார் இரவும் 
தமது சீர்மனைத் தங்கிட வேண்டுவ சமைத்தார் . 


25 


26 


27 


28 


பா - ம்- முன்பு . - தொழுதெழுந்தயர் வார் ; தொழுதெழுபவராய் . 
கொண்டு புக்கார் . கருங்கடல் . 


292 


திருத்தொண்டர் புராணம் 


s 


சீல மெய்த்திருத் தொண்டரோ டமுதுசெய் தருளி 
ஞாலம் மிக்கிட நாயகி யுடன் நம்பர் நண்ணும் 
காலம் முற்பெற அழுதவர் அழைத்திடக் கடிது 
நீல நக்கனார் வந்தடி பணிந்து முன் நின்றார் . 

29 
நின்ற அன்பரை நீலகண் டப்பெரும் பாணர்க்( கு ) 
இன்று தங்கஓர் இடங்கொடுத் தருளுவீர் ” என்ன 
தன்றும் இன்புற்று நடுமனை வேதியின் பாங்கர்ச் 
சென்று மற்றவர்க் கிடங்கொடுத் தனர் திரு மறையோர் . 30 
ஆங்கு வேதியில் அறாதசெந் தீவலஞ் சுழிவுற் ( று ) 
ஓங்கி முன்னையில் ஒருபடித் தன்றியே ஒளிரத் 
தாங்கு நூலவர் மகிழ்வுறச் சகோடயாழ்த் தலைவர் 
பாங்கு பாணியா ருடன் அருளாற்பள்ளி கொண்டார் . 31 
கங்கு லிற்பள்ளி கொண்டபின் கவுணியர்க் கிறைவர் 
அங்கு நின்றெழுந் தருளுவார் அயவந்தி அமர்ந்த 
திங்கள் சூடியை நீலநக் கரைச்சிறப் பித்தே 
பொங்கு செந்தமிழ்த் திருப்பதி கத்தொடை புனைந்தார் . 

32 . 
பதிக நாண்மலர் கொண்டுதம் பிரான்கழல் பரவி 
அதிக நண்பினை நீலநக் கருக்களித் தருளி 
எதிர்கொ ளும்பதி களில் எழுந் தருளினார் என்றும் 
புதிய செந்தமிழ்ப் பழமறை மொழிந்தபூ சுரனார் . 

33 : 
பிள்ளை யார் எழுந் தருள அத் தொண்டர் தாம் பின்பு 
தள்ளும் அன்புடன் கேண்மையும் தவிர்ப்பில எனினும் 
வள்ள லார் திரு வருளினை வலியமாட் டாமை 
உள்ளம் அங்குடன் போக்கிமீண் டொருவகை இருந்தார் . 34 
மேவு நாளில் அவ் வேதியர் முன்புபோல் விரும்பும் 
தாவில் பூசனை முதற்செய்கை தலைத்தலை சிறப்பச் 
சேவின் மேலவர் மைந்தரார் திருமறைச் சிறுவர் 
பூவ டித்தலம் பொருந்திய உணர்வொடும் பயின்றார் . 35 

பா - ம்- உய்ந்திட . - யாழ்ப்பாணர் . 3 கவுணியர் தலைவர் , 
* எதிர் தொழம்பதி 5 தப்பில . 6 அறிவொடும் . புணர்ந்தார் . 


நமிநந்தியடிகள் நாயனார் 


293 


36 


சண்பை யாளியார் தாமெழுந் தருளும்எப் பதியும் 
நண்பு மேம்பட நாளிடைச் செலவிட்டு நண்ணி 
வண்பெரும்புக ழவருடன் பயின்றுவந் துறைந்தார் 
திண்பெருந்தொண்ட ராகிய திருநீல நக்கர் . 
பெருகு காதலிற் பின்நெடு நாள்முறை பிறங்க 
வருபெ ருந்தவ மறையவர் வாழிசீ காழி 
ஒருவர் தந்திருக் கல்லியா ணத்தினி லுடனே 
திருமணத்திறஞ் சேவித்து நம்பர்தாள் சேர்ந்தார் . 
தருதொ ழில் திரு மறையவர் சாத்தமங் கையினில் 
வருமு தற்பெருந் திருநீல நக்கர்தாள் வணங்கி 
இருபி றப்புடை அந்தணர் ஏறுயர்த் தவர்பால் 
ஒருமை உய்த்துணர் நமிநந்தி யார்தொழில் உரைப்பாம் . 


37 


38 


27. நமிநந்தியடிகள் நாயனார் 

புராணம் 


வையம் புரக்குந் தனிச்செங்கோல் வளவர் பொன்னித் 
திருநாட்டுச் , செய்ய கமலத் தடம்பணையும் செழுநீர்த் தடமும் 
புடையுடைத்தாய்ப் , பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த 
சீலப் புகழதனால் , எய்தும் பெருமை எண்டிசையும் ஏறூர் ஏமப் 
பேறூரால் . 

1 
மாலை பயிலும் தோரணங்கள் மருங்கு பயிலும் மணிமறுகு ; 
வேலை பயிலும் புனல்பருகு மேகம் பயிலும் மாடங்கள் ; 
சோலை பயிலும் குளிர்ந்த இருள் சுரும்பு பயிலும் அரும்பூகம் ; 
காலை பயிலும் வே தொலி; கழுநீர் பயிலும் செழுநீர்ச்செய் . 2 

பணையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பின் மீது படச் 
செய்ய , துணர்மென் கமலம் இடைஇடையே சுடர்விட் டெழுந்து 
தோன்றுவன , புணர்வெண் புரிநூ லவர்வேள்விக் களத்தில் 
புனைந்த வேதிகைமேல் , மணல்வெண் பரப்பின் இடை இடையே 
வளர்த்த செந்தீ மானுமால் . 

3 


294 


திருத்தொண்டர் புராணம் 


பெருமை விளங்கும் அப்பதியிற் பேணும் நீற்றுச் சைவநெறி 
ஒருமை நெறிவாழ் அந்தணர் தம் ஓங்கு குலத்தி னுள்வந்தார் 
இருமை உலகும் ஈசர்கழல் இறைஞ்சி ஏத்தப் பெற்றதவத் 
தருமை புரிவார் நமிநந்தி அடிகள் என்பா ராயினார் . 

வாய்மை மறை நூல் சீலத்தால் வளர்க்குஞ் செந்தீ எனத் 
தகுவார் ; தூய்மைத் திருநீற் றடைவேமெய்ப் பொருளென் றறி 
யுந் துணிவினார் ; சாம கண்டர் செய்யகழல் வழிபட் டொழுகும். 
தலைமை நிலை , யாம இரவும் பகலும்உணர் வொழியா இன்பம் 
எய்தினார் . 

5 
அவ்வூர் நின்றுந் திருவாரூரதனை அடைவார் “ அடியார்மேல் , 
வெவ்வூ றகற்றும் பெருமான் றன் விரை சூழ் மலர்த்தாள் பணிவு 
றுதல் , " எவ்வூ தியமும் எனக்கொள்ளும் எண்ணம் உடையார் 
பலநாளும் , தெவ்வூர் எரித்த வரைச்சிலையார் திருப்பா தங்கள் 
வணங்கினார் . 

6 
செம்பொற் புற்றின் மாணிக்கச் செழுஞ்சோ தியைநேர் 
தொழுஞ்சீலம் , தம்பற் றாக நினைந்தணைந்து தாழ்ந்து பணிந்து 
வாழ்ந்துபோந் , தம்பொற் புரிசைத் திரு மூன்றில் அணைவார் 
பாங்கோர் அரனெறியின் , நம்பர்க் கிடமாங் கோயிலினுட் புக்கு 
வணங்க நண்ணினார் . 

7 
நண்ணி இறைஞ்சி அன்பினால் நயப்புற் றெழுந்த காதலு 
டன் , அண்ண லாரைப் பணிந்தெழுவார் அடுத்த நிலைமைக் 
குறிப்பினால் , பண்ணுந் தொண்டின் பாங்குபல பயின்று பரவி 
விரவுவார் , எண்ணில் தீபம் ஏற்றுவதற் கெடுத்த கருத்தின் 
இசைந்தெழுவார் . 

8 
எழுந்த பொழுது பகற்பொழுதங் கிறங்கு மாலை எய்து . 
தலும் , செழுந்தண் பதியி னிடையப்பாற் செல்லிற் செல்லும் 
பொழுதென்ன , ஒழிந்தங் கணைந்தோர் மனையில்விளக் குறுநெய் 
வேண்டி உள்புகலும் , அழிந்த நிலைமை அமணர்மனை ஆயிற் 
றங்கண் அவருரைப்பார் . 

9 . 
பா - ம் - 

ம்-- தலைப்பட் .: தன்மை . பணிவுறுவது . * தெழுந்தார் . 


3 


நமிநந்தியடிகள் நாயனார் 


295 


“ கையில் விளங்கு கன லுடையார் தமக்கு விளக்கு மிகை 
காணும் ; நெய்யிங் கில்லை ; விளக்கெரிப்பீ ராகில் நீரை முகர் 
தெரித்தல் , செய்யும் " என்று திருத்தொண்டர்க் குரைத்தார் 
தெளியா ( து ) " ஒருபொருளே , பொய்யும் மெய்யும் ஆம் ” 
என்னும் பொருள் மேற் கொள்ளும் புரைதெறியார் . 

10 
அருகர் மதியா துரைத்தவுரை ஆற்றா ராகி அப்பொழுதே , 
பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறை 
யணிந்த , முருகு விரியும் மலர்க்கொன்றை முடியார் கோயில் 
முன் எய்தி , உருகும் அன்பர் பணிந்துவிழ ஒருவாக் கெழுந்த ( து ) 
உயர்விசும்பில் . 

11 
“ வந்த கவலை மாற்றும் இனி மாறா விளக்குப் பணிமாற 
இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவந் தேற்றும் என 
அந்தி மதியம் அணிந்தபிரான் அருளால் எழுந்த மொழிகேளாச் 
சிந்தை மகிழ்ந்து நமிநந்தி அடிகள் செய்வ தறிந்திலரால் . 12 
சென்னி மிசைநீர் தரித்தபிரான் அருளே சிந்தை செய்தெழுவார் 
நன்னீர்ப் பொய்கை நடுப்புக்கு நாதர் நாமம் நவின்றேத்தி 
அந்நீர் முகந்து கொண்டேறி அப்பர் கோயில் அடைந் ( து ) அகலுள் 
முந்நீர் உலகம் அதிசயிப்ப முறுக்குந் திரிமேல் நீர்வார்த்தார் . 18 

சோதி விளக்கொன் றேற்று தலுஞ் சுடர்விட் டெழுந்த ( து ) அது 
நோக்கி , ஆதி முதல்வர் அரனெறியார் கோயில் அடையவிளக் 
கேற்றி , ஏதம் நினைந்த அருகந்தர் எதிரே முதிருங் களிப்பி 
னுடன் , நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய . 

நிறையும் பரிசு திருவிளக்கு விடியு மளவும் நின்றெரியக் , 
குறையுந் தகளி களுக்கெல்லாங் கொள்ள வேண்டும் நீர்வார்த்து , 
மறையின் பொருளை அருச்சிக்கும் மனையின் நியதி வழுவாமல் 
உறையும் பதியின் அவ்விரவே அணைவார் பணிவுற் றொருப் 
பட்டார் . 


இரவு சென்று தம்பதியில் எய்தி மனைப்புக் கென்றும் போல் 
விரவி நியமத் தொழில் முறையே விமலர் தம்மை அருச்சித்துப் 


ம் - ஒரு பொருளைப் . 


அருச்சித்து. 


296 


திருத்தொண்டர் புராணம் 


பரவி அமுது செய்தருளிப் பள்ளி கொண்டு புலர்காலை 
அரவம் அணிவார் பூசை அமைத் தாரூர் நகரின் மீண்டணைந்தார் . 
வந்து வணங்கி அரனெறியார் மகிழுங் கோயில் வலங்கொண்டு 
சிந்தை மகிழப் பணிந்தெழுந்து புறம்பும் உள்ளுந் திருப்பணிகள் 
முந்த முயன்று பகலெல்லாம் முறையே செய்து மறையவனார் 
அந்தி அமையத் ( து ) அரியவிளக் கெங்கும் ஏற்றி அடிபணிவார் . " 
வண்டு போலப் பலநாளும் பயிலும் பணிசெய் தவரொழுகத் 
தண்டி அடிகளால்அமணர் கலக்கம் விளைந்து சார்வில் அமண் 
குண்டர் அழிய ஏழுலகும் குலவும் பெருமை நிலவியதால் 
அண்டர் பெருமான் தொண்டர்கழல் அமரர் பணியுமணியாரூர் . 
நாத மறைதேர் நமிநந்தி அடிகளார்நற் றொண்டாகப் 
பூத நாதர் புற்றிடங்கொள் புனிதர்க் கமுது படிமுதலாம் 
நீதி வளவன் தான் வேண்டும் நிபந்தம் பலவும் அரியணை யின் 
மீது திகழ இருந் தமைத்தான் வேதா கமநூல் விதிவிளங்க . 19 

வென்றி விடையார் மதிச்சடையார் வீதி விடங்கப் பெரு 
மாள்தாம் , என்றுந் திருவா ரூர் ஆளும் இயல்பின் முறைமைத் 
திருவிளையாட் , டொன்றுஞ் செயலும் பங்குனியுத் திரமாந் திரு 
நாள் உயர்சிறப்பும் , நின்று விண்ணப் பஞ்செய்த படி செய் 
தருளும் நிலைபெற்றார் . 

20 
இன்ன பரிசு திருப்பணிகள் பலவுஞ் செய்தே ஏழுலகும் 
மன்னும் பெருமைத் திருவாரூர் மன்னர் அடியார் வழிநிற்பார் 
அன்ன வண்ணந் திருவிளையாட் டாடி அருள எந்நாளும் 
நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் நாம்உய்ய . 21 
தேவர் பெருமான் எழுச்சிதிரு மணலிக் கொருநாள் எழுந்தருள 
யாவ ரென்னா துடன்சேவித் தெல்லாக் குலத்தி லுள் ளோரும் 
மேவ அன்பர் தாமுமுடன் சேவித் தணைந்து விண்ணவர்தங் 
காவ லாளர் ஓலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார் . 
பொழுது வைகச் சேவித்துப் புனிதர் மீண்டுங் கோயில் புகத் 
தொழுது தம்மூர் மருங்கணைந்து தூய மனையுட் புகு தாதே 
பா - ம் -1 
ம் - - யமைத்த . 2 பணிந்தார் . 

2 பணிந்தார் . விளைக்க . - நேர்பெற்றார் . 


நமிநந்தியடிகள் நாயனார் 


297 


கா 


இழுதும் இருள்சேர் இரவுபுறங் கடையில் துயில் இல்லத்து 
முழுதுந் தருமம் புரிமனையார் வந்துட் புகுத மொழிகின்றார் . 23 

திங்கள் முடியார் பூசனைகள் முடித்துச் செய்யுங் கடன் 
முறையால் , அங்கி தனைவேட் டமுது செய்து பள்ளி கொள்வீர் 
என அவர்க்குத், “ தங்கள் பெருமான் திருமணலிக் கெழுச்சி 
சேவித் துடன் நண்ண , எங்கும் எல்லாரும்போத இழிவு 
தொடக்கிற் றெனை " என்று. 

24 
ஆத லாலே குளித்தடுத்த தூய்மை செய்தே அகம்புகுந்து 
வேத நாதர் பூசனையைத் தொடங்க வேண்டும் ; அதற்கு நீ 
சீத நன்னீர் முதலான கொண்டிங் கணை வாய் " எனச்செப்பக் 
தல் மனையார் தாமும் அவை கொணருமதற்குக்கடி தணைந்தார் . 

ஆய பொழுது தம்பெருமான் அருளா லேயோ ? மேனி 
யினில் , ஏயும் அசைவின் அயர்வாலோ ? அறியோம் ; இறையும் 
தாழாதே . மேய உறக்கம் வந்தணைய விண்ணோர் பெருமான் 
கழல்நினைந்து , தூய அன்பர் துயில் கொண்டார் ; துயிலும் 
பொழுது கனவின்கண் . 

26 
மேன்மை விளங்குந் திருவாரூர் வீதி விடங்கப் பெருமாள் தாம் 
மான அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்தருளி 
" ஞான மறையோய் ! " ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நங்கணங்கள் 
ஆன பரிசு காண்பாய் " என் றருளிச் செய்தங் கெதிரகன் றார் .27 
ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இரவர்ச்சனை செய்யா ( து ) 
ஏதம் நினைந்தேன் என அஞ்சி எழுந்த படியே வழிபட்டு 
மாத ரார்க்கும் புகுந்தபடி மொழிந்து விடியல் விரைவோடு 
நாத னார்தந் திருவாரூர் புகுத எதிர் அந் நகர் காண்பார் . 28 
தெய்வப் பெருமாள் திருவாரூர்ப் பிறந்து வாழ்வார் எல்லாரும் 
மைவைத் தனைய மணிகண்டர் வடிவே யாகிப் பெருகொளியால் 
மொய்வைத் தமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிகுவித்த 
கைவைத் தஞ்சி அவனிமிசை விழுந்து பணிந்து களிசிறந்தார் . 29 


1 


பா - ம் 


பூசவனகள் . 


2 மறையோர் . 


3 கண்டரவர் . 


298 


திருத்தொண்டர் புராணம் 


படிவம் மாற்றிப் பழம்படியே நிகழ்வுங் கண்டு பரமர்பால் 
“ அடியேன் பிழையைப் 

பிழையைப் பொறுத்தருள வேண்டும் என்று 
பணிந்தருளால் , குடியும் திருவா ரூரகத்துப் புகுந்து வாழ்வார் 
குவலயத்து , நெடிது பெருகுந் திருத்தொண்டு நிகழச் செய்து , 
நிலவுவார் . 

30 . 
நீறு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நியதி யாகவே , வேறு 
வேறு வேண்டுவன எல்லாஞ் செய்து மேவு தலால் , ஏறு சிறப் 
பின் மணிப்புற்றில் இருந்தார் “ தொண்டர்க் காணி ” யெனும் , 
பேறு திருநாவுக்கரசர் விளம்பப் பெற்ற பெருமையினார் . 31 

இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகுந் தொழச் 
செய்து , நன்மை பெருகும் நமிநந்தி அடிகள் நயமார் 
திருவீதிச் , சென்னி மதியும் திருந்தியும் அலைய வருவார் திரு 
வாரூர் , மன்னர் பாத நீழல் மிகும் வளர்பொற் சோதி மன்னினார் . 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
நாட்டார் அறிய முன்னாளில் நன்னாள் உலந்த ஐம்படை 
யின் , பூட்டார் மார்பிற் சிறியமறைப் புதல்வன் தன்னைப் புக் 
கொளியூர்த் , தாட்டா மரையின் மடுவின்கண் தனிமா முதலை 
வாய் நின்றும் , மீட்டார் கழல்கள் நினைவாரை மீளா வழியின் 
மீட்பனவே . 

33 : 
சருக்கம் ஐந்துக்குத் திருவிருத்தம் 1903 

முதற்காண்டம் முற்றிற்று . 
திருச்சிற்றம்பலம் 


ம் - புவனந்த . - ஏறு சிறப்பு . : இறந்த - மரைநீர் . 


செந்திலாண்டவன் துணை 

திருச்சிற்றம்பலம் 

இரண்டாங் காண்டம் 
6. வம்பறா வரிவண்டுச் சருக்கம் 


| 


0000 * 00o 


28. திருஞானசம்பந்த சுவாமிகள் 

புராணம் 


வேதநெறி தழைத்தோங்க மிகுசைவத் துறைவிளங்கப் 
பூதபரம் பரைபொலியப் புனிதவாய் மலர்ந்தழுத 
சீதவள வயற்புகலித் திருஞான சம்பந்தர் 
பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் . 
சென்னிவளர் மதியணிந்த சிலம்பணிசே வடியார்தம் 
மன்னியசை வத்துறையின் வழிவந்த குடிவளவர் 
பொன்னிவளந் தரு நாடு பொலிவெய்த நிலவியதால் 
கன்னிமதில் மருங்குமுகில் நெருங்குகழு மலமூதூர் , 
அப்பதிதான் அந்தணர்தங் கிடைகள் அரு மறைமுறையே 
செப்பும் ஒலி வளர் பூகச் செழுஞ்சோலை புறஞ்சூழ 
ஒப்பில் நகர் ஓங்குதலால் உகக்கடைநாள் அன்றியே 
எப்பொழுதுங் கடல்மேலே மிதப்பதென இசைந்துளதால் . 
அரி அயனே முதல் அமரர் அடங்கஎழும் வெள்ளங்கள் 
விரிசுடர்மா மணிப்பதணம் மீதெறிந்த திரைவரைகள் 
புரிசைமுதல் புறஞ்சூழ்வ பொங்கோ தங் கடைநாளில் 
வரிஅரவ மந்தரஞ்சூழ் வடம்போல வயங்குமால் . 
வளம்பயிலும் புறம்பணைப்பால் வாசப்பா சடைமிடைந்த 
தளம்பொலியும் புனற்செந்தா மரைச்செவ்வித் தடமலரால் 


பா 


தடமலரக் . 


300 


திருத்தொண்டர் புராணம் 


. 


8 


களம்பயில் நீர்க் கடல்மலர்வ தொருபரிதி எனக்கருதி 
இளம்பரிதி பலமலர்ந்தாற் போல் உள இலஞ்சிபல . 5 
உளங்கொள்மறை வேதியர்தம் ஓமதூ மத்திரவும் 
கிளர்ந்ததிரு நீற்றொளியிற் கெழுமிய நண் பகலுமலர்ந் ( து ) 
அளந்தறியாப் பல் லூழி ஆற்றுதலால் அகலிடத்து 
விளங்கிய அம் மூதூர்க்கு வேறிரவும் பகலுமிகை. 

6 
பரந்தவிளை வயற்செய்ய பங்கயமாம் பொங்கெரியில் 
வரம்பில்வளர் தேமாவின் கனிகிழிந்த மதுநறுநெய் 
நிரந்தரம் நீள் இலைக்கடையால் ஒழுகுதலால் நெடிதவ்வூர் 
மரங்களும்ஆ குதிவேட்குந் தகையவென மணந்துளதால் .” ? 
வேலையழற் கதிர்படிந்த வியன்கங்குல் வெண்மதியம் 
சோலைதொறும் நுழைந்து புறப் படும்பொழுது துதைந்தமலர்ப் 
பாலணைந்து மதுத் தோய்ந்து தாதளைந்து பயின் றந்தி 
மாலைஎழுஞ் செவ்வொளிய மதியம்போல் வதியுமால் . 
காமர் திருப் பதியதன்கண் வேதியர்போற் கடிகமழுந் 
தாமரையும் புல்லிதழுந் தயங்கிய நூ லுந்தாங்கித் 
தூமரு நுண் துகள் அணிந்து துளிவருகண் ணீர்ததும்பித் 
தேமருமென் சுரும்பிசையாற் செழுஞ்சாமம் பாடுமால் . 9 
புனைவார்பொற் குழை அசையப் பூந்தானை பின்போக்கி 
வினைவாய்ந்த தழல்வேதி மெழுக்கு றவெண் சுதை ஒழுக்கும் 
கனைவான முகில் கூந்தற் கதிர்செய்வட மீன் கற்பின் 
மனைவாழ்க்கைக் குலமகளிர் வளம்பொலிவ மாடங்கள் . 10 
வேள்விபுரி சடங்கதனை விளையாட்டுப் பண்ணை தொறும் 
பூழியுற வகுத்தமைத்துப் பொன்புனை கிண் கிணி ஒலிப்ப 
ஆழிமணிச் சிறுதேரூர்ந் தவ்விரதப் பொடி யாடும் 
வாழிவளர் மறைச்சிறார் நெருங்கியுள மணிமறுகு . 

11 
விடுசுடர் நீள் மணிமறுகின் வெண்சுதைமா எளிகைமேகம் 
தொடுகுடுமி நாசிதொறுந் தொடுத்தகொடி சூழ்கங்குல் 

பா - ம் - தகைமையென . 2 வயங்கியதால் ; மலர்ந்துளதால் . 
சேயொளிய . 

அவணந்து . 


1 


8 


திருஞானசம்பந்தர்- பெற்றோர் மனையறம் 


301 


வ 


உடுஎனு நாண் மலர் அலர உறுபகலிற் பலநிறத்தால் 
நெடுவிசும்பு தளிர்ப்பதென நெருங்கியுள மருங் கெல்லாம் . 12 
மடைஎங்கும் மணிக்குப்பை ; வயலெங்கும் கயல்வெள்ளம் ; 
புடை எங்கும் மலர்ப்பிறங்கல் ; புறமெங்கும் மகப்பொலிவு ; 
கிடைஎங்கும் கலைச்சூழல் ; " கிளர்வெங்கும் முரல் அளிகள் ; 
இடைஎங்கும் முனிவர்குழாம் ; எயிலெங்கும் பயில்எழிலி. 13 , 
பிரமபுரம் வேணுபுரம் புகலிபெரு வெங்குருநீர்ப் 
பொருவில் திருத் தோணிபுரம் பூந்தராய் சிரபுரமுன் 
வருபுறவஞ் சண்பைநகர் வளர்காழி கொச்சைவயம் 
பரவுதிருக் கழுமலமாம் பன்னிரண்டு திருப்பெயர்த்தால் . 14 
அப்பதியின் அந்தணர்தங் குடி முதல்வர் ; ஆசில் மறை 
கைப்படுத்த சீலத்துக் கவுணியர்கோத் திரம்விளங்கச் 
செப்புநெறி வழிவந்தார் ; சிவபாத விருதயர்என் ( று ) 
இப்புவிவா ழத்தவஞ்செய் இயல்பினார் ; உளரானார் . 

15 . 
மற்றவர்தந் திருமனையார் வாய்ந்தமறை மரபின்வரு 
பெற்றியினார் ; எவ்வுலகும் பெறற்கரிய பெருமையினார் ; 
பொற்புடைய பகவதியார் எனப்போற்றும் பெயருடையார் ; 
கற்புமேம் படுசிறப்பால் கணவனார் கருத்தமைந்தார் . 16 : 
மரபிரண்டுஞ் சைவநெறி வழிவந்த கேண்மையினார் 4 
அரவணிந்த சடைமுடியார் அடியலால் அறியாது 
பரவுதிரு நீற்றன்பு பாலிக்குந் தன்மையராய் 
விரவுமறை மனை வாழ்க்கை வியப்பெய்த மேவுநாள் . 

17 
மேதினிமேற் சமண்கையர் சாக்கியர் தம் பொய்ம்மிகுத்தே 
ஆதி அரு மறைவழக்கம் அருகி அரன் அடியார்பால் 
பூதிசா தனவிளக்கம் போற்றல்பெறா தொழியக்கண் ( டு ) 
ஏ தமில்சீர்ச் சிவபாத விருதயர் தாம் இடருழந்தார் . 

18 
மனையறத்தில் இன்பமுறு மகப்பெறுவான் விரும்புவார் 
அனையநிலை தலைநின்றே ஆடி.யசே வடிக்கமலம் 


பா - ம் -1 கலை 
கேண்மையராய் . 


ஒலிகள் . 


” பெரும்புகலி , 


3 


சிறப்பில் .. 


302 


திருத்தொண்டர் புராணம் 


20 


21 


நினைவுறமுன் பரசமயம் நிராகரித்து நீறாக்கும் 
புனைமணிப்பூண் காதலனைப் பெறப்போற்றுந் தவம்புரிந்தார் . 
பெருத்தெழும் அன் பாற்பெரிய நாச்சியா ருடன்புகலித் 
திருத்தோணி வீற்றிருந்தார் சேவடிக்கீழ் வழிபட்டுக் 
கருத்து முடிந் திடப்பரவும் காதலியார் மணிவயிற்றில் ? 
உருத்தெரிய வரும்பெரும்பே றுலகுய்ய உளதாக . 
ஆளுடையா ளுடன் தோணி அமர்ந்தபிரான் அருள் போற்றி 
மூளுமகிழ்ச் சியில் தங்கள் முதல் மறை நூல் முறைச்சடங்கு 
நாளுடைய ஈரைந்து திங்களினும் நலஞ்சிறப்பக் 
கேளிருடன் செயல் புரிந்து பேரின்பங் கிளர்வுறு நாள் . 
அருக்கன் முதற் கோள் அனைத்தும் அழகிய உச் சங்களிலே 
பெருக்கவலி யுடன் நிற்கப் பேணியநல் லோரைஎழத் 
திருக்கிளரும் ஆதிரை நாள் திசைவிளங்கப் பரசமயத் 
தருக்கொழியச் சைவமுதல் வைதிகமும் தழைத்தோங்க . 

22 
தொண்டர் மனம் களிசிறப்பத் தூயதிரு நீற்றுநெறி 4 
எண்டிசையும் தனிநடப்ப ஏழுலகும் குளிர் தூங்க 
அண்டர்குலம் அதிசயிப்ப அந்தணர் ஆகுதிபெருக 
வண்டமிழ் செய் தவம் நிரம்ப மாதவத்தோர் செயல்வாய்ப்ப . 23 

திசையனைத்தின் பெருமைஎலார் தென்றிசையே வென் 
றேற , மிசையுலகும் பிறவுலகும் மேதினியே தனிவெல்ல , அசை 
வில் செழுந் தமிழ்வழக்கே அயல்வழக்கின் " துறைவெல்ல , 
இசைமுழுதும் மெய்யறிவும் இடங்கொள்ளும் நிலைபெருக . 24 
தாளுடைய படைப்பென்னுந் தொழிற்றன்மை தலைமைபெற 
நாளுடைய நிகழ்காலம் எதிர்கால நவை நீங்க 
வாளுடைய மணிவீதி வளர்காழிப் பதிவாழ 
ஆளுடைய திருத்தோணி அமர்ந்தபிரான் அருள் பெருக . 25 
அவம் பெருக்கும் புல்லறிவின் அமண்முதலாம் பரசமயப் 
பவம் பெருக்கும் புரைநெறிகள் பாழ்படநல் லூழிதொறும் 

ம் - பெற்றெடுக்கும் . 2 திருவயிற்றில் . 3 பெரிதின்பம் . 
4 நீற்றின் நெறி . " வழங்கும் . 


பா 


திருஞானசம்பந்தர் - திருவவதாரம் 


303 


26 


27 


28 


29 


தவம்பெருக்குஞ் சண்பையிலே தாவில்சரா சரங்களெலாம் 
சிவம்பெருக்கும் பிள்ளையார் திருஅவதா ரஞ்செய்தார் . 

அப்பொழுது பொற்புறு திருக்கழு மலத்தோர் 
எப்பெயரி னோரும் அயல் எய்தும் இடை யின்றி 
மெய்ப்படு மயிர்ப்புளகம் மேவி அறி யாமே 
ஒப்பில்களி கூர்வதொர் உவப்புற உரைப்பார் . 
சிவனருள் எனப்பெருகு சித்தமகிழ் தன்மை 
இவணிது நமக்குவர எய்தியதென் ? " என்பார் 
" கவுணியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான் 
அவன்வரு நிமித்தம் இது என்றதி சயித்தார் . 
பூமுகை அவிழ்ந்து மணம் மேவுபொழில் எங்கும் 
தேமருவு தாதொடு துதைந்ததிசை யெல்லாம் 
தூமருவு சோதிவிரி யத்துகள் அடக்கி ; 
மாமலய மாருதமும் வந்தசையும் அன்றே. 
மேலை இமை யோர்களும் விருப்பொடு கரப்பில் 
சோலை மலர் போலமலர் மாமழை சொரிந்தே 
ஞாலமிசை வந்துவளர் காழிநகர் மேவும் 
சீலமறை யோர்களுடன் ஓமவினை செய்தார் . 
பூதகண நாதர்புவி வாழ அருள் செய்த 
நாதன் அரு ளின் பெருமை கண்டு நலம் உய்ப்பார் ; 
ஒதுமறை யோர் பிறி துரைத்திடினும் ஒவா 
வேதமொழி யால் ஒலி விளங்கிஎழும் எங்கும் . 
பயன் தருவ பஃறருவும் வல்லிகளும் மல்கித் 
தயங்குபுன லுந்தெளிவ தண்மையுடன் நண்ணும் 
வயங்கொளி விசும்புமலி னங்கழியும் மாறா 
நயம்புரிவ புள்ளொலிகள் நல்லதிசை எல்லாம் . 
அங்கண்விழ விற்பெருகு சண்பை அகல் மூதூர்ச் 
சங்கபட கங்கருவி தாரைமுத லான 
பா- ம்- கொண்டு . 2 தெளிவு . 


30 


31 


32 


304 


திருத்தொண்டர் புராணம் 


34 


எங்கணும் இயற்றுபவரின்றியும் இயம்பும் 
மங்கல முழக்கொலி மலிந்தமறு கெல்லாம் . 
இரும்புவனம் இத்தகைமை எய்த அவர் தம்மைத் 
தருங்குல மறைத்தலைவர் தம்பவன முன்றில் 
பெருங்களி வியப்பொடு பிரான் அருளி னாலே 
அருந்திரு மகப்பெற அணைந்த அணி செய்வார் .. 
காதல்புரி சிந்தைமகி ழக்களி சிறப்பார் ; 
மீதணியு நெய்யணி விழாவொடு திளைப்பார் ; 
சூதநிகழ் மங்கல வினைத்துழனி பொங்கச் 
சாதக முறைப்பல சடங்குவினை செய்வார் . 
மாமறை விழுக்குல மடந்தையர்கள் தம்மில் 
தாமுறு மகிழ்ச்சியொடு சாயல்மயில் என்னத் 
தூ மணி விளக்கொடு சுடர்க்குழைகள் மின்னக் 
காமர்திரு மாளிகை கவின் பொலிவு செய்வார் . 


36 


சுண்ணமொடு தண்மலர் துதைந்த துகள் வீசி 
உண்ணிநிறை விருப்பினுடன் ஓகையுரை செய்வார் ; 
வெண்முளைய பாலிகைகள் வேதிதொறும் வைப்பார் ; 
புண்ணிய நறும்புனல்கொள் பொற்குடம் நிரைப்பார் . 37 
செம்பொன் முத லான பல தானவினை செய்வார் ; 
நம்பர் அடி . யார் அமுது செய்ய நலம் உய்ப்பார் ; 
வம்பலர் நறுந்தொடையல் வண்டொடு தொடுப்பார் ; 
நிம்பமுத லானகடி நீடுவினை செய்வார் . 

38 
ஐயவி யுடன் பல அமைத்தபுகை யாலும் 
நெய்யகில் நறுங்குறை நிறைத்தபுகை யாலும் 
வெய்யதழல் ஆகுதி விழுப்புகையி னாலும் 
தெய்வமணம் நாறவரு செய்தொழில் விளைப்பார் 
ஆயபல செய்தொழில்கள் அன்றுமுதல் விண்ணோர் 
நாயகன் அருட்பெருமை கூறு நலம் எய்தத் 


39. 


2 


பா - ம் - முழங்கொலி . 


முதலாய 


திருஞானசம்பந்தர்- குழந்தைப் பருவம் 


305 


தூயதிரு மாமறை தொடர்ந்த நடை நூலின் 
மேயவிதி ஐயிரு தினத்தினும் விளைத்தார் . 
நாமகர ணத்தழகு நாள்பெற நிறுத்திச் 
சேமவுத யப்பரிதி யில்திகழ் பிரானைத் 
தாமரை மிசைத்தனி முதற்குழவி என்னத் 
தூமணி நிரைத்தணிசெய் தொட்டில் அமர் வித்தார் . 
பெருமலை பயந்தகொடி பேணுமுலை யின்பால் 
அருமறை குழைத்தமுது செய்தருளு வாரைத் 
தருமறைவி யார் பரமர் தாள்பரவும் அன்பே 
திருமுலை சுரந்தமுது செய்தருளு வித்தார் . 

42 
ஆறுலவு செய்யசடை ஐயர் அருளாலே 
பேறுலகி னுக்கென வரும்பெரிய வர்க்கு 
வேறுபல காப்புமிகை என்றவை விரும்பார் 

நீறுதிரு நெற்றியில் நிறுத்தி நிறை வித்தார் . 
தாயர் திரு மடித்தலத்துந் தயங்குமணித் தவிசினிலும் 
தூயசுடர்த் தொட்டிலினுந் தூங்குமலர்ச் சயனத்துஞ் 
சேயபொருள் திருமறையுந் தீந்தமிழுஞ் சிறக்கவரு 
நாயகனைத் தாலாட்டு நலம்பலபா ராட்டினார் . 
வருமுறைமைப் பருவத்தில் வளர்புகலிப் பிள்ளையார் 
அருமறைகள் தலைஎடுப்ப ஆண்டதிரு முடிஎடுத்துப் 
பெருமழுவர் தொண்டல்லால் பிறிதிசையோம் என்பார்போல் 
திருமுகமண் டலமசையச் செங்கீரை ஆடினார் . 
“ நாமறியோம் பரசமயம் உலகிர் ! எதிர் நாடாது 
போமகல என்றங்கை தட்டுவதும் புனிதன்பால் 
காமருதா ளம்பெறுதற் கொத்துவதுங் காட்டுவபோல் 
தாமரைச்செங் கைகளினாற் சப்பாணி கொட்டினார் 
விதிதவறு படும்வேற்றுச் சமயங்க ளிடைவிழுந்து 
கதிதவழ, இருவிசும்பு நிறைந்தகடி வார்கங்கை 

பா - ம்- தருமிறைவியார் . 2 உலகில். என் அங்கை 
* கொட்டுவதும் . கொற்றுவதும் . 

20 


8 . 


51 


306 


திருத்தொண்டர் புராணம் 


47 


கதிதழுவஞ் சடைமுடியார் ஞானம் அளித் திடவுரியார் 
மதிதவழ் மா ளிகைமுன் றின் மருங்கு தவழ்ந் தருளினார் . 
சூழவரும் பெருஞ்சுற்றத் தோகையரும் தாதியரும் 
* காழியர் தஞ் சீராட்டே ! கவுணியர்கற் பகமே " என் ( று ) 
ஏழிசையும் பலகலையும் எவ்வுலகுந் தனித்தனியே 
வாழவரும் அவர்தம்மை " வருக /வரு கென அழைப்ப . 48 
திருநகையால் அழைத்தவர்தஞ் செழுமுகங்கள் மலர்வித்தும் 
வருமகிழ்வு தலைசிறப்ப மற்றவர்மேற் செலவுகைத்தும் 
உருகிமனங் கரைந்தலைய உ.டனணைந்து தழுவியும்முன் 
பருகிய இன் புற அளித்தார் பெரும்புகலிப் பிள்ளையார் . 

* 49 
வளர்பருவ முறையாண்டு வருவதன் முன் மலர்வரிவண் ( 0 ) 
உளர்கருமென் சுருட் குஞ்சி யுடன் அலையச் செந்நின்று 
கிளர் ஒலிகிண் கிணி எடுப்பக் கீழ்மைநெறிச் சமயங்கள் 
தளர்நடையிட் டறத்தாமுந் தளர்நடையிட் டருளினார் . 50 
தாதியர்தங் கைப்பற்றித் தளர் நடையின் அசைவொழிந்து 
சோதியணி மணிச்சதங்கை தொடுத்தவடம் புடைசூழ்ந்த 
பாதமலர் நிலம்பொருந்தப் பருவமுறை ஆண்டொன்றின் 
மீதணைய நடந்தருளி விளையாடத் தொடங்கினார் . 

51 
சிறுமணித்தேர் தொடர்ந்துருட்டிச் செழுமணற் - சிற் 
றில்கள் இழை , நறுநுதற்பே தையர்மழுங்கு நடந்தோடி 
அடர்ந்தழித்தும் , குறுவியர்ப்புத் துளியரும்பக் கொழும்பொடி 
யா டியகோல , மறுகிடைப்பே ரொளிபரப்ப வந்துவளர்ந் 
தருளினார் . 

52 
மங்கையோ டுடனாகி வளர்தோணி வீற்றிருந்த 
திங்கள் சேர் சடையார் தந் திருவருட்குச் செய் தவத்தின் 
அங்குரம்போல் வளர்ந்தருளி அருமறையோ டுலகுய்ய 
எங்கள் பிரான் ஈராண்டின் மேலோராண் டெய்துதலும் . 53 
நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலஞ்சிறப்பப் 
பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்தச் 

பா - ம்- ஏழலதர் . சுடர்க் . * ஒலிக்கிங்கிணி . செழமணிச் . 


திருஞாக 

ரனசம்பந்தர் - பொய்கைக்கரை அடைதல் 307 


. 


சேவாண்ட கொடியவர்தஞ் சிரபுரத்துச் சிறுவருக்கு 
மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் . 

54 
பண்டுதிரு வடிமறவாப் பான்மையோர் தமைப்பரமர் , 
மண்டுதவ மறைக்குலத்தோர் வழிபாட்டின் அளித்தருளத் , 
தொண்டின் நிலை தரவருவார் தொடர்ந்த பிரி வுணர்வொருகால் 
கொண்டெழலும் வெருக்கொண்டாற் போல் அழுவார் குறிப் 
பயலாய் . 

55 
மேதகைய இந்நாளில் வேறொருநாள் வேதவிதி 
நீதிமுறைச் சடங்குநெறி முடிப்பதற்கு நீராடத் 
தாதையார் போம்பொழுது தம்பெருமான் அருள்கூடச் 
சோதிமணி மனை முன்றில் தொடர்ந்தழுது பின் சென்றார் . 56 
பின் சென்ற பிள்ளையார் தமை நோக்கிப் பெருந்தவத்தோர் 
முன் செல்கை தனையொழிந்து முனிவார்போல் விலக்குதலும் 
மின்செய்பொலங் கிண்கிணிக்கால் கொட்டிஅவர் மீளாமை 
“ உன்செய்கை இதுவாகில் போ ” தென் றங் குடன் சென்றார் . 57 
கடையுகத்தில் தனி வெள்ளம் பலவிரிக்குங் கருப்பம்போல் 
இடையறாப் பெருந்தீர்த்தம் எவற்றினுக்கும் பிறப்பிடமாய் 
விடையுயர்த்தார் திருத்தோணிப் பற்றுவிடா மேன்மையதாம் 
தடமதனில் துறையணைந்தார் தருமத்தின் தலைநின்றார் . 58 
பிள்ளையார் தமைக்கரையில் வைத்துத் தாம் பிரிவஞ்சித் 
தெள்ளுநீர்ப் புகமாட்டார் தேவியொடுந் திருத்தோணி 
வள்ளலார் இருந்தாரை எதிர்வணங்கி மணிவாவி 
உள்ளிழிந்து புனல்புக்கார் உலகுய்ய மகப்பெற்றார் . 

59 
நீராடித் தருப்பித்து நியமங்கள் பல செய்வார் 
சீராடுந் திருமகனார் காண்பதன் முன் செய்ததற்பின் 
ஆராத விருப்பினால் அகமருடம் படியநீர் 4 
பேராது மூழ்கினார் பெருங்காவல் பெற்றாராய் . 

60 
மறைமுனிவர் மூழ்குதலும் மற்றவர்தம் மைக்காணா( து ) 
இறைதரியா ரெனுநிலைமை தலைக்கீடா ஈசர்கழல் 

பா - ம் -1 வொருபால் . சீராருங் . படியவடி . • பெருங்காதல் . 


308 


திருத்தொண்டர் புராணம் 


முறைபுரிந்த முன்னுணர்வு மூள அழத் தொடங்கினார் 
நிறைபுனல்வா விக்கரையில் நின்றருளும் பிள்ளையார் . 
கண்மலர்கள் நீர்ததும்பக் கைம்மலர்க ளாற்பிசைந்து 
வண்ணமலர்ச் செங்கனிவாய் மணி அதரம் புடைதுடிப்ப 
எண்ணில் மறை ஒலி பெருக எவ்வுயிருங் குதுகலிப்பப் 
புண்ணியக்கன் றனையவர்தாம் பொருமி அழு தருளினார் . 62 
மெய்ம் மேற்கண் துளிபனிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் 
தம்மேலைச் சார்புணர்ந்தோ ? சாரும்பிள் ளைமைதானோ ? 
செம்மேனி வெண் ணீற்றார் திருத்தோணிச் சிகரம்பார்த் ( து ) 
" அம்மே ! அப்பா! ” என்றென் றழைத்தருளி அழுதருள . 

63 : 
அந்நிலையில் திருத்தோணி வீற்றிருந்தார் அருள்நோக்கால் 
முன்னிலைமைத் திருத்தொண்டு முன்னியவர்க் கருள்புரிவான் 
பொன்மலைவல் லியுந்தாமும் பொருவிடைமேல் எழுந்தருளிச் 
சென்னி இளம் பிறை திகழச் செழும்பொய்கை மருங்கணைந்தார் .. 
திருமறை நூல் வேதியர்க்கும் தேவியர்க்கும் தாங்கொடுத்த 
பெருகுவரம் நினைந்தோ தான் தம்பெருமைக் கழல் பேணும் . 
ஒருநெறியில் 2 வருஞானங் கொடுப்பதனுக் குடனிருந்த 
அருமறையா ளுடையவளை அளித்தருள அருள் செய்வார் . 65 . 
அழுகின்ற பிள்ளையார் தமைநோக்கி அருட்கருணை 
எழுகின்ற திருவுள்ளத் திறையவர்தாம் எவ்வுலகும் 
தொழுகின்ற மலைக்கொடியைப் பார் த்தருளித் " துணைமுலைகள் 
பொழிகின்ற பால் அடிசில் பொன்வள்ளத் தூட் டென்ன . 66 . 
ஆரணமும் உலகேழும் ஈன் றருளி அனைத்தினுக்கும் 
காரணமாய் 4 

வளம் பெருகு கருணைதிரு வடிவான 
சீரணங்கு சிவபெருமான் அருளுதலும் சென் றணைந்து 
வாரிணங்கு திருமுலைப்பால் " வள்ளத்துக் கறந்தருளி. 

67 
எண்ணரிய சிவஞானத் தின்ன ழதங் குழைத்தருளி 
“ உண்ணடி சில் ” என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் 

எவ்வுலகும் . ஒருமைநெறி . அழைதருளி. 
காரணமாம் . 

திருமுலைபொன் . 


3 


பா - ம் 


திருஞானசம்பந்தர் - சிவஞானமுணர்தல் 


309 


5 


கண்மலர்நீர் துடைத்தருளிக் கையிற்பொற் கிண்ணம் அளித் ( து ) 
அண்ணலை அங் கழுகைதீர்த் தங்கணனார் அருள்புரிந்தார் . 68 
யாவருக்குத் தந்தைதாய் எனும் இவர் இப்படி அளித்தார் 
ஆவதனால் ஆளுடைய பிள்ளையா ராய் அகில 
தேவருக்கும் முனிவருக்குந் தெரிவரிய பொருளாகும் 
தாவில் தனிச் சிவஞான சம்பந்த ராயினார் . 

69 
சிவனடியே சிந்திக்குந் திருப்பெருகு சிவஞானம் 
பவமதனை அறமாற்றும் பாங்கினில்ஓங் கியஞானம் 
உவமையிலாக் கலைஞானம் உணர்வரிய மெய்ஞ்ஞானம் 
தவமுதல்வர் சம்பந்தர் தாம்உணர்ந்தார் அந்நிலையில் . 70 
" எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும்உணர்வும் 
" அப்பொருள் தான் ஆளுடையார் : அடியார்கள் எனுமறிவும் 
இப்படியால் இதுவன்றித் தம் இசைவு கொண்டியலும் 
துப்புரவில் லார் துணிவு துகளாகச் சூழ்ந்தெழுந்தார் . 

71 
சீர்மறையோர் சிவபாத விருதயருஞ் சிறுபொழுதில் 
நீர்மருவித் தாஞ்செய்யும் நியமங்கள் முடித்தேறிப் 
பேருணர்விற் பொலிகின்ற பிள்ளையார் தமைநோக்கி 
“ யாரளித்த பாலடிசில் உண்டது நீ ? " என வெகுளா. 72 
" எச்சில்மயங் கிடஉனக்கீ திட்டாரைக் காட் " டென்று 
கைச்சிறிய தொருமாறு கொண்டோச்சக் காலெடுத்தே 
அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்தக் கண் துளி பெய் ( து ) 
உச்சியினில் * எடுத்தருளும் ஒருதிருக்கை விரற்சுட்டி . 

73 
விண்ணிறைந்த பெருகொளியால் விளங்குமழ விடைமேலே 
பண்ணிறைந்த அருமறைகள் பணிந்தேத்தப் பாவையுடன் 
எண்ணிறைந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி [ யால் . 
உண்ணிறைந்து பொழிந்தெழுந்த உயர்ஞானத் திருமொழி 
எல்லையிலா மறைமுதல்மெய் யுடன் எடுத்த எழுதுமறை 
மல்லல்நெடுந் தமிழால் இம் மாநிலத்தோர்க் குரைசிறப்பப் 
ம் - அவர் . அப்பொருளும் . 

ஆளுடையான் . 
யின்மேல் , 


2 


310 


திருத்தொண்டர் புராணம் 


பல்லுயிருங் களிகூரத் தம்பாடல் பரமர்பாற் 
செல்லுமுறை பெறுவதற்குத் திருசெவியைச் சிறப்பித்து . 75 
செம்மைபெற எடுத்த திருத் “ தோடுடைய செவியன் ” எனும் 
மெய்ம்மைமொழித் திருப்பதிகம் பிரமபுரம் மேவினார் 
தம்மை அடை யாளங்க ளுடன் சாற்றித் தாதையார்க் ( கு ) 
“ எம்மையிது செய்தபிரான் இவனன்றே ” என இசைத்தார் . 76 
மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையிற் 
கண்ணுதலான் பெருங்கருணை கைக்கொள்ளும் எனக்காட்ட 
எண்ண மிலா வல்லரக்கன் எடுத்து முறிந் திசைபாட 
அண்ணலவற் கருள்புரித்த ஆக்கப்பா டருள்செய்தார் . 77 
தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் எனத்தொழார் 
வழுவான மனத்தாலே மாலாய மாலயனும் 
இழிவாகுங் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை 
விழுவார்கள் அஞ்செழுத்துந் துதித்துய்ந்த படிவிரித்தார் . 78 
வேதகா ரணராய வெண்பிறைசேர் செய்யசடை 
காதன்நெறி அறிந்துய்யார் தம்மிலே நலங்கொள்ளும் 
போ தம் இலாச் சமண்கையர் புத்தர்வழி பழியாக்கும் 
ஏதமே யெனமொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் 79 . 
திருப்பதிகம் நிறைவித்துத் திருக்கடைக்காப் புச்சாத்தி 
இருக்குமொழிப் பிள்ளையார் எதிர் தொழுது நின்றருள 
அருட்கருணைத் திருவாள னார் அருள்கண் டமரரெலாம் 
பெருக்கவிசும் பினில் ஆர்த்துப் பிரசமலர் மழை பொழிந்தார் . 80 
வந்தெழுமங் கலமான வானக துந் துபிமுழக்கும் 
கந்தருவர் கின்னரர்கள் கான ஒலிக் கடல் முழக்கும் 
இந்திரனே முதல்தேவர் எடுத்தேத்தும் இசைமுழக்கும் 
அந்தமில்பல் " கணநாதர் “ அர ”எனும்ஓ சையின் அடங்க . 81 
மறைகள் கிளர்ந்தொலி வளர முழங்கிட வானோர் தந் 
நிறைமுடி உந்திய நிரைமணி - சிந்திட நீள்வானத் 

பா - ம்- செல்லுமுரை; செல்லுநெறி . " வான . - அந்தமில் சீர் . 
4 நிறைமணி . 


திருஞானசம்பந்தர்- காழி மச்களின் மகிழ்ச்சி 311 


துறையென வந்துல கடைய நிறைந்திட ஓவாமெய்ப் 
பொறைபெரு குந்தவ முனிவ ரெனுங்கடல் புடைசூழ . 
அணைவுற வந்தெழும் அறிவு தொடங்கின அடியார்பால் 
இணையில் பவங்கிளர் கடல்கள் இகந்திட இருதாளின் 
புணையருள் அங்கணர் பொருவிடை தங்கிய புணர்பாகத் 
துணையொ டணைந்தனர் சுருதி தொடர்ந்த பெருந்தோணி . 
அண்ணல் அணைந்தமை கண்டு தொடர்ந்தெழும் அன்பாலே 
மண்மிசை நின்ற மறைச்சிறு போதகம் அன்னாருங் 
கண்வழி சென்ற கருத்து விடாது கலந்தேகப் 
புண்ணியர் நண்ணிய பூமலி கோயிலின் உட்புக்கார் . 
ஈறில்பெருந்தவம் முன் செய்து தாதை எனப்பெற்றார் 
மாறுவி ழுந்த மலர்க்கை குவித்து மகிழ்ந்தாடி 
வேறுவி ளைந்த வெருட்சி வியப்பு விருப்போடும் 
கூறும் அருந்தமி ழின்பொரு ளான குறிப்போர்வார் . 
தாணுவி னைத்தனி கண்டு தொடர்ந்தவர் தம்மைப்போல் 
காணுதல் பெற்றில ரேனும் நிகழ்ந் தன கண்டுள்ளார் 
தோணிபு ரத்திறை தன்னரு ளாதல் துணிந்தார்வம் ! 
பேணும னத்தொடு முன்புகு காதலர் பின் சென்றார் . 
அப்பொழு தங்கண் அணைந்தது கண்டவர் அல்லாதார் 
முப்புரி நூன்மறை யோர்கள் உரோம முகிழ்ப்பெய்தி 
“ இப்படி ஒப்பதொர் அற்புதம் எங்குள ( து ) ? என்றென்றே 
துப்புறழ் வேணியர் கோயிலின் வாயில் புறஞ்சூழ . 
பொங்கொளி மால்விடைமீது புகுந்தணி " பொற்றோணி 
தங்கி இருந்தபெருந்திரு வாழ்வு தலைப்பட்டே 
“ இங்கெனை யாளுடை யான் உமை யோடும் இருந்தான் என் ( று ) 
அங்கெதிர் நின்று புகன்றனர் - ஞானத் தமுதுண்டார் . 
இன்னிசை ஏழும் இசைந்த செழுந்தமிழ் ஈசற்கே 4 
சொன் முறை பாடு தொழும்பருள் பெற்ற தொடக்கோடும் 
பா - ம் -1 அறிந்தார்வம் . வாய்தல் . புகுந்தொளிர் . 

. 4 புகுக் 
தனர் . - ஈசற்கள் . 


312 


திருத்தொண்டர் புராணம் 


89 


பன்மறை வேதியர் காண விருப்பொடு பால் நாறும் 
பொன்மணி வாயினர் கோயிலின் நின்று புறப்பட்டார் . 
பேணிய அற்புத நீடருள் பெற்றபி ரான் முன்னே 
நீணிலை யில் திகழ் கோபுர வாயிலின் நேரெய்தி 
வாணில வில் திகழ் வேணியர் தொண்டர்கள் வாழ்வெய்தும் 
தாணி புரத்தவர் தாம் எதிர் கொண்டு துதிக்கின்றார் . 90 
காழியர் தவமே ! கவுணியர் தனமே ! கலைஞானத் ( து ) 
ஆழிய கடலே ! அதனிடை அமுதே ! அடியார்முன் 
வாழிய வந்திம் மண்மிசை வானோர் தனிநாதன் 
ஏழிசை மொழியாள் தன் திரு வருள்பெற் றனை என்பார் . 91 

மறைவளர் திருவே ! வைதிக நிலையே ! வளர்ஞானப் 
பொறையணி முகிலே ! புகலியர் புகலே ! பொருபொன்னித் 
துறைபெறு மணியே ! சுருதியின் ஒளியே ! வெளியேவந் 
திறையவன் உமையாளுடனருள் தரஎய் தினை என்பார் . 92 

புண்ணிய முதலே ! புனைமணி அரைஞா ணொடு போதும் 
கண்ணிறை கதிரே ! கலைவளர் மதியே ! கவின்மேவும் 
பண்ணியல் கதியே ! பருவம தொருமூ வருடத்தே 
எண்ணிய பொருளாய் நின்றவர் அருள் பெற் றனை என்பார் . 

என்றினைய பலகூறி இருக்குமொழி அந்தணரும் ஏனை 
யோரும் , நின்றுதுதி செய்தவர் தாள் நீள்முடிக்கண் மேலேந்தி 
நிரந்த போது , சென்றணைந்த தாதையார் சிவபாத விருதயர் தாந் 
தெய்வ ஞானக் , கன்றினை முன் புக்கெடுத்துப் பியலின்மேற் 
கொண்டுகளி கூர்ந்து செல்ல . 

94 
மாமறையோர் குழாத்தினுடன் மல்கு திருத் தொண்டர் 
குழாம் மருங்கு சூழ்ந்து , தாமறுவை உத்தரியந் தனிவிசும்பில் 
எறிந் ( து ) ஆர்க்குந் தன்மை யாலே , பூமறுகு சிவானந்தப் பெருக் 
காறு போத அதன் மீது பொங்கும் , காமர் நுரைக் குமிழி எழுந் 
திழிவனபோல் விளங்குபெருங் காட்சித் தாக . 

95 
பா . . 

ம் - தமதிரு . - மேலேந்த . தாகும் . 


திருஞான சம்பந்தர் - திருக்கோலக்கா செல்லல் - 313 


4 


நீடுதிருக் கழுமலத்து நிலத்தேவர் மாளிகை மேல் நெருங்கி 
அங்கண் , மாடுநிறை மடவார்கள் மங்கலமா மொழிகளால் 
வாழ்த்தி வாசத் , தோடு மலி நறுமலருஞ் சுண்ண மும்வெண் 
பொரியினொடுந் தூவி நிற்பார் , கோடுபயில் குலவரைமேல் மின் 
குலங்கள் புடைபெயருங் கொள்கைத் தாக . 

96 
மங்கல தூ ரியந்துவைப்பார் ; மறைச்சாமம் பாடுவார் ; 
மருங்கு வேதிப் , பொங்குமணி விளக்கெடுத்துப் பூரணகும் 
பமும் நிரைப்பார் ; போற்றி செய்வார் : , அங்கவர்கள் மனத் 
தெழுந்த அதிசயமும் பெருவிருப்பும் அன்பும் பொங்கத் , தங்கு 
திரு மலி வீதிச் சண்பைநகர் வலஞ்செய்து சாருங் காலை . 97 

தந்திருமா ளிகையின்கண் எழுந்தருளிப் புகும் பொழுது 
சங்க நாதம் , அந்தர துந் துபிமுதலா ? அளவில் பெரு கொலி 
தழைப்ப அணைந்து புக்கார் , சுந்தரப்பொற் றோணிமிசை இருந்த 
பிரா னுடன் அமர்ந்த துணைவியாகும் , பைந்தொடியாள் திரு 
முலையின் பாலறா மதுரமொழிப் பவள வாயார் . 

98 
தூமணிமா 

ளிகையின் கண் அமர்ந்தருளி அன்றிரவு 
தொல்லை நாத , மாமறைகள் திரண்ட பெருந் திருத் தோணி 
மன்னி வீற்றிருந்தார் செய்ய , காமரு சே வடிக்கமலங் கருத்திலுற 
இடையறாக் காதல் கொண்டு , நாம் நெடுங் கதிருதிப்ப நண்ணினார் 
திருத்தோணி நம்பர் கோயில் 

99 
காதலுடன் அணைந்து திருக் கழுமலத்துக் கலந்து வீற் 
றிருந்த தங்கள் , தாதையா ரையும்வெளியே தாங்கரிய மெய்ஞ் 
ஞானந் தம்பால் வந்து , போத முலை சுரந்தளித்த புண்ணியத்தா 
யாரையும்முன் வணங்கிப் போற்றி , மேதகைய அருள்பெற்றுத் 
திருக்கோலக்கா இறைஞ்ச விருப்பிற் சென்றார் . 

100 


பெருக்கோலிட் டலைபிறங்குங் காவிரி நீர் பிரசமலர் தரளஞ் 
சிந்த , வரிக்கோல வண்டாட மாதரார் குடைந்தாடு மணிநீர் 
வாவித் , திருக்கோலக் காஎய்தித் தேவர்பிரான் கோயில்வலஞ் 


பர - ம்-- நிறைப்பார் . - துந்துபிநாதம் . 


8 


அவணந்த . 


314 


திருத்தொண்டர் புராணம் 


செய்து முன்னின் ( று ) , இருக்கோலிட் டறிவரிய திருப்பாதம் 
ஏத்துவதற் கெடுத்துக் கொள்வார் . 

101 
மெய்ந்நிறைந்த 

செம்பொருளாம் வேதத்தின் விழுட் 
பொருளை வேணி மீது , பைந்நிறைந்த அரவுடனே பசுங்குழவித் 
திங்கள் பரித் தருளு வானை , மைந்நிறைந்த மிடற்றானை " மடை 
யில்வா ளைகள்பாய என்னும் வாக்கால் , கைந்நிறைந்த ஒத்த 
றுத்துக் கலைப்பதிகங் கவுணியர் கோன் பாடுங் காலை . 102 

கையதனால் ஒத்தறுத்துப் பாடுதலுங் கண்டருளிக் கருணை 
கூர்ந்த , செய்யசடை வானவர்தம் அஞ்செழுத்தும் எழுதிய நற் 
செம்பொற்றாளம் , ஐயரவர் திருவருளால் * எடுத்தபா டலுக் 
கிசைந்த அளவால் ஒத்த , வையமெலாம் உய்யவரு மறைச்சிறுவர் 
கைத்தலத்து வந்த தன்றே . 

103 
காழிவரும் பெருந்தகையார் கையில்வருந் திருத்தாளக் 
கருவி கண்டு , வாழிய தந் திருமுடிமேற் கொண்டருளி மனங் 
களிப்ப மதுர வாயில் , ஏழிசையுந் தழைத்தோங்க இன்னிசை 
வண் டமிழ்ப்பதிகம் எய்தப் பாடித் , தாழுமணிக் குழையார்முன் 
தக்கதிருக் கடைக்காப்புச் சாத்தி நின்றார் . 

104 
உம்பருல கதிசயிப்ப ஓங்கியநா தத்தளவின் உண்மை நோக் 
கித் , தும்புருநா ரதர் முதலாஞ் சுருதி இசைத் துறையுள்ளோர் 
துதித்து மண்மேல் , வம்பலர் மா மழைபொழிந்தார் ; மறைவாழ 
வந்தருளும் மதலை யாருந் , தம்பெருமான் அருள்போற்றி மீண் 
டருளிச் சண்பைநகர் சாரச் செல்வார் . 

105 . 


செங்கமல மலர்க்கரத்துத் திருத்தாளத் துடன் நடந்து 
செல்லும்போது , தங்கள்குலத் தாதையார் தரியாது தோளின் 
மேல் தரித்துக்கொள்ள , அங்கவர்தந் தோளின்மிசை எழுத் 
தருளி அணைந் தார்சூழ்ந் தமரர் ஏத்தும் , திங்கள் அணி மணி 
மாடத் திருத்தோணி புரத்தோணிச் சிகரக் கோயில் . 106 

பா - ம்- ஒற்றறுத்துக் எழுதிய செம்பொற்குளங்கள் . * ஐயர் 
திருவருளாலே . வந்த வன்றே . வாழியர் . 


2 


5 


திருஞானசம்பந்தர்-- நனிபள்ளியார் அழைப்பு 315 


திருப்பெருகு பெருங்கோயில் சூழவலங் கொண்டருளித் 
திருமுன் நின்றே , அருட்பெருகு திருப்பதிகம் எட்டொரு கட் 
டளையாக்கி அவற்றுள் ஒன்று , விருப்புறுபொற் றிருத்தோணி 
வீற்றிருந்தார் தமைப்பாட மேவு காதல் , பொருத்தம் உற அருள் 
பெற்றுப் போற்றி எடுத் தருளினார் பூவார் கொன்றை. 107 

எடுத்ததிருப் பதிகத்தின் இசை திருத்தா ளத்தினால் இசைய 
ஒத்தி , அடுத்தநடை பெறப்பாடி ஆர்வமுற வணங்கிப்போந் 
தலை நீர்ப் பொன்னி , மடுத்தவயற் பூந்தரா யவர்வாழ மழவிளங் 
கோ லத்துக் காட்சி , கொடுத் தருளி வைகினார் குறைவிலா நிறை 
ஞானக் கொண்ட லார்தாம் . 

108 
அந்நிலையில் 

ஆளுடைய பிள்ளையார் தமைமுன்னம் 
அளித்த 

தாயார் , முன்னுதிக்க ( முயன்றதவத் திருநன்னி 
பள்ளிமுதல் மறையோர் எல்லாம் , மன்னுபெரு மகிழ்ச்சியுடன் 
மங்கல தூ ரியந்து வைப்ப மறைகள் ஓதிக் , கன்னிமதிற் சண்பை 
நகர் வந்தணைந்து கவுணியர்கோன் கழலில் தாழ்ந்தார் . 109 

மங்கலமா மெய்ஞ்ஞானம் மண்களிப்பப் பெற்றபெரு 
வார்த்தை யாலே , எங்கணும் நீள் பதிமருங்கில் இருபிறப்பா 
ளரும் அல்லா ஏனை யோரும் , பொங்குதிருத் தொண்டர்களும் 
அதிசயித்துக் குழாங்கொண்டு புகலி யார்தஞ், சிங்க இள வேற் 
றின்பால் வந்தணைந்து கழல் பணியுஞ் சிறப்பின் மிக்கார் . 110 

வந்த திருத் தொண்டர்க்கும் மல்குசெழு மறையவர்க்கும் 
மற்று ளோர்க்குஞ், சிந்தைமகிழ் வுறமலர்ந்து திருவமுது முத 
லான சிறப்பின் செய்கை , தந்தம்அள வினில் விரும்புந் தகை 
மையினால் கடனாற்றுஞ் சண்பை மூதூர் , எந்தைபிரான் சிவலோ 
கம் எனவிளங்கி எவ்வுலகும் ஏத்து நாளில் , 

111 
செழுந்தரளப் பொன்னி சூழ் திருநன்னி பள்ளியுள்ளோர் 
தொழுது " திங்கட் , கொழுந் தணியுஞ் சடையாரை எங்கள்பதி 
யினிற் கும்பிட் டருள அங்கே , எழுந்தருள வேண்டும் என 
இசைந்தருளித் தோணிவீற் றிருந்தார் பாதந் , தொழுந்தகைமை 

பா - ம்- 1 தொண்டர்கட்கும் . 


316 


திருத்தொண்டர் புராணம் 


-யாலிறைஞ்சி அருள்பெற்றுப் பிறப்பதியும் தொழமுன் செல் 
--வார் 1 

112 
தாதவிழ்செந் தாமரையின் அகவிதழ்போல் சீறடிகள் 
தரையின்மீது , போதுவதும் பிறர் ஒருவர் பொறுப்பதுவும் 
பொறா அன்பு புரிந்த சிந்தை , மாதவஞ்செய் தாதையார் வந் 
தெடுத்துத் தோளின் மேல் ? வைத்துக் கொள்ள . நாதர்கழல் 
தம்முடிமேல் கொண்டகருத் துடன்போந்தார் ஞானம் உண் 
* டார் . 

113 


தேனலருங் கொன்றையினார் திருநன்னி பள்ளியினைச் சாரச் 
செல்வார் , " வானணையும் மலர்ச்சோலை தோன்றுவதெப் பதி ? 
என்ன மகிழ்ச்சி எய்திப் , “ பானல்வயல் திருநன்னி பள்ளி 
எனத் தாதையார் பணிப்பக் கேட்டு , ஞானபோ னகர்தொழுது 
நற்றமிழ்ச்சொல் தொடை மாலை நவில லுற்றார் . 

114 
" காரைகள் கூகை முல்லை என நிகழ் கலைசேர் வாய்மைச் 
சீரியற் பதிகம் பாடித் திருக்கடைக் காப்புத் தன்னில் 
நாரியோர் பாகர் வைகும் " நனிபள்ளி உள்கு வார்தம் 
பேரிடர் கெடுதற் காணை நம தெனும் பெருமை வைத்தார் 115 
ஆதியார் கோயில் வாயில் அணைந்துபுக் கன்பு கூர 
நீதியால் பணிந்து போற்றி நீடிய அருள்முன் பெற்றுப் 
போதுவார் தம்மைச் சூழ்ந்து பூசுரர் குழாங்கள் போற்றும் 
காதல்கண் டங்க மர்ந்தார் கவுணியர் தலைவ னார்தாம் . 116 
அம்பிகை அளித்த ஞானம் அகிலமும் உய்ய உண்ட 
நம் பெருந் தகையார் தம்மை எதிர்கொண்டு நண்ண வேண்டி 
உம்பரும் வணங்கும் மெய்ம்மை உயர்தவத் தொண்ட ரோடு 
தம்பெரு விருப்பால் வந்தார் தலைசை அந் தணர்க ளெல்லாம் . 
காவணம் எங்கும் இட்டுக் கமுகொடு கதலி நாட்டிப் 
பூவணை தாமந் தூக்கிப் பூரண கும்பம் ஏந்தி 

பா - ம்- சென்றார் . " தோளின்மிசை . மன்னும் . கூரும் . 
5 தொண்டரோடும் பூவணத் . 


3 . 


6 


திருஞானசம்பந்தர் - தல யாத்திரை 


317 


2 


ஆவண வீதி எல்லாம் அலங்கரித் தண்ண லாரை 
மாவணை மலர்மென் சோலை வளம்பதி கொண்டு புக்கார் . 118 
திருமறை யோர்கள் சூழ்ந்து சிந்தையின் மகிழ்ச்சி பொங்கப் 
பெருமறை ஓசை மல்கப் பெருந்திருக் கோயில் எய்தி 
அருமறைப் பொருளா னாரைப் பணிந்தணி நற்சங்கத்தின் 
தருமுறை நெறியக் கோயில் சார்ந்தமை அருளிச் செய்தார். 119 
கறையணி கண்டர் கோயில் காதலால் பணிந்து பாடி 
மறையவர் போற்ற வந்து திருவலம் புரத்து மன்னும் ( போந்து 
இறைவரைத் தொழுது பாடுங் கொடியுடை ” ஏத்திப் 
நிறைபுனல் திருச்சாய்க் காடு தொழுதற்கு நினைந்து செல்வார் . 

பன்னகப் பூணி னாரைப் பல்லவ னீச்ச ரத்துச் , சென்னி 
யால் வணங்கி ஏத்தித் திருந்திசைப் பதிகம் பாடிப் , பொன்னி 
சூழ் புகாரில் நீடு புனிதர்தந் திருச்சாய்க் காட்டு , மன்னுசீர்த் 
தொண்டர் எல்லாம் மகிழ்ந்தெதிர் கொள்ளப் புக்கார் . 121 

வானள வுயர்ந்த வாயி லுள் வலங் கொண்டு புக்குத், 
தேனலர் கொன்றை யார்தந் திருமுன்பு சென்று தாழ்ந்து . 
மானிடந் தரித்தார் தம்மைப் போற்றுவார் " மண்புகார் 

ஊனெலாம் உருக ஏத்தி உச்சிமேற் குவித்தார் 
செங்கை . 

122 
சீரினில் திகழ்ந்த பாட்டில் திருக்கடைக் காப்புப் போற்றிப் , 
பாரினில் பொலிந்த தொண்டர் போற்றிடப் பயில்வார் பின் 
னும் , ஏரிசைப் பதிகம் பாடி ஏத்திப்போந் திறைவர் வெண்கா , 
டாருமெய்க்காத லோடும் பணிவதற் கணைந்தா ரன்றே . 123 ; 

பொன்னிதழ்க் கொன்றை வன்னி புனல் இள மதியம் நீடு , 
சென்னியர் திருவெண் காட்டுத் திருத்தொண்டர் எதிரே சென் 
றங் , கின்ன தன் மையர்களானார் என வொணா மகிழ்ச்சி பொங்க , 
மன்னுசீர்ச் சண்பை யாளும் மன்னரைக் கொண்டு புக்கார் . 124 . 
முத்தமிழ் விரகர் தாமும் முதல்வர்கோ புரத்து முன்னர்ச் 
சித்த நீ டுவகை யோடுஞ் சென்று தாழ்ந் தெழுந்து புக்குப் 

பா- ம்- மாவண . பாடி இனிதமர்ந் தேத்திப் . * வந்திங் .. 


என் ( று ) , 


318 


திருத்தொண்டர் புராணம் 


1 


பத்தராம் அடியார் சூழப் பரமர்கோ யிலைச்சூழ் வந்து 
நித்தனார் தம்முன் பெய்தி நிலமுறத் தொழுது வீழ்ந்தார் . 125 
மெய்ப்பொரு ளாயி னாரை வெண்காடு மேவி னாரைச் 
செப்பரும் பதிக மாலை கண்காட்டு நுதல் முன் சேர்த்தி 
முப்புரஞ் செற்றார் பாதஞ் சேரு.முக் குளமும் பாடி 
ஒப்பரு ஞானம் உண்டார் உளமகிழ்ந் தேத்தி வாழ்ந்தார் . 126 
அருமையாற் புறம்பு போந்து வணங்கி அங் கமரும் நாளில் 
திருமுல்லை வாயில் எய்திச் செந்தமிழ் மாலை சாத்தி 
மருவிய பதிகள் மற்றும் வணங்குவார் மறையோர் ஏத்தத் 
தருமலி புகலி வந்து ஞானசம் பந்தர் சார்ந்தார் . 

127 
தோணிவீற்றிருந்தார் தம்மைத் தொழுது முன் நின்று தூய 
ஆணியாம் பதிகம் பாடி அருட்பெரு வாழ்வு கூரச் 
சேணுயர் மாடம் ஓங்குந் திருப்பதி யதனிற் செய்ய 
வேணியார் தம்மை நாளும் போற்றிய விருப்பின் மிக்கார் . 128 
வைகும்அந் நாளிற் கீழ்பால் மயேந்திரப் பள்ளி வாசம் 
செய்பொழிற் குருகா வூருந் திருமுல்லை வாயில் உள்ளிட் ( டு ) 
எய்திய பதிகள் எல்லாம் இன்புற இறைஞ்சி ஏத்தித் 
தையலாள் பாகர் தம்மைப் பாடினார் தமிழ்ச்சொல் மாலை . 129 
அவ் வகை மருங்கு சூழ்ந்த பதிகளில் அரனார் பொற்றாள் 
மெய்வகை ஞானம் உண்ட வேதியர் விரவிப் போற்றி 
உய்வகை மண்ணு ளோருக் குதவிய பதிகம் பாடி 
எவ்வகை யோரும் ஏத்த இறைவரை ஏத்து நாளில் . 130 
திருநீல கண்டத்துப் பெரும்பாணர் தெள்ளமுதின் 
வருநீர்மை இசைப்பாட்டு மதங்கசூளாமணியார் 
ஒருநீர்மை யுடன் உடைய * பிள்ளையார் கழல்வணங்கத் 
தருநீர்மை யாழ்கொண்டு சண்பையிலே வந்தணைந்தார் . 181 
பெரும்பாணர் வரவறிந்து பிள்ளையார் எதிர்கொள்ளச் 
சுரும்பார் செங் கமலமலர்த் துணைப்பாதந் தொழுதெழுந்து 

பா- ம்- சேர்த்தி , திருமலி . உறைய . 


ருஞானசம்பந்தர் - யாழிசைகேட்டு மகிழ்தல் 319 


விரும்பார்வத் தொடும் ஏத்தி மெய்ம் மொழிக ளால் துதித்து 
வரும்பான்மை தருவாழ்வு வந்தெய்த மகிழ்சிறந்தார் . 132 
அளவிலா மகிழ்ச்சியினார் தமைநோக்கி “ ஐயர் ! நீர் 
உளமகிழ இங்கணைந்த உறுதியுடை யோம் என்றே 
இளநிலா நகைமுகிழ்ப்ப இசைத்தவரை யுடன் கொண்டு 
களநிலவு நஞ்சணிந்தார் பாலணையுங் கவுணியனார் . 

133 
கோயிலினிற் புறமுன்றிற் கொடுபுக்குக் கும்பிடுவித் ( து ) 
“ ஏயும் இசை யாழ்உங்கள் இறைவருக்கிங் கியற்றும் ” என 
ஆயபுகழ்ப் பிள்ளையார் அருள்பெற்ற அதற்கிறைஞ்சி 
மேயதொடைத் தந்திரியாழ் வீக்கி இசை விரிக்கின்றார் . 134 
தானநிலைக் கோல்வடித்துப் படிமுறைமைத் தகுதியினால் 
ஆன இசை ஆராய்வுற் றங்கணர்தம் பாணியினை 
மான முறைப் பாடினியா ருடன் பாடி வாசிக்க 
ஞானபோ னகர்மகிழ்ந்தார் ; நான் மறையோர் அதிசயித்தார் . 135 
யாழில் எழும் ஓசையுடன் இருவர் மிடற் றிசைான்றி 
வாழிதிருத் தோணியுளார் மருங்கணையும் மாட்சியினைத் 
தாழும்இரு சிறைப்பறவை படிந்த தனி விசும்பிடைநின் ( று ) 
ஏழிசைநூற் கந்தருவர் விஞ்சையரும் எடுத்திசைத்தார் . 138 
எண்ணருஞ்சீர்த் திருத்தோணி எம்பெருமான் கழல்பரவிப் 
பண்ணமையாழ் இசைகூடப் பெரும்பாணர் பாடியபின் 
கண்ணுதலார் அருளினாற் காழியர்கோன் கொடுபோந்து 
நண்ணியுறை யிடஞ் சமைத்து நல்விருந்து சிறந்தளிப்ப . 137 
பிள்ளையார் அருள்பெற்ற பெரும்பாணர் பிறையணிந்த 
வெள்ள நீர்ச் சடையாரை அவர்மொழிந்த மெய்ப்பதிகம் 
உள்ளபடி கேட்டலுமே உருகுபெரு மகிழ்ச்சியராய்த் [ தார் . 
தெள்ளமிர்தம் அருந்தினர்போல் சிந்தைகளிப் புறத் தொழு 
காழியார் தவப்பயனாங் கவுணியர் தந் தோன்றலார் 
ஆழிவிடம் உண்டவர்தம் அடிபோற்றும் பதிக இசை 

பா - ம்- யுறைவிடஞ். - திருப்பதிகம் . " களியுறத் .. 


3.0 


திருத்தொண்டர் புராணம் 


யாழின் முறை மையின் இட்டே எவ்வுயிரும் மகிழ்வித்தார் 
ஏழிசையும் பணிகொண்ட நீலகண்ட யாழ்ப்பாணர் . 139 . 
சிறிய மறைக் களிறளித்த திருப்பதிக இசை யாழின் 
நெறியிலிடும் பெரும்பாணர் பின்னும் “ நீர் அருள் செய்யும் 
அறிவரிய திருப்பதிக இசையாழில் இட்டடியேன் 
பிறிவின்றிச் சேவிக்கப் பெறவேண்டும் ” எனத்தொழுதார் . 140 
மற்றதற்குப் பிள்ளையார் மனமகிழ்வுற் றிசைந்தருளப் 
பெற்றவர் தாம் தம்பிரான் அருளி துவே எனப்பேணிச் 
சொற்றமிழ்மா லையின் இசைகள் சுருதியாழ் முறைதொடுத்தே 
அற்றைநாட் போல் என்றும் அகலா நண் புடன் அமர்ந்தார் . 141 
சிரபுரத்தில் அமர்ந்தருளுந் திருஞான சம்பந்தர் 
பரவுதிருத் தில்லை நடம் பயில்வாரைப் பணிந்தேத்த 
விரவிஎழும் பெருங்காதல் வெள்ளத்தை உள்ளத்தில் 
தர இசையும் குறிப்பறியத் தவமுனிவர்க் கருள்செய்தார் . 142 
பிள்ளையார் அருள் செய்யப் பெருந்தவத்தால் பெற்றெடுத்த 
வள்ளலார் தாமும்உடன் செல்வதற்கு மனங்களிப்ப 
வெள்ளிமால் வரைஎன்னத் திருத்தோணி வீற்றிருந்த 
புள்ளிமான் உரியாரைத் தொழுதருளாற் புறப்பட்டார் . 143 . 
தாவில்யாழ்ப் பாணரொடுந் தாதையார் தம்மோடும் 
மேவிய சீர் அடியார்கள் புடைவரவெங் குருவேந்தர் 
பூவின் மேல் அயன் போற்றும் புகலியினைக் கடந்துபோய்த் 
தேவர்கள் தம் பெருந்தேவர் திருத்தில்லை வழிச்செல்வார் . 144 : 

நள்ளி ருட்கண் நின் றாடுவார் உறைபதி நடுவுகண் டன 
போற்றி , முள்ளி டைப்புற வெள்ளிதழ்க் கேதகை முகிழ் 
விரி மணஞ்சூழப் , புள்ளு டைத்தடம் பழனமும் படுகரும் 
புடை * கழிந் திடப்போந்து , கொள்ளி டத்திரு நதிக்கரை 
அணைந்தனர் கவுணியர் குல தீபர் . 

145 . 


UT 
முகை , 


ம் - கன்றளித்த . - திருப்பதிகத்திசை . உரை . * முள்ளு . 
மிடை . கொள்ளிடப்பெரு . 


5 


திருஞானசம்பந்தர் - தில்லையடைதல் 


321 


வண்டி ரைத்தெழு செழுமலர்ப் பிறங்கலும் மணியும்ஆ 
ரமும்உந்தித் , தண்ட லைப்பல வளத்தொடும் வருபுனல் தாழ்ந் 
துசே வடி தாழத் தெண்டி ரைக்கடற் பவளமும் பணிலமும் 
செழுமணித் திரள் முத்தும் , கொண்டி ரட்டியுங் தோதமங் 
கெதிர்கொளக் கொள்ளிடங் கடந்தேறி . 

148 
பல்கு தொண்டர் தங் குழாத்தொடும் உடன்வரும் பயின் 
மறை யவர்சூழச் , செல்க திப்பயன் காண்பவர் போற்களி சிந் 
தைகூர் தரக்கண்டு , மல்கு தேவரே முதலனைத் துயிர்களும் 
வணங்க வேண் டினவெல்லாம் , நல்கு தில்லைசூழ் திருஎல்லை 
பணிந்தனர் ஞான ஆரமுதுண்டார் . 

செங்கண் ஏற்றவர் தில்லையே நோக்கி இத் திருந்துல கினிற் 
கெல்லாம் , மங்க லந்தரு மழவிளம் போ தகம் வரும் இரு மருங் 
கெங்கும் , தங்கு புள்ளொலி வாழ்த்துரை எடுத்து முன் தாமரை 
மதுவாசப் , பொங்கு செம்முகை கரங்குவித் தலர்முகங் காட்டின 
புனற்பொய்கை . 

148 ) 
கலவ மென்மயி லினங்களித் தழைத்திடக் கடிமணக் குளிர் 
கால்வந் , துலவி முன்பணிந் தெதிர்கொளக் கிளர்ந்தெழுந் துடன் 
வருஞ் சுரும்பார்ப்ப , இலகு செந்தளிர் ஒளிநிறந் திகழ்தர 
இருகுழை புடையாட , மலர்மு கம்பொலிந் தசையமென் கொம் 
பர்நின் றாடுவ மலர்ச்சோலை . 

149 
இழைத்த டங்கொங்கை இமயமா மலைக்கொடி இன்னமு 
தெனஞானம் , குழைத்த ளித்திட அமுது செய் தருளிய குருளை 
யார் வரக்கண்டு , மழைத்த மந்தமா ருதத்தினால் நறுமலர் 
வண்ண நுண் துகள் தூவித் , தழைத்த பொங்கெழில் முகஞ் 
செய்து வணங்கின தடம்பணை வயற்சாலி . 

150 
ஞாலம் உய்ந்திட ஞானமுண் டவர்எழுந் தருளும் அந் 
நலங்கண்டு , சேல லம்புதண் புனற்றடம் படிந்தணை சீதமா 
ருதம்வீசச், சால வும்பல கண்பெறும் பயன் பெறுந் தன்மையிற் 

பா - ம்- செம்மலர்ப் . ” ரட்டிவர் . கொண்டிரைத்து வந்தெதிர் 
கொளுந் தடஞ்சுழீக். * வணங்கி . 5 மெய்யொளி . 

21 


* சிறந்திட . 


322 


திருத்தொண்டர் புராணம் 


களிகூர்வ , போல சைந்திரு புடைமிடைந் தாடின புறம்பணை 
கறும்பூகம் .! 

151 
பவந்த வீர்ப்பவர் தில்லை சூழ் எல்லையில் மறையவர் பயில் 
வேள்விச், சிவந்த ரும்பய னுடைய ஆ குதிகளின் செழும்புகைப் 
பரப்பாலே , தவந்த ழைப்பவந் தருளிய பிள்ளையார் தாமணை 
வுறமுன்னே , நிவந்த நீல நுண் துகில்விதா னித்தது போன்றது 
நெடுவானம் . 

152 


3 


கரும்பு செந்நெல்பைங் கமுகொடு கலந்துயர் கழனியம் 
பணை நீங்கி , அரும்பு மென்மலர் தளிர்பல மூலமென் றனைத் 
தின் ஆ கரமான , மருங்கில் நந்தன வனம்பணிந் தணைந்தனர் 
மாடமாளிகையோங்கி , நெருங்கு தில்லைசூழ் நெடுமதில் தென் 
திரு வாயில்நே ரணித்தாக . 

153 
பொங்கு கொங்கையிற் கறந்தமெய்ஞ் ஞானமாம் போன 
கம் பொற்குன்ற , மங்கை செங்கையால் ஊட்ட உண் டருளிய 
மதலையார் வந்தார் என் ( று ) , அங்கண் வாழ்பெருந் திருத்தில்லை ! 
அந்தணர் அன்பர்க ளுடன்ஈண்டி , எங்கும் மங்கல அணிமிக 
அலங்கரித் தெதிர்கொள்ள அணைவார்கள் . 

154 
வேத நாதமும் மங்கல முழக்கமும் விசும்பிடை நிறைந் 
தோங்கச் , சீத வாசநீர் நிறைகுடந் தீபங்கள் திசைஎலாம் நிறைந் 
தாரச் , சோதி மாமணி வாயிலின் புறஞ்சென்று சோபன ஆக் 
கமுஞ் சொல்லிக் , கோதி லாதவர் ஞானசம் பந்தரை எதிர் 
கொண்டு கொடுபுக்கார் . 

155 
செல்வம் மல்கிய தில்லைமூ தூரினில் தென்றிசைத் திரு 
வாயில் , எல்லை நீங்கியுள் புகுந்திரு மருங்குநின் றெடுக்கும் ஏத் 
\ தொலிசூழ , மல்லல் ஆவண மறுகிடைக் கழிந்துபோய் மறைய 
வர் நிறைவாழ்க்கைத், தொல்லை மாளிகை நிரைத்திரு வீதியைத் 
தொழுதணைந் தனர் தூயோர் . 

156 
பா - ம்- நெடும்பூகம் . எல்லையிற் பயில்மறையவர் . செய் 
புகைப் , 

பெருந் தில்லைவாழ் . 


4 


திருஞானசம்பந்தர் - தில்லை தரிசனம் 


323 


மலர்ந்த பேரொளி குளிர்தரச் சிவமணங் கமழ்ந்துவான் 
துகள் மாறிச் , சிலம்ப லம்புசே வடியவர் பயில்வுறுஞ் செம்மை 
யால் திருத்தொண்டு , கலந்த அன்பர்தஞ் சிந்தையில் திகழ் 
திரு வீதிகண் களி செய்யப் , பலன் கொள் மைந்தனார் எழுநிலைக் 
கோபுரம் பணிந்தெழுந் தனர் போற்றி 

157 
நீடு நீள்நிலைக் கோபுரத் துள்புக்கு நிலவிய திருமுன்றின் , 
மாடு செம்பொனின் மாளிகை வலங்கொண்டு 

வானுற வளர் 
திங்கள் , சூடு கின்றபே ரம்பலந் தொழுதுபோந் தருமறை 
தொடர்ந்தேத்த , ஆடு கின்றவர் முன்புற அணைந்தனர் அணி 
கிளர் மணிவாயில் . 

158 


$ 


நந்தி எம்பிரான் முதற்கண நாதர்கள் நலங்கொள் பன் முறை 
கூட , அந்த மில்லவர் அணுகி முன் தொழுதிரு அணுக்கனாந் திரு 
வாயில் , சிந்தை ஆர்வமும் பெருகிடச் சென்னியிற் சிறியசெங் + 
கையேற , உய்ந்து வாழ்திரு நயனங்கள் களிகொள்ள உருகுமன் 
பொடுபுக்கார் . 

159 
அண்ண லார்தமக் களித்தமெய்ஞ் ஞானமே யானஅம் 
பல முந்தம் , உண்ணி றைந்தஞா னத்தெழும் ஆனந்த ஒரு 
பெருந் தனிக்கூத்துங், கண்ணின் முன்புறக் கண்டுகும் பிட் 
டெழுங் களிப்பொடுங் கடற்காழிப், புண்ணி யக்கொழுந் தனை 
யவர் போற்றுவார் புனிதரா டியபொற்பு . 

" உணர்வின் நேர்பெற வருஞ்சிவ போகத்தை ஒழிவின்றி 
உருவின்கண் , அணையும் ஐம்பொறி அளவினும் எளிவர அரு 
ளினை ” எனப்போற்றி , இணையில் வண்பெருங் கருணையே ஏத்தி 
மூன் எடுத்தசொற் பதிகத்தில் , புணரும் இன்னிசை பாடினர் ; 
ஆடினர் ; பொழிந்தனர் ; விழிமாரி . 

161 
ஊழி முதல்வர்க் குரிமைத் தொழில் சிறப்பால் 
வாழி திருத் தில்லைவாழ் அந்தணரை முன்வைத்தே 


160 


படம்- லம்புமென்சேவடி . * புலன்கொள் . * வலங்கொள் 
வார் . * சிறுச்செய்ய . - திருக்கூத்துங் . 


324 


திருத்தொண்டர் புராணம் 


ஏழிசையும் ஓங்க எடுத்தார் எமையாளும் 
காழியர் தங் காவலனார் “ கற்றாங் கெரியோம்பி . 162 
பண்ணார் பதிகத் திருக்கடைக்காப் புப்பரவி 
உண் ணாடும் என்பும் உயிருங் கரைந்துருக்கும் 
விண்ணா யகன்கூத்து வெட்ட வெளி யேதிளைத்துக் 
கண்ணா ரமுதுண்டார் காலம் பெற அழுதார் . 

163 
முன்மால் அயன் அறியா மூர்த்தியார் முன்னின்று 
சொன்மாலை யாற்காலம் எல்லாந் துதித்திறைஞ்சிப் 
பன்மா மறைவெள்ளஞ் சூழ்ந்து பரவுகின்ற 
பொன்மாளிகையைவலங் கொண்டு புறம்போந்தார் . 164 
செல்வத் திருமுன்றில் தாழ்ந்தெழுந்து தேவர்குழாம் 
மல்குந் திருவாயில் வந்திறைஞ்சி மாதவங்கள் 
நல்குந் திருவீதி நான் குந் தொழுதங்கண் 
அல்குந் திறம் அஞ்சு வார்சண்பை ஆண்டகையார் . . 165 , 
செய்ய சடையார் திருவேட் களஞ்சென்று 
கைதொழுது சொற்பதிகம் பாடிக் கழுமலக்கோன் 
வைகி அருளுமிடம் அங்காக மன்றாடும் 
ஐயன் திருக்கூத்துக் கும்பிட் டணைவுறு நாள் . 

166 : 


167 


கைம்மான் மறியார் கழிப்பாலை யுள்ளணைந் 
மெய்ம்மாலைச் சொற்பதிகம் பாடி விரைக்கொன்றைச் 
செம்மாலை வேணித் திருவுச்சி மேவியுறை 
அம்மானைக் கும்பிட் டருந்தமிழும் பாடினார் . 
பாடும் பதிக இசை யாழ்ப்பாண ரும்பயிற்றி 
நாடுஞ் சிறப்பெய்த நாளுநடம் போற்றுவார் 
நீடுந் திருத்தில்லை அந்தணர்கள் நீள்மன்றுள் 
ஆடுங் கழற்கணுக்க ராம்பே றதிசயிப்பார் . 
ஆங்கவர் தஞ் சீலத் தளவின் மையுநினைந்தே 
ஓங்கி எழுங்காதல் ஒழியாத உள்ளத்தார் 


168 


பா - ம் -1 வெள்ள . 

. 


2 


ஓவாத . 


திருஞானசம்பந்தர் - கணநாதர் தோற்றம் 


325 


தேங்கமழுஞ் சோலைத் திருவேட் களங்கடந்து 
பூங்கிடங்கு சூழ்புலியூர்ப் புக்கணையும் போழ்தின்கண் . 169 
அண்டத் திறைவர் அருளால் அணிதில்லை 
முண்டத் திருநீற்று மூவா யிரவர்களும் 
தொண்டத் தகைமைக் கண தாத ராய்த்தோன்றக் 
கண்டப் பரிசுபெரும் பாணர்க்குங் காட்டினார் . 

170 
செல்வம் பிறிவறியாத் தில்லைவாழ் அந்தணரும் 
எல்லையில் சீர்ச் சண்பை இளவே றெழுந்தருளி 
ஒல்லை இறைஞ்சாமுன் தாமும் உடன் இறைஞ்சி 
மல்லல் அணிவீதி மருங்கணைய வந்தார்கள் . 

171 
பொங்கி எழுங்காதல் புலனாகப் பூசுரர்தஞ் 
சிங்கம் அனையார் திருமுடியின் மேற்குவித்த 
பங்கயத்தின் செவ்வி பழித்து வனப்போங்கும் 
செங்கை யொடுஞ்சென்று திருவாயி லுட்புக்கார் . 172 
ஒன்றிய சிந்தை உருக உயர்மேருக் 
குன்றனைய பேரம் பலமருங்கு கும்பிட்டு 
மன்றுள் நிறைந்தாடும் மாணிக்கக் கூத்தர் எதிர் 
சென்றணைந்து தாழ்ந்தார் திருக்களிற்றுப்படிக்கீழ் . 

173 
" ஆடி னாய் நறு நெய்யொடு பால் தயிர் என்றெடுத் தார் 
வத்தால் , பாடி னார்பின்னும் அப்பதி கத்தினிற் பரவிய பாட் 
டொன்றில் , நீடு வாழ்தில்லை நான்மறை யோர்தமைக் கண்ட அந் 
நிலைஎல்லாம் , கூறு மாறுகோத் ( து ) “ அவர்தொழு தேத்துசிற் 
றம்பலம் " எனக்கூறி . 

174 
இன்ன தன்மையில் இன்னிசைப் பதிகமுந் திருக்கடைக் 
காப்பே 

பத்தி , மன்னும் ஆனந்த வெள்ளத்தில் திளைத்தெதிர் வந்து 
முன் நின்றாடும் , பின்னும் வார்சடைக் கூத்தர்பே ரருள் பெறப் 
பிரியாத விடைபெற்றுப் , பொன்னின் அம்பலஞ் சூழ்ந்துதாழ்ந் 
தெழுந்துபோந் தணைந்தனர் புறமுன் றில் . 

175 


. 


* 


பா - ம்- மேற்குவித்துப் . - காப்பேற்றி . * மின்னு . 


326 


திருத்தொண்டர் புராணம் 


அப்பு றத்திடை வணங்கி அங் கருளுடன் அணிமணித் திரு 
வாயில் , பொற்பு றத்தொழு தெழுந்துடன் போதரப் போற்றிய 
புகழ்ப்பாணர் , நற்ப தந்தொழு ( து ) “ அடியனேன் பதிமுதல் 
நதிநிவாக் கரைமேய , ஒப்பில் தானங்கள் பணிந்திடவேண்டும் 
என்றுரைசெய அதுநேர்வார் . 

178 
பொங்கு தெண்டிரைப் புனித நீர் நிவாக்கரைக் குடதிசை 
மிசைப்போந்து , தங்கு தந்தையா ருடன்பரி சனங்களுந் தவ 
முனி வருஞ்செல்லச் , செங்கை யாழ்த்திரு நீலகண் டப்பெரும் 
பாணனா ருடன் சேர , மங்கை யார்புகழ் மதங்கசூளாமணி 
யாருடன் வரவந்தார் . 

177 
இருந்த டங்களும் பழனமும் கடந்து போய் எருக்கத்தம் 
புலியூரின் , மருங்கு சென்றுற நீலகண் டப்பெரும் பாணனார் 
வணங்கிக் கார் , நெருங்கு சோலை சூழ் இப்பதி அடியனேன் பதி " 
என நெடி தின்புற் ( று ) , அருங்க லைச்சிறு மழ இளங் களிறனார் 
அங்கணைந் தருள் செய்வார் . 

178 
ஐயர் நீர் அவ தரித்திட இப்பதி அளவில்மா தவம்முன்பு , 
செய்த வா ” றெனச் சிறப்புரைத் தருளி அச் செழும்பதி இடங் 
கொண்ட , மைகொள் கண்டர்தங் கோயிலி னுட்புக்கு வலங் 
கொண்டு வணங்கிப்பார் , உய்ய வந்தவர் செழுந்தமிழ்ப் பதிகம் 
அங் கிசையுடன் உரைசெய்தார் . 

179 
அங்கு நின்றெழுந் தருளிமற் றவருடன் அம்பொன்மா மலை 
வல்லி , பங்கர் தாம் இனி துறையுநற் பதிபல பரிவொடும் பணிந் 
தேத்தித், துங்க வண்டமிழ்த் தொடைமலர் பாடிப்போய்த் 
தொல்லைவெங் குருவேந்தர் , செங்க ணேற்றவர் திருமுது குன் 
றினைத் தொழுது சென் றணைகின்றார் . 

180 
“ மொய்கொள் மாமணி கொழித்து முத் தாறுசூழ் முது . 
குன்றை அடைவோம் என் , றெய்து சொன்மலர் மாலைவண் 
பதிகத்தை இசையொடும் புனைந்தேத்திச் , செய்த வத்திரு முனி 


பா - ம் - குன்றினைச் சென்றெதி ரவணகின்றார் . 


திருஞானசம்பந்தர் - முதுகுன்றினை வழிபடல் 327 


வரும் தேவரும் திசையெலாம் நெருங்கப்புக் ( கு ) , ஐயர் சேவடி 
பணியும் அப் பொருப்பினில் ஆதர வுடன் சென்றார் . 

18 
வான நாயகர் திருமுது குன்றினை வழிபட வலங்கொள்வார் , 
தூந றுந்தமிழ்ச் சொல்லிருக் குக்குறட் டுணைமலர் மொழிக் 
தேத்தி , ஞான போனகர் நம்பர்தங் கோயிலை நண்ணி அங் குன் 
புக்குத் , தேன லம்பு தண் கொன்றையார் சேவடி திளைத்த அன் 
பொடு தாழ்ந்தார் . 

182 
தாழ்ந்தெ ழுந்துமுன் முரசதிர்ந் தெழும் எனுந் தண்ட 
மிழ்த் தொடைசாத்தி , வாழ்ந்து போந்தங்கண் வளம்பதி அத 
னிடை வைகுவார் மணிவெற்புச் , சூழ்ந்த தண்புனல் சுலவுமுத் 
தாற்றொடு தொடுத்த சொல் தொடைமாலை , வீழ்ந்த காதலா 
பலமுறை விளம்பியே மேவினார் சில நாள்கள் . 

183 
ஆங்கு நாதரைப் பணிந்துபெண் ணாகடம் அணைந்தரு மறை 
யோசை , ஓங்கு தூங்கானை மாடத்துள் அமர்கின்ற ஒருதனிப் 
பரஞ்சோதிப் , பாங்க ணைந்து முன் வலங்கொண்டு பணிவுற்றுப் 
பரவுசொல் தமிழ்மாலை , “ தீங்கு நீங்குவீர் தொழுமின்கள் ” 
எனும் இசைப் பதிகமும் தெரிவித்தார் .? 

184 
கருவ ரைப்பிற் புகாதவர் கைதொழும் 
ஒருவ ரைத்தொழு துள்ளம் உவந்து போய்ப் 
பெருவ ரத்தினிற் பெற்றவர் தம்முடன் 
திருவ ரத்துறை சேர்துமென் றேகுவார் . 

185 
முந்தை நாள்கள் ஒரோவொரு கால் முது 
தந்தை யார்பியல் மேலிருப் பார்தவிர்ந் ( து ) 
அந்த ணாளர் அவரரு கே செலச் 
சிந்தை செய்விருப் போடுமுன் சென்றனர் . 
ஆதி யார்தம் அரத்துறை நோக்கியே 
காத லால் அணை வார்கடி தேகிடத் 


8 . 


பா - ம் - இன்பொடு . ? இசைச் செய்யவாய் மலர்வித்தார் . 
சேருமென்றேகினார் ; சேறுமென்றேகினார் . அவர்க்கருகே . 


328 


திருத்தொண்டர் புராணம் 


187 


188 


189 


190 


தாதை யாரும் பரிவுறச் சம்பந்தர் 
பாத தாமரை நொந்தன பைப்பய . 
மறையனைத்தும் ஒருவடி வாமென 
நிறைம திப்பிள்ளை நீள்நிலஞ் சேர்ந்தெனத் 
துறை அ லைக்கங்கை சூடும் அரத்துறை 
இறைவ ரைத்தொழு வான் விரைந் தேகினார் . 
பாச மற்றில ராயினும் பார்மிசை 
ஆசை சங்கரற் காயின தன்மையால் 
தேசு மிக்க திருவுரு வானவர் 
ஈச னைத்தொழு தேதொழு தேகினார் . 
இந்த மாநிலத்தின் இருள் நீங்கிட 
வந்த வைதிக மாமணி யானவர் 
சிந்தை ஆரமு தாகிய செஞ்சடைத் 
தந்தை யார்கழல் தாழ்ந்தெழுந் தேகினார் . 
மாறன் பாடி எனும்பதி வந்துற 
ஆறு செல்வருத்தத்தின் அசைவினால் 
வேறு செல்பவர் வெய்துறப் பிள்ளையார் 
ஏறும் அஞ்செழுத் தோதி அங் கெய்திட . 
உய்ய வந்தசம் பந்த ருடன் வந்தார்க் ( கு ) 
எய்து வெம்மை இளைப்பஞ்சி னான் போலக் 
கைகள் ஆயிரம் வாங்கிக் கரந்துபோய் 
வெய்ய வன் சென்று மேல்கடல் வீழ்ந்தனன் . 
அற்றை நாள் இரவப்பதி யின்னிடைச் 
சுற்று நீடிய தொண்டர்கள் போற்றிடப் 
பெற்றம் ஊர்ந்த பிரான்கழல் பேணுவார் 
வெற்றி மாதவத் தோருடன் மேவினார் . 
இந்நி லைக்கண் எழில்வளர் பூந்தராய் 
மன்ன னார்தம் வழிவருத் தத்தினை 


191 


192 


193 


பா - ம்- நொந்தது . தாந்தொழ .. 


திருஞானசம்பந்தர் - மக்கள் கண்ட அதிசயம் 329 


194 


195 


196 


197 


அன்ன மாடுந் துறைநீர் அரத்துறைச் 
சென்னி யாற்றர் திருவுள்ஞ் செய்தனர் . 
ஏறு தற்குச் சிவிகை ; இடக்குடை ; 
கூறி ஊதக் குலவுபொற் சின்னங்கள் ; 
மாறில் முத்தின் படியினால் மன்னிய 
நீறு வந்த நிமலர் அருளுவார் . 
நீடு வாழ்பதி யாகும்நெல் வாயிலின் 
மாட மாமனை தோறும் மறையோர்க்குக் 
கூடு கங்குல் கனவில் குலமறை 
தேடு சேவடி தோன்றமுன் சென்றுபின் . 
ஞான சம்பந்தன் நம்பால் அணைகின்றான் ; 
மான முத்தின் , சிவிகை மணிக்குடை 
யான சின்னம் நம் பாற்கொண் டருங்கலைக் 
கோன வன்பால் அணைந்து கொடும் " என . 
அந்த ணாளர் உரைத்த அப் போழ்தினில் 
வந்து கூடி மகிழ்ந்தற் புதமுறுஞ் 
சிந்தை யோடுஞ் செழுநீர் அரத்துறை 
இந்து சேகரர் கோயில்வந் தெய்தினர் . 
ஆங்கு மற்ற அருள் அடி யாருடன் 
ஓங்கு கோயிலுள் ளார்க்குமுண் டாயிட 

ஈங்கி தென்ன அதிசயம் ? என்பவர் 
தாங்கள் அம்மறை யோர்கள் முன் சாற்றினார் . 
சால மிக்க வியப்புறு தன்மையின் 
பால ராதலும் பள்ளி எழுச்சியின் 
காலம் எய்திடக் காதல் வழிப்படும் 
சீல மிக்கார் திருக்காப்பு நீக்கினார் . 
திங்கள் நீர்மைச் செழுந்திரள் முத்தினால் 
துங்க வெண்குடை தூய சிவிகையும் 


198 


199 


200 


2 அம்மறை யோர்க்குமுன் . 


பா- ம்- அந்தணாளர்க் குரைத்த . 
பால ராயினும் . 4 வெளிப்படும் . 


330 


திருத்தொண்டர் புராணம் 


பொங்க ஊதும் பொருவருஞ் சின்னமும் 
அங்கண் நாதர் அருளினாற் கண்டனர் . 

201 
கண்ட பின் அவர் கைதலை மேற்குவித்( து ) 
" எண்டி சைக்கும் விளக்கிவை யாம் ” எனத் 
தொண்ட ரோடும் மறையவர் சூழ்ந்தெழுந் ( து ) 
அண்டர் நாடும் அறிவுற ஆர்த்தனர் . 

202 . 
சங்கு துந்துபி தாரைபோரிம்முதல் 
பொங்கு பல்லிய நாதம் பொலிந்தெழ 
அங்க ணன் அருளால் அவை கொண்டுடன் 
பொங்கு காதல் எதிர்கொளப் போது வார் . 203 
மாசில் வாய்மைநெல் வாயின் மறையவர் 
ஆசில் சீர்ச்சண்பை ஆண்டகை , யார்க்கெதிர் 
தேசு டைச்சிவி கைமுத லாயின 
ஈசர் இன்னருளால் தாங்கி ஏகினார் . 

204 
இத்த லை இவர் 1 இன்னணம் ஏகினார் ; 
அத்த லைச்சண்பை நாதர்க்கும் அவ்விரா 
முத்த நற்சிவி கைமுத லாயின 
உய்த்த ளிக்கும் படிமுன் உணர்த்துவார் . 

205 
அள்ளல் நீர்வயல் சூழும் அரத்துறை 
வள்ள லார் " நாம் மகிழ்ந்தளிக்கும் அவை 
கொள்ள லாகுங்கொண் டுய்த்தல் செய் வாய் என 
உள்ள வாறருள் செய்ய உணர்ந்தபின் . 

206 
சண்பை யாளியார் . தாங்கண்ட மெய்யருட் " 
பண்பு தந்தையார் தம்முடன் பாங்கமர் 
தொண்ட ருக்கருள் செய்து தொழாமுனம் 
விண்பு லப்பட வீங்கிருள் நீங்கலும் . 

207 
மாலை யாமம் புலர்வுறும் வைகறை 

வேலை செய்வினை முற்றிவெண் ணீறணி 
பா - ம் -1 இத்தலையவர் . 2 பேரருள் ; மெய்ப்பொருள் . தொழ 
முனம் . 


திருஞானசம்பந்தர் - முத்துச் சிவிகை பெறுதல் 331 


கோல மேனிய ராய்க்கைம் மலர்குவித் ( து ) 
ஏல அஞ்செழுத் தோதி எழுந்தனர் . 

208 
போத ஞானப் புகலிப் புனிதரைச் 
சீத முத்தின் சிவிகைமேல் ஏற்றிடக் 
காதல் செய்பவன் போலக் கருங்கடல் 
மீது தேரின்வந் தெய்தினன் வெய்யவன் . 

209 . 
ஆய போழ்தின் அரவெனும் ஆர்ப்புடன் 
தூய முத்தின் சிவிகை சுடர்க்குடை 
மேய சின்னங்கள் கொண்டுமெய் யன்பரோ ( டு ) 
ஏய அந்தணர் தாமெதிர் தோன்றினார் . 

210 
வந்து தோன்றிய அந்தணர் மாதவர் 
கந்த வார்பொழில் காழிநன் னாடர்முன் 
" அந்த மில்சீர் அரத்துறை ஆதியார் 
தந்த பேரருள் தாங்குவீர் என்றனர் . 

211 
என்று தங்களுக் கீசர் அருள் செய்த ( து ) 
ஒன்றும் அங்கொழி யாமை உரைத்துமுன் 
நின்று போற்றித் தொழுதிட 1 " நேர்ந்தது 
மன்று ளார் அருள் " என்று வணங்கினார் . 

212 
மெய்ம்மை போற்றி விடாத விருப்பினால் 
தம்மை உன்னும் பரிசுதந் தாள்பவர் 
செம்மை நித்தில யானச் சிறப்பருள் 
எம்மை யாளுவப் பானின் றளித்ததே . 

213 : 
எந்தை ஈசன் ” என எடுத்( து ) “ இவ்வருள் 
வந்த வாறுமற் றெவ்வண மோ ? என்று 
சிந்தை செய்யுந் திருப்பதி கத்திசை 
புந்தி யாரப் புகன்றெதிர் போற்றுவார் . 

214. 
பொடி அணிந்த புராணன் * அரத்துறை 
அடிகள் தம்மரு ளே இது வாம் " எனப் 
ம் - தொழுதுடன் . என்றெடுத் தின்னருள் . * மற்றிவ் , 
புராணர் . 


: 


. 


வணமோ . 


332 


திருத்தொண்டர் புராணம் 


E 


- 


2 


படியி லாதசொன் மாலைகள் பாடியே 
நெடிது போற்றிப் பதிகம் நிரப்பினார் . 

215 
சோதி முத்தின் சிவிகைசூழ் வந்து பார் 
மீது தாழ்ந்து வெண் ணீற்றொளி போற்றி நின் ( று ) 
ஆதி யார் அரு ளாதலின் அஞ்செழுத் 
தோதி ஏறினார் உய்ய உலகெலாம் . * 

216 
தொண்டர் ஆர்த்தனர் : சுருதிகள் ஆர்த்தன ; தொல்லை 
அண்டர் ஆர்த்தனர் ; அகிலமும் ஆர்ப்புடன் எய்தக் 
கொண்டல் ஆர்த்தன ; முழவமும் ஆர்த்தன ; குழுமி 
வண்ட ராப்பொலி மலர்மழை ஆர் த்தது வானம் . 

217 
வளையும் ஆர்த்தன ; வயிர்களும் ஆர்த்தன ; மறையின் 
கிளையும் ஆர்த்தன ; கிளைஞரும் ஆர்த்தனர் ; கெழுவும் 
களைகண் ஆர்த்ததொர் கருணையின் ஆர்த்தன ; முத்து 
விளையு மாக்கதிர் வெண்குடை ஆர்த்தது மிசையே . 218 
பல்கு வெண்கதிர்ப் பத்திசேர் நித்திலச் சிவிகைப் 
புல்கு நீற்றொளி யுடன் பொலி புகலிகா வலனார் 
அல்கு வெள்வளை அலைத்தெழு மணிநிரைத் தரங்கம் 
மல்கு பாற்கடல் வளர்மதி உதித்தென வந்தார் . 

219 
நீடு தொண்டர்கள் மறையவர் ஏனையோர் நெருங்கி 
மாடு கொண்டெழு மகிழ்ச்சியின் மலர்க்கைமேல் குவித்தே 
ஆடு கின்றனர் அயர்ந்தனர் ; அளவில் ஆனந்தம் 
கூடு கின்றகண் பொழிபுனல் வெள்ளத்தில் குளித்தார் . 220 
செய்ய பொன்புனை வெண்டரளத்தணி சிறக்கச் 
சைவ மாமறைத் தலைவர் பால் பெறுந்தனிக் காளம் 
வையம் ஏழுடன் மறைகளும் நிறைதவத் தோரும் 
“ உய்ய ஞானசம் பந்தன்வந் தான் என ஊத . 

221 
சுற்று மாமறைச் சுருதியின் பெருகொலி நடுவே 
தெற்றி னார்புரம் எரித்தவர் தருதிருச் சின்னம் 

பா - ம்- * இச்செய்யுள் இடைப்பகுதி . ஆர்ந்ததோர் . 1 கருவண 
யினாற் கவின் முத்தும் ; கருவணயினார் கவின் முத்தின் . 


திருஞானசம்பந்தர் - அரத்துறை அடைதல் 


333 : 


. 


- 


" முற்றும் ஆனவள் ஞானமே முலைசுரந் தூட்டப் 
பெற்ற பாலறா வாயன்வந் தான் எனப் பிடிக்க .. 

222 
புணர்ந்த மெய்த்தவக் குழாத்தொடும் போதுவார் முன்னே 
இணைந்த நித்திலத் திலங்கொளி நலங்கிளர் தாரை 
“ அணைந்த மாமறை முதற்கலை அகிலமும் ஓதா 
துணர்ந்த முத்தமிழ் விரகன்வந் தான் ” என ஊத . 223 : 
தெருளு மெய்க்கலை விளங்கவும் பாருளோர் சிந்தை 
இருளும் நீங்கவும் எழுதுசொன் மறை அளிப் பவர்தாம் 
பொருளும் ஞானமும் போகமும் போற்றி " என் பாருக் ( கு ) 
அருளும் அங்கணர் திருஅரத் துறையைவந் தணைந்தார் . 224 
வந்து கோபுர மணிநெடு வாயில் சேய்த் தாகச் 
சந்த நித்திலச் சிவிகைநின் றிழிந்து தாழ்ந் தெழுந்து 
சிந்தை ஆர்வமும் மகிழ்ச்சியும் பொங்கிமுன் செல்ல 
அந்தி நாண்மதி அணீந்தவர் கோயிலுள் அடைந்தார் . 225 
மன்னு கோயிலை வலங்கொண்டு திருமுன்பு வந்து 
சென்னி யிற்கரங் குவித்து வீழ்ந் தன்பொடு திளைப்பார் 
" என்னை யும்பொரு ளாக இன் னருள்புரிந் தருளும் 
பொன்ன டித்தலத் தாமரை போற்றி " என் றெழுந்தார் . 226 
சூடி னார்கர கமலங்கள் ; சொரிந்திழி கண்ணீர் 
ஆடி னார் திரு மேனியில் ; அரத்துறை விரும்பி 
நீடி னார் திரு அருட்பெருங் கருணையே நிகழப் 
பாடி னார் திருப் பதிகம்ஏ ழிசையொடும் பயில . 

227 
இசைவி ளங்கிட இயல்பினிற் பாடிநின் றேத்தி 
மிசைவி ளங்கு நீர் வேணியார் அருளினால் மீண்டு 
திசைவி ளங்கிடத் திருவருள் பெற்றவர் சிலநாள் 
அசைவில் சீர்த்தொண்டர் தம்முடன் அப்பதி அமர்ந்தார் . 228 
தேவர் தம்பிரான் திரு அரத் துறையினில் இறைஞ்சி 
மேவு நாட்களில் விமலனார் நெல்வெண்ணெய் முதலாத் 


பா - ம்-- போற்றிசெ யன்பருக்கு . 


334 


திருத்தொண்டர் புராணம் 


தாவில் அன்பர்கள் தம்முடன் தொழுது பின் சண்பைக் 
காவ லார் அருள் பெற்றுடன் கலந்து மீண் டணைந்தார் . 229 
விளங்கு வேணுபு ரத்திருத் தோணிவீற் றிருந்த 
களங்கொள் கண்டர் தங் காதலி யாருடன் கூட 
உளங்கொ ளப்புகுந் துணர்வினில் வெளிப்பட உருகி 
வளங்கொள் பூம்புனற் புகலிமேற் செலமனம் வைத்தார் . 230 
அண்ண லார்திரு அரத்துறை அடிகளை வணங்கி 
நண்ணு பேரருளால்விடை கொண்டுபோய் நடங்கொண் ( டு ) 
உண்ணி றைந்தபூங் கழலினை உச்சிமேற் கொண்டே 
வெண்ணி லாமலர் நித்திலச் சிவிகைமேற் கொண்டார் . 231 


சிவிகை முத்தினிற் பெருகொளி திசைஎலாம் விளக்கக் 
கவிகை வெண்மதிக் குளிரொளி கதிர்செய்வான் கலப்பக் 
குவிகை மேற்கொண்டு மறையவர் குணலையிட் டாடப் 
புவிகைம் மாறின்றிப் போற்றவந் தருளினார் போந்தார் . 232 
மறைமு ழங்கின ; தழங்கின வண்டமிழ் ; வயிரின் 
குறைா ரன் றன ; முரன் றன வளைக்குலம் ; காளம் 2 
முறைஇயம்பின ; இயம்பல ஒலித்தன ; முரசப் 
பொறை " கறங்கின ; பிறங்கின போற்றிசை * அரவம் . 233 
உடைய பிள்ளையார் வரும் எல்லை உள்ள அப்பதியோர் 
புடைஇ ரண்டினுங் கொடியொடு பூந்துகில் விதானம் 
நடை செய் காவணந் தோரணம் பூகநற் கதலி 
மிடையு மாலைகள் நிறைகுடம் விளக்கொடு நிரைத்தார் . 234 
அனைய செய்கையால் எதிர்கொளும் பதிகளா னவற்றின் 
வினை த ரும்பவந் தீர்ப்பவர் கோயில்கள் மேவிப் 
புனையும் வண்டமிழ் மொழிந்தடி பணிந்துபோந் தணைந்தார் ; 
பனை நெ டுங்கைமா உரித்தவர் மகிழ் பெரும் பழுவூர் . 

235 
அங்கணைந் திளம்பிறை அணிந்த சென்னியார் 
பொங்கெழிற் கோபுரந் தொழுது புக்க பின் 
பா - ம் - விரிக்கக் . 

கானம் . 

பறை . போற்றிசெய் . 


2 


9 


திருஞானசம்பந்தர் - சேய்ஞலூர் சேறல் 


335 


துங்க நீள் விமானத்தைச் சூழ்ந்து வந்து முன் 
பங்கயச் சேவடி பணிந்து பாடுவார் . 

236 
மண்ணினிற் பொலிகுல மலையர் தாந்தொழு ( து ) 
எண்ணில்சீர்ப் பணிகள் செய் தேத்துந் தன்மையில் 
நண்ணிய வகைசிறப் பித்து நாதரைப் 
பண்ணினில் திகழ்திருப் பதிகம் பாடினார் . 

237 
பாவின திசைவழி பாடி அங்ககன் 
றியாவருந் தொழுதுடன் ஏத்த எய்தினார் 
மூவுல குய்யநஞ் சுண்ட மூர்த்தியார் 
மேவிய பெருந்திரு விசய மங்கையில் . 

238 
அந்தணர் விசயமங் கையினில் அங்கணர் 
தந்தனி ஆலயஞ் சூழ்ந்து தாழ்ந்து முன் 
வந்தனை செய்து கோ தனத்தை மன்னிய 
செந்தமிழ் மாலையிற் சிறப்பித் தேத்தினார் . 

239 
விசயமங் கையினிடம் அகன்று மெய்யர்தாள் ? 
அசைவில்வை காவினில் அணைந்து பாடிப்போந் ( து ) 
இசைவளர் ஞானசம் பந்தர் எய்தினார் 
திசையுடை ஆடையர் திருப்பு றம்பயம் . 

240 
புறம்பயத் திறைவரை வணங்கிப் போற்றி செய் 
திறம்புரி நீர்மையிற் பதிகச் செந்தமிழ் 
நிறம்பயில் இசையுடன் பாடி நீடிய 
அறந்தரு கொள்கையார் அமர்ந்து மேவினார் . 241 
அத்திருப் பதிபணிந் தகன்று போய் அனல் 
கைத்தலத் தவர்பதி பிறவுங் கைதொழு 
முத்தமிழ் விரகராம் முதல்வர் நண்ணினார் 
செய்த்தலைப் பணிலமுத் ( து ) ஈனுஞ் சேய்ஞலூர் 242 
திருமலி புகலிமன் சேரச் சேய்ஞலூர் 
அருமறை யவர்பதி அலங்கரித்து முன் 


ம் - மிசைவழி .. மெய்யர்தான் . 


336 


திருத்தொண்டர் புராணம் 


பெருமறை யொடுமுழ வொலிபி றங்கவே 
வருமுறை எதிர்கொள வந்து முந்தினார் . 

243. 
ஞானசம் பந்தரும் “ நாய னார்சடைத் 
தூநறுந் தொடையல் முன் சூட்டும் பிள்ளையார் 
பான்மையில் வரும்பதி என்று நித்தில 
யான முன் இழிந்தெதிர் இறைஞ்சி எய்தினார் . 244: 
மாமறை யாளர்வண் புகலிப் பிள்ளையார் 
தாமெழுந் தருளிடத் தங்கள் பிள்ளையார் 
காமரும் பதியில்வந் தருளக் கண்டனர் 
ஆமகிழ் வுடன் பணந் தாடி ஆர்த்தனர் . 

245 
களித்தனர் புண்ணியக் கரக வாசநீர் 
தெளித்தனர் ; பொரிகளும் மலருஞ் சிந்தினர் ; 
துளித்தனர் கண்மழை ; சுருதி ஆயிரம் 
அளித்தவர் கோயிலுள் அவர் முன் பெய்தினார் . 246 
வெங்குரு வேந்தரும் விளங்கு கோயிலைப் 
பொங்கிய விருப்பினாற் புடைவ லங்கொடு 
செங்கைகள் சென்னிமேற் குவித்துச் சென்று புக்( கு ) 
அங்கணர் முன்புற அணைந்து தாழ்ந்தனர் . 

247 
வேதியர் சேய்ஞலூர் விமலர் தங்கழல் 
காதலிற் பணிந்தவர் கருணை போற்றுவார் 
தாதைதாள் தடிந்தசண் டீசப் பிள்ளையார் 
பாதகப் பயன்பெறும் பரிசு பாடினார் . 

248 
இன்னிசை வண்டமிழ் பாடி ஏத்தியே ? 
நன்னெடும் பதியுளோர் நயக்க வைகிய 
பின்னர்வெண் பிறையணி வேணிப் பிஞ்ஞகர் 
மன்னிய திருப்பனந் தாள்வ ணங்கினார் . 

249 . 
ஆங்கணி சொன்மலர் மாலை சாத்தி அப் 
பாங்குபந் தணநலூர் பணிந்து பாடிப்போய்த் 
பா . ம்-- பாதபங்கயம் பெறும் . 2 ஏத்தியம் ; ஏத்தியும் , 


9 


திருஞானசம்பந்தர் - சீகாழிக்கு மீளுதல் 


337 


தீங்கு தீர் மாமறைச் செம்மை அந்தணர் 
ஓங்கும்ஓ மாம்புலி யூர்வந் துற்றனர் . 

250 
மற்றநற் பதிவட தளியின் மேவிய 
அற்புதர் அடி பணிந் தலர்ந்த செந்தமிழ்ச் 
சொற்ருெடை பாடி அங் ககன்று சூழ்மதில் 
பொற்பதி வாழ்கொளி புத்தூர் புக்கனர் . 

251 
சீர்வளர் கோயிலை அணைந்து தேமலர்க் 
கார்வளர் கண்டர் தாள் பணிந்து காண்பவர் 
பார்புகழ் பதிகங்கள் பாடி நீடுவார் 
வார்பொழிற் கடம்பையும் வணங்கி வாழ்ந்தனர் . 232 
நம்பரை நலந்திகழ் நாரை யூரினிற் 
கும்பிடும் விருப்பொடு குறுகிக் கூடிய 
வம்பலர் செந்தமிழ் மாலை பாடிநின் ( று ) 
எம்பிரான் கவுணியர் தலைவர் ஏத்தினார் . 

253 
அப்பதி பணிந்தருந் தமிழ்புனைந்து தம் 
மெய்ப்படு விருப்பொடு மேவு நாள் அரன் 4 
பொற்பதி பலவும்முன் பணிந்து போந்தனர் 
பைப்பணி யவர்கருப் பறிய லூரினில் . 

254 
பரமர் தந் திருக்கருப் பறிய லூரினைச் 5 
சிரபுரச் சிறுவர்கை தொழுது செந்தமிழ் 
உரை இசை பாடி அம் மருங்கின் உள்ளவாம் 
சுரர்தொழும் பதிகளும் தொழுது பாடினார் . 

255 
மண்ணுலகு செய்ததவப் பயனா யுள்ள வள்ளலார் அப்பதி 
கள் வணங்கி ஏகி , எண்ணில்முர சிரங்கி எழப் பணிலம் ஆர்ப்ப 
இலங்கியகா ளஞ்சின்னம் எங்கும் ஊ தக் , கண்வளர்மென் 
கரும்புமிடை கதிர்ச்செஞ் சாலி கதலிகமு குடனோங்குங் கழனி 
நாட்டுத் , தெண்ணிலவு சூடியதம் பெருமான் வைகும் திருப்பிரம 
புரஞ்சாரச் செல்லும் போது . 

256 


3 


பா - ம்- வார்புகழ்க் . " மீண்டனர் . தமிழ்புவனந்தங்கு . அமர். 
* பரமர்தங்கழல் கருப்பறியலூரினில் . 

22 


338 


திருத்தொண்டர் புராணம் 


பிள்ளையார் எழுந்தருளக் கேட்ட செல்வப் பிரமபுரத் தரு 
மறையோர் பெருகு காதல் , உள்ளமகிழ் சிறந்தோங்கத் தோணி 
மேவும் உமைபாகர் கழல்வணங்கி உவகை கூர , வெள்ளமறை 
ஒலிபெருகு மறுகு தோறும் மிடைமகர தோரணங்கள் கதலி 
பூகம் , தெள்ளுபுனல் நிறைகுடங்கள் தீப தூபம் செழுங்கொடி 
கள் நிரைத்தெதிர்கொள் சிறப்பிற் செல்வார் . 

257 
ஆரணங்கள் மதுரவொலி எழுந்து பொங்க அரசிலையுந் 
தருப்பையும் பெய் தணிந்த வாசப் , பூரணகும் பங்கள் நிறை 
கரகம் ஏந்திப் புதுமலரும் நறுந்துகளும் பொரியுந் தூவி , 
வாரணங்கு முலைஉமையாள் குழைத்த செம் பொன் வள்ளத்தில் 
அமுதுண்ட வள்ள லாரைச் , சீரணங்கு மணிமுத்தின் சிவிகை 
மீது செழுந்தரளக் குடை நிழற்கீழ்ச் சென்று கண்டார் . 258 

கண்டபொழு தேகைகள் தலைமேற் கொண்டு கண்களிப்ப 
மனங்களிப்பக் காதல் பொங்கித் , தொண்டர்களும் மறையவ 
ருஞ் சென்று சூழ்ந்து சொல்லிறந்த மகிழ்ச்சியினால் துதித்த 
ஒசை , எண்டிசையும் நிறைவித்தார் ; ஆடை வீசி இருவிசும்பின் 
வெளி தூர்த்தார் ; ஏறு சீர்த்தி , வண்டமிழ்நா யகரும் இழிந் 
தெதிரே சென்று வணங்கி அவ ருடன் கூடி மகிழ்ந்து புக்கார் . 259 

திங்கள் அணி மணிமாடம் மிடைந்த வீதி சென்றணைந்து 
தெய்வமறைக் கற்பின் மாதர் , மங்கல வாழ்த் திசைஇரண்டு 
மருங்கு மல்க வானவர்நா யகர் கோயில் மருங்கு சார்ந்து , துங்க 
நிலைக் கோபுரத்தை இறைஞ்சிப் புக்குச் சூழ்ந்து திருத் தோணி 
மிசை மேவி னார்கள் , தங்கள் திரு முன்புதாழ்ந் தெழுந்து நின்று 
தமிழ்வேதம் பாடினார் தாளம் பெற்றார் . 

260 
பரவு திருப் பதிக இசை பாடி நீடும் பரன்கருணைத் திருவரு 
ளின் பரிசு போற்றி , விரவுமலர்க் கண்பனிப்பக் கைகள் கூப்பி 
வீழ்ந்தெழுந்து புறம் போந்து வேத வாய்மைச் , சிரபுரத்துப் 
பிள்ளையார் செல்லும் போது திருநீல கண்டயாழ்ப் பாணர் - 


பா - ம் - ஒலிபெருக . பரங்கருவணத் . 


திருஞானசம்பந்தர் - உபநயனம் 


339 


பின்னே , வர அவரை வளம்பெருகு மனையிற் போக அருள் 
செய்து தந்திருமாளிகையின் வந்தார் . 

261 
மறையவர்கள் அடிபோற்றத் தந்தை யாரும் மருங்கணைய 
மாளிகையில் அணையும் போதில் , நிறைகுடமும் மணிவிளக்கும் 
முதலா யுள்ள நீதிமறைக் குலமகளிர் நெருங்கி ஏந்த , இறைவர் 
திரு நீற்றுக்காப் பேந்தி முன்சென் றீன்ற தா யார்சாத்தி 
இறைஞ்சி ஏத்த , முறைமையவர்க் கருள் செய்து மடத்திற் புக் 
கார் முதல்வர் பால் மணிமுத்தின் சிவிகை பெற்றார் . 262 

செல்வநெடு மாளிகையில் அமர்ந்து நாளும் திருத்தோணி 
மிசையாரைச் சென்று தாழ்ந்து , மல்குதிருப்பதிகங்கள் பலவும் 
பாடி மனமகிழ்ந்து போற்றிசைத்து வைகு நாளில் , ஒல்லை முறை 
உபநயனப் பருவம் எய்த உலகிறந்த சிவஞானம் உணரப் பெற் 
மார் , தொல்லைமறை விதிச்சடங்கு மறையோர் செய்யத் 
தோலொடு நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற . 

263 
ஒருபிறப்பும் எய்தாமை உடையார் தம்மை உலகியல்பின் 
உபநயன , 

முறைமை யாகும் , இருபிறப்பின் நிலைமையினைச் 
சடங்கு காட்டி எய்துவிக்கும் மறைமுனிவர் எதிரே நின்று , 
" வருதிறத்தின் மறைநான்குந் தந்தோம் " என்று மந்திரங்கள் 
மொழிந்தவர்க்கு மதுர வாக்கால் , பொருவிறப்ப ஒதினார் புகலி 
வந்த புண்ணியனார் எண்ணிறந்த புனித வேதம் . 

264 
சுருதிஆ யிரம்ஓதி அங்க மான தொல்கலைகள் எடுத்தியம் 
புந் தோன்ற லாரைப் , பரிதி ஆயிரகோடி விரிந்தால் என்னப் 
பரஞ்சோதி அருள் பெற்ற பான்மை மேன்மை , கருதி ஆ தர 
வோடும் வியப்புற் றேத்துங் கலைமறையோர் கவுணியனார் தம் 
மைக் கண்முன் , வருதியா னப்பொருளென் றிறைஞ்சித் தாமுன் 
வல்லமறை கேட்டையந் தீர்ந்து வாழ்ந்தார் . 

265 
மந்திரங்க ளானஎலாம் அருளிச் செய்து மற்றவற்றின் 
வைதிக நூற் சடங்கின் வந்த , சிந்தைமயக் குறும்ஐயந் தெளிய 
எல்லாம் செழுமறையோர்க் கருளி அவர் தெருளும் ஆற்றால் , 

பா - ம்- நீடுமறைக் . " தொல்லைமுறை . * தெளியும் . 


340 


திருத்தொண்டர் புராணம் 


முந்தைமுதன் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் 
முதல்வனார் எழுத்தஞ்( சு ) என்பார் , “ அந்தியினுள் மந்திரம் 
அஞ்செழுத்து மே ” என் றஞ்செழுத்தின் திருப்பதிகம் அருளிச் 
செய்தார் . 

266 
அத்தகைமை பிள்ளையார் அருளிச் செய்ய அந்தணர்கள் 
அருள் தலைமேற் கொண்டு தாழ்ந்து , சித்தமகிழ் வொடுசிறப்பத் 
தாமுந் தெய்வத் திருத்தோணி அமர்ந்தாரைச் சென்று தாழ்ந்து , 
மெய்த்த இசைப் பதிகங்கள் கொண்டு போற்றி விரைமலர்த் 
தாள் மனங்கொண்டு மீண்டு போந்து , பத்தருடன் இனிதமரும் 
பண்பு கூடப் பரமர் தாள் பணிந்தேத்திப் பயிலும் நாளில் . 267 
பந்தணை மெல் விர லாளும் பரமரும் பாய்விடை மீது 
வந்து பொன் வள்ளத் தளித்த வரம்பில்ஞா னத்தமு துண்ட 
செந்தமிழ் ஞானசம் பந்தர் திறங்கேட்டிறைஞ்சுதற் காக 
அந்தணர் பூந்தராய் தன்னில் அணைந்தனர் நாவுக் கரையர் . 268 
வாக்கின் பெருவிறல் மன்னர் வந்தணைந் தார் எனக் கேட்டுப் 
பூக்கமழ் வாசத் தடஞ்சூழ் புகலிப் பெருந்தகை யாரும் 
" ஆக்கிய நல்வினைப் பே " றென் றன்பர் குழாத்தொடும் எய்தி 
ஏற்கும் பெருவிருப் போடும் எதிர்கொள எய்தும் பொழுதில் . 269 . 
சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் 
கந்தம் மிகையாங் கருத்தும் கைஉழ வாரப் படையும் 
வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற் பொலிதிரு நீறும் 
அந்தமி லாத்திரு வேடத் தரசும் எதிர்வந் தணைய . 

270 
கண்ட கவுணியக் கன்றும் “ கருத்திற் பரவுமெய்க் காதல் 
தொண்டர் திருவேடம் நேரே தோன்றிய " தென்று தொழுதே 
அண்டரும் போற்ற அணைந்தங் கரசும் எதிர்வந் திறைஞ்ச 
மண்டிய ஆர்வம் பெருக மதுர மொழி அருள் செய்தார் . 271 
பேரிசை நாவுக் 

கரசைப் 

பிள்ளையார் கொண்டுடன் 
போந்து , போர்விடை யார் திருத் தோணிப் பொற்கோயி லுட் 
புகும் போதில் , ஆர்வம் பெருக அணையும் அவருடன் கும்பிட்ட 

கந்தைமிகையாங் . 


1 


பா 


திருஞானசம்பந்தர் - நாவுக்கரசர் வருகை 


341 


2 


டருளால் , சீர்வளர் தொண்ட ரைக்கொண்டு திருமா ளிகை 
யினிற் சேர்ந்தார் . 

272 
அணையுந் திருத்தொண்டர் தம்மோ டாண்ட அரசுக்கும் 
அன்பால் , இணையில் திருவமு தாக்கி இயல்பால் அமுதுசெய் 
வித்துப் , புணரும் பெருகன்பு நண்பும் பொங்கிய காதலிற் கும் 
பிட் ( டு ) உணருஞ்சொன் மாலைகள் சாத்தி உடன்மகிழ் வெய்தி 
உறைந்தார் . 

278 
அந்நாள் சிலநாள்கள் செல்ல அருள்திரு நாவுக்கரசர் 
மின்னார் சடை அண்ணல் எங்கும் மேவிடங் கும்பிட வேண்டிப் 
பொன்மார்பின் முந்நூல் புனைந்த புகலிப் பிரான் இசை வோடும் . 
பின்னாக எய்த இறைஞ்சிப் பிரியாத நண்பொடும் போந்தார் .274 
வாக்கின் தனிமன்னர் ஏக , மாறாத் திருவுளத் தோடும் 
பூக்கமழ் பண்ணைகள் சூழ்ந்த புகலியின் மீண்டும் புகுந்து 
தேக்கிய மாமறை வெள்ளத் திருத்தோணி வீற்றிருந் தாரைத் 
தூக்கின் தமிழ்மாலை பாடித் தொழுதங் குறைகின்ற நாளில் . 
செந்தமிழ் மாலை விகற்பச் செய்யுட்க ளான்மொழி மாற்றும் 
வந்தசொற் சீர்மாலை மாற்றும் வழிமொழி எல்லா மடக்குச் 
சந்த வியமகம் ஏகபாதந் தமிழ் இருக்குக்குறள் சாத்தி 
எந்தைக் கெழுகூற் றிருக்கை ஈரடி ஈரடி வைப்பு . 

276 
நாலடி மேல்வைப்பு மேன்மை நடையின் முடுகுமி ராகம் 
சால்பினில் சக்கரம் ஆதி விகற்பங்கள் சாற்றும் பதிக 
மூல இலக்கிய மாக எல்லாப் பொருள்களும் முற்ற 
ஞாலத் துயர்காழி யாரைப் பாடினார் ஞானசம் பந்தர் . 277 
இன்னிசை பாடின எல்லாம் யாழ்ப்பெரும் பாணனார் தாமும் 
மன்னும் இசைவடி வான மதங்கசூளாமணி யாரும் 
பன்னிய ஏழிசை பற்றிப் பாடப் பதிகங்கள் பாடிப் 
பொன்னின் திருத்தா ளம்பெற்றார் புகலியிற் போற்றி இருந்தார் . 
அங்கண் அமர்கின்ற நாளில் " அருந்தமிழ் நாடெத்தி னுள்ளும் 
திங்கள் சடை அண்ண லார்தம் திருப்பதி யாவையுங் கும்பிட் ( டு ) 
பா - ம் - மாடம் . 2 இருந்தார் . பூக்கம ழும்பவண . பொருள்கோளும் . 


342 


திருத்தொண்டர் புராணம் 


எங்குந் தமிழ்மாலைபாடி ஏத்தி இங் கெய்துவன் " என்று 
தங்குலத் தாதையா ரோடுந் தவமுனி வர்க்கருள் செய்தார் . 279 

பெருகு விருப்புடன் நோக்கிப் பெற்ற குலத்தாதை யாரும் , 
" அருமையால் உம்மைப் பயந்த அதனாற் பிரிந்துறை வாற்றேன் , 
இருமைக்கும் இன்பம் அளிக்கும் யாகமும் யான் செய வேண்டும் , 
ஒருமையால் இன்னஞ் சிலநாள் உடன் எய் துவேன் " என் 
றுரைத்தார் . 

280 
ஆண்டகை யாரும் இசைந்தங் கம்பொற் றிருத்தோணி மேவும் 
நீண்ட சடையார் அடிக்கீழ்ப் பணிவுற்று நீடருள் பெற்றே 
ஈண்டு புகழ்த்தா தையார்பின் எய்திட யாழ்ப்பாண ரோடும் 
காண்டகு காழி தொழுது காதலி னாற்புறம் போந்தார் . 281 

அத்திரு மூதூரின் உள்ளார் அமர்ந்துடன் போதுவார் 
போத , மெய்த்தவர் அந்தணர் நீங்கா விடைகொண்டு மீள்வார் 
கள் மீள , முத்தின் சிவிகைமேற் கொண்டு மொய்யொளித் தாமம் 
நிரைத்த , நித்தில வெண்குடை மீது நிறைமதி போல நிழற்ற . 
சின்னந் தனிக்காளம் தாரை சிரபுரத் தாண்டகை வந்தார் ” 
என்னுந் தகைமை விளங்க ஏற்ற திருப்பெயர் சாற்ற 
முன்னெம் மருங்கு நிரந்த முரசுடைப் பல்லியம் ஆர்ப்ப 
மன்னுந் திருத்தொண்ட ரானார் வந்தெதிர் கொண்டு வணங்க. 
சங்கநா தங்கள் ஒலிப்பத் தழங்குபொற் கோடு முழங்க 
மங்கல வாழ்த்துரை எங்கும் மல்க மறைமுன் இயம்பத் 
திங்களும் பாம்பும் அணிந்தார் திருப்பதி எங்கும் முன் சென்று 
பொங்கிய காதலிற் போற்றப் புகலிக் கவுணியர் போந்தார் . 284 
திருமறைச் சண்பைய ராளி சிவனார் திருக்கண் ணார்கோயில் 
பெருவிருப் பால் அணைந் தேத்திப் பிஞ்ஞகர் கோயில் பிறவும் 
உருகிய அன்பால் இறைஞ்சி உயர் தமிழ் மாலைகொண் டேத்தி 
வருபுனற் பொன்னி வடபால் குடதிசை நோக்கி வருவார் . 285 
போற்றிய காதல் பெருகப் புள்ளிருக் குந்திரு வேளூர் 
நாற்றடந் தோளுடை மூன்று நயனப் பிரான் கோயில் நண்ணி 

பா- ம் - எய்துவன் . 


திருஞானசம்பந்தர் - கஞ்சனூர் சேறல் 


343 


ஏற்ற அன் பெய்தவ ணங்கி இருவர்புள் வேந்தர் இறைஞ்சி 
ஆற்றிய பூசனை சாற்றி அஞ்சொற் பதிகம் அணிந்தார் . 

286 
நீடு திருநின்றி யூரின் நிமலனார் நீள்கழல் ஏத்திக் 
கூடிய காதலிற் போற்றிக் கும்பிட்டு வண்டமிழ் கூறி 
நாடுசீர் நீடூர் வணங்கி நம்பர் திருப்புன் கூர் நண்ணி 
ஆடிய பாதம் இறைஞ்சி அருந்தமிழ் பாடி அ மர்ந்தார் . 287 
அங்குநின் றேகி அப் பாங்கில் அரனார் மகிழ்கோ யிலான 
எங்கணுஞ் சென்று பணிந்தே ஏத்தி இமவான் மடந்தை 
பங்கர் உறைபழ மண்ணிப் படிக்கரைக் கோயில் வணங்கித் 
தங்கு தமிழ்மாலை சாத்தித் திருக்குறுக் கைப்பதி சார்ந்தார் . 288 

திருக்குறுக் கைப்பதி மன்னித் திருவீரட் டானத் தமர்ந்த , 
பொருப்புவில் லாளரை ஏத்திப் போந்தன்னி யூர் சென்று போற் 
றிப் , பருக்கை வரை உரித் தார்தம் பந்தண நல்லூர் பணிந்து , 
விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதந் தமிழால் விரித்தார் . 
அப்பதி போற்றி அகல்வார் அரனார் திருமணஞ் சேரி 
செப்பருஞ் சீர்த்தொண்ட ரோடுஞ் சென்று தொழுதிசை பாடி 
எப்பொரு ளுந்தரும் ஈசர் எதிர்கொள் பா டிப்பதி எய்தி 
ஒப்பில் பதிகங்கள் பாடி ஓங்குவேள் விச்குடி உற்றார் . 290 

செழுந்திரு வேள்விக் குடியில் திகழ்மண வாளநற் கோலம் , 
பொழிந்த புனல் பொன்னி மேவும் புனிதத் துருத்தி இரவில் , 
தழும்பிய தன்மையுங் கூடத் தண்டமிழ் மாலையிற் பாடிக், 
கொழுந்து வெண் திங்கள் அணிந்தார் கோடி காவிற்சென் 
றடைந்தார் . 

291 
திருக்கோடி காவில் அமர்ந்த தேவர் சிகாமணி தன்னை 
எருக்கோ டி தழியும் பாம்பும் இசைந்தணிந் தானைவெள் ளேனப் 
பருக்கோடு பூண்ட " பிரானைப் பணிந்து சொன் மாலைகள் பாடிக் 
கருக்கோடி நீப்பார்கள் சேருங் கஞ்சனூர் கைதொழச் சென்றார் . 

கஞ்சனூர் ஆண்டதங் கோவைக் கண்ணுற் றிறைஞ்சிமுன் 
போந்து , மஞ்சணி மாமதில் சூழும் மாந்துறை வந்துவ ணங்கி , 

பா - ம்- நிமலர்தம் . - விருப்புறு . அணிந்த . மஞ்சனை . 


8 


344 


திருத்தொண்டர் புராணம் 


அஞ்சொல் தமிழ்மாலை சாத்தி அங்ககன் றன்பர்முன் னாகச் , 
செஞ்சடை வேதியர் மன்னுந் திருமங்கலக்குடி சேர்ந்தார் . 293 

வெங்கண் விடைமேல் வருவார் வியலூர் அடிகளைப் போற் 
றித் , தங்கிய இன்னிசை கூடும் தமிழ்ப்பதி கத்தொடை சாத்தி 
அங்கண் அமர்வார்தம் முன்னே அருள்வே டங்காட்டத் 
தொழுது , செங்கண்மா லுக்கரி யார்தந் திருந்துதே வன்குடி 
சேர்ந்தார் . 

294 
திருந்துதேவன்குடி மன்னுஞ் சிவபெரு மான் கோயில் எய்திப் 
பொருந்திய காதலிற் புக்குப் போற்றிவ ணங்கிப் புரிவார் 
" மருந்தொடு மந்திர மாகி மற்றும் இவர் வேட மாம் " என் ( று ) 
அருந்தமிழ் மாலைபு னைந்தார் அளவில்ஞா னத்தமு துண்டார் . 
மொய்திகழ் சோலை அம் மூதூர் முன்னகன் றந்நெறி செல்வார் 
செய் தரு சாலிக ரும்பு தெங்குபைம் பூகத்தி டைபோய் 
மைதிகழ் கண்டர்தங் கோயில் மருங்குள்ள எல்லாம் வணங்கி 
எய்தினர் ஞானசம்பந்தர் இன்னம்பர் ஈசர் தங் கோயில் . 298 
இன்னம்பர் மன்னும்பி ரானை இறைஞ்சி இடைமடக் கான 
பன்னுந் தமிழ்த்தொடை மாலைப் பாடல்பு னைந்து பரவிப் 
பொன்னங் கழலிணை போற்றிப் புறம்போந் தணைந்து பு தந்தார் 
மன்னுந் தடங்கரைப் பொன்னி வடகுரங் காடு துறையில் . 297 

வடகுரங் காடு துறையில் வாலியார் தாம்வழி பட்ட , 
அடைவுந் திருப்பதி கத்தில் அறியச் சிறப்பித் தருளிப் , புடை 
கொண் டிறைஞ்சினர் போந்து புறத்துள்ள தானங்கள் போற் 
றிப் , படைகொண்ட மூவிலை வேலார் பழனத் திருப்பதி சார்ந் 

298 


தார் . 


பழனத்து மேவிய முக்கட் பரமேட்டி யார்பயில் கோயில் 
உழைபுக் கிறைஞ்சிநின் றேத்தி உருகிய சிந்தைய ராகி 
விழைசொற் பதிகம் விளம்பி விருப்புடன் மேவி அகல்வார் 
அழனக்க பங்கய வாவி ஐயாறு சென்றடை கின்றார் . 

பா - ம்- விடைமீது மேவும் . 2 நம்பர்தங் . 


299 


திருஞான சம்பந்தர் -- நெய்த்தானம் சேறல் 


345 


2 


மாடநிரை மணிவீதித் திருவையாற் றினில்வாழு மல்கு 
தொண்டர் , " நாடுய்யப் புகலிவரு ஞானபோ னகர்வந்து நண்ணி 
னார் ” என் , றாடலொடு பாடல் அறா அணி மூதூர் அடைய அலங் 
காரஞ் செய்து , நீடுமனக் களிப்பினொடும் எதிர்கொள்ள நித்தி 
லயா னத்து நீங்கி . 

300 
வந்தணைந்த திருத்தொண்டர் மருங்குவர மான் ஏந்து 
கையர் தம்பால் , நந்திதிரு வருள் பெற்ற நன்னகரை முன் 
இறைஞ்சி நண்ணும் போதில் , “ ஐந்து புலன் நிலைகலங்கும் 
இடத்தஞ்சேல் * என் பார்தம் ஐயா ( று என்று , புந்திநிறை செந் 
தமிழின் சந்த இசை போற்றிசைத்தார் புகலி வேந்தர் . 301 

மணிவீதி இடங்கடந்து மாலயனுக் கரியபிரான் மன்னுங் 
கோயில் , அணி நீடு கோபுரத்தை அணைந்திறைஞ்சி உள்ளெய்தி 
அளவில் காதல் , தணியாத கருத்தினொடுந் தம்பெருமான் 
கோயில்வலங் கொண்டு தாழ்ந்து , பணிசூடு மவர் முன்பு பணிந்து 
வீழ்ந் தெழுந்தன் பாற் பரவுகின்றார் . 

302 
" கோடல்கோங் கங்குளிர்கூ விளம் ” என்னுந் திருப்பதிகக் 
குலவு மாலை , நீடுபெருந் திருக்கூத்து நிறைந்ததிரு உள்ளத்து 
நிலைமை தோன்ற , ஆடுமா றதுவல்லான் ஐயாற்றெம் ஐயனே " 
என்று நின்று , பாடினார் ஆடினார் பண்பினொடுங் கண்பொழி நீர் 
பரந்து பாய . 

303 
பலமுறையும் பணிந்தெழுந்து புறம்போந்து பரவு திருத் 
தொண்ட ரோடு , நிலவு திருப் பதியதன்கண் நிகழுநாள் நிகரிலா 
நெடுநீர்க் கங்கை , அலையுமதி முடியார் தம் பெரும்புலியூர் முத 
லான அணைந்து போற்றிக் , குலவு தமிழ்த் தொடைபுனைந்து 
மீண்டணைந்து பெருகார்வங் கூரு நாளில் . 

304 
குடதிசைமேற் போவதற்குக் கும்பிட்டங் கருள் பெற்றுக் 
குறிப்பி னோடும் , படருநெறி மேலணைவார் பரமர் திரு நெய்த் 
தானப் பதியில் நண்ணி , அடையுமனம் உறவணங்கி அருந் 

பா- ம்- - மாடநிறை . " வந்தவணந்து . 3 இடத்தஞ்சல் . * பண் 
ணோடுங் . 


. 


346 


திருத்தொண்டர் புராணம் 


தமிழ்மா லைகள் பாடி அங்கு நின்றும் , புடைவளர்மென் கரும்பி 
னொடு பூகமிடை மழபாடி போற்றச் சென்றார் . 

305 
செங்கைமான் மறியார்தர் திருமழபா டிப்புறத்துச் சேரச் 
செல்வார் , " அங்கையார் அமுல் ” என்னும் திருப்பதிகம் எடுத் 
தருளி அணைந்த போழ்தில் , “ மங்கைவாழ் பாகத்தார் மழபாடி 
தலையினால் வணங்கு வார்கள் , பொங்குமா தவமுடையார் " 
எனத்தொழுது போற்றிசைத்தே கோயில்புக்கார் . 

306 
மழபாடி வயிரமணித் தூண் அமர்ந்து மகிழ்கோயில் வலங் 
கொண் டெய்திச் , செழுவாச மலர்க்கமலச் சேவடிக்கீழ்ச் சென்று 
தாழ்ந்தெழுந்து நின்று , தொழுதாடிப் பாடி நறுஞ்சொன்மாலைத் 
தொடையணிந்து துதித்துப் போந்தே , ஒழியாத நேசமுடன் 
உடையவரைக் கும்பிட்டங் குறைந்தார் சின்னாள் . 

307 
அதன் மருங்கு கடந்தருளால் திருக்கானூர் பணிந்தேத்தி 
ஆன்ற சைவ , முதன் மறையோர் அன்பிலா லந்துறையின் முன் 
னவனைத் தொழுது போற்றிப் , பதநிறைசெந் தமிழ்பாடிச் சடை 
முடியார் பயில்பதியும் பணிந்து பாடி , மதகரட வரையுரித்தார் 
வடகரை மாந் துறை அணைந்தார் மணி நூல் மார்பர் . 

308 
சென்று திரு மாந்துறையில் திகழ்ந்துறையுந் துறைந்தி * 
வாழ்சென்னி யார் தம் , முன்றில்பணிந் தணி நெடுமா ளிகைவலஞ் 
செய் துள்புக்கு முன்பு தாழ்ந்து , துன்றுகதிர்ப் பரிதிமதி மருத் 
துக்கள் தொழுதுவழி பாடு செய்ய , நின்றநிலை சிறப்பித்து நிறை 
தமிழின் சொன்மாலை நிகழப் பாடி . 

309 
- அங்கணகன் றம்மருங்கில் அங்கணர்தம் பதிபிறவும் 
அணைந்து போற்றிச் , செங்கமலப் பொதிஅவிழச் சேல்பாயும் 
வயல்மதுவால் சேறு மாறாப் , பொங்கொலி நீர் மழநாட்டுப் 
பொன்னிவட கரைமிசைப் போய்ப் புகலி , வேந்தர் , நங்கள் 
பிரான் திருப்பாச்சி லாச்சிரா மம்பணிய நண்ணும் போதில் . 310 

அந்நகரில் கொல்லிமழ வன்பயந்த அரும்பெறல் ஆர் அமுத 
மென்சொற் , கன்னி இள மடப்பிணையாங் காமருகோ மளக் 

பா- ம்- பலபதியும் . 2 போற்றி . * திருநதி . 


திருஞானசம்பந்தர் - மழவன் வரவேற்பு : 


347 


கொழுந்தின் கதிர்செய் மேனி, மன்னு பெரும் பிணியாகும் முயல 
கன்வந் தணைவுறமெய் வருத்தம் எய்தித், தன்னுடைய பெருஞ் 
சுற்றம் புலம்பெய்தத் தானும்மனந் தளர்வு கொள்வான் . 311 

மற்றுவே றொருபரிசால் தவிராமை மறிவளருங் கையார் 
பாதம் , பற்றியே வருங்குலத்துப் பான்மையினான் ஆதலினால் 
பரிவு தீரப் , பொற்றொடியைக் கொடுவந்து போர்க்கோலச் சேவ 
கராய்ப் புரங்கள் மூன்றும் , செற்றவர்தங் கோயிலினுட் கொடு 
புகுந்து திருமுன்பே இட்டு வைத்தான் . 

312 
அவ்வளவில் ஆளுடைய பிள்ளையார் எழுந்தருளி அணுக 
எய்தச் , “ செவ்வியமெய்ஞ் ஞானமுணர் திருஞான சம்பந்தன் 
வந்தான் என்றே , எவ்வுலகுந் துயர் நீங்கப் பணிமாறுந் தனிக் 
காளத் தெழுந்த ஒசை , வெவ்வுயிர்க்கும் அவன் கேளா மெல்லி 
யலை விட்டெதிரே விரைந்து செல்வான் . 

313 
“ மாநகரம் அலங்கரிமின் மகரதோ ரணம்நாட்டும் மணீநீர் 
வாசத் , தூநறும்பூ ரணகும்பம் சோதிமணி விளக்கினொடு தூபம் 
ஏந்தும் , ஏனை அணி பிறவுமெலாம் எழில்பெருக இயற்றும் ” என 
ஏவித் தானும் , வானவர்நா யகர்மகனார் வருமுன்பு தொழு 
தணைந்தான் மழவர் கோமான் . 

314 
“ பிள்ளையார் எழுந்தருளப் பெற்றேன் ” என் றானந்தம் 
பெருகு காதல் , வெள்ள நீர் கண்பொழியத் திருமுத்தின் சிவிகை 
யின் முன் வீழ்ந்த போது , வள்ளலார் “ எழுக ” என மலர்வித்த 
திருவாக்கால் மலர்க்கை சென்னி , கொள்ளமகிழ்ந் துடன் சென்று 
குலப்பதியின் மணிவீதி கொண்டு புக்கான் 

315 
மங்கல தூ ரியம் முழங்கு மணிவீதி கடந்துமதிச் சடையார் 
கோயில் , பொங்குசுடர்க் கோபுரத்துக் கணித்தாகப் புனைமுத் 
தின் சிவிகை நின்றும் , அங்கண் இழிந் தருளுமுறை இழிந்தருளி 
அணிவாயில் பணிந்து புக்குத் தங்கள் பிரான் கோயில்வலங் 
கொண்டு திரு முன்வணங்கச் சாருங் காலை . 

316 
கன்னி இளங் கொடியுணர்வு கழிந்துநிலன் சேர்ந்ததனைக் 
கண்டு நோக்கி , “ என் இது ? " என் றருள் செய்ய மழவன் தான் 


348 


திருத்தொண்டர் புராணம் 


எதிர் இறைஞ்சி “ அடியேன் பெற்ற , பொன் இவளை முயலகனாம் 
பொருவில் அரும் பிணிபொருந்தப் புனிதர் கோயில் , முன் அணை 
யக் கொணர்வித்தேன் இது புகுந்த படி " என்று மொழிந்து 
நின்றான் . 

317 
அணிகிளர் தாரவன் சொன்ன மாற்றம் அருளொடுங் கேட் 
டந் நிலையின் நின்றே பணிவளர் செஞ்சடைப் பாச்சின் மேய 
பரம்பொருளாயினா ரைப்பணிந்து, “ மணிவளர் கண்டரோ மங் 
கையை வாடமயல் செய்வ தோ இவர் மாண்ப ” தென்று , தணிவில் 
பிணிதவிர்க் கும்பதிகத் தண்டமிழ் பாடினார் சண்பைநாதர் . 318 

பன்னு தமிழ்மறை யாம்பதிகம் பாடித் திருக்கடைக் காப்புச் 
சாத்தி , மன்னுங் கவுணியர் போற்றி நிற்க , மழவன் பயந்த 
மழலைமென்சொல் , கன்னி யுறுபிணி விட்டு நீங்கக் கதுமெனப் 
பார்மிசை நின்றெழுந்து , பொன்னின் கொடி என ஒல்கி வந்து 
பொருவலித் தாதை புடையணைந்தாள் . 

319 
வன்பிணி நீங்கு மகளைக் கண்ட மழவன் பெருகு மகிழ்ச்சி 
பொங்கத் , தன் தனிப் பாவையுந் தானுங் கூடச் சண்பையர் 
காவலர் தாளில் வீழ , நின்ற அருமறைப் பிள்ளை யாரும் நீரணி 
வேணி நிமலர்பாதம் , ஒன்றிய சிந்தை யுடன்பணிந்தார் உம்பர் 
பிரான் திருத் தொண்டர் ஆர்த்தார் .. 

320 
நீடு திருவாச்சி ராமம் மன் னும் நேரிழை பாகத்தர் தாள்வ 
ணங்கிக் , கூடும் அருளுடன் அங்கமர்ந்து கும்பிடுங் கொள்கை 
மேற் கொண்டுபோந்தே , ஆடல் பயின்றார் பதிபிறவும் அணைந்து 
பணிந்தடி போற்றி ஏகிச் , சேடர்கள் வாழுந் திருப்பைஞ் ஜீலிச் 
சிவபெருமானை இறைஞ்சச் சென்றார் . 

321 
பண்பயில் வண்டினம் பாடுஞ் சோலைப் பைஞ்ஜீலி வாணர் 
கழல்ப ணிந்து , மண்பர வுந்தமிழ் மாலை பாடி வைகி வணங்கி 
மகிழ்ந்து போந்து , திண்பெருந் தெய்வக் கயிலை யில்வாழ் சிவ 
னார் பதிபல சென்றிறைஞ்சிச் , சண்பை வளந்தரு நாடர் வந்து 
தடந்திரு ஈங்கோய் மலையைச் சார்ந்தார் . 

322 
பா - ம்- திருப்பாச்சிராமம் . " மகிழ்ந்தார் . * வண்டிசை . 


திருஞானசம்பந்தர்- செங்குன்றூர் குளிர் 


349 


செங்கட் குறவரைத் தேவர் போற்றும் திகழ்திரு ஈங்கோய் 
மலையில் மேவும் , கங்கைச் சடையார் கழல்ப ணிந்து கலந்த 
இசைப்பதி கம்பு னைந்து , பொங்கர்ப் பொழில்சூழ் மலையும் மற் 
றும் புறத்துள்ள தானங்க ளெல்லாம் போற்றிக் , கொங்கிற் 
குடபுலஞ் சென்ற ணைந்தார் " கோ தில்மெய்ஞ் ஞானக் கொழுந் 
தனையார் . 

323 : 


அண்டர்பிரான் ஆலயங்கள் அம்மருங்குள் ளனபணிந்து , 
தெண்டிரைநீர்த் தடம்பொன்னித் தென்கரையாங் கொங் 
கினிடை , வண்டலையும் புனற்சடையார் மகிழ்விடங்கள் தொழு 
தணைந்தார் , கொண்டல்பயில் ? நெடும்புரிசைக் கொடிமாடச் 
செங்குன்றூர் . 

324 . 


அந்நகரில் வாழ்வாரும் அடியவரும் மன மகிழ்ந்து 
பன்னெடுந்தோ ரண முதலாப் பயில்அணிகள் பல அமைத்து 
முன்னுறவந் தெதிர்கொண்டு பணிந்தேத்தி மொய்கரங்கள் 
சென்னியு றக் கொண்டணைந்தார் சின விடையார் செழுங்கோயில் . 
தம்பெருமான் கோயிலினுள் எழுந்தருளித் தமிழ்விரகர் 
நம்பரவர் திருமுன்பு தாழ்ந்தெழுந்து நலஞ்சிறக்க 
இம்பரும் உம் பரும்ஏத்த இன்னிசைவண் டமிழ்பாடிக் 
கும்பிடும் ஆதரவுடன் அக் கோநகரில் இனிதமர்ந்தார் . 326 
அப்பாலைக் குடபுலத்தில் ஆறணிந்தார் அமர்கோயில் 
எப்பாலுஞ் சென்றேத்தித் திருநணா வினை இறைஞ்சிப் 
பைப்பாந்தள் புனைந்தவரைப் பரவிப்பண் டமர்கின்ற 
வைப்பான செங்குன்றூர் வந்தணைந்து வைகினார் . 

327 
ஆங்குடைய " பிள்ளையார் அமர்ந்துறையும் நாளின்கண் 
தூங்குதுளி முகிற்குலங்கள் சுரந்து பெயல் ஒழிகாலை 
வீங்கொலி நீர் வைப்பெல்லாம் வெயில் பெறா விருப்புவரப் 
பாங்கர்வரை யுங்குளிரும் பனிப்பருவம் எய்தியதால் . 328 


பா - ம்- சென்றடைந்தார் . " கொண்டல்பணி . * ஆங்குறையும் .. 
* சுறந்த . வெயில்வெரு . 


350 - 


திருத்தொண்டர் புராணம் 


அளிக்குலங்கள் சுளித்தகல அரவிந்த முகம்புலரப் 
பளிக்குமணி மரகதவல் லியிற்கோத்த பான்மை எனத் 
துளித்தலை மெல் அறுகுபனி தொடுத்தசையச் சூழ்பனியால் 
குளிர்க்குடைந்து வெண்படாம் போர்த்தனைய குன்றுகளும் . 
மொய்பனிகூர் * குளிர்வாடை முழுதுலவும் பொழுதேயாய்க் 
கொய்தளிர் மென் சோலைகளுங் குலைந்தசையக் குளிர்க்கொதுங்கி 
வெய்யவனுங் கரநிமிர்க்க மாட்டான் போல் விசும்பினிடை 
ஐதுவெயில் விரிப்பதுவும் அடங்குவதும் ஆகுமால் . 330 
நீடிய அப் பதிகளெலாம் நிரைமாடத் திறைகள் தொறும் 
பேடையுடன் பவளக்கால் புறவொடுங்கப் பித்திகையின் 
தோடலர்மென் குழல்மடவார் துணைக்கலச வெம்முலையுள் 
ஆடவர்தம் பணைத்தோளும் மணிமார்பும் அடங்குவன . 331 
அரிசனமும் குங்குமமும் அரைத்தமைப்பார் அயலெல்லாம் 
பரிய அகிற் குறைபிளந்து புகைப்பார்கள் பாங்கெல்லாம் 
எரியுமிழ்பேழ் வாய்த்தோணி இரும்பீர்ப்பார் இடையெல்லாம் 
விரிமலர்மென் புறவணிந்த மீப்புலத்து வைப்பெல்லாம் . 332 
அந்நாளிற் கொடிமாடச் செங்குன்றூர் அமர்ந்திருந்த 
மெய்ஞ்ஞானப் பிள்ளையா ருடன் மேவும் பரிசனங்கள் 
பன்னாளும் அந்நாட்டிற் பயின்றதனால் பனித்தகுளிர் 
முன்னான பிணிவந்து மூள்வதுபோல் முடுகுதலும் . 

333 
அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையார்க் கவர்களெலாம் 
முன்னறிவித் திறைஞ்சுதலும் முதல்வனார் அருள் தொழுதே 
“ இந்நிலத்தின் இயல்பெனினும் நமக்கெய்தப் பெறா ” என்று 
சென்னிமதி அணிந்தாரைத் திருப்பதிகம் பாடுவார் . 

334 
" அவ்வினைக் கிவ்வினை ” என்றெடுத் ( து ) " ஐயர் அமுது செய்த 
வெவ் விடம் முன் தடுத் தெம்மிடர் நீக்கிய வெற்றியினால் 
எவ்விடத் தும்அடி யார் இடர் காப்பது கண்டம் ” என்றே 
செய்வினை தீண்டா திருநீல கண்டம் " எனச்செப்பினார் . 335 

பா - ம்- சுளிந்தகல . மேல் . 3 மொய்யொளி கூர் . 
மாடத்துறையுள் . * விரிமலர்வண் . * இடத்திருந்த . 1 அந்நிலையில் . 


6 


திருஞானசம்பந்தர் - கற்குடிமலை அடைதல் 


351 


1 


ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளிச்செய்து 
தூய பதிகத் திருக்கடைக் காப்புத் தொடுத்தணிய . 
மேய அப் பொற்பதி வாழ்பவர்க் கே அன்றி மேவும் அந்நாள் 
தீய பனிப்பிணி அந்நா டடங்கவுந் தீர்ந்ததன்றே . 

336 
அப்பதி யின் கண் அமர்ந்து சிலநாளில் அங்ககன்று 
துப்புறழ் வேணியர் தானம் பலவுந் தொழுதருளி 
முப்புரி நூலுடன் தோலணி மார்பர் முனிவரொடும் 
செப்பருஞ் சீர்த்திருப் பாண்டிக் கொடுமுடி சென்றணைந்தார் .337 
பருவ மறாப்பொன்னிப் பாண்டிக் கொடுமுடி யார்தம்பாதம் 
மருவி வணங்கி வளத்தமிழ் மாலை மகிழ்ந்துசாத்தி 
விரிசுடர் மாளிகை வெஞ்சமாக் கூடல் விடையவர்தம் 
பொருவில்தா னம்பல போற்றிக் குண திசைப் போதுகின்றார் . 
செல்வக் கருவூர்த் திருவா னிலைக்கோயில் சென்றிறைஞ்சி 
நல்லிசை வண்டமிழ்ச் சொற்றொடை பாடி அந் நாடகன்று 
மல்கிய மாணிக்க வெற்பு முதலா வணங்கிவந்து 
பல்கு திரைப்பொன்னித் தென்கரைத் தானம் பலபணிவார் .339 


பன்னெடுங் குன்றும் படர்பெருங் கானும் பலபதியும் 
அந்நிலைத் தானங்கள் ஆயின எல்லாம் அமர்ந்திறைஞ்சி 
மன்னு புகலியில் வைதிக வாய்மை மறையவனார் 
பொன்னியல் வேணிப் புனிதர் பராய்த்துறை யுட்புகுந்தார் . 340 
நீடும் பராய்த்துறை நெற்றித் தனிக்கண்ணர் கோயில் நண்ணிக் 
கூடுங் கருத்தொடு கும்பிட்டுக் கோதில் தமிழ்ச்சொன் மாலை 
பாடுங் கவுணியர் கண்பனி மாரி பரந்திழியச் 
சூடுங் கரதலத் தஞ்சலி கோலித் தொழுதுகின்றார் . 

341 
தொழுது புறம்பணைந் தங்குநின் றேகிச் சுரர்பணிவுற் ( று ) 
எழுதிரு வாலந் துறைதிருச் செந்துறை யேமுதலா 
வழுவில்பல் கோயில்கள் சென்று வணங்கி மகிழ்ந்தணைவார் 
செழுமலர்ச் சோலைத் திருக்கற் குடிமலை சேரவந்தார் . 342 

பா - ம்- பிறவும் தொழதிறைஞ்சி . நெடுங்கானும் . 


352 


திருத்தொண்டர் புராணம் 


1 


கற்குடி மாமலை மேலெழுந்த கனகக் கொழுந்தினைக் கால் 
வளையப் , பொற்றிரள் மேருச் சிலைவளைத்த போர் விடை யாளி 
யைப் போற்றிசைத்து , நற்றமிழ் மாலை புனைந்தருளி ஞானசம் 
பந்தர் புலன்கள் ஐந்தும் , செற்றவர் மூக்கீச் சரம்பணிந்து திருச் 
சிராப் பள்ளிச் சிலம்பணைந்தார் . 

343 
செம்மணி வாரி அருவி தூங்கும் சிராப்பள்ளி மேய செழுஞ் 
சுடரைக் , கைம்மலை ஈருரி போர்வைசாத்துங் கண்ணுத லாரைக் 
கழல்பணிந்து , மெய்ம்மகிழ் வெய்தி உளங்குளிர விளங்கிய 
சொற்றமிழ் மாலை வேய்ந்து , மைம்மலர் கண்டர்தம் ஆனைக்காவை 
வணங்கும் விருப்பொடு வந்தணைந்தார் . 

344 
விண்ணவர் போற்றிசெய் ஆனைக்காவில் வெண்ணாவல் 
மேவிய மெய்ப்பொருளை , நண்ணி இறைஞ்சிமுன் வீழ்ந்தெழுந்து 
நாற் கோட்டு நாகம் பணிந்ததுவும் , அண்ணல் கோச்செங்கண் 
அரசன் செய்த அடிமையும் அஞ்சொற் றொடையில் வைத்துப் , 
பண்ணுறு செந்தமிழ் மாலை பாடிப் பரவிநின் றேத்தினர் பான் 
மையினால் , 

345 
நான் முகன் காணாஉண்மை வெண்ணாவல் 
உண்மை " மயேந்திரமும் , சீரணி நீடு திருக்கயிலை செல்வத் 
திருவாரூர் மேய பண்பும் , ஆரணத் துட்பொரு ளாயினாரை 
ஆனைக்கா வின்கட் புகழ்ந்து பாடி , ஏரணி யும்பொழில் சூழ்ந்த 
சண்பை ஏந்தலார் எல்லையில் இன்ப முற்றார் . 

346 
கைதொழு தேத்திப் புறத்தணைந்து காமர் பதியதன் கட்சில 
நாள் , வைகி வணங்கி மகிழ்ந்தணைவார் மன்னுந் தவத்துறை 
வானவர் தாள் , எய்தி இறைஞ்சி எழுந்துநின்றே இன் தமிழ் 
மாலைகொண் டேத்திப் போந்து , வைதிக மாமணி அம்மருங்கு 
மற்றுள்ள தானம் வழுத்திச் செல்வார் . 

347 
ஏறுயர்த் தார் திருப் பாற்றுறையும் எறும்பியூர் மாமலை 
யேமுதலா, வேறு பதிகள் பலவும் போற்றி விரவுந் திருத் 
தொண்டர் வந்து சூழ, ஈறில் புகழ்ச்சண்பை யாளியார்தாம் எண் 


நாரணன் 


ம் - வந்தவணவார் . . நன்மை . 


திருஞானசம்பந்தர் - சோற்றுத்துறை சேறல் 


353 


டிசை யோருந் தொழுதிறைஞ்ச , நீறணி செம்பவ ளப்பொருப் 
பின் நெடுங்கள மாநகர் சென்று சேர்ந்தார் . 

348 
நெடுங்களத் தாதியை அன்பால் “ நின்பால் நெஞ்சம் செலா 
வகை நேர்விலக்கும் , இடும்பைகள் தீர்த்தருள் செய்வாய் ” என் 
னும் இன்னிசை மாலைகொண் டேத்திஏகி , அடும்பணிச் செஞ் 
சடை யார்பதிகள் அணைந்து பணிந்து நியமம் போற்றிக் , 
கடுங்கை வரை உரித் தார் மகிழ்ந்த காட்டுப்பள் ளிப்பதி 
கைதொழுவார் . 

349 


சென்று திகழ்திருக் காட்டுப்பள்ளிச் செஞ்சடை நம்பர்தங் 
கோயில் எய்தி , முன் றில் வலங்கொண் டிறைஞ்சி வீழ்ந்து மொய் 
கழற் சேவடி கைதொழுவார் , கன்றணை ஆவின் கருத்து வாய்ப்பக் 
கண்ணுத லாரைமுன் போற்றி செய்து , மன்றுள் நின் றாடல் 
மனத்துள் வைப்பார் “ வாருமன் னும்முலை பாடிவாழ்ந்தார் . 

அங்கப் பதிநின் றெழுந்தருளி அணிதிரு வாலம் பொழில் 
வணங்கிப் , பொங்கு புனற்பொன்னிப் பூந்துருத்திப் பொய்யிலி 
யாரைப் பணிந்து போற்றி , எங்கும் நிகழ்திருத் தொண்டர் 
குழாம் எதிர்கொள்ள எப்பதி யுந்தொழுது , செங்கயல் பாய்வயல் 
ஓடைசூழ்ந்த திருக்கண்டி யூர்தொழச் சென்றணைந்தார் . 351 

கண்டியூர் வீரட்டர் கோயில் எய்திக் கலந்தடி யாருடன் 
காதல் பொங்கக் , கொண்ட விருப்புடன் தாழ்ந்தி றைஞ்சிக் 
குலவு மகிழ்ச்சியின் கொள்கையினால் , தொண்டர் குழாத் தினை 
நோக்கி நின்று தொடுத்த இசைத்தமிழ் மாலைதன்னில் , அண்டர் 
பிரான் தன் அருளின் வண்ணம் அடியார் பெருமையிற் கேட் 
டருளி . 

352 
வினவி எடுத்த - திருப்பதிகம் மேவு திருக்கடைக் காப்புத் 
தன்னில் , அனைய நினைவரி யோன் செயலை அடியாரைக் கேட்டு 
மகிழ்ந்த தன்மை , புனைவுறு பாடலிற் போற்றி செய்து போந்து 
புகலிக் கவுணியனார் , துனை புனற் பொன்னித் திரைவலங்கொள் 
சோற்றுத் துறை தொழச் சென்றடைவார் . 

358 


3 


2 


பா - ம் - 1 நேசஞ். 
23 


அவனத்தும் . சென்றவணவார் . 


354 


திருத்தொண்டர் புராணம் 


1 


" அப்பர் சோற்றுத் துறைசென் றடைவோம் " என் ( று ) 
ஒப்பில் வண்டமிழ் மாலை ஒருமையால் 
செப்பி யேசென்று சேர்ந்தனர் சேர்விலார் 
முப்புரஞ் செற்ற முன்னவர் கோயில் முன் . 

354 
தொல்லை நீள் திருச் சோற்றுத் துறையுறை 
செல்வர் கோயில் வலங்கொண்டு தேவர்கள் 
அல்லல் தீர்க்கநஞ் சுண்ட பிரான் அடி 
எல்லை யில் அன்பு கூர இறைஞ்சினார் . 

355 
இறைஞ்சி ஏத்தி எழுந்து நின் றின்னிசை 
நிறைந்த செந்தமிழ் பாடி நிலாவி அங் ( கு ) 
உறைந்து வந்தடி யாருடன் எய்தினார் 
சிறந்த சீர்த்திரு வேதி குடியினில் . 

358 
வேத வேதியர் வேதி குடியினில் 
நாதர் கோயில் அணைந்து நலந்திகழ் 
பாத பங்கயம் போற்றிப் பணிந்தெழுந் 
தோதி னார்தமிழ் வேதத்தின் ஓங்கிசை . 

357 
எழுது மாமறை யாம்பதி கத்திசை 
முழுதும் பாடி முதல்வரைப் போற்றி முன் 
தொழுது போந்துவந் தெய்தினார் சோலை சூழ் 
பழுதில் சீர்த்திரு வெண்ணிப் பதியினில் . 

358 
வெண்ணி மேய விடையவர் கோயிலை 
நண்ணி நாடிய காதலின் நாண்மதிக் 
கண்ணி யார்தங் கழலிணை போற்றியே 
பண்ணில் நீடும் பதிகமுன் பாடினார் . 

359 
பாடி நின்று பரவிப் பணிந்து போய் 
ஆடும் அங்கணர் கோயில் அங் குள்ளன 
மாடு சென்று வணங்கி மகிழ்ந்தனர் 
நீடு சண்பை நிறைபுகழ் வேதியர் . 

360 


பா - ம்- நஞ்சுண்டாரடியிவண . பதிகமும் . 


திருஞானசம்பந்தர் - நல்லூர் அடைதல் 


355 


361 


மொய்தருஞ் சோலைசூழ் முளரிமுள் ளடவிபோய் 
மெய்தரும் பரிவிலான் வேள்வியைப் பாழ்படச் 
செய்தசங்கரர்திருச் சக்கரப் பள்ளி முன் 
பெய் தவந் தருளினார் இயல்இசைத் தலைவனார் . 
சக்கரப் பள்ளியார் தந்திருக் கோயிலுள் 
புக்கருத் தியினுடன் புனைமலர்த் தாள்பணிந்து 
அக்கரைப் பரமர்பால் அன்புறும் பரிவு கூர் 
மிக்கசொற் றமிழினால் வேதமும் பாடினார் . 
தலைவர் தஞ்சக்கரப் பள்ளிதன் னிடையகன் ( று ) 
அலைபுனற் பணைகளின் அருகுபோய் அருமறைப் 
புலனுறுஞ் சிந்தையார் புள்ளமங் கைப்பதி 
குலவும் ஆலந்துறைக் கோயிலைக் குறுகினார் .? 


362 


363 


364 


365 


மன்னும் அக் கோயில் சேர் மான்மறிக் கையர்தம் 
பொன்னடித் தலம் உறப் புரிவொடுந் தொழுதெழுந் ( து ) 
இன்னிசைத் தமிழ்புனைந் திறைவர்சே லூருடன் 
பன்னுபாலைத்துறைப் பதிபணிந் தேகினார் . 
காவின் மேல் முகிலெழுங் கமழ்நறும் புறவு போய் 
வாவி நீ டலவன்வாழ் பெடையுடன் மலர்நறும் 
பூவின்மேல் விழைவு றும் புகலியார் தலைவனார் 
சேவின் மேல் அண்ணலார் திருநலூர் நண்ணினார் . 
மன்றலங் கழனிசூழ் திருநலூர் மறைவலோர் 
துன்றுமங் கலவினைத் துழனியால் எதிர்கொளப் 
பொன் தயங் கொளிமணிச் சிவிகையிற் பொலிவுறச் 
சென்றணைந் தருளினார் சிரபுரச் செம்மலார் . 
நித்திலச் சிவிகைமேல் நின்றிழிந் தருளியே 
மொய்த்த அந் தணர்குழாம் முன் செலப் பின் செலும் 
பத்தரும் பரிசனங் களுமுடன் பரவவே 
அத்தர் தங் கோபுரந் தொழு தணைந் தருளினார் . 

பா - ம்- தந்தனிக் , கோயில்வந் தெய்தினார் . 


368 


367 


368 " 


369 . 


370 


356 

திருத்தொண்டர் புராணம் 
வெள்ளிமால் வரையைநேர் விரிசுடர்க் கோயிலைப் 
பிள்ளையார் வலம்வரும் பொழுதினிற் பெருகுநீர் 
வெள்ளஆனந்தமெய் பொழியமேல் ஏறி நீர் 
துள்ளுவார் சடையரைத் தொழுதுமுன் பரவுவார் . 
பரவுசொற் பதிகம்முன் பாடினார் பரிவுதான் 
வரவயர்த் துருகுநேர் மன னுடன் புறம் அணைந் ( து ) 
அரவுடைச் சடையர்பேர் அருள்பெறும் பெருமையால் 
விரவும் அப் பதிஅமர்ந் தருளியே மேவினார் . 
அன்ன தன்மையில் அப்பதி யினில் " அமர்ந் தருளி 
மின்னெ டுஞ்சடை விமலர்தாள் விருப்பொடு வணங்கிப் 
பன்னும் இன்னிசைப் பதிகமும் பலமுறை பாடி 
நன்னெ டுங்குல நான்மறை யவர்தொழ நயந்தார் . 
நீடும் அப்பதி நீங்குவார் நிகழ்திரு நல்லூர் 
ஆடு வார் திரு அருள் பெற அகன்றுபோந் தங்கண் 
மாடும் உள்ளன வணங்கியே பரவிவந் தணைந்தார் 
தேடும் மாலயற் கரியவர் திருக்கரு காவூர் . 
வந்து பந்தர்மா தவிமணங் கமழ்கரு காவூர்ச் 
சந்த மாமறை தந்தவர் கழலிணை தாழ்ந்தே 
" அந்தம் இல்லவர் வண்ணம்ஆ ரழல் * வண்ணம் " என்று 
சிந்தை இன்புறப் பாடினார் செழுந்தமிழ்ப் பதிகம் . 
பதிக இன்னிசை பாடிப்போய்ப் பிறபதி பலவும் 
நதி அணிந்தவர் கோயில்கள் நண்ணியே வணங்கி 
மதுர முத்தமிழ் வாசகர் அணைந்தனர் மன்றுள் 
அதிர்சி லம்படி யார் மகிழ் அவளிவ ணல்லூர் . 
மன்னும் அப்பதி வானவர் போற்றவும் மகிழ்ந்த 
தன்மை யார்பயில் கோயிலுள் தம்பரி சுடையார் 
என்னும் நாமமும் நிகழ்ந்திட ஏத்திமுன் இறைஞ்சிப் 
பன்னு சீர்ப்பதி பலவும் அப் பாற்சென்று பணிவார் . 


371 


372 


373 : 


374 


பா -ம் -1 வரைநிகர் . 

பெருகுசீர் . 3 

அப்பதிதனில் . 
செஞ்சடை , 6 வண்ணமாம் அழல் . 


- மின்னு 


திருஞானசம்பந்தர் - வலஞ்சுழி வருதல் 


357 


8 


பழுதில் சீர்த்திருப் பரிதிநன் னியமமும் பணிந்தங் ( கு ) 
எழுது மாமறை யாம்பதி கத்திசை போற்றி 
முழுதும் ஆனவர் கோயில்கள் வணங்கியே முறைமை 
வழுவி லார் திருப் பூவனூர் வணங்கிவந் தணைந்து . 

375 
பொங்கு காதலிற் போற்றி அங் கருளுடன் போந்து 
பங்கயத்தடம் பணைப்பதி பலவும்முன் பணிந்தே 
எங்கும் அன்பர்கள் ஏத்தொலி எடுக்கவந் தணைந்தார் 
அங்க ணர்க்கிடம் ஆகிய பழம்பதி ஆவூர் . 

378 
பணியும் அப்பதிப் பசுபதீச் சரத்தினி திருந்த 
மணியை உள்புக்கு வழிபடும் விருப்பினால் வணங்கித் 
தணிவில் காதலில் தண்டமிழ் மாலைகள் சாத்தி 
அணிவி ளங்கிய திருந லூர் மீண்டும்வந் தணைந்தார் . 

377 
மறைவி ளங்கும் அப் பதியினில் மணிகண்டர் பொற்றாள் 
நிறையும் அன்பொடு வணங்கியே நிகழ்பவர் நிலவும் 
பிறைஅணிந்தவர் அருள்பெறப் பிரசமென் மலர்வண் ( டு ) 
அறைந றும்பொழில் திருவலஞ் சுழியில்வந் தணைந்தார் . 378 
மதிபுனைந்தவர் வலஞ்சுழி மருவுமா தவத்து 
முதிரும் அன்பர்கள் முத்தமிழ் விரகர்தம் முன்வந் ( து ) 
எதிர்கொள் போழ்தினில் இழிந்தவர் எதிர்செல மதியைக் 
கதிர்செய் வெண்முகிற் குழாம்புடை சூழ்ந்தெனக் கலந்தார் . 
கலந்த அன்பர்கள் தொழுதெழக் கவுணியர் தலைவர் 
அலர்ந்த செங்கம லக்கரங் குவித்துடன் அணைவார் 
வலஞ்சு ழிப்பெரு மான்மகிழ் கோயில்வந் தெய்திப் 
பொலங்கொள் நீள்சுடர்க் கோபுரம் இறைஞ்சியுட் புகுந்தார் 
மருவ லார்புரம் முனிந்தவர் திருமுன்றில் வலங்கொண் ( டு ) 
உருகும் அன்புடன் உச்சிமேல் அஞ்சலி யினராய்த் 
திருவலஞ்சுழி உடையவர் சேவடித் தலத்தில் 
பெருகும் ஆதர வுடன் பணிந் தெழுந்தனர் பெரியோர் . 381 

பா -ம் - நான்மறை . 2 வழவில்சீர்த் . சுரத்திருந்தருளும் ; 
சரத்தினிதமர்ந்து . 4 புக்கார் . 


| 


358 


திருத்தொண்டர் புராணம் 


ஞான போனகர் நம்பர்முன் தொழுதெழு விருப்பால் 
ஆன காதலில் அங்கண ரவர்தமை வினவும் 
ஊன மில் இசை யுடன் விளங் கியதிருப் பதிகம் 
பான லார்மணி கண்டரைப் பாடினார் பரவி . 

382 
புலன் கொள் இன் தமிழ் போற்றினர் புறத்தினில் அணைந்தே 
இலங்கு நீர்ப்பொன்னி சூழ்திருப்பதியினில் இருந்து 
நலங்கொள் காதலின் நாதர்தாள் நாள்தொறும் பரவி 
வலஞ்சு ழிப்பெரு மான் தொண்டர் தம்முடன் மகிழ்ந்தார் . 383 
மகிழ்ந்த தன் தலை வாழும் அந் நாளிடை வானில் 
திகழ்ந்த ஞாயிறு துணைப்புணர் ஒரையுட் சேர்ந்து 
நிகழ்ந்த தன்மையில் நிலவும் ஏழ் கடல் நீர்மை குன்ற 
வெகுண்டு வெங்கதிர் பரப்பலின் முதிர்ந்தது வேனில் . 384 
தண்புனற்குளிர் கால்நறுஞ் சந்தனத் தேய்வை 
பண்பு நீடிய வாசமென் மலர்பொதி பனி நீர் 
நண்பு டைத்துணை நகைமணி : முத்தணி நாளும் 
உண்ப மாதுரி யச்சுவை உலகுளோர் விரும்ப . 

385 
அறல் மலியுங் கான்யாற்றின் நீர்நசையால் அணையுமான் 
பெறல் அரிய புனல் என்று பேய்த்தேரின் பின்தொடரும் ; 
உறையுணவு கொள்ளும்புள் தேம்பவயல் - இரைதேரும் ; 
பறவைசிறை விரித்தொடுங்கப் பனிப்புறத்து வதியுமால . 

386 
நீணிலைமாளிகைமேலும் நிலாமுன்றின் மருங்கினிலும் 
வாணிழனற் சோலையிலும் மலர்வாவிக் கரைமாடும் 
பூணிலவு முத்தணிந்த பூங்குழலார் முலைத்தடத்தும் 
காணுமகிழ்ச் சியின் மலர்ந்து மாந்தர்கலந் துறைவரால் . 387 
மயிலொடுங்க வண்டாட மலர்க்கமல முகைவிரியக் 
குயிலொடுங்காச் சோலையின் மென் தளிர்கோதிக் கூ.விஎழத் 
துயிலொடுங்கா உயிர் அனைத்தும் துயில்பயிலச் சுடர்வானில் 
வெயிலொடுங்கா வெம்மைதரும் வேனில்விரி தருநாளில் . 388 

பா - ம்- இன்னிசை . - நகைமதி . * பின்படரும் . 4 தேம்பி அயல் . 
குயிலொடுங்கும். ஊர் . 7 வேனில் தருமந் நாளில் . 


3 


திருஞானசம்பந்தர் - முத்துப்பந்தர் பெறுதல் 359 


சண்பைவரும் பிள்ளையார் சடாமகுடர்: வலஞ்சுழியை 
எண்பெருகத் தொழுதேத்திப் பழையாறை எய்துதற்கு 
நண்புடைய அடியார்களுடன் போத நடந்தருளி 
விண்பொருநீள் மதிளாறை மேற்றளிசென் றெய்தினார் . 

389 
திருவாறை மேற்றளியில் திகழ்ந்திருந்த செந்தீயின் 
உருவாளன் அடிவணங்கி உருகிய அன் பொடுபோற்றி 
மருவாருங் குழல் மலையாள் வழிபாடு செய்ய அருள் 
தருவார்தந் திருச்சத்தி முற்றத்தின் புறஞ்சார்ந்தார் . 390 
திருச்சத்தி முற்றத்திற் சென்றெய்தித் திருமலையாள் 
அருச்சித்த சேவடிகள் ஆர்வமுறப் பணிந்தேத்திக் 
கருச்சுற்றில் அடையாமற் கைதருவார் கழல்பாடி 
விருப்புற்றுத் திருப்பட்டீச் சரம்பணிய மேவுங்கால் . 391 
வெம்மைதரு வேனிலிடை வெயில் வெப்பந் தணிப்பதற்கு 
மும்மைநிலைத் தமிழ்விரகர் முடிமீதே சிவபூதம் 
தம்மை அறி யாதபடி. தண்தரளப் பந்தர் எடுத்( து ) 
“ எம்மைவிடுத் தருள்புரிந்தார் பட்டீசர் என் றியம்ப. 392 
அவ்வுரையும் மணிமுத்தின் பந்தரும் ஆ காயம்எழச் 
செவ்வியமெய்ஞ் ஞானமுணர் சிரபுரத்துப் பிள்ளையார் 
“ இவ்வினை தான் ஈசர்திரு வருளாகில் இசைவ தென 
மெய்விரவு புளகமுடன் மேதினியின் மிசைத்தாழ்ந்தார் . 398 
அதுபொழுதே அணிமுத்தின் பந்தரினை அருள்சிறக்கக் 
கதிரொளிய 4 மணிக்காம்பு பரிசனங்கள் கைக்கொண்டார் 
மதுரமொழி மறைத்தலைவர் மருங்கிமையோர் பொழிவாசப் 
புதுமலரால் அப்பந்தர் பூம்பந்த ரும்போலும் . 

394 
தொண்டர்குழாம் ஆர்ப்பெடுப்பச் சுருதிகளின் பெருந்து ழனி 
எண்டிசையும் நிறைந்தோங்க " எழுந்தருளும் பிள்ளையார் 
வெண்டரளப் பந்தர் நிழல் மீதணையத் திருமன்றில் 
அண்டர்பிரான் எடுத்ததிரு வடிநீழல் என அமர்ந்தார் . 395 

பா - ம்- வீற்றிருந்த . குழலுமையாள் . * என் றியம்பும் . 
4 கதிரொளி செய் . * எழுந்தோங்க . 


360 


திருத்தொண்டர் புராணம் 


பாரின்மிசை அன்பருடன் வருகின்றார் பன்னகத்தின் 
ஆரம் அணிந் தவர்தந்த அருட்கருணைத் திறம்போற்றி 
ஈரமனங் களிதழைப்ப எதிர்கொள்ள முகமலர்ந்து 
சேரவருந் தொண்டருடன் திருப்பட்டீச் சரம் அணைந்தார் . 396 
சென் றணைந்து திருவாயிற் புறத்திறைஞ்சி உள்புக்கு 
வென் றிவிடை யவர்கோயில் வலங்கொண்டு வெண்கோட்டுப் 
பன்றிகிளைத் தறியாத பாததா மரைகண்டு 
முன் தொழுது விழுந்தெழுந்து மொழிமாலை போற்றிசைத்தார் . 
அருள் வெள்ளத் திறம்பரவி அளப்பரிய ஆனந்தப் 
பெருவெள்ளத் திடைமூழ்கிப் பேராத பெருங்காதல் 
திருவுள்ளப் பரிவுடனே செம்பொன் மலை வல்லியார் 
தருவள்ளத் தமுதுண்ட சம்பந்தர் புறத்தணைந்தார் . 

398 
அப்பதியில் அமர்கின்ற ஆளுடைய பிள்ளையார் 
செப்பருஞ்சீர்த் திருவாறை வடதளியில் சென்றிறைஞ்சி 
ஒப்பரிய தமிழ்பாடி உடன் அமருந் தொண்டரொடு * 
எப்பொருளு மாய் நின்றார் இரும்பூளை எய்தினார் . 

399 
தேவர்பிரான் அமர்ந்த திரு இரும்பூளை சென்றெய்தக் 
காவண நீள் தோரணங்கள் நாட்டியுடன் களிசிறப்பப் 
பூவண மாலைகள் நாற்றிப் பூரணபொற் குடம் நிரைத்தங் ( கு ) 
யாவர்களும் போற்றிசைப்பத் திருத்தொண்டர் எதிர்கொண்டார் . 
வண்டமிழின் மொழிவிரகர் மணிமுத்தின் சிவிகையினைத் 
தொண்டர்குழாத் தெதிர் இழிந்தங் கவர்தொழத்தா முந்தொழு 
அண்டர்பிரான் கோயிலினை அணைந்திறைஞ்சி முன் நின்று ( தே 
பண்டரும் இன் னிசைப்பதிகம் பரம்பொருளைப் பாடுவார் . 

401 
நிகரிலா மேருவரை அணுவாக நீண்டானை 
நுகர்கின்ற தொண்டர்தமக் கமுதாகி நொய்யானைத் 
தகவொன்ற அடியார்கள் தமைவினவித் தமிழ்விரகர் 
பகர்கின்ற அருமறையின் பொருள் விரியப் பாடினார் . 

402 
பா - ம் - கிழீத் . அருள் வள்ளல் . 3 தொண்டருடன் . 4 பூவவண . 
விரவித் . 


361 


திருஞானசம்பந்தர் - குடந்தைக் காரோணம் 


பாடும் அர தைப்பெரும் பாழியே முதலாகச் 
சேடர்பயில் திருச்சேறை திருநாலூர் குடவாயில் 
நாடியசீர் நறையூர்தென் திருப்புத்தூர் நயந்திறைஞ்சி 
நீடுதமிழ்த் தொடைபுனைந்தந் நெடுநகரில் இனிதமர்ந்தார் . 403 
அங்கண் இனி தமருநாள் அடல்வெள்ளே னத்துருவாய்ச் 
செங்கண் நெடு மால்பணியுஞ் சிவபுரத்துச் சென்றடைந்து 
கங்கைசடைக் கரந்தவர் தங் கழல்வணங்கிக் காதலினால் 
பொங்கும் இசைத் திருப்பதிகம் முன் நின்று போற்றிசைத்தார் . 
போற்றிசைத்துப் புனிதர் அருள் பெற்றுப்போந் தெவ்வுருவும் 
தோற்றுவித்த அயன் போற்றுந் தோணிபுரத் தந்தணனார் 
ஏற்றுமிசை ஏற்றுகந்த இறைவர்தமை ஏத்துதற்கு 
நாற்றிசையோர் பரவு திருக் குடமூக்கு நண்ணினார் . 

405 
தேமருவு மலர்ச்சோலைத் திருக்குடமூக்கினிற்செல்வ 
மாமறையோர் பூந்தராய் வள்ளலார் வந்தருளத் 
தூமறையின் ஒலிபெருகத் தூரியமங் கலம்முழங்கக் 
கோமுறைமை எதிர்கொண்டு தம்பதியுட் கொடுபுக்கார் . 406 
திருஞான சம்பந்தர் திருக்குடமூக் கினைச்சேர 
வருவார்தம் பெருமானை வண்டமிழின் திருப்பதிகம் 
உருகாநின் றுளம்மகிழக் குடமூக்கை உவந்திருந்த 
பெருமான் எம் இறை என்று பெருகிசையால் பரவினார் . 407 
வந்தணைந்து திருக்கீழ்க்கோட் டத்திருந்த வான் பொருளைச் 
சிந்தைமகிழ் வுறவணங்கித் திருத்தொண்ட ருடன் செல்வார் 
அந்தணர்கள் புடைசூழ்ந்து போற்றிசைப்ப அவரோடும் 
கந்தமலர்ப் பொழில் சூழ்ந்த காரோணஞ் சென்றடைந்தார் . 408 
பூமருவும் கங்கைமுதற் புனிதமாம் பெருந்தீர்த்தம் 
மாமகந்தா னாடுதற்கு வந்துவழி படுங்கோயில் 
தூமருவு மலர்க்கையால் தொழுதுவலங் கொண்டணைந்து 
காமர்கெட நுதல்விழித்தார் கழல் பணிந்து கண்களித்தார் . 409 


பா - ம்- தெவ்வுயிரும் . ஏற்றுவந்த . * தம்பதியிற் . நின்றுண் 
மகிழக் . 


362 


திருத்தொண்டர் புராணம் 


| 


. 


கண்ணாரும் அருமணியைக் காரோணத் தாரமுதை 
நண்ணாதார் " புரம்எரித்த நான் மறையின் பொருளானைப் 
பண்ணார்ந்த திருப்பதிகம் பணிந்தேத்திப் பிறபதியும் 
எண்ணார்ந்த சீரடியா ருடன்பணிவுற் றெழுந்தருளி , 410 
திருநாகேச் சரத்தமர்ந்த செங்கனகத் தனிக்குன்றைக் 
கருநாகத் துரிபுனைந்த கண்ணு தலைச் சென் றிறைஞ்சி 
அருஞானச் செந்தமிழின் திருப்பதிகம் அருள் செய்து 
பெருஞான சம்பந்தர் பெருகார்வத் தின்புற்றார் . 

411 
மாநாகம் " அருச்சித்த மலர்க்கமலத் தாள் வணங்கி 
நாணாளும் பரவுவார் பிணிதீர்க்கும் நலம்போற்றிப் 
பானாறும் மணிவாயர் பரமர் திரு விடைமருதில் 
பூநாறும் புனற்பொன்னித் தடங்கரைபோய்ப் புகுகின்றார் . 412 
ஓங்கு திருப் பதிகம் “ ஓ டேகலன் ” என் றெடுத்தருளித் 
தாங்கரிய பெருமகிழ்ச்சி தலைசிறக்குந் தன்மையினால் 
“ சங்கெனைஆளுடையபிரான் இடைமருதீ தோ ” என்று 
பாங்குடைய இன்னிசையாற் பாடி எழுந் தருளினார் . 413 
அடியவர்கள் எதிர்கொள்ள எழுந்தருளி அங்கணைந்து 
முடிவில்பரம் பொருளானார் முதற்கோயில் முன் இறைஞ்சிப் 
படியில்வலங் கொண்டு திரு முன்பெய்திப் பார்மீது 
நெடிதுபணிந் தெழுந்தன்பு நிறைகண்ணீர் நிரந்திழிய. 414 . 
பரவுறுசெந் தமிழ்ப்பதிகம் பாடி அமர்ந் தப்பதியில் 
விரவுவார் திருப்பதிகம் பலபாடி வெண்மதியோ ( டு ) 
அரவுசடைக் கணிந்தவர் தந் தாள் போற்றி ஆர்வத்தால் 
உரவு திருத் தொண்டருடன் பணிந்தேத்தி உறையுநாள் . 415 . 
மருங்குளநற் பதிகள் பல பணிந்துமா நதிக்கரைபோய்க் 
குரங்காடு துறையணைந்து குழகனார் குரைகழல்கள் 
பெருங்காதலிற் பணிந்து பேணிய இன் னிசைபெருக 
அருங்கலை நூல் திருப்பதிகம் அருள் செய்து பரவினார் . 

416 
--- 
அருங்கனியைக் . நண்ணூர்தம் . 
காதலாற் . 


1 


2 


3 


மாணாகம் . 


1 


திருஞானசம்பந்தர் - ஆவடுதுறை சேறல் 


363 


417 


418 


419 . 


அம்ம லர்த்தடம் பதிபணிந் தகன்று போந் தருகு 
மைம்ம லர்க்களத் திறைவர்தங் கோயில்கள் வணங்கி 
நம்ம லத்துயர் தீர்க்க வந் தருளிய ஞானச் 
செம்ம லார்திரு ஆவடு துறையினைச் சேர்ந்தார் . 
மூவ ருக்கறி வரும்பொருளாகிய மூலத் 
தேவர் தந்திரு ஆவடு துறைத்திருத் தொண்டர் 
பூவ லம்பு தண் பொருபுனல் தடம்பணைப் புகலிக் 
காவலர்க்கெதிர் கொள்ளும் ஆதரவுடன் கலந்தார் . 
வந்தணைந்தவர் தொழாமுனம் மலர்புகழ்ச் சண்பை 
அந்த ணர்க்கெலாம் அருமறைப் பொருளென வந்தார் 
சந்த நித்திலச் சிவிகைநின் றிழிந்தெதிர் தாழ்ந்தே 
சிந்தை இன்புற இறைவர்தங் கோயில் முன் சென்றார் . 
நீடு கோபுரம் இறைஞ்சி உள் புகுந்து நீள் நிலையான் 
மாடு சூழ்திரு மாளிகை வலங்கொண்டு வணங்கி 
ஆடும் ஆதியை ஆவடு துறையுள் ஆர் அமுதை 
நாடு காதலிற் பணிந்தெழுந் தருந்தமிழ் நவின்றார் . 
அன்பு நீடிய அருவிகண் பொழியும் ஆர்வத்தால் 
முன்பு போற்றியே புறம்பணை முத்தமிழ் விரகர் 
துன்பு போம்மனத் திருத்தொண்டர் தம்முடன் தொழுதே 
இன்பம் மேவி அப் பதியினில் இனி தமர்ந் திருந்தார் . 
மேவி அங்குறை நாளினில் வேள்விசெய் வதனுக் 
காவ தாகிய காலம்வந் தணைவுற அணைந்து 
தாவில் சண்பையர் தலைவர்க்குத் தாதையார் தாமும் 
போவ தற்கரும் பொருள்பெற எதிர்நின்று புகன்றார் . 
தந்தை யார்மொழி கேட்டலும் புகலியார் தலைவர் 
முந்தை நாளிலே மொழிந்தமை நினைந் தருள் முன்னி 
" அந்த மில்பொரு ளாவன ஆவடு துறையுள் 
எந்தை யார் அடித் தலங்களன் றோ ? என எழுந்தார் . 


420 


421 


422 


423 . 


UI 


ம்- நீங்க . 


2 வளர்புகழச் . 


* போற்றியப் . 


364 


திருத்தொண்டர் புராணம் 


சென்று தேவர்தம் பிரான் மகிழ் கோயில் முன் பெய்தி 
நின்று போற்றுவார் " நீள் நிதி வேண்டினார்க் கீவ ( து ) 
ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லதொன் றறியேன் 
என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார் . 

424 
எடுத்த வண்டமிழ்ப் பதிகநா லடியின் மேல் இருசீர் 
தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த இன் னிசையினால் துதிப்பார் ; 
மடுத்த காதலில் வள்ளலார் அடியிணை வழுத்தி 
அடுத்த சிந்தையால் ஆதரித் தஞ்சலி அளித்தார் . 

425 
நச்சி இன் தமிழ் பாடிய ஞானசம் பந்தர் 
இச்சை யேபுரிந் தருளிய இறைவர் இன் அருளால் 
அச்சி றப்பருள் பூதமுன் விரைந்தகல் பீடத் ( து ) 
உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரக்கிழி ஒன்று . 

426 
வைத்த பூதம் அங் கணைந்து முன் நின்று நல் வாக்கால் 
உய்த்த இக்கிழி பொன்னுல வாக்கிழி ; உமக்கு 
நித்த னார் அருள் செய்த " தென் றுரைக்கநேர் தொழுதே 
அத்தனார் திரு வருள் நினைந் தவனிமேற் பணிந்தார் . 

427 
பணிந்தெழுந்துகை தொழுது முன் பனிமலர்ப் பீடத் ( து ) 
அணைந்த ஆடகக் கிழிதலைக் கொண்டரு மறைகள் 
துணிந்த வான்பொருள் தரும்பொருள் தூயவாய் மையினால் 
தணிந்த சிந்தை அத் தந்தையார்க் களித்துரை செய்வ 428 
“ ஆதி மாமறை விதியினால் ஆறுசூழ் வேணி 
நாதனாரை முன் னாகவே புரியுநல் வேள்வி 
தீது நீங்கநீர் செய்யவுந் திருக்கழு மலத்து 
வேத வேதியர் அனைவருஞ் செய்யவும் மிகுமால் . 

429 
என்று கூறி அங் கவர் தமை விடுத்தபின் அவரும் 
நன்றும் இன்புறு மனத்தொடும் புகலிமேல் நண்ண 
வென்றி ஞானசம் பந்தரும் விருப்பொடு வணங்கி 
மன்றல் ஆவடு துறையினில் மகிழ்ந்தினி திருந்தார் . 

430 
அண்ண லார்திரு ஆவடு துறை அமர்ந் தாரை 
உண்ணி லாவிய காதலி னாற்பணிந் துறைந்து 


திருஞானசம்பந்தர் - மயிலாடுதுறை அடைதல் 


365 . 


431 


432 


433 


434 


மண்ணெ லாம்உய வந்தவர் போந்துவார் சடைமேல் 
தெண்ணி லா அணி வார் திருக் கோழம்பஞ் சேர்ந்தார் . 
கொன்றை வார்சடை முடியரைக் கோழம்பத் திறைஞ்சி 
என்றும் நீடிய இன்னிசைப் பதிகம்முன் இயம்பி 
மன்று ளார் மகிழ் வைகல்மா டக்கோயில் மருங்கு 
சென்று சார்ந்தனர் திருவளர் சிரபுரச் செல்வர் . 
வைகல் நீடுமா டக்கோயில் மன்னிய மருந்தைக் 
கைகள் அஞ்சலி கொண்டுதாழ்ந் தெழுந்துக்கண் அருவி 
செய்ய இன்னிசைச் செந்தமிழ் மாலைகள் மொழிந்து 
நையும் உள்ளத்த ராய்த்திரு நல்லத்தில் நண்ணி . 
நிலவு மாளிகைத் திருநல்லம் நீடுமா மணியை 
இலகு சேவடி இறைஞ்சி இன் தமிழ் கொடு துதித்துப் 
பலவும் ஈசர்தந் திருப்பதி பணிந்து செல் பவர்தாம் 
அலைபு னல் திரு வழுந்தூர்மா டக்கோயில் அடைந்தார் . 
மன்னு மாமடம் மகிழ்ந்தவான் பொருளினை வணங்கிப் 
பன்னு பாடலிற் பதிக இன்னிசைகொடு பரவிப் 
பொன்னி மாநதிக் கரையினில் மீண்டுபோந் தணைந்து 
சொன்ன வாற்றி வார்தமைத் துருத்தியில் தொழுதார் . 
திரைத்த டம்புனற் பொன்னிசூழ் திருத்துருத் தியினில் 
“ வரைத்த லைப்பசும் பொன் எனும் வண்டமிழ்ப் பதிகம் 
உரைத்து மெய்யுறப் பணிந்துபோந் துலவும் அந் நதியின் 
கரைக்கண் மூவலூர்க் கண்ணுத லார்கழல் பணிந்தார் . 
மூவலூர் உறை முதல்வரைப் பரவிய மொழியால் 
மேவு காதலில் ஏத்தியே விருப்பொடும் போந்து 
பூவ லம்புதண் புனற்பணைப் புகலியர் தலைவர் 
வாவி சூழ்திரு மயிலாடு துறையினில் வந்தார் . 
மல்கு தண்டலை மயிலாடு துறையினில் மருவும் 
செல்வ வேதியர் தொண்டரோ டெதிர்கொளச் சென்று 
கொல்லை மான்மறிக் கையரைக் கோயில் புக் கிறைஞ்சி 
எல்லை இல்லதோர் இன்பம் முன் பெருகிட எழுந்தார் . 


435 . 


436 


437 


1 


438 


366 


திருத்தொண்டர் புராணம் 


2 


உள்ளம் இன்புற உணர்வுறும் பரிவு கொண் டுருகி 
வெள்ளந் தாங்கிய சடையரை விளங்குசொற் பதிகத் 
தெள்ளும் இன்னிசைத் திளைப்பொடும் புறத்தணைந் தருளி 
வள்ள லார்மற்ற வளம்பதி மருவுதல் மகிழ்ந்தார் . 

439 
அத்தி ருப்பதி அகன்றுபோய் அணிகிளர் சூலக் 
கைத்த லப்படை வீரர்செம் பொன்பள்ளி கருதி 
மெய்த்த காதலில் விளநகர் விடையவர் பாதம் 
பத்தர் தம்முடன் பணிந்திசைப் பதிகம் முன் பகர்ந்தார் . 440 
பாடும் அப்பதி பணிந்து போய்ப் பறியலூர் மேவும் 
தோடு லாமலர் இதழியும் தும்பையும் அடம்பும் 
காடு கொண்டசெஞ் சடைமுடிக் கடவுளர் கருது 
நீடு வீரட்டம் பணிந்தனர் நிறைமறை வேந்தர் . 

441 
பரமர் தந்திருப் பறியலூர் வீரட்டம் பரவி 
விரவு காதலின் வேலையின் கரையினை மேவி 
அரவ ணிந்தவர் பதிபல அணைந்து முன் வணங்கிச் 
சிரபு ரத்தவர் திருத்தொண்டர் எதிர்கொளச் செல்வார் . 442 

அடியவர்கள் களிசிறப்பத் திருவேட்டக் குடிபணிந்தங் கலை 
வாய்ப் போகிக் , கடிகமழும் மலர்ப்பழனக் கழனிநாட் டகன் 
பதிகள் கலந்து நீங்கிக் , கொடி மதில் சூழ் தருமபுரங் குறுகினார் 
“ குண்டர்சாக் கியர்தங் கொள்கை , படிஅறியப் பழு ” தென்றே 
மொழிந்துய்யும் நெறிகாட்டும் பவள வாயர் . 

443 
தருமபுரம் பெரும்பாணர் திருத்தாயர் பிறப்பிடமாம் அத 
னாற் சார , வருமவர்தஞ் சுற்றத்தார் வந்தெதிர்கொண் டடி 
வணங்கி வாழ்த்தக் கண்டு , பெருமையுடைப் பெரும்பாணர் 
அவர்க்குரைப்பார் பிள்ளையார் அருளிச் செய்த , அருமையுடை 
டப் 
பதிகந்தாம் யாழினாற் பயிற்றும்பே றருளிச் செய்தார் . 444 

கிளைஞரும்மற் றதுகேட்டுக் " கெழுவு திருப் பதிகத்திற் 
கிளர்ந்த ஓசை , அளவுபெறக் கருவியில் நீர் அமைத்தியற்றும் 
அதனாலே அகிலம் எல்லாம் , வளர இசை நிகழ்வ ” தென விளம் 

பா - ம்- வள்ளலாரும் மற்றுளபதி . அறுகும் . 


திருஞானசம்பந்தர் - யாழ்மூரிப் பதிகம் 


367 


புதலும் வளம்புகலி மன்னர் பாதம் , உளம்நடுங்கிப் பணிந்து 
திரு நீலகண்டப் பெரும்பாணர் உணர்த்து கின்றார் . 445 

" அலகில் திருப் பதிக இசை அளவுபடா வகை இவர்கள் 
அன்றி யேயும் , உலகில்உளோ ருந்தெரிந்தங் குண்மையினை 
அறிந்துய்ய உணர்த்தும் பண்பால் , பலர்புகழுந் திருப்பதிகம் 
பாடி அரு ளப்பெற்றால் பண்பு நீடி , “ இலகும் இசை யாழின்கண் 
அடங்காமை யான் காட்டப் பெறுவன் என்றார் . 

446 
வேதநெறி வளர்ப்பவரும் விடையவர்முன் தொழுது திருப் 
பதிகத் துண்மை , பூதலத்தோர் கண்டத்தும் கலத்தினிலும் 
நிலத்தநூல் புகன்ற பேத , நாத இசை முயற்சிகளால் அடங் 
காத வகைகாட்ட நாட்டு கின்றார் , “ மாதர்மடப் பிடி ” பாடி 
வணங்கினார் வானவரும் வணங்கி ஏத்த . 

447 
வண்புகலி வேதியனார் " மாதர் மடப் பிடி ” எடுத்து வனப்பிற் 
பாடிப் , பண்பயிலுந் திருக்கடைக்காப் புச்சாத்த அணைந்து 
பெரும் பாண னார் தாம் , நண்புடையாழ்க் கருவியினில் முன்பு 
போல் கைக்கொண்டு நடத்தப் புக்கார்க் ( கு ) , எண்பெருகும் அப் 
பதிகத் திசைநரம்பில் இட அடங்கிற் றில்லை அன்றே . 448 

அப்பொழுது திருநீல கண்டஇசைப் பெரும்பாணர் அதனை 
விட்டு , மெய்ப்பயமும் பரிவும்உறப் பிள்ளையார் கழலிணைவீழ்ந் 
தெழுந்துநோக்கி , “ இப்பெரியோர் அருள் செய்த திருப்பதிகத் 
திசையாழில் ஏற்பன் என்னச் , செப்பியதி கருவியை நான் 
தொடு தலினன் றோ ? " என்று தெளிந்து செய்வார் . 

449 
" வீக்குநரம் புடையாழி னால்விளைந்த திது என் றங் கதனைப் 
போக்க , ஒக்குதலுந் தடுத்தருளி ஐயரே ! உற்ற இசை அளவி 
னால் நீர் , ஆக்கிய இக் கருவியினைத் தாரும் ” என வாங்கிக்கொண் 
டவனிசெய்த , பாக்கியத்தின் மெய்வடி வாம் பாலறா வாயர் 
பணித் தருளுகின்றார் . 

450 
பா - ம்- வேத . 2 அருள்செய்ய . * செப்பிய இக் . 
வினால் . பரிந்தருளுகின்றார் . 

. 


இசை உண 


368 


திருத்தொண்டர் புராணம் 


ஐயர் ! நீர் யாழ் இதனை முரிக்குமதென் ? ஆளுடையா ளுடனே 
கூடச் , செய்யசடை யார் அளித்த திருவருளின் பெருமையெலாந் 
தெரிய நம்பால் , எய்திய இக் கருவியினில் அளவுபடு மோ ? நந்தம் 
இயல்புக் கேற்ப , வையகத்தோர் அறிவுற இக் கருவி அள 
வையின் இயற்றல் வழக்கே என்றார் . 

451 
"சிந்தையால் அளவுபடா இசைப்பெருமை , செயலளவில் 
எய்து மோ ? நீர் , இந்தயா ழினைக்கொண்டே இறைவர் திருப் 
பதிக இசை இதனில் எய்த , வந்தவா றேபாடி வாசிப்பீர் " 
எனக்கொடுப்பப் புகலிமன்னர் , தந்தயா ழினைத்தொழுது கைக் 
கொண்டு பெரும்பாணர் தலைமேற் கொண்டார் . 

452 
அணை வுறும் அக் கிளைஞருடன் பெரும்பாணர் ஆளுடைய 
பிள்ளையார்தம் , துணைமலர்ச்சே வடிபணிந்து துதித்தருளத் 
தோணிபுரத் தோன்ற லாரும் , இணையில் பெருஞ் சிறப்பருளித் 
தொண்டருடன் அப்பதியில் இனிது மேவிப் , பணை நெடுங்கை 
மதயானை உரித்தவர்தம் பதிபிறவும் பணியச் செல்வார் . 453 : 

பங்கயப்பா சடைத்தடஞ்சூழ் பழன நாட் டகன்பதிகள் 
பலவும் நண்ணி , மங்கையொரு பாகத்தார் மகிழ்கோயில் எனைப் 
பலவும் வணங்கிப் போற்றித், தங்கிசையாழ்ப் பெரும்பாண 
ருடன் மறையோர் தலைவனார் சென்று சார்ந்தார் , செங்கைமான் 
மழுவேந்தும் சினவிடையார் அமர்ந்தருளுந் திருநள் ளாறு . 454 

நள்ளாற்றில் எழுந்தருள நம்பர் திருத் தொண்டர்குழாம் 
நயந்து சென்று , கொள்ளாற்றில் எதிர்கொண்டு குலவியுடன் 
சூழ்ந்தணையக் குறுகிக் கங்கைத் , தெள்ளாற்று வேணியர்தந் . 
திருவளர்கோ புரம் இறைஞ்சிச் செல்வக் கோயில் , உள்ளாற்ற 
வலங்கொண்டு திருமுன்பு தாழ்ந்தெழுந்தார் உணர்வின் மிக்கார் . 

உருகிய அன் புறுகாதல் உள்ளுருகி நனை ஈரம் பெற்றாற் 
போல , மருவு திரு மேனிஎலாம் முகிழ்த்தெழுந்த மயிர்ப்புளகம் 
வளர்க்கு நீராய் , அருவிசொரி திருநயனத் தானந்த வெள்ளம் 


பா - ம் - தெளிய ; திகழ . 


சொரிந் . 


திருஞானசம்பந்தர்- நீலநக்கர் எதிர்கொள்ளல் 369 


இழிந் தலைய நின்று , பொருவில்பதி கம் " போக மார்த்தபூண் 
முலையாள் என் றெடுத்துப் போற்றி . 

458 
யாணரம்பில் ஆர இயல் இசைகூடப் பாடியே எண்ணில் 
கற்பச் , சேணளவு படாங்குந் திருக்கடைக்காப் புச்சாத்திச் 
செங்கண் நாகப் , பூணகலத் தவர் பாதம் போற்றிசைத்துப் புறத் 
தணைந்து புவனம் ஏத்தும் , பாணனார் யாழிலிடப் பாலறா வாயர் 
அருள் பணித்த போது . 

457 
பிள்ளையார் திருத்தாளங் கொடுபாடப் பின்பு பெரும் பாண 
• னார் தாம் , தெள்ளமுத இன்னிசையின் தேம்பொழிதந் திரியா 
ழைச் சிறக்க வீக்கிக் கொள்ள இடும் பொழுதின்கட் குவலயத் 
தோர் களி கூரக் குலவு சண்பை , வள்ளலார் திருவுள்ளம் 
மகிழ்ந்து திருத் தொண்டருடன் மருவுங் காலை . 

458 
மன்னுதிரு நள்ளாற்று மருந்தை வணங் கிப்போந்து வாச 
நன்னீர்ப் , பொன்னிவளந் தரு நாட்டுப் புறம்பணை சூழ் திருப் 
பதிகள் பலவும் போற்றிச் ," செந்நெல்வயற் செங்கமல முக 
மலருந் திருச்சாத்த மங்கை மூதூர் , தன்னில் எழுந் தருளினார் 
சைவசிகா மணியார்மெய்த் தவத்தோர் சூழ . 

409 
நிறைசெல்வத் திருச்சாத்த மங்கையினில் நீலநக்கர் தாமுஞ் 
சைவ , மறையவனார் எழுந்தருளும் படிகேட்டு வாழ்ந்துவழி 
விளக்கி எங்கும் , துறைமலிதோ ரணங்கதலி கமுகுநிறை குடந் 
தூப தீபம் ஆக்கி , முறைமையில்வந் தெதிர் கொள்ள உடன 
ணைந்து முதல்வனார் கோயில் சார்ந்தார் . 

460 
அயவந்தி அமர்ந்தருளும் அங்கணர் தங் 

கோயில் மருங் 
கணைந்து வானோர் , உயவந்தித் தெழுமுன்றில் புடைவலங்கொண் 
டுட்புக்கா ( று ) ஒழுகுஞ் செக்கர் , மயவந்தி மதிச்சடையார் முன் 
தாழ்ந்து மாதவம் இவ் வைய மெல்லாஞ், செயவந்த அந்தணனார் 
செங்கைமேற் குவித்தெழுந்து திருமுன் நின்றார் . 

461 
போற்றிசைக்கும் பாடலினாற் பொங்கி எழும் 

ஆதரவு 
பொழிந்து விம்ம , " ஏற்றின் மிசை இருப்பவர்தம் எதிர்நின்று 

ம் - வளத்திரு . பிறவும் போற்றச் . விம்மி . 
24 


370 


திருத்தொண்டர் புராணம் 


. 462 


துதித்துப் போந்தெல்லை இல்லா , நீற்றுநெறி மறையவனார் நீல 
தக்கர் மனையில் எழுந்தருளி அன்பால் , ஆற்றும்விருந் தவர் 
அமைப்ப அன்பருடன் இன்புற்றங் கமுது செய்தார் . 

நீடுதிரு நீலநக்கர் நெடுமனையில் விருந்தமுது செய்து நீர் 
மைப், பாடுமியாழ்ப் பெரும்பாண ருந்தங்க அங்கிரவு பள்ளி 
மேவி , ஆடுமவர் அயவந்தி பணிவதனுக் கன்பருடன் அணைந்து 
சென்று , நாடியநண் புடை நீல நக்கடிக ளுடன் நாதர் கழலில் 
தாழ்ந்து . 

463 
கோதிலா ஆரமுதைக் கோமளக்கொம் புடன்கூடக் கும்பிட் 
டேத்தி , ஆதியாம் " மறைப்பொருளால் அருந் தமிழின் திருப்பதி 
கம் அருளிச் செய்வார் , நீதியால் நிகழ்கின்ற நீலநக்கர் தம்பெருஞ் 
சீர் நிகழ வைத்துப், பூதிசா தனர்பரவும் புனித இய லிசைப்பதி 
கம் போற்றி செய்தார் . 

464 
பரவியகா தலிற்பணீந்து பாலறா வாயர்புறத் தணைந்து 
பண்பு , விரவியநண் புடையடிகள் விருப்புறுகா தலில் தங்கி 
மேவும் நாளில் , அரவணிந்தார் பதிபிறவும் பணிய எழும் ஆதர 
வால் அணைந்து செல்வார் , உரவுமனக் கருத்தொன்றாம் உள்ள 
முடை யவர்க்குவிடை உவந்து நல்கி . 

465 
மற்றவர் தம் பெருங்கேண்மை மகிழ்ந்து கொண்டு மாலய 
னுக் கரியபிரான் மருவு தானம் , பற்பலவுஞ் சென்று பணிந் 
தேத்திப் பாடிப் பரமர் திருத் தொண்டர்குழாம் பாங்கின் எய் 
தக் , கற்றவர்வாழ் கடல்நாகைக் காரோ ணத்துக் கண்ணுதலைக் 
கைதொழுது கலந்த ஓசைச் , சொற்றமிழ்மா லைகள் பாடிச் சில 
காள் வைகித் தொழுதகன்றார் தோணிபுரத் தோன்ற லார்தாம் . 

கழிக்கானல் மருங்கணையுங் கடல் நாகை யது நீங்கிக் கங்கை 
யாற்றுச் , சுழிக்கானல் வேணியர் தம் பதிபலவும் பரவிப்போய்த் 
தோகை மார்தம் , விழிக்காவி மலர்பழனக் கீழ்வேளூர் விமலர் 
கழல் வணங்கி ஏத்தி , மொழிக்காதல் தமிழ்மாலை புனைந்தருளி 
அங்ககன்றார் மூதூர் நின்றும் . 

467 


பா - ம்- திளைத்துப் . நீர்மை , 3 ஆதிமா . * நீதியாய் . - பரவு . 


திருஞானசம்பந்தர்-- திருமருகல் தரிசனம் 


371 


அருகணையுந் திருப்பதிகள் ஆனவெலாம் அங்கணரைப் 
பணிந்து போற்றிப் , பெருகியஞா னம்பெற்ற பிள்ளையார் எழுந் 
தருளும் பெருமை கேட்டுத் , திருமருவு செங்காட்டங் குடிநின் 
றுஞ் சிறுத்தொண்ட ரோடிச் சென்றங் , குருகுமனங் களிசிறப்ப 
எதிர்கொண்டு தம்பதியுட் கொண்டு புக்கார் . 

468 
சிறுத்தொண்ட ருடன் கூடச் செங்காட்டங் குடியில் எழுந் 
தருளிச் சீர்த்தி , நிறுத்தெண்டிக் கிலுநிலவுந் தொண்டரவர் நண் 
பமர்ந்து நீல கண்டம் , பொறுத்தண்டர் உயக்கொண்டார் கண 
.பதீச் சரத்தின் கட் போகம் எல்லாம் , வெறுத்துண்டிப் பிச்சை 
நுகர் மெய்த்தொண்ட ருடன் அணைந் தார் வேத கீதர் . 169 

அங்கணைந்து கோயில்வலங் கொண்டருளி அரவணிந்தார் 
அடிக்கீழ் வீழ்ந்து , செங்கண் அரு விகள் பொழியத் திருமுன்பு 
பணிந்தெழுந்து செங்கை கூப்பித், தங்கள் பெருந் தகையாரைச் 
சிறுத்தொண்டர் தொழ இருந்த தன்மை போற்றிப் , பொங்கி 
எழும் இசைபாடிப் போற்றிசைத்தங் கொருபரிசு புறம்பு 
போந்தார் . 

470 
மாத்திரர் தம் போரேற்றின் திருமனையிற் 
புகுந்து சிந்தை , வாய்ந்தமா தவரவர் தாம் மகிழ்ந்தருள அமர்ந் 
தருளி மதில்கள் மூன்றும் , காய்ந்தமால் விடையார்தங் கணபதீச் 
சரம்பரவு காதல் கூர , ஏந்து நூல் அணிமார்பர் இன்புற்றங் 
கன்பருடன் இருந்த நாளில் . 

471 
திருமருகல் நகரின் கண் எழுந்தருளித் திங்களுடன் செங்கட் 
பாம்பு , மருவு நெடுஞ் சடைமவுலி மாணிக்க வண்ணர்கழல் 
வணங்கிப் போற்றி , உருகிய அன் புறுகாதல் உள்ளலைப்பத் 
தெள்ளும் இசை யுடனே கூடப் , பெருகு தமிழ்த் தொடைசாத்தி 
அங்கிருந்தார் பெரும்புகலிப் பிள்ளை யார்தாம் . 

472 
அந்நாளில் ஒருவணிகன் பதிக னாகி அணைவானோர் கன்னி 
யையும் உடனே கொண்டு , பொன்னார்மே ருச்சிலையார் கோயில் 
மாடு புறத்திலொரு மடத்திரவு துயிலும் போது , மின்னார் வெள் 


போந்துமா 


பா - ம்-- வாயர் . 


2 


ஆறணிந்தார் . 


372 


திருத்தொண்டர் புராணம் 


எயிற்றரவு கவ்வுதலும் கிளர்ந்த விடவேகங் கடிது தலை மீக் 
கொண் டேறத் , தன்னாவி நீங்குமவன் தன்மை கண்டு சாய 
லிளங் கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள் . 

473 
வாளரவு தீண்டவுந்தான் தீண்ட கில்லாள் மறுமாற்றம் 
மற்றொருவர் கொடுப்பா ரின்றி , ஆளரியே றனையானை அணுக 
வீழ்ந்தே அசைந்தமலர்க் கொடிபோல் வாள் அரற்றும் போது , 
கோளுருமும் புள்ள ரசும் அனையார் எல்லாக் கொள்கையினா 
லுந்தீர்க்கக் குறையா தாக , நீளிரவு புலர்காலை மாலை வாச நெறி 
குழலாள் நெடி தயர்ந்து புலம்பு கின்றாள் . 

474 
" அன்னை யையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக 
உடன் போந்தேன் அரவால் வீடி , என்னை உயிர் விட்டகன்றாய் 
யானென் செய்கேன் ? இவ்விடுக்கண் தீர்க்கின்றார் யாரு மில்லை , 
மன்னியசீர் வணிகர்குல மணியே ! யானும் வாழேன் " என் 
றென் றயர்வாள் மதியி னாலே , சென்னி இளம் பிறை அணிவார் 
கோயில் வாயில் திசை நோக்கித் தொழுதழுதாள் செயலொன் 
றில்லாள் . 

475 
அடியாராம் இமையவர்தங் கூட்டம் உய்ய அலைகடல் 
வாய் " நஞ்கண்ட அமுதே ! செங்கண் , நெடியானும் நான் முக 
னும் காணாக் கோல நீலவிட அரவணிந்த நிமலா ! வெந்து , 
பொடியான காமன் உயிர் இரதிவேண்டப் புரிந்தளித்த புண் 
ணியனே ! பொங்கர் வாசக் , " கடியாரும் மலர்ச்சோலை மருங்கு 
சூழுங் கவின் மருகற் பெருமானே ! காவாய் " என்றும் . 476 

" வந்தடைந்த சிறுமறையோன் உயிர்மேற் சீறி வருங் 
காலன் பெருங்கால வலயம் போலும் , செந்தறுகண் வெள் 
ளெயிற்றுக் கரியகோலம் சிதைந்துருள உதைத்தருளுஞ் செய்ய 
தாளா/ , இந்தவிடக் கொடுவேகம் நீங்கு மாறும் யான் இடுக்கட் 
குழி நின்றும் ஏறு மாறும் , அந்திமதிக் குழவிவளர் செய்ய வேணி 
அணிமருகற் பெருமானே ! அருளாய் " என்றும் . 

477 
பா - ம் - மேற்கொண் . 

2 

வாடி . என்னையுமிங் கிட்டகன்றாய் .. 
கைதொழுதாள் . 5 அவலவாயின் . பொங்கு வாசக் . 1 சுழீ . 


S 


திருஞானசம்பந்தர் - வணிகப்பெண் துயரம் 


373 


இத்தன்மை சிவனருளே சிந்தித் தேங்கும் இளங்கொடி 
போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் , அத்தன்மை ஓசைஎழுங் 
தெங்கள் சண்பை ஆண்டகையார் கும்பிடவந் தணை கின் றார்தம் , 
மெய்த்தன்மை விளங்கு திருச் செவியிற் சார மேவுதலுந் திரு 
வுள்ளக் கருணை மேன்மேல் , வைத்தன்னம் என அயர்வாள் மாடு 
நீடு மாதவத்தோர் சூழஎழுந் தருளி வந்தார் . 

478 
சிரபுரத்து மறையவனார் சென்று நின்று சிவபெருமான் 
அருள் போற்றிச் சிந்தை நைந்து , பரிவுறுவாள் தனைநோக்கிப் 
பயப்படேல்நீ பருவரலும் நும்பரிசும் பகர்வாய் என்னக் , 
கரமலர்கள் உச்சியின்மேற் குவித்துக்கொண்டு கண்ணருவி 
சொரிந்திழியக் காழிவேதப் , புரவலனார் சேவடிக்கீழ் வீழ்ந்து 
தாங்கள் போந்ததுவும் புகுந்ததுவும் புகல லுற்றாள் . 479 

" வளம்பொழில் சூழ் வைப்பூர்க்கோன் தாமன் எந்தை மரு 
மகன் மற் றிவன் ; அவற்கு மகளிர் நல்ல , இளம்பிடியார் ஓரெழு 
வர் ; இவரில் மூத்தாள் இவனுக்கென் றுரைசெய்தே ஏதிலானுக் , 
குளம்பெருகத் தனம் பெற்றுக் கொடுத்த பின்னும் ஓரொருவ 
ராக எனை ஒழிய ஈந்தான் , தளர்ந்தழியும் இவனுக்காத் தகவு 
செய்தங் கவரை மறைத் திவன் தனையே சார்ந்து போந்தேன் . 

மற்றிவனும் வாளரவு * தீண்ட மாண்டான் ; மறிகடலிற் 
கலங்கவிழ்த்தார் " போல நின்றேன் , சுற்றத்தார் எனவந்து 
தோன்றி என்பால் துயரமெலாம் நீங்க அருள் செய்தீர் என்னக் , 
கற்றவர்கள் தொழுதேத்துங் காழி வேந்தர் கருணையினாற் காரி 
கையாள் தனக்கு நல்கப் , பற்றியவாள் அரவுவிடந் தீரு மாறு 
பணைமருகற் பெருமானைப் பாட லுற்றார் . 

.481 


| 


சடையானை எவ்வுயிர்க்குந் தாயா னானைச் சங்கரனைச் சசி 
கண்ட மவுலி யானை , விடையானை வேதியனை வெண்ணீற் றானை 
விரவாதார் புரமூன்றும் எரியச் செற்ற , படையானைப் பங்க 
யத்து மேவி னானும் பாம்பணையில் துயின் றானும் பரவுங் 

ம் - பரவுறுவாள் . அவரில் . இவனையே . வாள்ரவம் . 
கவிழ்ந்தாற் . துயரெலாம் . அரவின் விடம் . 


8 


க 


6 


T 


374 


திருத்தொண்டர் புராணம் 


கோலம் , உடையானை " உடையானே தகுமோ இந்த ஒள்ளிழை 
யாள் உள் மெலி( வு ) ? என் றெடுத்துப் பாட 

482 
பொங்குவிடந் தீர்ந்தெழுந்து நின்றான் ; சூழ்ந்த பொருவில் 
திருத் தொண்டர்குழாம் பொலிய ஆர்ப்ப , அங்கையினை உச்சி 
யின்மேற் குவித்துக் கொண்டங் கருட்காழிப் பிள்ளையார் அடி 
யில் வீழ்ந்த , நங்கை அவள் தனை நயந்த நம்பி யோடு நானிலத் 
தில் இன்புற்று வாழும் வண்ணம் , மங்குல் தவழ் சோலைமலி 
புகலி வேந்தர் மணம்புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் . 

மற்றவர்க்கு விடைகொடுத்தங் கமரு நாளில் மருகல் நக 
ரினில்வந்து வலிய பாசம் , செற்றபுகழ்ச் 

செற்றபுகழ்ச் சிறுத்தொண்டர் 
வேண்ட மீண்டுஞ் செங்காட்டங் குடியில் எழுந் தருள வேண் 
டிப் , பற்றியெழுங் கா தல்மிக மேன்மேற் சென்று பரமனார் 
திறத்துன்னிப் பாங்கர் எங்குஞ், சுற்றும் அருந் தவரோடுங் 
கோயில் எய்திச் சுடர்மழுவாண் டவர்பாதந் தொழுவான் 
புக்கார் . 

484 
புக்கிறைஞ்சி எதிர்நின்று போற்று கின்றார் பொங்குதிரை 
நதிப்புனலும் பிறையுஞ் சேர்ந்த , செக்கர்முடிச் சடைமவுலி 
வெண்ணீற் றார் தந் திருமேனி ஒருபாகம் பசுமை யாக , மைக் 
குலவு கண்டத்தார் மருகற் கோயில் மன்னுநிலை மனங்கொண்டு 
வணங்கு வார்முன் , கைக்கனலார் கணபதீச் சரத்தின் மேவுங் 
காட்சிகொடுத் தருளுவான் காட்டக் கண்டார் . 

485 
மருகல் அமர்ந்து நிறைந்த கோலம் மல்குசெங் காட்டங் 
குடி.யின் மன்னிப் , பெருகு கணபதி யீச்சரத்தார் பீடுடைக் 
கோலமே யாகித் தோன்ற , உருகிய காதலும் மீது பொங்க 
உலகர்முன் கொள்ளும் உணர்வு நீட , அருவிகண் வார்வுறப் 
பாட லுற்றார் “ அங்கமும் வேதமும் என்றெடுத்து . 486 

கண்டெதிர் போற்றி வினவிப் பாடிக் கணபதி யீச்சரங் 
காதலித்த , அண்டர் பிரானை வணங்கி வைகும் அப்பதி யிற்சில 
நாள்கள் போற்றித் , தொண்ட ருடன் அருள் பெற்று மற்றத் 

பா - ம் - நகர்தனில் நின்று பாசமெல்லாம் . கண்டடி . 


2 


திருஞானசம்பந்தர்- திருப்புகலூர் அடைதல் 375 


தொல்லைத் திருப்பதி எல்லை நீங்கிப் , புண்டரி கத்தடஞ் சூழ்பழ 
னப் பூம்புக லூர்தொழப் போது கின்றார் . 

487 
சீரின் மலிந்த சிறப்பின் மேவுஞ் சிறுத்தொண்டர் நண் 
புடன் செல்ல நல்ல , வேரி நறுந்தொங்கல் மற்றவரும் விடை 
யரு ளப்பெற்று மீண்ட பின்பு , நீரின் மலிந்த சடையர் மேவீ 
நிகழும் பதிகள் பலபணிந்து , பாரின் மலிந்து நிறைந்த செல்வம் 
பயில்புக லூர்நகர்ப் பாங்க ணைந்தார் . 

488 
திருப்புக லூர்த்திருத் தொண்ட ரோடுஞ் செம்மை முருக 
னார் மெய்ம்ம கிழ்ந்த , விருப்பொடு சென்றெதிர் கொள்ள வந்து 
வேத முதல்வர்தங் கோயி லெய்திப் , பொருப்புறழ் கோபுரத் 
துட்பு குந்து பூமலி முன்றில் புடைவ லங்கொண் , டொருப்படு 
சிந்தையொ டுள்ளணைந்தார் ஓதாது ஞானமெ லாம்உணர்ந்தார் . 

புக்கெதிர் தாழ்ந்து விழுந்தெ ழுந்து பூம்புக லூர்மன்னு 
புண்ணியரை , நெக்குரு குஞ்சிந்தை அன்பு பொங்க நிறைமலர்க் 
கண்ணீர் அருவி செய்ய , மிக்க தமிழ்த்தொடை மாலை சாத்தி 
மேவிய ஏழிசை பாடிப் போந்து , திக்கு நிறைசீர் முருகர் முன்பு 
செல்ல அவர்மடஞ் சென்று புக்கார் . 

450 
ஆங்கவர் போற்றுஞ் சிறப்பின் மேவி அப்பதி தன்னில் 
அமரு நாளில் , வாங்கு மலைச்சிலை யார்ம கிழ்ந்த வர்த்தமா னீச் 
சரந் தான் வணங்கி , ஓங்கிய அன்பின் முருக னார்தம் உயர் திருத் 
தொண்டு சிறப்பித் தோங்கும் , பாங்குடை வண்டமிழ் பாடி 
நாளும் பரமர்தம் பாதம் பணிந்தி ருந்தார் . 

492 
மற்றத் திருப்பதி வைகு நாளில் வாக்கின் பெருவிறல் 
மன்ன னார்தாம் , புற்றிடங் கொண்டாரை வந்தி றைஞ்சிப் 
பொன்மதில் ஆரூர் புகழ்ந்து போற்றிச், சிற்றிடைப் பொற் 
றொடிப் பங்கர் தங்குந் திருப்புக லூர்தொழச் சிந்தை செய்து , 
கொற்றவ னார் அருள் பெற்ற தொண்டர் குழாத்துடன் அவ்வூர் 
குறுக வந்தார் . 

492 
நாவுக்கரசர் எழுந்த ருளும் நல்ல திருவார்த்தை கேட்ட 
போதே , சேவில் திகழ்ந்தவர் மைந்த ரான திருஞான சம்பந்தர் 


376 


திருத்தொண்டர் புராணம் 


சிந்தை அன்பு , மேவுற்ற காதல் மிகப்பெருக விரைந்தெதிர் 
கொள்ளமெய் யன்ப ரோடும் , பூவிற் பொலிபொய்கை சூழ்புக 
லூர்ப் புறம்பணை எல்லை கடந்து போந்தார் . 

493 
அங்கணர் ஆரூர் வணங்கிப் போந்த அரசும் எதிர்வந் 
தணைய வாசப் , பொங்கு புனற்றண் புகலி வந்த பூசுரர் சிங்கமும் 
பொற்பின் எய்தித் , தங்களின் அன்பின் முறைமை யாலே 
தாழ்ந்து வணங்கித் தனித்தனியே , மங்கல மாகிய நல்வரவின் 
வாய்மை வினவி மகிழும் போது . 

494 
மெய்த்திரு ஞானசம் பந்தர் வாக்கின் வேந்தரை நோக்கி 
விருப்பினாலே , " அப்பரை இங்கணை யப்பெ றும்பே ரருளுடை 
யோமியாம் அந்தண் ஆரூர் , எப்பரி சால்தொழு துய்ந்த ( து ) ? 
என்று வினவிட ஈறில் பெருந்தவத்தோர் , செப்பிய வண்டமிழ் 
மாலையாலே திருவா திரை நிகழ் செல்வஞ் சொன்னார் . 495 

அரசருளிச்செய்த வாய்மை கேட்ட அப்பொழு தேஅருள் 
ஞானம் உண்ட , சிரபுர வேந்தருஞ் “ சிந்தை யின்கண் தென் திரு 
வாரூர் வணங்கு தற்கு , விரவிய காதலிற் சென்று போற்றி மீண் 
டும்வந் தும்முடன் மேவுவன் என் ( று ) , உரவு கடற்கல் மிதப் 
பின் வந்தார்க் குரைத்துடன் பாடுகொண் டொல்லை போந்தார் . 

சொற்பெரு வேந்தருந் தோணி மூதூர்த் தோன்றல்பின் 
காதல் தொடரத் தாமும் , பொற்புக லூர்தொழச் சென் றணைந் 
தார் ; புகலிப் பிரானும் புரிந்த சிந்தை , விற்குடி வீரட்டஞ் 
சென்று மேவி விடையவர் பாதம் பணிந்து போற்றிப், பற்பல 
ஆயிரந் தொண்ட ரோடும் பாடல னான்மறை . பாடிப் 
போந்தார். 

497 
துணரிணர்ச் சோலையுஞ் சாலி வேலித் துறை நீர்ப் பழன 
முஞ் சூழ்க ரும்பின் , மண மலி கானமும் ஞானம் உண்டார் மருங் 
குற நோக்கி மகிழ்ந்தருளி, அணைபவர் “ அள்ளற் கழனி ஆரூர் 
அடைவோம் ” என மொழிந் தன்பு பொங்கப் , புணரிசைச் செந் 


பா . ம்- விளம்பி ; விரும்பி . 


திருஞானசம்பந்தர் - ஆரூரில் வரவேற்பு 


377 


தமிழ் கொண்டு போற்றிப் பொன்மதில் ஆரூர்ப் புறத்த 
ணைந்தார் . 

498 
வானுயர் செங்கதிர் மண்டி லத்து மருங்கணை யுங்கொடி 
மன்னும் ஆஞர் , தானொரு பொன்னுல கென்னத் தோன்றுந் 
தயங்கொளி முன் கண்டு சண்பை வந்த , பானிற நீற்றர் 
" பருக்கை யானைப் " பதிகத் தமிழிசை பாடி யாடித், தேனொடு 
வண்டு முரலுஞ் சோலைத் திருப்பதி மற்ற தன் எல்லை சேர்ந்தார் . 

பொங்கிய சிந்தை விருப்பின் வெள்ளம் பொழிந்து புவிமேற் 
பொலிவ தென்ன , எங்குங் குளிரொளி * வீசு முத்தின் இலங்கு 
சிவிகை இழிந்தருளிச் செங்கை நிறைமலர் கொண்டு தூவித் 
திருவிருக் குக்குறள் பாடி ஏத்தித் , தங்கள் பிரான் அர சாளும் 
ஆரூர் தனைப்பணி வுற்றார் தமிழ்விரகர் . 

500 
படியில் ஞானமுண் டருளிய பிள்ளையைப் * பணி தற்( கு ) 
அடியர் சென்றெதிர் கொள் எழுந் தருளும் அஞ் ஞான்று 
வடிகொள் சூலத்தர் மன்னிய பொன்மதில் ஆரூர்க் 
கடிகொள் பேரணிப் பொலிவையார் முடிவுறக் காண்பார் ? 501 
நான மான்மத நளிர்பெருஞ் சேற்றிடை நறும்பொன் 
தூந றுந்துகள் சொரிதலிற் சுடரொளிப் படலை 
யான வீதிகள் அடி.வலித் தவைகரைந் தலைய 
வான மாரியிற் பொழிந்தது மலர்மது மாரி . 

502 
ஆடல் நீடுவ துகிற்கொடி அணிகுழற் கொடிகள் ; 
தோடு சூழ்வன சுரும்பொடு தமனியத் தசும்பு ; 
காடு கொண்டன கதலிதோ ரண நிரைக் கமுகு ; 
மாட மாளிகை மண்டபங்களின் மருங் கெல்லாம் . 

503 
மாலை சூழ்புறங் கடைகளின் மணிநிரை விளக்கின் 
கோல நீள்சுடர் ஒளியுடன் கோத்திடை தூக்கும் 
நீல மாமணி நிழல்பொர நிறம்புகர் படுக்கும் 
பால வாயின பவளவே திகைமலர்ப் பந்தர் . 

504 


பா - ம்- மண்டலத்து . - பாடிப்பாடித் . * கதிரொளி . * பிள்ளை 
யார் . 5 மதுமலர் . 


378 


திருத்தொண்டர் புராணம் 


தழைம லர்த்தடஞ் சாலைகள் தெற்றிகள் சதுக்கம் 
குழைமுகத்தவர் ஆடரங் கிமையவர் குழாமும் 
விழைசி றப்பின வியலிடம் யாவையும் மிடைந்து 
மழைமு ழக்கென இயம்பின மங்கல இயங்கள் . 

505 . 
விரவு பேரணி வேறுவே றின்னன விளங்கும் 
பிரச மென் மலர்ச் சோலை சூழ் பெருந்திரு வாரூர் 
அரச ளிப்பவர் அருளினால் அடியவர் குழுவும் 
புரிச னங்களும் புறத்தணைந் தெதிர்கொளும் பொழுது . 506 
வந்திறைஞ்சுமெய்த் தொண்டர் தங் குழாத்தெதிர் வணங்கிச் 
சந்த முத்தமிழ் விரகராஞ் சண்பையர் தலைவர் 
“ அந்த மாயுல காதியாம் ” பதிகம் அங் கெடுத்தே 
“ எந்தை தான் எனை ஏன்றுகொ ளுங்கொல் ? " என் றிசைத்தார் . 
ஆன அத்திருப் பதிகமுன் பாடிவந் தணையும் 
ஞான வித்தகர் மெய்த்தவர் சூழ அந் நகரார் 
தூந றுஞ்சுண்ண மலர்பொரி தூ உய்த்தொழு தேத்த 
வான நாயகர் கோயில் வாயிலின் மருங் கணைந்தார் . 

508 
மன்னு தோரண வாயில் முன் வணங்கியுள் புகுவார் 
தன்னுள் எவ்வகைப் பெருமையுந் தாங்கிய தகைத்தாம் 
பன்னெ டுஞ்சுடர்ப் படலையின் பரப்பினைப் பார்த்துச் 
சென்னி தாழ்ந்துதே வாசிரி யன்தொழு தெழுந்தார் . 509, 
மாடு சூழ்திரு மாளிகை வலங்கொண்டு வணங்கிக் 
கூடு காதலிற் கோபுரம் பணிந்துகை குவித்துத் 
தேடு மாலயர்க் கரியராய்ச் செழுமணிப் புற்றில் 
நீடு வார்முன்பு நிலமுறப் பலமுறை பணிந்தார் . 

510 
பணிந்து வீழ்ந்தனர் ; பதைத்தனர் ; பரவிய புளகம் 
அணிந்த மேனியோ டாடினர் ; பாடினர் அறிவில் 
துணிந்த மெய்ப்பொரு ளானவர் தமைக்கண்டு துதிப்பார் 
தணிந்த சிந்தையின் விரைந்தெழு வேட்கையில் தாழ்ந்தார் . 

பா - ம்- பதிகமும் . ” வாயின் . * மாலயற்குரியராய்ச் . * பரப்பிய . 


திருஞானசம் பந்தர் - அரூரில் வழிபாடு 


379 


செஞ்சொல் வண்டமிழ்த் திருப்பதி கத்திசை எடுத்து 
நஞ்சு போனகம் ஆக்கிய நம்பர் முன் பாடி 
மஞ்சு சூழ்திரு மாளிகை வாயிலின் புறம்போந் ( து ) 
அஞ்செ ழுத்தின் மெய் யுணர்ந்தவர் திருமடத் தணைந்தார் . 512 
அங்க ணைந்தமர்ந் தருளுவார் அரனெறி அமர்ந்த 
செங்க ணேற்றவர் சேவடி வணங்கிமுன் திளைத்துப் 
பொங்கு பேரொளிப் புற்றிடங் கொண்டவர் புனிதப் 
பங்க யப்பதந் தொழுதுகா லந்தொறும் பணிந்தார் . 

513 
புற்றி டங்கொளும் புனிதரைப் போற்றிசை பெருகப் 
பற்றும் அன்பொடு பணிந்திசைப் பதிகங்கள் பாடி 
நற்றவத் திருத் தொண்டர்க ளொடு நலஞ் சிறப்ப 
* மற்ற வண்பதி தன்னிடை வைகும் அந் நாளில் . 

514 
மல்லல் நீடிய வலிவலங் கோளிலி முதலாத் 
தொல்லை நான் மறை முதல்வர்தம் பதிபல தொழுதே 
எல்லை யில் திருப் பதிகங்க ளாற்பணிந் தேத்தி 
அல்லல் தீர்ப்பவர் மீண்டும் ஆ ரூர்தொழ அணைந்தார் . 

515 
ஊறு காதலில் ஒளிவளர் புற்றிடங் கொண்ட 
ஆறு லாவிய சடைமுடி ஐயரைப் பணிந்து 
நீறு வாழ்வென நிகழ்திருத் தொண்டர்க ளோடும் 
ஈறி லாத்திரு ஞானசம் பந்தர் அங் கிருந்தார் . 

516 
அங்கு நன்மையில் வைகும் அந் நாள் சில அகல 
நங்கள் தந்திரு நாவினுக் கரசரை நயந்து 
பொங்கு சீர்ப்புகலூர்தொழ அருளினாற் போவார் 
தங்கும் அப்பதிப் புறம்பணை சார்ந்தருள் செய்வார் . 

517 
புவனவா ரூரினிற் புறம்புபோந் ததனையே நோக்கி நின்றே 
" அவமிலா நெஞ்சமே அஞ்சல் நீ உய்யுமா றறிதி " அன்றே , 
“ சிவன தா ரூர்தொழாய் நீமற வா ( து ) என்று செங்கை கூப் 
பிப் , பவனமாய்ச் சோடையாய் எனுந்திருப் பதிகமுன் 

518 


11 


3 


பாடினாரே . 


பா - ம்- ளுடன் . - தொழல் . * பதிகமே பாடிநின்றார் . 


380 


திருத்தொண்டர் புராணம் 


காழியார் வாழவந் தருள் செயுங் கவுணியப் பிள்ளை யார் தாம் 
ஆழியான் அறியொணா அண்ணல் ஆ ரூர்பணிந் தரிது செல்வார் 
பாழிமால் யானையின் உரிபுனைந் தார்பனை யூர்பணிந்து 
வாழிமா மறை இசைப் பதிகமும் பாடி அப் பதியில் வைகி . 519 

அங்குநின் றரிதெழுந் தருளுவார் அகிலகா ரணமும் ஆனார் , 
தங்குநற் பதிகளும் பிறபணிந் தருளிவண் டமிழ்பு னைந்தே , 
எங்குமெய்த் தவர்குழாம் எதிர்கொளத் தொழுதெழுந் தருளி 
வந்தார் , பொங்கு தண் பாசடைப் பங்கயப் புனல்வயற் புகலூர் 

520 


நாவினுக் கரசரும் நம்பிசீர் முருகரும் மற்று நாமச் 
சேவுகைத் தவர் திருத் தொண்டரா னவர்கள் முன் சென்று சீதப் 
பூவினிற் பொலிபுனற் புகலியார் போதகத் தெதிர்பணிந்தே 
மேவமற் றவருடன் கூடவே விமலர்கோ யிலை அடைந்தார் . 521 

தேவர்தந் தலைவனார் கோயில் புக்கனைவருஞ் சீர்நிலத் துறவ 
ணங்கிப் , பாவருந் தமிழிசைப் பதிகமும் பாடி முன் பரவுவார் 
புறம்ப ணைந்தே , தாவில்சீர் முருகனார் திருமனைக் கெய்தி அத் 
தனிமுதல் தொண்டர் தாமே , யாவையுங் குறைவறுத் திட 
அமர்ந் தருளுவார் இனிதின் அங் குறையு நாளில் . 

522 
நீலநக் கடிகளும் நிகழ்சிறுத் தொண்டரும் உடன் அணைந் 
தெய்து நீர்மைச் , சீலமெய்த் தவர்களுங் கூடவே கும்பிடுஞ் செய் 
கைநேர் நின்று வாய்மை , சாலமிக் குயர் திருத் தொண்டின் உண் 
மைத்திறந் தன்னையே தெளிய நாடிக் , காலமுய்த் தவர்களோ 
டளவளா விக்கலந் தருளினார் காழி நாடர் . 

523 
கும்பிடுங் கொள்கையிற் “ குறிகலந் திசை எனும் பதிகமுன் 
னான பாடல் , தம் பெருந் தலைமையால் நிலைமைசால் பதிய தன் 
பெருமை சால் புறவி ளம்பி , உம்பரும் பரவுதற் குரியசொற் 
பிள்ளையார் உள்ள மெய்க் காதல் கூர , நம்பர்தம் பதிகளா யின 
எனைப் பலவுமுன் நண்ணியே தொழந யந்தார் . 

524 
பா - ம்- காரணரும் . சால்பின்மிக் . 3 காலமெய் . 


திருஞானசம்பந்தர் - அம்பர்நகர் சேறல் 


381 


புள்ள லம்புதண் புனற்புக லூர்உறை புனிதனார் அருள் 
பெற்றுப் , பிள்ளை யாருடன் நாவினுக் கரசரும் பிறபதி தொழச் 
செல்வார் , வள்ள லார்சிறுத் தொண்டரும் நீலநக் கரும்வளம் 
பதிக்கேக , உள்ளம் அன்புறும் முருகர் அங் கொழியவும் உடன் 
பட இசைவித்தார் . 

525 


1 


. 


கண்ண கன்புக லூரினைத் தொழுதுபோம் பொழுதினிற் 
கடற்காழி , அண்ண லார் திரு நாவினுக் கரசர்தம் அருகுவிட் 
டகலாதே , வண்ண நித்திலச் சிவிகையும் பின்வர வழிக்கொள 
உறுங்காலை , எண்ணில் சீர்த்திரு நாவினுக் கரசரும் மற்றவர்க் 
கிசைக்கின்றார் . 

526 
“ நாய னார் உமக் களித்தருள் செய்த இந் நலங்கிளர் ஒளி 
முத்தின் , தூய யானத்தின் மிசைஎழுந் தருளுவீர் என்றலுஞ் 
சுடர்த் திங்கள் , மேய - வேணியார் அருளும் இவ் வாறெனில் 
விரும்புதொண் டர்களோடும் , போய தெங்கு நீர் அங்குயான் 
பின்வரப் போவ " தென் றருள் செய்தார் . 

527 
என்று பிள்ளையார் மொழிந்தருள் செய்திட இருந்தவத் 
திறையோரும் , நன்று நீர் அருள் செய்ததே செய்வன் என் 
றருள் செய்து நயப்புற்ற , அன்றை நாள் முதல் உடன் செலு 
நாளெலாம் அவ்வியல் பினிற்செல்வார் , சென்று முன்னுறத் 
திருவம்பர் அணைந்தனர் செய்தவக் குழாத்தோடும் . 

528 
சண்பை மன்னருந் தம்பிரான் அருள்வழி நிற்பது தலைச் 
செல்வார் , பண்பு மேம்படு பனிக்கதிர் நித்திலச் சிவிகையிற் 
பணிந்தேறி , வண்பெ ரும்புக லூரினைக் கடந்துபோய் வரும்பரி 
சனத்தோடும் , திண்பெ ருந்தவர் அணைந்ததெங் கென்றுபோய்த் 
திருவம்பர் நகர்புக்கார் . 

529 
அம்பர் மாநகர் அணைந்துமா காளத்தில் அண்ணலார் அமர் 
என்ற , செம்பொன் மாமதிற் கோயிலை வலங்கொண்டு திருமுன்பு 
பணிந்தேத்தி , வம்பு லாமலர் தூவிமுன் பரவியே வண்டமி 


பா - ம் - இசைந்தார்கள் . 


382 


திருத்தொண்டர் புராணம் 


ழிசைமாலை , உம்பர் வா ழநஞ் சுண்டவர் தமைப்பணிந் துருகும் 
அன் பொடு தாழ்ந்தார் . 

530 
தாழ்ந்து நாவினுக் கரசுடன் தம்பிரான் கோயில் முன் புற 
மெய்திச் , சூழ்ந்த தொண்டரோ டப்பதி யமர்பவர் சுரநதி முடி 
மீது , வீழ்ந்த வேணியர் தமைப்பெருங் காலங்கள் விருப்பினாற் 
கும்பிட்டு , வாழ்ந்தி ருந்தனர் காழியார் வாழவந் தருளிய மறை 
வேந்தர் . 

531 
பொருவி லாதசொற் “ புல்குபொன் னிறம் முதற் பதிகங்க 
ளாற்போற்றித் திருவி னார்ந்தகோச் செங்கணான் அந்நகர்ச் 
செய்தகோ யிலைச்சேர்ந்து , மருவு வாய்மைவண் டமிழ்மலர் மாலை 
அவ் வளவனைச் சிறப்பித்துப், பெருகு காதலிற் பணிந்து முன் 
பரவினார் பேணிய உணர்வோடும் . 

532 
இன்ன வாறு சொன் மாலைக ளாற்றுதித் திறைஞ்சி அங் 
கமர் நாளில் , கன்னி மாமதில் திருக்கட வூர்தொழக் காதல் செய் 
தருளிப்போய் , மன்னு கோயில்கள் பிறபதி வணங்கியே வாக் 
கின்மன் னவரோடும் , அந்நெடும்பதி அணைவுறக் கலயரோ 
டடியவர் எதிர்கொண்டார் . 

533 
மற்ற வண்பதி அணைந்துவீ ரட்டத்து மழவிடை யார் 
கோயில் , சுற்று மாளிகை வலங்கொண்டு காலனை யுதைத் 
துருட் டியசெய்ய , பொற்சி லம்பணி தாமரை வணங்கி முன் 
போற்றி உய்ந் தெதிர்நின்று , பற்ற றுப்பவர் “ சடையுடை 
யான் ” எனும் பதிக இன் னிசைபாடி . 

534 
பரவி ஏத்தி அங் கரிதினிற் போந்துபார் பரவுசீர் அரசோடு , 
விரவு நண்புடைக் குங்குலி யப்பெருங் கலயர்தம் மனைமேவிக் , 
கரையில் காதல்மற் றவர் அமைத் தருளிய விருந்தினி தமர்ந் 
தங்குச் , சிரபு ரத்தவர் திருமயா னமும்பணிந் திருந்தனர் 
சிறப்பெய்தி . 

535 
சிறப்பு டைத்திருப் பதி அத னிடைச்சில நாளமர்ந் தரு 
ளோடும் , விறற்பெருங்கரி உரித்தவர் கோயில்கள் விருப்பொடுந் 

பா- ம்- தமைப்பெறுங் . - காலவனத் தொலைத் . 


திருஞானசம்பந்தர் - வீழிமிழலை வழிபாடு 


383 


தொழச்செல்வார் , மறைப்பெ ருந்திருக் கலயரும் உடன்பட 
வணங்கிய மகிழ்வோடும் , அறப்பெ ரும்பயன் அனைய அத் 
தொண்டரோ டணைந்தனர் திருவாக்கூர் . 

536 
தக்க அந்தணர் மேவும் அப் பதியினில் தான் தோன்றி 
மாடத்துச் , செக்கர் வார்சடை அண்ணலைப் பணிந்திசைச் செந் 
தமிழ்த் தொடைபாடி , மிக்க கோயில்கள் பிறவுடன் தொழுது 
போய் மீயச்சூர் பணிந்தேத்திப் , பக்கம் பாரிடம் பரவநின் 
றாடுவார் பாம்புர நகர் சேர்ந்தார் . 

537 
பாம்பு ரத்துறை பரமரைப் பணிந்துநற் பதிகஇன் னிசை 
பாடி , வாம்பு னற்சடை முடியினார் மகிழ்விடம் மற்றுமுள் ளன 
போற்றிக், காம்பினில் திகழ் கரும்பொடு செந்நெலின் கழனியம் 
பணை நீங்கித் , தேம்பொ ழில்திரு வீழிநன் மிழலையின் மருங் 
குறச் செல்கின்றார் . 

538 
அப்பொழுதின் ஆண்ட அரசை எதிர்கொண்ட 
மெய்ப்பெருமை அந்தணர்கள் வெங்குருவாழ் வேந்தனார் 
பிற்படவந் தெய்தும் பெரும்பேறு கேட்டுவப்பார் 
எப்பரிசி னால்வந் தணைந்தங் கெதிர்கொண்டார் . 

539 
நிறைகுடர் தூபந்தீபம் பீட நிரைத்தேந்தி 
நறைமலர்ப் பொற்சுண்ணம் நறும்பொரியுந் தூவி 
மறையொலிபோய் வானளப்ப மாமுரசம் ஆர்ப்ப 
இறைவர் திரு மைந்தர்தமை எதிர்கொள்வர வேற்றார் . 3 540 
வந்து திருவீழி மிழலை மறைவல்ல 
அந்தணர்கள் போற்றிசைப்பத் தாமும் மணிமுத்தின் 
சந்த மணிச்சிவிகை நின்றிழிந்து தாழ்ந்தருளி 
உய்ந்த மறையோ ருடனணைந்தங் குள்புகுவார் . 

541 
அப்போ ( து ) அரையார் விரிகோ வண ஆடை 
ஒப்போ தரும்பதிகத் தோங்கும் இசைபாடி 
மெய்ப்போதப் போதமர்ந்தார் தங்கோயில் மேவினார் 
கைப்போது சென்னியின் மேற் கொண்டு கவுணியனார் . 542 

பா - ம்- பாடநின் . 2 வீழ்மா . * எதிர்கோ ளேற்றார் .. 


384 


திருத்தொண்டர் புராணம் 


நாவின் தனிமன்னர் தாமும் உடன் நண்ண 
மேவிய விண்ணிழிந்த கோயில் வலங்கொள்வார் 
பூவியலும் உந்தியான் போற்றப் புவிக்கிழிந்த 
தேவியலு மெய்கண்டு சிந்தைவியப் பெய்தினார் . 

543 . 
வலங்கொண்டு புக்கெதிரே வந்து வரநதியின் 
சலங்கொண்ட வேணித் தனிமுதலைத் தாழ்ந்து 
நிலங்கொண்ட மேனியராய் நீடுபெருங் காதல் 
புலங்கொண்ட சிந்தையினாற் பொங்கி இசை மீப்பொழிந்தார் . 
போற்றிச் “ சடையார் புன லுடையான் ” என்றெடுத்துச் 
சாற்றிப் பதிகத் தமிழ்மாலை சந்த இசை 
ஆற்ற மிகப்பாடி ஆனந்த வெள்ளத்தில் 
நீற்றழகர் சேவடிக்கீழ் நின்றலைந்து நீடினார் . 

545 
நீடியபே ரன்புருகி உள்ளலைப்ப நேர்நின்று 
பாடி எதி ராடிப் பரவிப் பணிந்தெழுந்தே 
ஆடிய சேவடிகள் ஆர்வமுற உட்கொண்டு 
மாடுயர் கோயிற் புறத்தரிது வந்தணைந்தார் . 

546 : 
வந்தணைந்து வாழ்ந்து மதிற்புறத்தோர் மாமடத்துச் 
செந்தமிழ்ச்சொல் வேந்தருஞ் செய்தவருங் சேர்ந்தருளச் 
சந்தமணிக் கோபுரத்துச் சார்ந்தவட பாற்சண்பை 
அந்தணர்சூ ளாமணியார் அங்கோர் மடத்தமர்ந்தார் . 547 
அங்கண் அமர்வார் அரனார் அடியிணைக்கீழ்த் 
தங்கிய காதலினாற் காலங்கள் தப்பாமே 
பொங்குபுகழ் வாகீச ருங்கூடப் போற்றிசைத்தே 
எங்கும் இடர் தீர்ப்பார் இன்புற் றுறைகின்றார் . 

548 
ஓங்குபுனற் பேணு பெருந்துறையும் உள்ளிட்ட 
பாங்கார் திலதைப் பதிமுற்ற மும்பணிந்து 
வீங்கொலி நீர் வீழி மிழலையினில் மீண்டும் அணைந்( து ) 
ஆங்கினிது கும்பிட் டமர்ந்தொழுகும் அந்நாளில் . 

549 . 
ம் - நின்று . புக்கெதிரே வான நதியின் . * பொழிந்தார் ; 
பொங்கிப் பொழிந் தெழுந்தார் . 4 றமர்கின்றார் . டமர்ந்துறையும் . 


பா 


திருஞானசம்பந்தர் - வீழிமிழலை வாசம் 


385 


சேணுயர் மாடப் புகலி யுள்ளார் திருஞான சம்பந்தப் 
பிள்ளை யாரைக் , காணும் விருப்பிற் பெருகும் ஆசை கைம்மிகு 
காதல் கரையிகப்பப் , பூணு மனத்தொடு தோணி மேவும் பொரு 
விடை யார்மலர்ப் பாதம் போற்றி , வேணு புரத்தை அகன்று 
போந்து வீழி மிழலையில் வந்த ணைந்தார் . 

550 
“ ஊழி முடிவில் உயர்ந்த வெள்ளத் தோங்கிய காழி உயர் 
பதியில் , வாழி மறையவர் தாங்கள் எல்லாம் வந்து மருங்கணை 
தார்கள் என்ன , வீழி மிழலையின் வேதி யர்கள் கேட்டுமெய்ஞ் 
ஞானமுண் டாரை முன்னா, ஏழிசை சூழ்மறை எய்த ஓதி எதிர் 
கொள் முறைமையிற் கொண்டு புக்கார் . 

551 
சண்பைத் திருமறை யோர்க ளெல்லாம் தம்பிரா னாரைப் 
பணிந்து போந்து , நண்பிற் பெருகிய காதல் கூர்ந்து ஞானசம் 
பந்தர் மடத்தில் எய்திப் , பண்பிற் பெருகுங் கழும லத்தார் 
பிள்ளையார் பாதம் பணிந்து பூண்டே , “ எண்பெற்ற தோணி 
புரத்தில் எம்மோ டெழுந்தரு ளப்பெற வேண்டும் என்றார் . 

என்றவர் விண்ணப்பஞ் செய்த போதில் ஈறில் சிவஞானப் 
பிள்ளை யாரும் , “ நன்றிது சாலவுந் தோணி மேவும் நாதர் கழ 
விணை நாமி றைஞ்ச , இன்று கழித்து மிழலை மேவும் இறைவர் 
அருள் பெற்றுப் போவ " தென்றே , அன்று புகலி அருமறை 
யோர்க் கருள்செய் தவர்க்கு முகம் அளித்தார் . 

558 
மேற்பட்ட அந்தணர் சண்பை மேவும் வேதியர்க் காய 
விருந்தளிப்பப் , பாற்பட்ட சிந்தைய ராய்ம கிழ்ந்து பரம்பொரு 
ளானார் தமைப்பரவும் , சீர்ப்பட்ட எல்லை இனிது செல்லத் திருத் 
தோணி மேவிய செல்வர் தாமே , கார்ப்பட்ட வண்கைக் கவுணி 
யர்க்குக் கனவிடை முன்னின் றருள் செய் கின்றார் . 

554 
தோணியில் நாமங் கிருந்த வண்ணந் தூமறை வீழி மிழலை 
தன்னுள் , சேணுயர் விண்ணின் றிழிந்த இந்தச் சீர்கொள் விமா 
னத்துக் காட்டு கின்றோம் , பேணும் படியால் அறிதி என்று 
பெயர்ந்தருள் செய்யப் பெருந்த வங்கள் , வேணு புரத்தவர் 
செய்ய வந்தார் விரவும் புளகத் தொடும் உணர்ந்தார் . 555 

பா - ம்- போவனென்றே . நீடும் . 3 முன்னருள் காட்டுகின்றார் . 
25 


8 


386 


திருத்தொண்டர் புராணம் 


அறிவுற்ற சிந்தைய ராய்எ ழுந்தே அதிசயித் துச்சிமேல் 
அங்கை கூப்பி , வெறியுற்ற கொன்றையி னார்ம கிழ்ந்த விண் 
E ழி கோயிலிற் சென்று புக்கு , மறியுற்ற கையரைத் தோணி 
மேல்முன் வணங்கும் படி அங்குக் கண்டு வாழ்ந்து , குறியிற் 
பெருகுந் திருப்பதிகங் குலவிய கொள்கையிற் பாடு கின்றார் . 556 

“ மைம்மரு பூங்குழல் " என்றெடுத்து மா றில் பெருந்திருத் 
தோணி தன் மேற் , “ கொம்மை முலையினாள் கூட நீடு கோலங் 
குலாவு மிழலை தன்னில் , செம்மை தருவிண் ணிழிந்த கோயில் 
திகழ்ந்த படி இது என்கொல் / என்று , மெய்ம்மை விளங்குந் 
திருப்பதிகம் பாடி மகிழ்ந்தனர் வேத வாயர் .. 

557 
செஞ்சொல் மலர்ந்த திருப்பதிகம் பாடித் திருக்கடைக் காப் 
புச் சாத்தி , அஞ்சலி கூப்பி விழுந்தெழுவார் ஆனந்த வெள்ளம் 
அலைப்பப் போந்து , மஞ்சிவர் சோலைப் புகலி மேவும் மாமறை 
யோர்தமை நோக்கி வாய்மை , நெஞ்சில் நிறைந்த குறிப்பில் 
வந்த நீர்மைத் திறத்தை அருள்செய் கின்றார் . 

558 
“ பிரம புரத்தில் அமர்ந்த முக்கட் பெரிய பிரான்பெரு 
மாட்டியோடும் , விரவிய தானங்கள் எங்குஞ் சென்று விரும் 
பிய கோலம் பணிந்து போற்றி , வருவது மேற்கொண்ட 
காதல் கண்டங் கமர்ந்த வகைஇங் களித்த " தென்று , தெரிய 
உரைத்தருள் செய்து " நீங்கள் சிரபுர மாநகர் செல்லும் " 
என்றார் . 

559 
என்று கவுணியப் பிள்ளை யார்தாம் இயம்பப் பணிந்தருள் 
ஏற்றுக் கொண்டே , ஒன்றிய காதலின் உள்ளம் அங்கண் ஒழிய 
ஒருவா றகன்று போந்து , மன்றுள் நடம்புரிந் தார்ம கிழ்ந்த 
தானம் பலவும் வணங்கிச் சென்று , நின்ற புகழ்த்தோணி நீடு 
வாரைப் பணியும் நியதிய ராயு றைந்தார் . 

560 
சிரபுரத் தந்தணர் சென்ற பின்னைத் திருவீழி மேவிய செல் 
வர் பாதம் , பரவுதல் செய்து பணிந்து நாளும் பண்பின் வழாத் 
திருத் தொண்டர் சூழ , உரவுத் தமிழ்த்தொடை மாலை சாத்தி 

பா - ம் - குலவு . 2 சாற்றி . 3 அவலயப் . * கோயில் . 


திருஞானசம்பந்தர் -படிக்காசு பெறுதல் 


387 


ஒங்கிய நாவுக்கரச ரோடும் , விரவிப் பெருகிய நண்பு கூர மேவீ 
இனிதங் குறையு நாளில் . 

- 561 
மண்ணின் மிசை வான்பொய்த்து நதிகள் தப்பி மன்னுயிர் 
கள் கண்சாம்பி உணவு மாறி , விண்ணவர்க்குஞ் சிறப்பில் வரும் 
பூசை யாற்றா மிக்க பெரும் பசிஉலகில் விரவக் கண்டு , பண்ண 
மரு மொழியுமையாள் முலையின் ஞானப் பாலறா வாயருடன் 
அரசும் பார்மேல் , “ கண்ணுதலான் திருநீற்றுச் சார்வி னோர்க் 
குங் கவலைவருமோ ? என்று கருத்திற் கொண்டார் . 552 

வானாகி நிலனாகி அனலு மாகி மாருதமாய் இருசுடராய் 
நீருமாகி , ஊனாகி உயிராகி உணர்வு மாகி உலகங்கள் அனைத்து 
மாய் உலகுக்கப்பால் , ஆனாத வடிவாகி நின்றார் செய்ய அடி 
பரவி அன்றிரவு துயிலும் போது , கானாடு கங்காளர் மிழலை 
மூதூர் காதலித்தார் கனவில் அணைந் தருளிச் செய்வார் . 563 

உலகியல்பு நிகழ்ச்சியால் அணைந்த தீய உறுபசிநோய் 
உமைஅடையா தெனினும் உம்பால் , நிலவுசிவ நெறிசார்ந் 
தோர் தம்மை வாட்டம் நீங்குதற்கு நித்தமொரோர் காசு நீடும் , 
இலகுமணிப் பீடத்துக் குணக்கு மேற்கும் யாமளித்தோம் 
உமக்( கு ) ; இந்தக் காலந் தீர்ந்தால் , அலகில்புக ழீர் தவிர்வ 
தாகும் " என்றே அருள்புரிந்தார் திருவீழி மிழலை ஐயர் . 564 

தம்பிரான் அருள் புரிந்து கனவின் நீங்கச் சண்பையார் இள 
வேறு தாமு ணர்ந்து , “ நம்பிரான் அருளிருந்த வண்ணம் ” 
என்றே நாவினிசை அரசரொடுங் கூட நண்ணி , வம்புலா மலரி 
தழி வீழி நாதர் மணிக் கோயில் வலஞ்செய்யப் புகுந்த வேலை , 
அம்பிகா பதி அருளால் பிள்ளை யார்தாம் அபிமுகத்துப் பீடிகை 
மேற் காசு கண்டார் . 

565 . 
காதலொடுந் தொழுதெடுத்துக் கொண்டு நின்று கைகுவித் 
துப் பெருமகிழ்ச்சி கலந்து பொங்க , “ நாதர்விரும் படியார்கள் 
நாளும் நாளும் நல்விருந்தா யுண்பதற்கு வருக ” என்று , தீதில் 
பறை நிகழ்வித்துச் சென்ற தொண்டர் திருவமுது கறிநெய் 
பால் தயிரென் றின்ன , ஏதமுறா தினிதுண்ண ஊட்டி அங்கண் 
இருதிறத்துப் பெருந்தவரும் இருந்த நாளில் . 

566 


388 


திருத்தொண்டர் புராணம் 


நாவினுக்கு வேந்தர்திரு மடத்தில் தொண்டர் நாட்கூறு 
திருவமுது செய்யக் கண்டு , சேவுகைத்தார் அருள்பெற்ற 
பிள்ளை யார்தந் திருமடத்தில் அமுதாக்கு வாரை நோக்கித் 
“ தீவினைக்கு நீரென்றும் அடைவி லாதீர் ! திருவமுது காலத் 
தால் ஆக்கி இங்கு , மேவுமிக்க அடியவருக் களியா வண்ணம் 
விளைந்தவா றென்கொலோ ? விளம்பும் என்றார் . 

567 
திருமறையோர் தலைவர் தாம் அருளிச் செய்யத் திருமடத்தில் 
அமுதமைப் போர் செப்பு வார்கள் , “ ஒருபரிசும் அறிந்திலோம் 
இதனை ; உம்மை உடையவர்பாற் பெறும்படிக்கா சொன்றுங் 
கொண்டு , கருதிய எல் லாங்கொள்ள வேண்டிச் சென்றால் கரசு 
தனை வாசிபட வேண்டும் என்பார் , பெருமுனிவர் வாகீசர்பெற்ற 
காசு பேணியே கொள்வர் ;இது பிற்பா ( டு ) என்றார் . 568 

திருஞான சம்பந்தர் அதனைக் கேட்டுச் சிந்திப்பார் சிவ 
பெருமான் நமக்குத் தந்த , ஒருகாசு வாசிபட மற்றக் காசு நன் 
ருகி வாசிபடா தொழிவான் அந்தப் , பெருவாய்மைத் திருநாவுக் 
கரசர் தொண்டாற் பெறுங்காசாம் ஆதலினாற் பெரியோன் 
தன்னை , வருநாள் கள் தருங்காசு வாசி தீரப் பாடுவன் என் 
றெண்ணியது மனத்துட் கொண்டார் . 

569 


மற்றை நாள் தம்பிரான் கோயில் புக்கு வாசிதீர்த் தரு 
ளும் ” எனப் பதிகம் பாடிப் , பெற்றபடி நற்காசு கொண்டு மாந் 
தர் பெயர்ந்து போய் ஆவணவீதியினிற் காட்ட , நற்றவத் 
தீர் ! இக்காசு சால நன்று ; வேண்டுவன நாந்தருவோம் ” என்று 
நல்க , அற்றைநாள் தொடங்கி நாட் கூறு தன்னில் அடியவரை 
அமுது செய்வித் தார்வம் மிக்கார் . 

570 
அருவிலையிற் பெருங்காசும் அவையே யாகி அமுதுசெய்யத் 
தொண்டரள விறந்து பொங்கி , வருமவர்கள் எல்லார்க்கும் 
வந்தா ருக்கும் மகிழ்துண்ண இன்னடிசில் மாளா தாகத் , திரு 
முடிமேல் தீங்களொடு கங்கை சூடுஞ் சிவபெருமான் அருள் 
செய்யச் சிறப்பின் மிக்க , பெருமைதரு சண்பைநகர் வேந்தர் 
நாவுக் கரசர் இவர் பெருஞ்சோற்றுப் பிறங்கல் ஈந்தார் . 

571 


திருஞானசம்பந்தர் - திருமறைக்காடு சேறல் 


389 . 


அவனிமிசை மழைபொழிய உணவு மல்கி அனைத்துயிருந் 
துயர் நீங்கி அருளி னாலே , புவனமெலாம் பொலிவெய்துங் காலம் 
எய்தப் புரிசடையார் கழல்பலநாள் போற்றி வைகித் , தவமுனி 
வர் சொல்வேந்த ரோடுங் கூடத் தம்பிரான் அருள் பெற்றுத் 
தலத்தின் மீது , சிவன் மகிழுந் தானங்கள் வணங்கப் போவார் 
தென் திருவாஞ்சியமூதூர் சென்று சேர்ந்தார் . 

5721 
நீடுதிரு வாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கண் நீலமிடற் றரு 
மணியை வணங்கிப் போற்றிப் , பாடொலி நீர்த் தலையாலங் காடு 
மாடு பரமர் பெரு வேளூரும் பணிந்து பாடி , நாடுபுகழ்த் தனிச் 
சாத்தங் குடியில் நண்ணி நம்பர் திருக் கரவீரம் நயந்து பாடித் 
தேடுமறைக் கரியார் தம் விளமர் போற்றித் திருவாரூர் தொழ 
நினைந்து சென்று புக்கார் . 

573 
நம்பர்மகிழ் திருவாரூர் வணங்கிப் போந்து நலங்கொள் 
திருக் காறாயில் நண்ணி ஏத்திப் , பைம்புனல்மென் பணைத்தே 
வூர் அணைந்து போற்றிப் பரமர்திரு நெல்லிக்காப் பணிந்து பாடி , 
உம்பர் பிரான் கைச்சினமும் பரவித் தெங்கூர் ஓங்குபுகழ்த் 
திருக்கொள்ளிக்காடும் போற்றிச் , செம்பொன் மதில் கோட்டூரும் 
வணங்கி ஏத்தித் திருமலிவெண் டுறைதொழுவான் சென்று 
சேர்ந்தார் . 

574 
மற்றவ்வூர் தொழுதேத்தி மகிழ்ந்து பாடி மாலயனுக் கரிய 
பிரான் மருவுந் தானம் , பற்பலவுஞ் சென்றுபணிந் தேத்திப் 
பாடிப் பரவுதிருத் தொண்டர் குழாம் பாங்கின் எய்தக் , கற்றவர் 
வாழ் தண்டலை நீள் நெறியுள் ளிட்ட கனகமதில் திருக்களருங் 
கருதார் வேள்வி , செற்றவர்சேர் பதிபிறவுஞ் சென்று போற்றித் 
திருமறைக்காட் டதன் மருங்கு சேர்ந்தார் அன்றே . 

575 
காரமண்வெஞ் சுரம் அருளால் கடந்தார் தாமும் கடற்காழிக் 
கவுணியர்தந் தலைவர் தாமும் , சேரஎழுந் தருளிய அப் பேறு 
கேட்டுத் திருமறைக்காட் டகன் பதியோர் சிறப்பிற் பொங்கி , 
ஊரடைய அலங்கரித்து விழவு கொள்ள உயர்கமுகு கதலி நிறை 
குடந்தீ பங்கள் , வார்முரச மங்கலநா தங்கள் மல்க எதிர் 
கொள்ள அடியருடன் மகிழ்ந்து வந்தார் . 

578 


390 


திருத்தொண்டர் புராணம் 


முன்னணைந்த திருநாவுக் கரசர் தம்மை முறைமையால் 
எதிர்கொண்டு களிப்பின் மூழ்கிப் , பின்னணைய எழுந்தருளும் 
பிள்ளையார் தம் பெருகியபொற் காளத்தின் ஓசை கேட்டுச் , 
சென்னிமிசைக் கரங்குவித்து முன்பு சென்று சேணிலத்து 
வணங்குதலும் திருந்து சண்பை , மன்ன வரும் மணிமுத்தின் 
சிவிகை நின்று வந்திழிந்து வணங்கியுடன் மகிழ்ந்து போந்தார் . 

சொல்லரச ருடன் கூடப் பிள்ளை யாரும் தூமணிநீர் மறைக் 
காட்டுத் தொல்லை மூதூர் , மல்குதிரு மறுகின்கட் புகுந்த போது 
மாதவர்கள் மறையவர்கள் மற்றும் உள்ளோர் , எல்லையில்லா 
வகை “ அர ” என் றெடுத்த ஓசை இருவிசும்பும் திசைஎட்டும் 
நிறைந்து பொங்கி , ஒல்லொலிநீர் வேலையொலி அடக்கி விண் 
மேல் உம்பர் நாட் டப்புறத்தும் உற்ற தன்றே . 

578 
அடியவரும் பதியவரும் மருங்கு போற்ற அணிமறுகி 
னூடெய்தி அருகு சூழ்ந்த , கொடி நுடங்கு செழுந்திருமாளிகை 
யின் முன்னர்க் கோபுரத்தைத் தாழ்ந்திறைஞ்சிக் குறுகிப் புக்கு , 
முடிவில் இமை யவர்முனிவர் நெருங்குந் தெய்வ முன்றில்வலங் 
கொண்டுநேர் சென்று முன்னாள் , படியின்மறை அருச்சித்துக் 
காப்புச் செய்த பைம்பொன் மணித் திருவாயிற் பாங்கு வந்தார் . 

அருமறைகள் திருக்காப்புச் செய்து வைத்த அக்கதவந் 
திறந்திட அம் மறைகள் ஓதும் , பெருகிய அன் புடை அடியார் 
அணைந்து நீக்கப் பெறாமையினால் அன்றுமுத லாகப் பின்னை , 
ஒருபுடைஓர் வாயில் அமைத் தொழுகுந் தன்மை உள்ளபடி 
கேட்டருளி உயர்ந்த சண்பைத் , திருமறையோர் தலைவர் வியப் 
பெய்தி நின்று திருநாவுக்கரசருக்குச் செப்பு கின்றார் . 580 

“ அப்பரே ! வேதவனத் தையர் தம்மை அபிமுகத்துத் 
திருவாயில் திறந்து புக்கே , எப்பரிசும் நாம் இறைஞ்ச வேண் 
டும் ; நீரே இவ்வாயில் திருக்காப்பு நீங்கு மாறு , மெய்ப் பொருள் 
வண் டமிழ்பாடி அருளும் என்ன விளங்குமொழி வேந்தர் 
அது மேற்கொண் ( டு ) “ என்னை , இப்பரிசு நீர் அருளிச் செய்தீ 
ராகில் * இதுசெய்வேன் ” எனப்பதிகம் எடுத்துப் பாட . 

581 
பா - ம் - பிள்ளையார்தாம் . " தாழ்ந்து , நீர் எடுத்துச் செய்தீராக . 


திருஞானசம்பந்தர் - மறைக்கதவு அடைத்தல் 


391 


பாடிய அப் பதிகப்பாட் டான பத்தும் பாடல் நிரம் பியபின் 
னும் பைம் பொன் வாயிற் , சேடுயர்பொற் கதவு திருக் காப்பு 
நீங்காச் செய்கையினால் வாகீசர் சிந்தை நொந்து , நீடுதிருக் 
கடைக்காப்பில் அரிது வேண்டி நின்றெடுக்கத் திருக்காப்பு நீக் 
கங் காட்ட , ஆடியசே வடியார் தம் அடியார் விண்ணோர் ஆர்ப் 
பெழுந்த தகிலாண்டம் அனைத்தும் மூழ்க . 

582 
மற்றது கண்ட போதே வாக்கின் மன் னவரை நோக்கிப் 
பொற்புறு புகலி " மன்னர் போற்றிட அவரும் போற்றி 
அற்புத நிலையி னார்கள் அணி திரு மறைக்கா டாளும் 
கொற்றவர் கோயில் வாயில் நேர்வழி குறுகிப் புக்கார் . 583 
கோயிலுட் புகுவார் உச்சி குவித்தசெங் கைக ளோடும் 
தாயினும் இனிய தங்கள் தம்பிரா னாரைக் கண்டார் 
பாயு நீர் அருவி கண்கள் தூங்கிடப் படியின் மீது 
மேயின மெய்ய ராகி விதிர்ப்புற்று விரைவின் வீழ்ந்தார் . 

584 . 
அன்பினுக் களவு காணார் ; ஆனந்த வெள்ளம் மூழ்கி 
என்புநெக் குருக நோக்கி இறைஞ்சிநேர் விழுந்து நம்பர் 
முன்பு நிற் பதுவும் ஆற்றார் ; மொழிதடு மாற ஏத்தி 
மின்புரை சடையார் தம்மைப் பதிகங்கள் விளம்பிப் போந்தார் . 
புறம்புவந் தணைந்த போது புகலிகா வலரை நோக்கி 
“ நிறங்கிளர் மணிக்க பாடம் நீக்கமும் அடைப்பும் நிற்கத் 
திறந்தவா றடைக்கப் பாடி அருளும்நீர் ” என்றார் தீய 
மறம்புரி அமணர் செய்த வஞ்சனை கடக்க வல்லார் . 

586 
அன்றர சருளிச் செய்ய அருமறைப் பிள்ளை யாரும் 
வென்றிவெள் விடையார் தம்மை விருப்பினால் " சதுரம் என்னும் 
இன்றமிழ்ப் பதிகப் பாடல் இசைத்திட இரண்டு பாலும் 
நின்ற அக்கதவு காப்பு நிரம்பிட அடைத்த தன்றே . 

587 
அடைத்திடக் கண்டு சண்பை ஆண்டகை யாரும் அஞ்சொல் 
தொடைத்தமி ழாளி யாரும் தொழுதெழத்தொண்டர் ஆர்த்தார் ; 


1 


2 


3 


திருக்கதவு நீங்கக் சாட்ட . 


பொற்புக 


லியர்தம் . நீங்கவும் . 


392 


திருத்தொண்டர் புராணம் 


புடைப் பொழிந் திழிந்த தெங்கும் பூமழை ; புகலி வேந்தர் 
நடைத்தமிழ்ப் பதிக மாலை நிரம்பிட நவின்று போற்றி . ? 588 
அத்திரு வாயில் தன்னில் அற்றைநாள் தொடங்கி நேரே 
மெய்த்திரு மறைகள் போல மேதினி புக்குப் போற்ற 
வைத்தெதிர் வழக்கஞ் செய்த வரம்பிலாப் பெருமை யோரைக் 
கைத்தலங் குவித்துத் தாழ்ந்து வாழ்ந்தது கடல்சூழ் வையம் . 
அருமறை யான வெல்லாம் அகலிரு விசும்பில் ஆர்த்துப் 
பெருமையின் முழங்கப் பஞ்ச நாதமும் பிறங்கி ஓங்க 
இருபெருந் தகையோர் தாமும் எதிரெதிர் இறைஞ்சிப் போந்து 
திருமடங் களின் முன் புக்கார் செழும்பதி விழவு கொள்ள . 590 
வேதங்கள் எண்ணில் கோடி மிடைந்து செய் பணியை மிக்க 
ஏதங்கள் நம்பால் நீப்பார் இருவருஞ் செய்து வைத்தார் ; 
நாதங்கொள் வடிவாய் நின்ற நதிபொதி சடையார் செய்ய 
பாதங்கள் போற்றும் மேலோர் பெருமையார் பகரும் நீரார் ? 

திருமறை நம்பர் தாம்முன் பருள் செய்த அதனைச் செப்பும் , 
ஒருமையில் நின்ற தொண்டர் தம்பிரா னார்பால் ஒக்க , வரும் 
அருட் செய்கை தாமே வகுத்திட வல்லோர் என்றால் , பெருமறை 
யுடன் மெய்த் தொண்டர்க் கிடையீடு பெரிதா மன்றே . 592 
இவ்வகை திருமறைக்காட் டிறையவர் அருளை யுன்னி 
மெய்வகை தெரிந்த வாக்கின் வேந்தர்தாம் துயிலும் போதில் 
மைவளர் கண்டர் சைவ வேடத்தால் வந்து வாய்மூர் 
அவ்விடை யிருத்தும் ; அங்கே வா என்றங் கருளிப் போக . 
கண்ட அப் போதே கைகள் குவித் துடன் கடிது செல்வார் 
மண்டிய காத லோடு மருவுவார் போன்றுங் காணார் 
எண்டிசை நோக்கு வாருக் கெய்துவார் போல எய்தா 
அண்டர்தம் பிரானார் தம்பின் போயினார் ஆர்வத் தோடும் . 594 

அங்கவர் ஏகச் சண்பை ஆண்டகை யாரும் " அப்பர் , எங் 
குற்ற " தென்று கேட்ப " எய்தினார் திருவாய் மூரில் , பொங்கிய 

பா - ம்- வெங்கும் . போற்ற . * செழநகர் . * பகரற் பாலார் .. 
வா என அருளிப் . * எங்குற்றரென்று . 


திருஞானசம்பந்தர் - பாண்டி நாட்டில் சமணம் 


393 


காத லால் ” என் றுரைத்திடப் போன தன்மை , சங்கையுற் ( று ) 
“ என் கொல் " என்று தாமும் அங் கணையப் போந்தார் . 295 


அந்நிலை அணைந்த போதில் அம்பிகை யுடனே கூட 
மன்னிய ஆடல் காட்டத் " தளரிள வள " ரும் பாடிச் 
சென்னியால் வணங்கி வாய்மூர் அரசொடுஞ் சென்று புக்கங் 
கின்னியல் புறமுன் கூடி இருவரும் போற்றி செய்தார் . 

296 
நீடுசீர்த் திருவாய் மூரில் நிலவிய சிவனார் தம்மைப் 
பாடுசொற் பதிகந் தன்னாற் பரவி அப் பதியில் வைகிக் 
கூடுமெய் அன்பு பொங்க இருவருங் கூடி மீண்டு 
தேடுமா மறைகள் கண்டார் திருமறைக் காடு சேர்ந்தார் . 297 
சண்பைநா டுடைய பிள்ளை தமிழ் மொழித் தலைவ ரோடு 
மண்பயில் சீர்த்திச் செல்வ மா மறைக் காட்டு வைகிக் 
கண்பயில் நெற்றி யார் தங் கழலிணை பணிந்து போற்றிப் 
பண்பயில் பதிகம் பாடிப் பரவி அங்கிருந்தார் அன்றே . 598 
இவ்வகை இவர்கள் அங்கண் இருந்தன ராக இப்பால் 
செய்வகை இடையே தப்பும் தென்னவன் பாண்டி நாட்டு 
மெய்வகை நெறியில் நில்லா வினை அமண் சமயம் மிக்குக் 
கைவகை முறைமைத் தன்மை கழிய மூன் கலங்குங் காலை . 599 
தென்னவன் தானும் முன்செய் தீவினைப் பயத்தி னாலே 
அந்நெறிச் சார்வு தன்னை அறமென நினைந்து நிற்ப 
மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்க மாகும் 
நன்னெறி திரிந்து மாறி நவைநெறி நடந்த தன்றே . 

600 
பூழியர் தமிழ்நாட் டுள்ள பொருவில்சீர்ப் பதிகள் எல்லாம் 
பாழியும் அருகர் மேவும் பள்ளிகள் பலவு மாகிச் 
சூழிருட் குழுக்கள் போலத் தொடைமயிற் பீலி யோடு 
மூழிநீர் கையிற் பற்றி அமணரே யாகி மொய்ப்ப . 

601 
பறிமயிர்த் தலையும் பாயும் பீலியும் தடுக்கும் மேனிச் 
செறியுமுக் குடையு மாகித் திரிபவர் எங்கு மாகி 


பா - ம் - இவ்வாறு . 


2 


குழஉக்கள் . 


. 


394 

திருத்தொண்டர் புராணம் 
அறியும் அச் சமய நூலின் அளவினில் அடங்கிச் சைவ 
நெறியினிற் சித்தஞ் செல்லா நிலைமையில் நிகழுங் காலை . 602 
வரிசிலைத் தென்ன வன் தான் உய்தற்கு வளவர் கோமான் 
திருவுயிர்த் தருளுஞ் செல்வப் பாண்டிமா தேவி யாரும் 
குரைகழல் அமைச்ச னாராங் குலச்சிறை யாரும் என்னும் 
இருவர்தம் பாங்கு மன்றிச் சைவம் அங் கெய்தா தாக . 603 , 
ஆங்கவர் தாங்கள் அங்கண் அரும்பெறல் தமிழ்நா டுற்ற 
தீங்கினுக் களவு தேற்றாச் சிந்தையிற் பரிவு கொண்டே 
ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்மை 
பூங்கழற் செழியன் முன்பு புலப்படா வகைகொண் டுய்த்தார் . 
இந்நெறி யொழுகு கின்றார் ஏழுல குய்ய வந்த 
மன்னிய புகலி வேந்தர் வைதிக வாய்மைச் சைவச் 
செந்நெறி விளக்கு கின்றார் திருமறைக் காடு சேர்ந்த 
நன்னிலை கன்னி நாட்டு நல்வினைப் பயத்தாற் கேட்டார் . 605 
கேட்ட அப் பொழுதே சிந்தை கிளர்ந்தெழு மகிழ்ச்சி பொங்க 
நாட்பொழு தலர்ந்த செந்தா மரைநகை முகத்த ராகி 
வாட்படை அமைச்ச னாரும் மங்கையர்க்கரசி யாரும் 
சேட்படு புலத்தா ரேனுஞ் சென்றடி பணிந்தார் ஒத்தார் . 606 
காதலால் மிக்கோர் தாங்கள் கைதொழுங் கருத்தி னாலே 
போதவிழ் சோலை வேலிப் புகலிகா வலனார் செய்ய 
பாதங்கள் பணிமின் என்று பரிசன மாக்கள் தம்மை 
மாதவஞ் சுருதி செய்த மாமறைக் காட்டில் விட்டார் . 607 
ஆங்கவர் விடமுன் போந்த அறிவுடை மாந்தர் அங்கண் 
நீங்கிவண் டமிழ்நாட் டெல்லை பிற்பட நெறியின் ஏகி 
ஞாங்கர் நீர் நாடும் காடும் நதிகளும் கடந்து வந்து 
தேங்கமழ் கைதை நெய்தல் திருமறைக் காடு சேர்ந்தார் . 608 
திருமறைக் காடு நண்ணிச் சிரபுர நகரில் வந்த 
அருமறைப் பிள்ளை யார் தாம் அமர்ந்தினி தருளுஞ் செல்வப் 


2 


-- 


பிற்படு . 


அருமறைத் தலைவனாரங் கமர்ந்திருந் 


தருளும் . 


திருஞான சம்பந்தர் - பாண்டி நாட்டு அழைப்பு 


395 ) 


பெருமடத் தணைய வந்து பெருகிய விருப்பில் தாங்கள் 
வருமுறைத் தன்மை எல்லாம் வாயில்கா வலர்க்குச் சொன்னார் . 

மற்றவர் சென்று புக்கு “ வளவர் கோன் மகளார் தென்னர் , 
கொற்றவன் தேவி யாரும் குலச்சிறை யாரும் ஏவப் , பொற் 
கழல் பணிய வந்தோம் எனச்சிலர் புறத்து வந்து , சொற்றனர் 
என்று போற்றித் தொழுதுவிண் ணப்பஞ் செய்தார் . 610 
புகலிகா வலர் தாங் கேட்டுப் பொருவிலா அருள்முன் கூர 
அகமலர்ந் ( து ) அவர்கள் தம்மை அழையும் " என் றருளிச் 
நகைமுகச் செவ்வி நோக்கி நற்றவ மாந்தர் கூவத் 

[ செய்ய 
தகவுடை மாந்தர் புக்குத் தலையினால் வணங்கி நின்றார் . 611 
நின்றவர் தம்மை நோக்கி நிகரில் சீர்ச் சண்பை மன்னர் 
மன்றலங் குழலி யாராம் மானியார் தமக்கும் மானக் 
குன்றென நின்ற மெய்ம்மைக் குலச்சிறை யார்த மக்கும் 
நன்றுதான் வினவக் கூறி நற்பதம் போற்று வார்கள் . 612 
" கன்னிநா டமணர் தம்மால் கட்டழிந் திழிந்து தங்கள் 
மன்ன னும் அவர்கள் மாயத் தழுந்தமா தேவி யாரும் 
கொன்னவில் அயில்வேல் வென்றிக் குலச்சிறை யாரும் கூடி 
இந்நிலை புகலி வேந்தர்க் கியம்பும் என் றிறைஞ்சி விட்டார் . 


15 


என்றவர்கள் விண்ணப்பஞ் செய்த பின்னர் ஏறுயர்த்த 
சிவபெருமான் தொண்டர் எல்லாம் நன்று நமை ஆளுடைய 
நாதன் பாதம் நண்ணாத எண்ணில் அமண் குண்டர் தம்மை , 
வென்றருளி வேத நூல் நெறியே யாக்கி வெண்ணீறு வேந்தனை 
யும் இடுவித் தங்கு , நின்ற செயல் சிவனடியார் செயலே யாக 
நினைந்தருள வேண்டும் என நின்று போற்ற . 

614 
மற்றவர்கட் கருள்புரிந்து பிள்ளை யாரும் வாகீச முனிவ 
ருடன் கூடச் சென்று , பெற்றம்உயர்த் தவர்பாதம் பணிந்து 
போந்து பெரியதிருக் கோபுரத்துள் இருந்து தென்னா, டுற்ற 
செயல் பாண்டிமா தேவி யாரும் உரிமை அமைச் சரும்உரைத்து 


பா - ம் - பின்வன . 


நம்பர் . 


396 


திருத்தொண்டர் புராணம் 


விட்ட வார்த்தை , சொற்றனிமன் ன வருக்குப் புகலி மன்னர் 
சொல்லி எழுந் தருளுதற்குத் துணிந்த போது . 

615 
அரசருளிச் செய்கின்றார் “ பிள்ளாய் ! அந்த அமண்கையர் 
வஞ்சனைக்கோர் அவதி யில்லை ; , உரைசெய்வ துளதுறுகோள் 
தானுந் தீய ; எழுந்தருள உடன்படுவ தொண்ணா ( து ) ” என்னப் , 
“ பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுதணையா ( து ) " 
எனப்பகர்ந்து பரமர் செய்ய , விரைசெய்மலர்த் தாள்போற் 
றிப் புகலி வேந்தர் " வேயுறு தோளி " யை எடுத்து விளம்பி 
னாரே . 

616 
சிரபுரத்துப் பிள்ளையார் அருளிச் செய்த திருப்பதிகங் 
கேட்டதற்பின் திருந்து நாவுக் , கரசும் அதற் குடன்பாடு செய்து 
தாமும் அவர் முன்னே எழுந்தருள அமைந்த போது , புரமெரித் 
தார் திருமகனார் “ அப்பர் ! இந்தப் புனல் நாட்டில் எழுந்தருளி 
இருப்பீர் ” என்று , கரகமலங் குவித்திறைஞ்சித் தவிர்ப்ப வாக் 
கின் காவலருந் தொழுதரி தாங் கருத்தில் நேர்ந்தார் . 617 

வேதம்வளர்க் கவுஞ்சைவம் விளக்கு தற்கும் வேதவனத் 
தருமணியை மீண்டும் புக்குப் , பாதமுறப் பணிந்தெழுந்து பாடிப் 
போற்றிப் பரசியருள் பெற்றுவிடை கொண்டு போந்து , மாத 
வத்து வாகீசர் மறாத வண்ணம் வணங்கி அருள் செய்துவிடை 
கொடுத்து மன்னுங் , காதலினால் அருமையுறக் கலந்து நீங்கிக் 
கதிர்ச்சிவிகை மருங்கணைந்தார் காழி நாதர் . ” 

618 
திருநாவுக்கரசரும் அங்கிருந்தார் இப்பால் திருஞான சம்பந் 
தர் செழுநீர் முத்தின் , பெருநாமச் சிவிகையின்மீ தேறிப் பெற் 
றம் உயர்த்தவர்தாள் சென்னியின்மேற் பேணும் உள்ளத் , 
தொருநாமத் தஞ்செழுத்தும் ஓதி வெண்ணீற் றொளிவிளங்குந் 
திருமேனி தொழுதார் நெஞ்சில் , வருநாமத் தன் புருகுங் கடலாம் 
என்ன மாதவர் ஆர்ப் பொலிவையம் நிறைந்த தன்றே . 619 
பொங்கி எழுந் திருத்தொண்டர் போற்றெடுப்பார் ” நாற்றிசையும் 
மங்கல தூ ரியந்தழங்க + மறைமுழங்க மழைமுழங்கும் 

பா - ம்- கருத்து . 2 நாடர் . போற்றெடுப்ப ; போற்றிசைப்ப .. 
தழைக்க . 


31 


திருஞானசம்பந்தர் - பாண்டி நாடு செல்லல் 


397 


சங்கப்பட கம்பேரி தாரைகா ளந்தாளம் 
எங்கும் எழுந் தெதிரியம்ப இருவிசும்பு கொடி தூர்ப்ப 620 
மலர்மாரி பொழிந்திழிய மங்கலவாழ்த் தினிதிசைப்ப 
அலர்வாசப் புனற்குடங்கள் அணிவிளக்குத் தூபமுடன் 
நிலை நீடு தோரணங்கள் நிரைத்தடியார் எதிர்கொள்ளக் 
கலைமாலை மதிச்சடையார் இடம்பலவுங் கைதொழுவார் . 621 
தெண்டிரைசூழ் கடற்கானல் திருவகத்தி யான்பள்ளி 
அண்டர்பிரான் கழல்வணங்கி அருந்தமிழ்மா மறைபாடிக் 
கொண்டல்பயில் மணற்கோடு சூழ் கோடிக் குழகர் தமைத் 
தொண்டருடன் தொழுதணைந்தார் தோணிபுரத் தோன்றலார் . 
கண்ணார்ந்த திருநுதலார் மகிழ்ந்தகடிக் குளமிறைஞ்சி 
எண்ணார்ந்த திருவிடும்பா வனமேத்தி எழுந்தருளி 
மண்ணார்ந்த பதிபிறவும் மகிழ்தரும் அன் பால்வணங்கிப் 
பண்ணார்ந்த தமிழ்பாடிப் பரவியே செல்கின்றார் , 

623 
திருவுசாத் தானத்துத் தேவர் பிரான் கழல்பணிந்து 
மருவிய செந் தமிழ்ப்பதிக மால் போற்றும் படிபாடி 
இருவினையும் பற்றறுப்பார் எண்ணிறந்த தொண்டருடன் 
பெருகு விருப் பினராகிப் பிறப்பதியும் பணிந்தருள்வார் . 624 
கருங்கழிவே லைப்பாலைக் கழிநெய் தல் கடந்தருளித் 
திருந்தியசீர்ப் புனல் நாட்டுத் தென்மேல்பால் திசை நோக்கி 
மருங்குமிடை தடஞ்சாலி மாடுசெறி குலைத்தெங்கு 
நெருங்கிவளர் கமுகுடுத்த நிறைமருத வழிச்சென்றார் . 625 . 
சங்கங்கள் வயல் எங்கும் சாலிகழைக் கரும்பெங்கும் 
கொங்கெங்கும் நிறைகமலக் குளிர்வாசத் தடம் எங்கும் 
அங்கங்கே உழவர்குழாம் ஆர்க்கின்ற ஒலி எங்கும் 
எங்கெங்கும் மலர்ப்படுகர் இவைகழிய எழுந்தருளி. 626 
தடமெங்கும் புனல்குடையுந் தையலார் தொய்யில் நிறம் 
இடமெங்கும் அந்தணர்கள் ஓதுகிடை யாகநிலை 


2 


பா - ம் - மலர் . பணிந்தவணவார் . 


398 


திருத்தொண்டர் புராணம் 


மடமெங்குந் தொண்டர்கு ழாம் மனை எங்கும் புனைவதுவை 
நடமெங்கும் ஒலியோவா நற்பதிக ளவைகடந்து . 

627 
நீர் நாடு கடந்தருளி நெடும்புறவிற் குறும்புதல்கள் 
கார் நாடு முகை முல்லைக் கடி நாறு நிலங்கடந்து 
போர்நாடுஞ் சிலைமறவர் புன்புலவைப் பிடைபோகிச் 
சீர்நாடும் தென்பாண்டி நன்னாடு சென் றணைவார் . 

628 
மன்றல் மலர்ப் பிறங்கல் மருங் கெறிந்து வரு நதிகள் பல 
சென்றணைந்து கடந்தேறித் திரிமருப்பின்கலை புணர்மான் 
கன்றுதெறித் தன வுகைக்குங் கான அதர் கடந்தணைந்தார் 
கொன்றை நறுஞ் சடைமுடியார் மகிழ்ந்த திருக் கொடுங்குன்றம் . 
கொடுங்குன்றத் தினிதமர்ந்த கொழும்பவளச் செழுங்குன்றை 
அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அருந் தமிழ்பாடி 
நெடுங்குன்றும் படர்கானும் நிறைநாடுங் கடந்துமதி 
தொடுங்குன்ற மதில் மதுரைத் தொன்னகர்வந் தணை கின்றார் . 

இந்நிலை இவர்வந் தெய்த எண்பெருங் குன்றம் மேவும் , 
அந்நிலை அமணர் தங்கட் கழிவுமுன் சாற்ற லுற்றுப் , பன்முறை 
வெருக்கொண் டுள்ளம் பதைப்பத்தீக் கனாக்க ளோடும் , துன் 
னிமித் தங்கள் அங்கு நிகழ்ந்தன சொல்ல லுற்றாம் . 631 
பள்ளிகள் மேலும் மாடு பயில் அமண் பாழிமேலும் 
ஒள்ளிதழ் அசோகின் மேலும் உணவுசெய் கவளங் கையில் 
கொள்ளுமண் டபங்கள் மேலும் கூகையோ டாந்தை தீய 
புள்ளின மான தம்மிற் பூசலிட் டழிவு சாற்றும் . 

632 
பீலி யும் தடுக்கும் பாயும் பிடித்தகை வழுவி வீழக் 
கால்களுந் தடுமா றாடிக் கண்களும் இடமே ஆடி 
மேல்வரும் அழிவுக் காக வேறுகா ரணமுங் காணார் 
மாலுழந் தறிவு கெட்டு மயங்கினர் அமணர் எல்லாம் . 633 
கந்தியர் தம்மில் தாமே கனன்றெழு கலாங்கள் கொள்ள 
வந்தவா றமணர் தம்மில் மாறுகொண் டூறு செய்ய 


பா -ம் - நகை . 


2 


8 


. 


தென , 


புள்ளிவையான . 


திருஞானசம்பந்தர் - அமணர் தீக்கனாக்கள் 


399 


முந்தைய உரையிற் கொண்ட பொறை முதல் வைப்பும் விட்டுச் 
சிந்தையிற் செற்றம் முன்னாந் தீக்குணந் தலை நின் றார்கள். 634 
இப்படி அமணர் வைகும் எப்பெயர்ப் பதியும் எய்தும் 
ஒப்பில் உற் பாதம் எல்லாம் ஒருவரின் ஒருவர் கூறி 
மெய்ப்படு தீக்க னாவும் வேறுவே றாகக் கண்டு 
செப்புவான் புறத்து ளோருந் தென்னவன் மதுரை சேர்ந்தார் . 
அந்நகர் தன்னில் வாழ்வார் புறம்புநின் றணைவார் கூடி 
மன்னவன் தனக்குங் கூறி மருண்ட உள் ளத்த ராகித் 
துன்னிய அழுக்கு மெய்யில் தூசிலார் பலரும் ஈண்டி 
இன்னன கனவு கண்டோம் எனஎடுத் தியம்ப லுற்றார் . ( 36 
“ சீர்மலி அசோகு தன் கீழ் இருந்தநந் தேவர் மேலே 
வேரொடு சாய்ந்து வீழக் கண்டனம் ; அதன் பின் னாக 
ஏர்கொள்முக் குடையுந் தாமும் எழுந்துகை நாற்றிப் போக 
ஊருளோர் ஒடிக் காணக் கண்டனம் என்று ரைப்பார் . 637 
" குண்டிகை தகர்த்துப் பாயும் பீறியோர் குரத்தி ஓடப் 
பண்டிதர் பாழி நின்றும் கழுதைமேற் படர்வார் தம்பின் 
ஒண்டொடி இயக்கி யாரும் உளை யிட்டுப் புலம்பி ஓடக் 
கண்டனம் என்று சொன்னார் கையறு கவலை யுற்றார் . 638 
கானிடை நட்டம் ஆடுங் கண்ணுதல் தொண்டர் எல்லாம் 
மீனவன் மதுரை தன்னில் விரவிடக் கண்டோம் என்பார் ; 
கோனவன் தானும் வெய்ய கொழுந்தழல் முழுகக் கண்டோம் ; 
ஆனபின் எழவுங் கண்டோம் ; அதிசயம் இதுவாம் ” என்பார் . 
மழவிடை இளங்கன் றொன்று வந்து நங் கழகந் தன்னை 
உழறிடச் சிதறி ஓடி ஒருவருந் தடுக்க அஞ்சி 
விழவொரு புகலு மின்றி மேதினி தன்னை விட்டு 
நிழலிலா மரங்க ளேறி நின் றிடக் கண்டோம் ” என்பார் . 640 
“ ஆவதென் பாவி காள்! இக் கனாத்திறம் அடிகள் மார்க்கு 
மேவிய தீங்கு தன்னை விளைப்பது திடமே என்று 

பா- ம்-- அவையும் . தீக்குணத்தலை . * வேரொடும் பறித்து . 
தம்மின் . உழைவிட்டுப் , கொடுந்தழல் மூழ்கக் . 1 என்ன . 


1 


400 


திருத்தொண்டர் புராணம் 


நோவுறு மனத்த ராகி நுகர்பெரும் பதமுங் கொள்ளார் 
“ யாவது செயல் என் றெண்ணி இடருழன் றழுங்கினார்கள் .641 

அவ்வகை அவர்கள் எல்லாம் அந்நிலை மையர்க ளாகச் , 
சைவநன் மரபில் வந்த தடமயில் மடமென் சாயல் , பைவளர் 
அரவே ரல்குல் பாண்டிமா தேவி யார்க்கும் , மெய்வகை 
அமைச்ச னார்க்கும் விளங்குநன் னிமித்தம் மேன்மேல் . 642 
அளவிலா மகிழ்ச்சி காட்டும் அரும்பெரு நிமித்தம் எய்த 
உளமகிழ் வுணருங் காலை உலகெலாம் உய்ய வந்த 
வளரொளி ஞானம் உண்டார் வந்தணைந் தருளும் வார்த்தை 
கிளர்வுறும் ஓகை கூறி * வந்தவர் மொழியக் கேட்டார் . 643 
அம்மொழி விளம்பி னோர்க்கு வேண்டுவ அடைய நல்கி 
மெய்ம்மையில் விளங்கு காதல் விருப்புறு வெள்ளம் ஓங்கத் 
தம்மையும் அறியா வண்ணங் கைமிக்குத் தழைத்துப் பொங்கி 
விம்மிய மகிழ்ச்சி கூர மேவிய சிறப்பின் மிக்கார் . 

644 
மங்கையர்க்கரசி யார்பால் வந்தடி வணங்கி நின்ற 
கொங்கலர் தெரிய லாராங் குலச்சிறை யாரை நோக்கி 
" நங்கள் தம் பிரானா ராய ஞானபோ னகர்முன் பெய்தி 
இங்கெழுந் தருள உய்ந்தோம் எனஎதிர் கொள்ளும் என்றார் . 
மன் றலங் குழலி னாரை வணங்கிப்போந் தமைச்ச னாரும் 
வென் றிவேல் அரச னுக்கும் " உறுதியே எனவிரைந்து 
பொன் திகழ் மாட வீதி மதுரையின் புறத்துப் போகி 
இன்றமிழ் மறைதந் தாரை எ திர்கொள எய்துங் காலை . 646 
அம்புய மலராள் போல்வார் “ ஆலவாய் அமர்ந்தார் தம்மைக் 
கும்பிட வேண்டும் என்று கொற்றவன் தனக்குங் கூறித் 
தம்பரி சனங்கள் சூழத் தனித்தடை யோடுஞ் சென்று 
நம்பரை வணங்கித் தாமும் நல்வர வேற்று நின்றார் . 647 
திருநிலவு மணிமுத்தின் சிவிகையின் மேற் சேவித்து 
வருநிலவு தருமதிபோல் வளரொளிவெண் குடைநிழற்றப் 

பா - ம்- இடருழந்தழங்கி . 2 அமணர் . 
மறைசொற்றாரை . * தனக்குக்கூறித். 


s 


3 


4 நிவனந்து . 


5 


திருஞானசம்பந்தர்- குலச்சிறையார் மகிழ்ச்சி 401 


பெருகொளிய திருநீற்றுத் தொண்டர்கு ழாம் பெருகிவர 

648 
அருள் பெருக வருஞானத் தமுதுண்டார் அணைகின்றார் . 
துந்துபிகள் முதலாய தூரியங்கள் கிளராமே 
அந்தண ராம் மாதவர்கள் ஆயிரமா மறையெடுப்ப 
வந்தெழுமங் கலநாத மாதிரமுட் படமுழங்கச் 
செந்தமிழ்மா ருதம் எதிர்கொண் டெம்மருங்குஞ் சேவிப்ப . 640 
பண்ணியவஞ் சனைத்தவத்தாற் பஞ்சவன் நாட்டிடைப்பரந்த 
எண்ணில் அமண் எனும் பாவ இருஞ்சேனை இரிந்தோட 
மண்ணுலக மேயன்றி வானுலகஞ் செய்த பெரும் 
புண்ணியத்தின் படை எழுச்சி போலெய்தும் பொலிவெய்த 650 
துன்னுமுழு வுடற்றுகளாற் சூழும்உணர் வினிற்றுகளால் 
அன்னெறியிற் செறிந்தடைந்த அமண்மாசு கழுவுதற்கு 
மன்னியொளிர் வெண்மையினால் தூய்மையினால் வழுதியர் தம் 
கன்னி நாட் டிடைக்கங்கை அணைந்ததெனுங் கவின்காட்ட .651 
பானல்வயல் தமிழ்நாடு பழிநாடும் படிபரந்த 
மானமிலா அமணென்னும் வல்லிருள்போய் மாய்வதனுக் ( கு ) 
ஆனபெரு கொளிப்பரப்பால் அண்டமெலாங் கொண்டதொரு 
ஞானமணி விளக்கெழுந்து வருவதென நலம்படைப்ப . 652 
புரசைவயக் கடகளிற்றுப் பூழியர்வண் டமிழ்நாட்டுத் 
தரைசெய்தவப் பயன் விளங்கச் சைவநெறி தழைத்தோங்க 
உரைசெய்திருப் பேர்பலவும் ஊதுமணிச் சின்னமெலாம் 
பரசமயக் கோளரிவந் தான் என்று பணிமாற . 

653 
இப்பரி சணையுஞ் சண்பையர் பெருமான் எழுந்தருளும் 
பொழு திசைக்கும் , ஒப்பில் நித் திலப்பொற் றனிப்பெருங் காளம் 
உலகுய்ய ஒலித்தெழும் ஓசை , செப்பரும் பெருமைக் குலச்சிறை 
யார்தஞ் செவிநிறை அமுதெனத் தேக்க , அப்பொழுது தறிந்து 
தலத்தின் மேற் பணீந்தே அளப்பருங் களிப்பின ரானார் . 654 

அஞ்சலி குவித்த கரங்களுந் தலைமேல் அணைந்திடக் கடிது 
சென் றணைவார் , நஞ்சணி கண்டர் தந்திரு மகனா ருடன் வரு நந் 

பா - ம்- வளர் ஞானத் . தமிழ்நாடும் . 
26 


2 


402 


திருத்தொண்டர் புராணம் 


றவக் கடலை , நெஞ்சினில் நிறைந்த ஆர்வம்முன் செல்லக் கண்டு 
நீள் நிலத்திடைத் தாழ்ந்து , பஞ்சவர் பெருமான் மந்திரித் தலை 
வர் பாங்குற அணைந்து முன் பணிந்தார் . 

655 
நிலமிசைப் பணிந்த குலச்சிறை யாரை நீடிய பெருந் தவத் 
தாண்டர் , பலரும் முன் அணைந்து வணங்கிமற் றவர் தாம் படி 
யின் நின் றெழாவகை கண்டு , " மலர்மிசைப் புத்தேள் வழிபடும் 
புகலி வைதிகச் சேகரர் பாதங் , குலவி அங் கணைந்தார் தென்ன 
வன் அமைச்சர் குலச்சிறை யார் எனக் கூற . 

656 
சிரபுரச் செல்வர் அவருரை கேட்டுத் திருமுகத் தாமரை 
மலர்ந்து , விரவொளி முத்தின் சிவிகைநின் றிழிந்து விரைந்து 
சென் றவர் தமை அணைந்து , கரகம லங்கள் பற்றியே எடுப்பக் 
கைதொழு தவரும்முன் னிற்ப , வரமிகு தவத்தால் அவரையே 
நோக்கி வள்ளலார் மதுரவாக்களிப்பார் . 

657 
“ செம்பியர் பெருமான் குலமக ளார்க்குந் திருந்திய சிந்தை 
யீர் ! உமக்கும் , நம்பெரு மான் றன் திருவருள் பெருகும் நன்மை 
தான் வாலி தே ” என்ன , வம்பலர் அலங்கல் மந்திரி யாரும் மண் 
மிசைத் தாழ்ந்தடி வணங்கித் , தம் பெருந் தவத்தின் பயன் 
அனை யார்க்குத் தன்மையாம் நிலையுரைக் கின் றார் . 

658 


சென்றகா லத்தின் பழுதிலாத் திறமும் இனிஎதிர் காலத் 
தின் சிறப்பும் , இன்றெழுந் தருளப் பெற்றபே றிதனால் எற்றைக் 
குந் திருவரு ளுடையேம் ; நன்றியில் நெறியில் அழுந்திய 
நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து , வென்றிகொள் திருநீற் 
றொளியினில் 5 விளங்கும் மேன்மையும் படைத்தனம் 
என்பார் . 

659 


இங்கெழுந் தருளும் பெருமைகேட் டருளி எய்துதற் கரி 
யபே றெய்தி , மங்கையர்க்கரசி யாரும் நம் முடைய வாழ்வெழுந் 
தருளிய ( து ) என்றே , " அங்கு நீர் எதிர்சென் றடிபணி வீர்என் 
பா - . 
ம் - குலவி இங் . அவ்வுரை . தவத்தார் . 

தவத்தார் . - தலைவன் . 
நீற்றின் ஒளியினில் . 


திருஞானசம்பந்தர் - ஆலவாய் வழிபாடு 


403 


றருள் செய்தார் எனத்தொழு தார்வம் , பொங்கிய களிப்பால் 
மீளவும் பணிந்து போற்றினார் புரவலன் அமைச்சர் . 660 

ஆங்ஙனம் போற்றி அடிபணிந் தவர்மேல் அளவிலா அருள் 
புரி கருணை , தாங்கிய மொழியால் தகுவன விளம்பித் தலையளித் 
தருளும் அப் பொழுதில் , ஓங்கெயில் புடைசூழ் மதுரைதோன் 
று தலும் உயர்தவத் தொண்டரை நோக்கி , “ ஈங்கு நம் பெருமான் 
திருவால வாய்மற் றெம்மருங் கின ( து ) ? " என வினவ . 661 

அன்பராய் அவர் முன் பணிந்தசீர் அடியார் அண்ணலார் 
அடி.யிணை வணங்கி , முன்புநின் றெடுத்த கைகளாற் காட்டி 
“ முருகலர் சோலைகள் சூழ்ந்து , மின் பொலி விசும்பை அளக்கு 
நீள் கொடிசூழ் வியன் நெடுங் கோபுரந் தோன்றும் , என் ( பு ) 
அணி அணிவார் இனி தமர்ந் தருளுந் திருவால வாய் இது 
என்றார் . 

662 
தொண்டர்தாம் போற்றிக் காட்டிடக் கண்டு துணை மலர்க் 
கரங்குவித் தருளி , மண்டுபே ரன்பால் மண்மிசைப் பணிந்து 
" மங்கையர்க் கரசி ” என் றெடுத்தே , “ எண்டிசை பரவும் ஆலவா 
யாவ திதுவே என் றிருவர்தம் பணியும் , கொண்டமை சிறப் 
பித் தருளி நற் பதிகம் பாடினார் குவலயம் போற்ற . 

663 
பாடிய பதிகம் பரவியே வந்து பண்புடை அடியவ ரோடும் , 
தேடுமால் அயனுக் கரியவர் மகிழ்ந்த திருவால வாய்மருங் 
கணைந்து , நீடுயர் செல்வக் கோபுரம் இறைஞ்சி நிறைபெரு விருப் 
புடன் புக்கு , மாடுசூழ் வலங்கொண் டுடையவர் கோயில் மந்திரி 
யாருடன் புகுந்தார் . 

664 
ஆளும் அங்கணர் ஆலவாய் அமர்ந்தினி திருந்த 
காள கண்டரைக் கண்களின் பயன்பெறக் கண்டு 
நீள வந்தெழும் அன்பினால் பணிந்தெழ நிறையார் 
மீள வும்பல முறைநில முறவிழுந் தெழுவார் . 

665 
அங்கம் எட்டினும் ஐந்தினும் அளவின்றி வணங்கிப் 
பொங்கு காதலின் மெய்ம்மயிர்ப் புளகமும் பொழியும் 

பா- ம் - ஆங்கனம் . திருவாலவாயது . 


404 


திருத்தொண்டர் புராணம் 


666 


செங்கண் நீர் தரும் அருவியும் திகழ்திரு மேனி 
எங்கு மாகி நின் றேத்தினார் புகலியர் இறைவர் . 
“ நீல மாமிடற் றாலவா யான் ” என நிலவும் 
மூல மாகிய திருவிருக் குக்குறள் மொழிந்து 
சீல மாதவத் திருத்தொண்டர் தம்மொடுந் திளைத்தார் 
சாலு மேன்மையில் தலைச்சங்கப் புலவனார் தம்முன் . 
சேர்த்தும் இன்னிசைப் பதிகமுந் திருக்கடைக் காப்புச் 
சாத்தி நல்லிசைத் தண்டமிழ்ச் சொன்மலர் மாலை 
பேர்த்தும் இன்புறப் பாடிவெண் பிறையணி சென்னி 
மூர்த்தி யார்கழல் பரவியே திருமுன்றில் அணைய . 


667 


668 


பிள்ளை யார் எழுந் தருளிமுன் புகுதும் அப் பொழுது 
வெள்ள நீர்பொதி வேணியார் தமைத்தொழும் விருப்பால் 
உள்ள ணைந்திட எதிர்செலா தொருமருங் கொதுங்கும் 
தெள்ளு நீர்விழித் தெரிவையார் சென் றுமுன் பெய்த . 669. 
மருங்கின் மந்திரி யார் பிள்ளை யார்கழல் வணங்கிக் 
கருங்கு முற்கற்றை மேற்குவி கைத்தளி ருடையார் 2 
" பருங்கை யானைவாழ் வளவர்கோன் பாவையார் என்னப் 
பெருங்களிப்புடன் விரைந்தெதிர் பிள்ளையார் அணைந்தார் 670 
தென்ன வன்பெருந் தேவியார் சிவக்கன் றின் செய்ய 
பொன்ன டிக்கமலங்களிற் பொருந்தமுன் விழுந்தார் ; 
மன்னு சண்பையர் வள்ளலார் மகிழ்சிறந் தளிக்கும் 
இன்ன ருட்பெருஞ் சிறப்பொடுந் திருக்கையால் எடுத்தார் . 671 
ஞான போனகர் எதிர்தொழு தெழுந்த நற் றவத்து 
மானி யார்மனக் கருத்துமுற் றியதென மதித்தே 
பான லங்கண்கள் நீர்மல்கப் பவளவாய் குழறி 
“ யானும் என்பதி யுஞ்செய்த தவமென்கொல் ! ” என்றார் . 672 
யாழின் மென்மொழி யார்மொழிந் தெதிர்கழல் வணங்கக் 
காழி வாழவந் தருளிய கவுணியர் பிரானும் 

பா- ம்- புகலியார் . கைம்மலருடையார் . 


திருஞானசம்பந்தர் - குலச்சிறையார் உபசரிப்பு 405 


673 


674 


" சூழு மாகிய பரசம யத்திடைத் தொண்டு 
வாழு நீர்மையீர் ! உமைக்காண வந்தனம் " என்றார் . 
இன்ன வாறருள் செய்திடத் தொழுதடி வீழ்ந்தார் ; 
மன்னு மந்திரி யார்வரு திறமெலாம் மொழிய 
அன்ன மென் நடை யார்தமக் கருள்செய்து போக்கித் 
துன்னு மெய்த்தொண்டர் சூழவந் தருளும் அப் பொழுது . 
செல்வ மல்கிய திருவால வாயினிற் பணிசெய் ( து ) 
அல்கு தொண்டர்கள் பிள்ளையார் மருங்கணைந் திறைஞ்சி 
" மல்கு கார் அமண் இருள் கெட ஈங்குவந் தருள 
எல்லை யில் தவஞ் செய்தனம் " என எடுத் திசைத்தார் . 
அத்திருத்தொண்டர் தங்களுக் கருள் முகம் அளித்து 
மெய்த்த காதலின் அவரொடும் புறத்தினில் மேவிச் 
சித்தம் இன்புறும் அமைச்சனார் திருமடங் காட்டப் 
பத்தர் போற்றிடப் பரிசனத் தொடும் இனி தமர்ந்தார் . 


675 


676 


பரவு காதலிற் பாண்டிமா தேவியார் அருளால் 
விரவு நண்பொடு குலச்சிறை யார்விருந் தளிப்பச் 
சிரபு ரத்துவந் தருளிய செல்வர் அங் கிருந்தார் ; 
இரவி மேற்கடல் அணைந்தனன் எல்லிவந் தணைய . 


677 


678 


வழுதி மாநகர் அதனிடை மாமறைத் தலைவர் 
பழுதில் சீரடி யாருடன் பகல்வரக் கண்ட 
கழுது போல்வருங் காரமண் குண்டர்கள் கலங்கி 
இழுது மையிருட் கிருளென ஈண்டினர் ஒருபால் . 
அங்கண் மேவிய சமணர்கள் பிள்ளையார் அமர்ந்த 
துங்க மாமடந் தன்னிடைத் தொண்டர் தங் குழாங்கள் 
எங்கும் ஓதிய திருப்பதி கத்திசை எடுத்த 
பொங்கு பேரொலி செவிப்புலம் புக்கிடப் பொறாராய் . 
" மற்றிவ் வான்பழி மன்னவன் மாறனை எய்திச் 
சொற்றும் என்று தஞ் சூழ்ச்சியும் ஒருபடி துணிவார் 


679 


பா- ம்- இழகு மெய்யிருட் . 


406 


திருத்தொண்டர் புராண 


எம் 


: 


கொற்ற வன்கடைக் காவலர் முன் சென்று குறுகி 
" வெற்றி வேலவர்க் கெங்களை விளம்புவீர் என்றார் . 

680 
வாயில் காவலர் மன்னவன் தனை எதிர் வணங்கி 
" ஆய மாகிவந் தடிகள் மார் அணைந்தனர் என்ன 
ஏயி னான் அணை வாரென அவருஞ்சென் றிசைத்தார் ; 
பாயி னால் உடல் மூடுவார் பதைப்புடன் புக்கார் . 

681 
புக்க போதவர் அழிவுறு மனத்திடைப் புலர்ச்சி 
மிக்க தன்மையை வேந்தனுங் கண்டெதிர் வினவி 
" ஓக்க நீர் திரண் டணைவதற் குற்றதென் ? " என்ன 

த் 
“ தக்க தல்ல தீங் கடுத்தது சாற்றுதற் ” கென்றார் . 

682 
" ஆவ தேல் நுமக் கடுத்தது கூறுவீர் " என்று 
காவ லன்பரிந் துரைத்தலுங் கார் அமண் கையர் 
மாவ லாய் உன்றன் மதுரையிற் சைவவே தியர்தாம் 
மேவ லால் இன்று கண்டுமுட் டியாம் என்று விளம்ப . 683 
என்று கூறலும் கேட்டுமுட் டியானும் ” என் றியம்பி 
" நன்று நல்லறம் புரிந்தவா நான் என்று நகுவான் 
கன்றும் உள்ளத்த னாகி அக் கண்ணுதல் அடியார் 
இன்றிம் மாநகர் அணைந்ததென் ? அவர்கள்யார் ? " என்றான் .684 
" மாலை வெண்குடை வளவர்சோணாட்டுவண் புகலிச் 
சூல பாணிபால் ஞானம் பெற்றான் என்று சுருதிப் 
பாலன் அன்பர் தங் குழாத்தொடும் பனிமுத்தின் சிவிகை 
மேல ணைந்தனன் எங்களை வாதினில் வெல்ல . " 

685 . 
என்று கூறுவார் இத்திறம் முன்பு தாம் அறிந்த 
தொன்றும் அங்கொழி யாவகை உரைத்தலுந் தென்னன் 
மன்ற லம் பொழிற் சண்பையார் வள்ளலார் நாமம் 
சென்று தன் செவி நிறைத்தலுஞ் செயிர்த்து முன் சொல்வான் . 
" மற்ற மாமறை மைந்தன் இம் மருங்கணைந் தானேல் 
உற்ற செய்தொழில் யாது செய் கோம் ? என உரைப்பச் 

பா- ம்- வேலவற் . 2 ஏயினார் . இன்று மாநகர் . ‘பணிமுத்தின் , 
* அங்கொளியா. மன்றலார் . 


6 


--- 


திருஞானசம்பந்தர் - பாண்டியனும் தேவியும் 


407 


செற்றம் மீக்கொண்ட சிந்தையும் செய்கையும் உடையோர் 
கொற்ற மன்னவன் மொழிக்கெதிர் குறித்துரை செய்வார் . 687 
“ வந்த அந்தணன் தன்னை நாம் வலிசெய்து போக்கும் 
சிந்தை யன்றி அச் சிறுமறை யோன் உறை மடத்தில் 
வெந்த ழற்பட விஞ்சைமந் திரத்தொழில் விளைத்தால் 
இந்த நன்னக ரிடத்திரான் ஏகும் என் றிசைத்தார் . 

688 
“ ஆவதொன் றிதுவே யாகில் அதனை யே விரைந்து செய்யப் , 
போவ " தென் றவரைப் போக்கிப் பொய் பொரு ளாகக் கொண் 
டான் , யாவதும் உரையா டாதே எண்ணத்திற் கவலை யோடும் , 
பூவணை அமளி புக்கான் ; பொங்கெழில் தேவி சேர்ந்தாள் . 689 
மன்னவன் உரைப்ப தின்றி இருக்கமா தேவி யார்தாம் 
“ என்னுயிர்க் குயிராய் உள்ள இறைவ / நீ உற்ற தென்னோ ? 
முன்னுள மகிழ்ச்சி இன்றி முகம்புலர்ந் திருந்தாய் ; இன்று 
பன்னிய உள்ளத் தெய்தும் பருவரல் அருள் செய் என்றார் . 690 
தேவியார் தம்மை நோக்கித் தென்னவன் கூறு கின்றான் 
" காவிநீள் கண்ணினாய் ! கேள் காவிரி நாட்டில் மன்னும் 
தாவில்சீர்க் கழுமலத்தான் சங்கரன் அருள்பெற் றிங்கு 
மேவினான் அடிகள் மாரை வாதினில் வெல்ல " என்று . 691 
“ வெண்பொடி பூசுந் தொண்டர் விரவினார் ; அவரை எல்லாம் 
கண்டுமுட் டடிகள் மார்கள் ; கேட்டுமுட்டியானும் ; காதல் 
வண்டுணத் துதைந்த கோதை மானியே ! இங்கு வந்த 
பண்புமற் றிதுவே யாகும் ; பரிசுவே றில்லை என்றான் . 692 
மன்னவன் உரைப்பக் கேட்டு மங்கையர்க்கரசி யார்தாம் 
“ நின்னிலை இதுவே யாகில் நீடிய தெய்வத் தன்மை 
அன்னவர் வாது செய்தால் வென்றவர் பக்கஞ் சேர்ந்து 
துன்னுவ துறுதி யாகும் ; சுழிவுறேல் மன்ன ! ” என்றார் . 693 
சிந்தையிற் களிப்பு மிக்குத் “ திருக்கழு மலத்தார் வேந்தன் 
வந்தவா றெம்மை யாள ” எனவரு மகிழ்ச்சி யோடும் 
ம்- மாநக . 

2 பொய்ம்மையைப் பொருளாகக் ; பொய் 
மையே பொருளாக் . வேண்டி . 


3 


பா 


408 


திருத்தொண்டர் புராணம் 


என்றார் . 


கொந்தலர் குழலார் போதக் குலச்சிறை யார் அங் கெய்த 
இந்தநன் மாற்றம் எல்லாம் அவர்க்குரைத் திருந்த பின்னர் .694 

கொற்றவன் அமைச்ச னாருங் கைதலை குவித்து நின்று , 
" பெற்றனம் பிள்ளை யார் இங் கணைந்திடப் பெறும்பே ( று ) " என் 
பார் , “ இற்றைநாள் ஈசன் அன்பர் தம்மைநாம் இறைஞ்சப் 
பெற்றோம் ; மற்றினிச் சமணர் செய்யும் வஞ்சனை அறியோம் " 

695 
மானியார் தாமும் அஞ்சி வஞ்சகப் புலையர் தாங்கள் , 
ஈனமே புரிய வல்லார் ; செய்வதென் நாம் என் றெண்ணி , " ஞான 
சம் பந்தர் தம்பால் நன்மையல் லாது செய்யும் , ஊனம்வந் 
தடையில் யாமும் உயிர் துறந் தொழிவ ( து ) என்றார் . 696 
இவர்நிலை இதுவே யாக ; இலங்குவேல் தென்ன னான 
அவன் நிலை அதுவாம் ; அந்நாள் அருகர்தந் நிலையா தென்னில் 
தவமறைந் தல்ல செய்வார் தங்கள் மந் திரத்தால் செந்தீ 
சிவநெறி வளர்க்க வந்தார் திருமடஞ் சேரச் செய்தார் . 697 
ஆதி மந்திரம் அஞ்செழுத் தோதுவார் நோக்கும் 
மாதி ரத்தினும் மற்றைமத் திரவிதி வருமே ! 
பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந் தசா தனைகள் 
சாதி யாவகை கண்டமண் குண்டர்கள் தளர்ந்தார் . 

698 
தளர்ந்து மற்றவர் தாஞ் செய்த தீத்தொழில் சரியக் , 
கிளர்ந்த அச்சமுன் கெழுமிய கீழ்மையோர் கூடி , விளங்கு நீள் 
முடி வேந்தன்ஈ தறியின் நம் மேன்மை , உளங்கொ ளான் ; நமர் 
விருத்தியும் ஒழிக்கும் என் றுணர்வார் . 

699 
" மந்தி ரச்செயல் வாய்த்தில ; மற்றினிச் செய்யும் 
புந்தி யாவதிங் கிது எனப் பொதிதழல் கொடுபுக் ( கு ) 
அந்தண் மாதவர் திருமடப் புறத்தயல் இருள்போல் 
வந்து தந்தொழில் புரிந்தனர் வஞ்சனை மனத்தோர் . 700 
திரும டப்புறச் சுற்றினில் தீயபா தகத்தோர் 
மருவு வித்த அத் தொழில் வெளிப் படுதலும் மறுகிப் 

பா - ம்- குழலாள் . வஞ்சகரிப் . * யல்லாதசெய்ய . 


திருஞான் 

ரனசம்பந்தர் - தீப்பிணியைப் பைய ஏவல் 409 


பரிச னத்தவர் பதைப்பொடுஞ் சிதைத்தது நீக்கி 
அருகர் இத்திறம் புரிந்தமை தெளிந்துசென் றணைவார் . 701 
கழும லப்பதிக் கவுணியர் கற்பகக் கன்றைத் 
தொழுது நின்றமண் குண்டர்செய் தீங்கினைச் சொன்ன 
பொழுது மாதவர் துயிலும் இத் திருமடப் புறம்பு 
பழுது செய்வதோ ! பாவிகாள் ! எனப்பரிந் தருளி . 702 
“ என்பொ ருட்டவர் செய்ததீங் காயினும் இறையோன் 
அன்பருக்கெய்து மோ ! என்று பின்னையும் அச்சம் 
முன்பு றப்பின்பு முனிவுற முத்தமிழ் விரகர் 
மன்பு ரக்கும் மெய்ம் முறைவழு எனமனங் கொண்டார் . 703 
" வெய்ய தீங்கிது வேந்தன் மேற் ( று ) எனும் விதி முறையால் 
செய்ய னேதிரு வாலவாய் " எனுந் திருப் பதிகம் 
“ சைவர் வாழ்மடத் தமணர்கள் இட்ட தீத் தழல்போய்ப் 
பைய வேசென்று பாண்டியற் கா கெனப் பணித்தார் . 

704 
பாண்டிமா தேவியார் தமது பொற்பில் பயிலுநெடு மங்கல 
நாண் பாது காத்தும் , ஆண்டகையார் குலச்சிறையார் அன்பி 
னாலும் அரசன் பால் அபராதம் உறுத லாலும் , மீண்டுசிவ நெறி 
யடையும் விதியினாலும் வெண்ணீறு வெப்பகலப் புகலி வேந்தர் , 
தீண்டியிடப் பேறுடைய னாத லாலும் தீப்பிணியைப் “ பையவே 
செல்க என்றார் . 

705 
திருந்தி சைப்பதிகத்தொடை திருவால வாயின் 
மருந்தினைச்சண்பை மன்னவர் புனைந்திட அருளால் 
விரிந்த வெந்தழல் வெம்மைபோய்த் தென்னனை மேவிப் 
பெருந்த மற்பொதி வெதுப்பெனப் பெயர்பெற்ற தன்றே . 706 
செய்ய மேனியர் திருமகனார் உறை மடத்தில் 
நையும் உள்ளத்த ராய் அமண் கையர்தாம் நணுகிக் 
கையி னால் எரி இடவுடன் படும்எல்லி கரப்ப 
வெய்ய வன்குண கடலிடை எழுந்தனன் மீது . 

707 
இரவு பாதகர் செய்த தீங் கிரவிதன் மரபில் 
குரவ ஓதியார் குலச்சிறை யாருடன் கேட்டுச் 


410 


திருத்தொண்டர் புராணம் 


சிரபு ரப்பிள்ளை யாரை இத் தீயவர் நாட்டு 
வரவ ழைத்தநாம் மாய்வதே ! ” என மன மயங்கி . 

708 
பெருகும் அச்சமோ டாருயிர் பதைப்பவர் பின்பு 
திரும டப்புறம் மருங்கு தீ தின்மையிற் றெளிந்து 
“ கருமு ருட்டமண் கையர்செய் தீங்கிது கடைக்கால் 
வருவ தெப்படி யாம் ? என மனங்கொளும் பொழுது . 709 
“ அரச னுக்கு வெப் படுத்த( து ) ” என் றருகுகஞ் சுகிகள் 
உரைசெ யப்பதைத் தொருதனித் தேவியார் புகுத 
விரைவும் அச்சமும் மேற்கொளக் குலச்சிறை யாரும் 
வரைசெய் பொற்புய மன்னவன் மருங்குவந் தணைந்தார் . 710 
வேந்த னுக்குமெய் விதிர்ப்புற வெதுப்புறு வெம்மை 
காந்து வெந்தழற் கதுமென மெய்யெலாங் கவர்ந்து 
போந்து மாளிகைப் புறத்து நின் றார்களும் புலர்ந்து 
தீந்து போம்படி எழுந்தது விழுந்துடல் திரங்க . 

711 
உணர்வும் ஆவியும் ஒழிவ தற் கொருபுடை ஒதுங்க 
அணைய லுற்றவர் அருகு தூ ரத்திடை அகலப் 
புணர்இ ளங்கத லிக்குருத் தொடுதளிர் புடையே 
கொணரி னுஞ்சுருக் கொண்டவை நுண்துக ளாக . 712 
மருத்து நூலவர் தங்கள் பல் கலைகளில் வகுத்த 
திருத்த குந்தொழில் யாவையுஞ் செய்யவும் மேன்மேல் 
உருத்தெ ழுந்தவெப் புயிரையும் உருக்குவ தாகக் 
கருத்தொ ழிந்துரை மறந்தனன் கௌரியர் தலைவன் . 713 
ஆன வன்பிணி நிகழ்வுழி அமணர்கள் எல்லாம் 
மீன வன்செயல் கேட்டலும் வெய்துயிர்த் தழிந்து 
“ போன கங்குலிற் புகுந்ததின் விளைவுகொல் ? என்பார் 
மான முன் தெரி யாவகை மன்னன்மாட் டணைந்தார் . 714 

மால்பெருக்குஞ் சமண்கையர் மருங்கு சூழ்ந்து வழுதிநிலை 
கண்டழிந்து வந்த நோயின் , மூலநெறி அறியாதே தங்கள் 
தெய்வ மொழி நவில்மந் திரங்கொண்டு முன்னும் பின்னும் , பீலி 

பா - ம்- கனமென . கருத்தழிந்துரை. மானமும் . 


411 


திருஞானசம்பந்தர் - வெப்பு நோய்மிகுதல் 


கொடு தைவருதற் கெடுத்த போது பிடித்தபீ லிகள் பிரம்பி 
னோடுந் தீந்து , மேலெரியும் பொறிசிதறி வீழக் கண்டு வெப்பின் 
அதி சயம்நோக்கி வெருவல் மிக்கார் . 

715 
கருகியமா சுடையாக்கைத் தீயோர் தங்கள் கைத் தூங்கு 
குண்டிகைநீர் தெளித்துக் " காவாய் , அருகனே ! அருகனே ! 
என்றென் றோதி அடல்வழுதி மேல்தெளிக்க அந்நீர் பொங்கிப் , 
பெருகும் எரி தழல்சொரிந்த நெய்போ லாகிப் பேர்த்தும் ஒரு 
தழல் அதன் மேற் பெய்தாற் போல , “ ஒருவரும் இங் கிருமருங்கும் 
இராது போம் ” என் றமணரைப்பார்த் துரைத்தரசன் உணர்வு 
சோர்ந்தான் . 

716 
பாண்டிமா தேவி யாரும் பயம்எய்தி அமைச்சர் பாரம் 
பூண்டவர் தம்மை நோக்கிப் “ புகலியில் வந்து நம்மை 
ஆண்டுகொண் டவர் பால் கங்குல் அமணர்தாஞ்* செய்த தீங்கு 
மூண்டவா றினைய தாகி முடிந்ததோ ? ” என்று கூற . 717 
கொற்றவன் அமைச்ச னாராங் குலச்சிறை யாருந் தாழ்ந்து 
மற்றி தன் கொடுமை இந்த வஞ்சகர் மதில்கள் மூன்றும் 
செற்றவர் அன்பர் தம்பால் செய்த தீங் கரசன் பாங்கு 
முற்றிய ( து ) ; இவர்கள் தீர்க்கின் முதிர்வதே யாவ " தென்பார் 
இருதிறத் தவரும் மன்னன் எதிர்பணிந் ( து ) " இந்த வெப்பு 
வருதிறம் புகலி வந்த வள்ளலார் மதுரை நண்ண 
அருகர்கள் செய்த தீய அனுசிதம் அதனால் வந்து 
பெருகிய ( து ) ; இதற்குத் தீர்வு பிள்ளையார் அருளே ” என்று . 719 
காயமும் மனமும் மாசு கழுவுதல் செய்யார் செய்யும் 
மாயமும் இந்த நோயை வளர்ப்பதே ! வளர்வெண் டிங்கள் 
மேயவே ணியர்பால் ஞானம் பெற்றவர் விரும்பி நோக்கில் " 
தீய இப் பிணியே அன்றிப் பிறவியுந் தீரும் ” என்றார் . 720 
மீனவன் செவியி னூடு மெய்யுணர் வளிப்போர் கூற 
ஞானசம் பந்தர் என்னும் நாமமந் திரமுஞ் செல்ல 

பா - ம் -1 தீய்ந்து . - வெருவின் . அமணர்கள் . தென்றார் . 
அருகர்கள் இரவு செய்த . விரைந்து நோக்க . 


3 


5 


2412 


திருத்தொண்டர் புராணம் 


ஆனபோ தயர்வு தன்னை அகன்றிட அமண ராகும் 
மானமில் லவரைப் பார்த்து மாற்றமொன் றுரைக்க லுற்றான் . 

மன்னவன் அவரை நோக்கி " மற்றிவர் செய்கை எல்லாம் , 
இன்னவா றெய்து நோய்க்கே ஏதுவா யின என் றெண்ணி , 
" மன்னிய சைவ நீதி மாமறைச் சிறுவர் வந்தால் , அன்னவர் 
அருளால் இந்நோய் அகலுமேல் அறிவேன் என்றான் . 722 
என்று முன் கூறிப் பின்னும் " யானுற்ற பிணியைத் தீர்த்து 
வென்றவர் பக்கஞ் சேர்வன் ; விரகுண்டேல் அழையும் ” என்ன 
அன்றவர் உவகை பொங்கி ஆர்வத்தால் அணையை நூக்கிச் 
சென்றநீர் வெள்ளம் போலும் காதல்வெள் ளத்திற் செல்வார் . 
பாயுடைப் பாத கத்தோர் திருமடப் பாங்கு செய்துத 
தீவினைத் தொழிலை நோக்கி உள்ளழி திருவுள் ளத்தான் 
மேய அத் துயரம் நீங்க விருப்புறு விரைவி னோடு 
நாயகப் பிள்ளை யார்தம் நற்பதம் பணிவா ராகி . 

724 
மன்னவன் இடும்பை தீர மற்றவன் பணிமேற் கொண்டே 
அன்னமென் னடையி னாரும் அணிமணிச் சிவிகை ஏறி 
மின்னிடை மடவார் சூழ வேற்படை அமைச்ச னாரும் 
முன்னணைந் தேகச் சைவ முதல்வனார் மடத்தைச் சார்ந்தார் .725 
திருமடஞ் சாரச் சென்று சேயரிக் கண்ணி னார்முன் 
வருபரி இழிந்து நின்ற அமைச்சனார் " வந்த பான்மை 
சிரபுரப் பிள்ளை யார்க்கு விண்ணப்பஞ் செய்வீர் என்னப் 
பரிசனத் தவரும் புக்குப் பதம் அறிந் துணர்த்து கின்றார் . 728 
பாண்டிமா தேவி யாரும் பரிவுடை அமைச்ச னாரு 
மீண்டுவந் தணைந்தார் ” என்று விண்ணப்பஞ் செய்யச் சண்பை 
ஆண்டகை யாரும் “ ஈண்ட அழையும் என் றருளிச் செய்ய 
மீண்டுபோந் தழைக்கப் புக்கார் விரைவுறும் விருப்பின் மிக்கார் . 
ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை 
வானத்தின் மிசையன்றி மண்ணில்வளர் மதிக்கொழுந்தைத் 

ம்- மாமறைத் தலைவர் . சண்பை . * மடத்திற் . 
* விருப்பினோம் . 


UI 


- 


திருஞானசம்பந்தர் - பிள்ளையார்க்கு அழைப்பு 413 


தேனக்க மலர்க்கொன்றைச் செஞ்சடையார் சீர்தொடுக்குங் 
கானத்தின் எழுபிறப்பைக் கண்களிப்பக் கண்டார்கள் . 728 
கண்டபொழு தமண் கொடியோர் செய்தகடுந் தொழில் நினைந்தே 
மண்டியகண் ணருவி நீர் பாயமலர்க் கைகுவித்துப் 
புண்டரிகச் சேவடிக்கீழ்ப் பொருந்தநில முறவிழுந்தார் 
கொண்ட குறிப் போடுநெடி துயிர்த்தழிந்த கொள்கையராய் . 729 
உரைகுழறி மெய்ந்நடுங்கி ஒன்றும் அறிந் திலராகித் 1 
தரையின் மிசைப் புரண்டயர்ந்து சரணகம லம்பற்றிக் 
கரையில்கவ லைக்கடற்கோர் கரைபற்றி னார்போன்று 
விரைவுறுமெய் அன்பினால் விடாதொழிவார் தமைக்கண்டு . 730 
அருமறைவாழ் பூம்புகலி அண்ணலார் அடிபூண்ட 
இருவரையுந் திருக்கையால் எடுத்தருளித் தேற்றிடவும் 
தெருமந்து தெளியாதார் தமைநோக்கிச் சிறப்பருளித் 
“ திருவுடையீர் ! உங்கள் பால் தீங்குளதோ? எனவினவ . 731 
" வெஞ்சமணர் முன் செய்த வஞ்சனைக்கு மிக அழிந்தே 
அஞ்சினோம் ; திருமேனிக் கடாதென்றே அது தீர்ந்தோம் ; 
வஞ்சகர்மற் றவர்செய்த தீத்தொழில்போய் மன்னவன்பால் 
எஞ்சலிலாக் கொடுவெதுப்பாய் எழாநின்ற ( து ) ” எனத்தொழுது . 
வெய்யதொழில் அமண்குண்டர் விளைக்கவரும் வெதுப்பவர் தாம் 
செய்யுமதி மாயைகளால் 2 தீராமைத் தீப்பிணியால் 
மையலுறு மன்னவன் முன் மற்றவரை வென்றருளில் 
உய்யும்எம துயிரும் அவன் உயிரும் என உரைத்தார்கள்.733 
என்றவர் உரைத்த போதில் எழில் கொள்பூம் புகலி வேந்தர் 
“ ஒன்று நீர் அஞ்ச வேண்டா ; உணர்விலா அமணர் தம்மை 
இன்று நீர் உவகை எய்த யாவருங் காண வாதில் 
வென்றுமீ னவனை வெண்ணீ றணிவிப்பன் விதியால் என்றார் . 
மொழிந்தருள அதுகோட்டு முன் இறைஞ்சி முகமலர்வார் 
அழுந்தும் இடர்க் கடலிடைநின் றடியோமை எடுத்தருளச் 

பா - ம் - அறிந்திலர் தம்மைத். மதியாண்மைகளால் 
அவர்கேட்டு . 


2 


414 


திருத்தொண்டர் புராணம் 


* 


செழுந்தரளச் சிவிகையின் மேல் தென்னாடு செய்தவத்தால் 
எழுந்தருளப் பேறுடையோம் என்பெறோம் ? எனத்தொழலும் . 
" ஆவதும் அழிவு மெல்லாம் அவர்செயல் ! அமண ராகும் 
பாவகாரிகளை நோக்கும் பழுதுடன் நீங்க வெல்லச் 
சேவுயர் கொடியி னார்தந் திருவுள்ளம் அறிவேன் என்று 
பூவலர் பொழில்சூழ் சண்பைப் புரவலர் போது கின்றார் . 736 
வையகம் உய்ய வந்த வள்ளலார் மடத்தி னின்று 
மெய்யணி நீற்றுத் தொண்டர் வெள்ளமும் தாமும் போந்து 
கையிணை தலையின் மீது குவியக்கண் மலர்ச்சி காட்டச் 
செய்யவார் சடையார் மன்னுந் திருவால வாயுட் புக்கார் . 737 
" நோக்கிட விதியி லாரை நோக்கியான் வாது செய்யத் 
தீக்கனல் மேனி யானே ! திருவுள மே ” என் றெண்ணில் 
பா கியப் பயனா யுள்ள பாலறா வாயர் மெய்ம்மை 
நோக்கிவண் டமிழ்செய் மாலைப் பதிகந்தான் நுவல லுற்றார் .738 
கானிடை ஆடு வாரைக் " காட்டுமா வுரி முன் பாடித் 
தேனலர் கொன்றை யார்தந் திருவுளம் நோக்கிப் பின்னும் 
ஊனமில் " வேத வேள்வி என்றெடுத் துரையின் மாலை 
மானமில் அமணர் தம்மை வாதில்வென் றழிக்கப் பாடி . 739 
" ஆலமே அமுத மாக உண்டுவா னவர்க்க ளித்துக் 
காலனை மார்க்கண் டர்க்காக் " காய்ந்தனை ; அடியேற் கின்று 
ஞாலம் நின் புகழே யாக வேண்டும் ; நான் மறைகள் ஏத்தும் 
சீலமே ! ஆல வாயிற் சிவபெரு மானே ! என்றார் . 

740 
நாதர்தம் அருள் முன் பெற்று நாடிய மகிழ்ச்சி பொங்கப் 
போதுவார் பணிந்து போற்றி விடைகொண்டு புனித நீற்று 
மேதகு கோலத் தோடும் விருப்புறு தொண்டர் சூழ 
மூதெயிற் கபாடம் நீடு முதற்றிரு வாயில் சார்ந்தார். 741 
அம்மலர்க் குழலி னார்க்கும் அமைச்சர்க்கும் அருள வேண்டிச் 
செம்மணிப் பலகை முத்தின் சிவிகைமேற் கொண்ட போதில் 

பா- ம் -1 அழிவதெல்லாம் . நீங்கி . 3 மார்க்கண்டிக்காக் ; 
மார்க்கண்டற்காக் , 


2 





திருஞானசம்பந்தர் - பாண்டியன் முன் எழுந்தருளல் 415 


2 


எம்மருங் கினிலும் தொண்டர் எடுத்தஆர்ப் பெல்லை யின்றி 
மும்மை நீ டுலக மெல்லாம் முழு துடன் நிறைந்த தன்றே . 742 
பல்லிய நாதம் பொங்கப் படர்திரு நீற்றின் சோதி 
நல்லொளி வட்ட மாகி நண்ணிமேல் வருவ தென்ன 
வில்வளர் தரளக் கோவை வெண்குடை நிழற்ற வெவ்வே ( று ) 
எல்லையில் முத்தின் காளந் தாரைசங் கெங்கும் ஓத . 743 
கண்ணினுக் கணியாய் உள்ளார் எழுச்சியிற் காட்சி பெற்றார் 
“ நண்ணிய சமயம் வேறு நம்பினர் எனினும் முன்பு 
பண்ணிய தவங்கள் என்கொல் பஞ்சவன் தஞ்ச மேவிப் 
புண்ணிய மூர்த்தி வந்து மதுரையிற் புகுத " என்றார் . 744 
தென்னவன் தேவி யாருந் திருமணிச் சிவிகை மீது 
பின் வர அமைச்சர் முன்பு பெருந்தொண்டர் குழாத்துச் செல் 
பொன்னணி மாட வீதி யூடெழுந் தருளிப் புக்கார் [ லப் 
கன்னிநா டுடையான் கோயில் காழிநா டுடைய பிள்ளை . 745 
கொற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறை யார்வந் தெய்திப் 
பொற்றட மதில்சூழ் சண்பைப் புரவலர் வரவு கூற 
முற்றுயர் சிறிது நீங்கி முழுமணி அணிப்பொற் பீடம் 
மற்றவன் “ முடியின் பக்கத் திடு ” கென வல்ல னானான் . 746 
மந்திரி யாரைப் பின்னும் எதிர்செல மன்னன் ஏவச் 
சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார் ; செயலையான் சமயத் துள்ளோர் 
பைந்துணர் அலங்கல் மன்னன் பரிசுகண் டிதுவோ பண்பால் 
நந்தனிச் சமயந் தன்னை நாட்டுமா ( று ) ? " என்று பின்னும் .747 
நின்னற நெறியை நீயே காத்தருள் செய்தி யாகில் 
அன்னவர் தம்மை இங்கே அழைத்தனை அவரும் யாமும் 
முன்னுற ஒக்கத் தீர்க்க மொழிந்துமற் றவரால் தீர்ந்த 
தென்னினும் யாமுந் தீர்த்தோ மாகவும் இசைவாய் என்றார் . 
பொய்தவ மாகக் கொண்ட புன்றலைச் சமணர் கூறச் 
செய்தவப் பயன்வந் தெய்துஞ் செவ்வி முன் னுறுத லாலே 
பா - ம்- ஓங்கப் . 1 கெங்குமொத்த ; கெங்குமூத . குழாத்துட் . 


3 


416 


திருத்தொண்டர் புராணம் 


எய்திய தெய்வச் சார்வால் இருதிறத் தீரும் தீரும் ; 
கைதவம் பேச மாட்டேன் என்றுகை தவனுஞ் சொன்னான் . 
என் றவன் உரைப்பக் குண்டர் எண்ணங்கெட் டிருந்த எல்லைத் 
தென் றமிழ் நாடு செய்த செய்தவக் கொழுந்து போல்வார் 
வன் றனிப் பவன முன்னர் வாயிலுள் அணைந்து மாடு 
பொன் றிகழ் தரளப் பத்திச் சிவிகைநின் றிழிந்து புக்கார் . 750 
குலச்சிறை யார்முன் பெய்தக் கொற்றவன் தேவி யாரும் 
தலத்திடை இழிந்து சென்றார் தண்டமிழ் நாட்டு மன்னன் 
நிலத்திடை வானி னின்று நீளிருள் நீங்க வந்த 
கலைச்செழுந் திங்கள் போலும் கவுணியர் தம்மைக் கண்டான் . 

கண்ட அப் பொழுதே வேந்தன் கையெடுத் தெய்த நோக் 
கித் , தண்டுணர் முடியின் பாங்கர்த் தமனியப் பீடங் காட்ட , 
வண்டமிழ் விரகர் மேவி அதன்மிசை இருந்தார் ; மாயை , கொண் 
டவல் அமணர் எல்லாங் குறிப்பினுள் அச்சங் கொண்டார் . 752 
செழியனும் பிள்ளை யார்தந் திருமேனி காணப் பெற்று 
விழியுற நோக்க லாலே வெம்மைநோய் சிறிது நீங்கி 
அழிவுறு மனநேர் ’ நிற்க அந்தணர் வாழ்வை நோக்கிக் 
“ கெழுவுறு பதியா ( து ) " என்று விருப்புடன் கேட்ட போது 753 
பொன்னிவளந் தருநாட்டுப் புனற்பழனப் புறம்பணை சூழ் 
கன்னி மதிற் கழுமல நாம் கருதுமூர் " எனச்சிறந்த 
பன்னிரண்டு பெயர்பற்றும் பரவியசொல் திருப்பதிகம் 
தென்னவன் முன் பருள் செய்தார் திருஞான சம்பந்தர் . 754 
பிள்ளையார் செம்பொன்மணிப் பீடத்தில் இருந்தபொழு ( து ) 
உள்ளநிறை பொறாமையினால் உழையிருந்த காரமணர் 
கொள்ளுமனத் திடையச்சம் மறைத்து முகங் கோபத்தீத் 
துள்ளிஎழும் எனக்கண்கள் சிவந்து பல சொல்லுவார் . 755 
காலைஎழுங் கதிரவனைப் புடைசூழுங் கருமுகில் போல் 
பீலிசேர் சமண்கையர் பிள்ளையார் தமைச்சூழ்வார் 

பா -ம் - மன் . மன்னோர் . பெற்றுப் . அனற் கண்கள் . 


2 


திருஞானசம்பந்தர் - பாண்டிமாதேவியைத் தேற்றல் 417 


3 


ஏலவே வாதினால் வெல்வதனுக் கெண்ணித்தாங் 
கோலு நூல் எடுத்தோதித் தலை திமிர்ப்பக் குரைத்தார்கள் . 756 
பிள்ளையார் அதுகேளாப் பேசுக நும் பொருள் எல்லை 
உள்ளவா றென் றருள ஊத்தைவாய்ப் பறிதலையர் 
துள்ளி எழுந் தநேகராய்ச் சூழ்ந்துபத றிக்கதற 
ஒள்ளிழையார் அதுகண்டு பொறாராகி உள் நடுங்கி . 

757 
தென்னவன் தன்னை நோக்கித் " திருமேனி எளியர் போலும் 
இன்னருட் பிள்ளை யார்மற் றிவர் ; உவர் எண்ணி லார்கள் ; 
மன்ன நின் மயக்கம் எங்கள் வள்ளலார் தீர நல்கும் ; 
பின்னை இவ் வமணர் மூள்வார் வல்லரேல் பேச என்றார் . 758 
மாறனும் அவரை நோக்கி “ வருந்தல் நீ ! என்று மற்று 
வேறுவா தென் கொல் ? என்மேல் வெப்பொழித் தருகர் நீரும் 
ஆறணி சடையி னாருக் கன்பராம் இவரும் நீங்கள் 
தேறிய தெய்வத் தன்மை என்னிடைத் தெரிப்பீர் என்றான் . 
ஞான ஆரமுதம் உண்டார் நற்றவத் திருவை நோக்கி 
“ மானினேர் விழியி னாய் ! கேள் : மற்றெனைப் பாலன் என்று 
தீநனி அஞ்ச வேண்டாம் ; நிலையிலா அமணர்க் கென்றும் 
யானெளி யேன லேன் " என் றெழுந்திருப்பதிகம் பாடி . 760 
பெற்றியால் அருளிச் செய்த பிள்ளையார் தமக்கும் முன்னம் 
சுற்றுநின் றழைத்தல் ஓவா அருகர்க்குந் தென்னர் கோமான் 
இற்றைநாள் என்னை யுற்ற பிணியை நீர் இகலித் தீரும் ; 
தெற்றெனத் தீர்த்தார் வாதில் வென்றவர் என்று செப்ப . 761 
மன்னவன் மாற்றங் கேட்டு வடிவுபோல் மனத்து மாசு 
துன்னிய அமணர் தென்னர் தோன்றலை நோக்கி " நாங்கள் 
உன்னுடம் பதனில் வெப்பை ஒருபுடை வாம பாகம் 
முன்னமந் திரித்துத் தெய்வ முயற்சியால் தீர்த்தும் " என்றார் . 
யாதுமொன் றறிவிலாதார் இருளென அணையச் சென்று 
வாதினில் மன்ன வன் றன் வாமபாகத்தைத் தீர்ப்பார் 

பா - ம்- பேசுதிர் . மற்றும் . * ஒத்த . * தோன்றல் . " றறிகி . 
27 


418 


திருத்தொண்டர் புராணம் 


3 . 


மீதுதம் பீலி கொண்டு தடவிட மேன் மேல் வெப்புத் 
தீதுறப் பொறாது தென்னன் சிரபுரத் தவரைப் பார்த்தான் . 
தென்னவன் நோக்கங் கண்டு திருக்கழு மலத்தார் செல்வர் 
“ அன்னவன் வலப்பால் வெப்பை ஆலவாய் அண்ணல் நீறே 
மன்னுமந் திரமு மாகி மருந்துமாய்த் தீர்ப்ப ” தென்று 
பன்னிய மறைகள் ஏத்திப் பகர் திருப் பதிகம் பாடி . 

764 
திருவளர் நீறு கொண்டு திருக்கையால் தடவத் தென்னன் 
பொருவரு வெப்பு நீங்கிப் பொய்கையிற் குளிர்ந்த தப்பால் ; 
மருவிய இடப்பால் மிக்க அழலெழ மண்டு தீப்போல் 
இருபுடை வெப்புங் கூடி இடங்கொளா தென்னப் பொங்க . 765 
உறியுடைக் கையர் பாயின் உடுக்கையர் நடுக்கம் எய்திச் 
செறிமயிற் பீலி தீயத் தென்னன் வெப் புறு தீத் தம்மை 
எறியமா சுடலுங் கன்றி அருகுவிட் டேற நிற்பார் 
அறிவுடை யாரை யொத்தார் அறிவிலா நெறியில் நின்றார் . 766 
பலர்தொழும் புகலி மன்னர் ஒருபுடை வெப்பைப் பாற்ற 
மலர்தலை யுலகின் மிக்கார் வந்ததி சயித்துச் சூழ 

லகுவேல் தென்னன் மேனி வலம் இடம் எய்தி நீடும் 
உலகினில் தண்மை வெம்மை ஒதுங்கினால் ஒத்த தன்றே . 767 
மன்னவன் மொழிவான் “ என்னே ! மதித்த இக் காலம் ஒன்றில் 
வெந்நர கொருபா லாகும் ; வீட்டின்பம் ஒருபா லாகும் ; 
துன்னுநஞ் சொருபா லாகும் ; சுவையமு தொருபா லாகும் ; 
என்வடி வொன்றி லுற்றேன் இருதிறத் தியல்பும் " என் பான் . 
“ வெந்தொழில் அருகர் ! தோற்றீர் ; என்னைவிட் டகல நீங்கும் ; 
வந்தெனை உய்யக் கொண்ட மறைக்குல வள்ள லாரே ! 
இந்தவெப் படைய நீங்க எனக்கருள் புரிவீர் என்று 
சிந்தையால் தொழுது சொன்னான் செல்கதிக் கணிய னானான் , 
திருமுகம் கருணை காட்டத் திருக்கையால் நீறு காட்டிப் 
பெருமறை துதிக்கும் ஆற்றால் பிள்ளையார் போற்றிப் பின்னும் 
ம் - 1 மன்னன் . 2 நீரே . 

2 நீரே . * தீர்ப்பீர் என்று . 


திருஞானசம்பந்தர் - வெப்பு நோய் அகலல் 


419 


ஒருமுறை தடவ அங்கண் ஒழிந்துவெப் பகன்று பாகம் 
மருவுதீப் பிணியும் நீங்கி வழுதியும் முழுதும் உய்ந்தான் . 

770 
கொற்றவன் தேவி யாரும் குலச்சிறை யாரும் தீங்கு 
செற்றவர் செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்துப் 
“ பெற்றனம் பெருமை ; இன்று பிறந்தனம் ; பிறவா மேன்மை 
உற்றனன் மன்னன் என்றே உளங்களித் துவகை மிக்கார் . 771 
மீனவன் தன்மே லுள்ள வெப்பெலாம் உடனே மாற 
ஆனபேர் இன்பம் எய்தி உச்சிமேல் அங்கை கூப்பி 
" மானமொன் றில்லார் முன்பு வன்பிணி நீக்க வந்த 
ஞானசம் பந்தர் பாதம் நண்ணிநான் உய்ந்தேன் ” என்றான் . 
கந்துசீறு மாலியானை மீனவன் கருத்துநேர் 
வந்து வாய்மை கூறமற்று மாசுமேனி நீசர்தாம் 
முந்தைமந் திரத்துவிஞ்சை முற்றும்எஞ்ச அஞ்சியே 
சிந்தை செய்து கைவருந் திறந்தெரிந்து தேடுவார் . 

773 
" சைவமைந்தர் சொல்லின் வென்றி சந்த இன்சொல் மாலையால் 
கைதவன் றன் வெப்பொழிந்த தன்மைகண் டறிந்தனம் ; 
மெய்தெரிந்த தர்க்கவாதம் வெல்லலாவ தன்று ; வே ( று ) 
எய்து தீயின் நீரில் வெல்வ ” தென்றுதம்மில் எண்ணினார் . 774 
பிள்ளையாரும் உங்கள் வாய்மை பேசுமின்கள் என்றலும் 
தள்ளு நீர்மை யார்கள் வேறு தர்க்கவாதின் உத்தரங் 
கொள்ளும்வென்றி அன் றியே குறித்தகொள்கை உண்மை தான் 
உள்ளவாறு கட்புலத்தில் உய்ப்ப தென்ன ஒட்டினார் . 775 
என் றுவாது கூறலும் இருந்ததென்னர் மன்னனும் 
கன் றிஎன் உடம்பொடுங்க வெப்பு நோய் கவர்ந்தபோ 
தொன்றும் அங் கொழித்திலீர்கள் ; என்ன வா துமக் ( கு ) ? " எனச் 
சென்று பின்னும் முன்னும்நின்று சில்லி வாயர் சொல்லுவார் . 776 
என்னவாது செய்வ ” தென் றுரைத்ததே வினாவெனாச் 
சொன்ன வாச கந்தொடங்கி “ ஏடுகொண்டு சூழ்ச்சியால் 

பா - ம்- நீங்கி ; போக . 2 சேர்த்திப் . : நீங்க . + வந்த . " மற்ற . 
கூறுவார் . 1 கண்டறிந்தபின் . * எனாச் . ” வினாவெனச் . 


எ 


420 


திருத்தொண்டர் புராணம் 


3 


மன்னுதம் பொருட்கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால் 
வெந்நெருப்பின் வேவுறாமை வெற்றியாவ " தென்றனர் . 
என்றபோது மன்னனொன் றியம்புமுன்பு பிள்ளையார் 
“ நன்று நீர் உரைத்தவாறு ; நாடு தீயில் ஏடு தான் 
வென்றிடிற் பொருட்கருத்து மெய்ம்மையாவ தென்றிரேல் 
வன்றனிக்கை யானை மன்னன் முன்புவம்மின் என்றனர் . 778 
அப்ப டிக்கெதிர் அமணரும் அணைந்துறும் அளவில் 
ஒப்பில் வண்புகழ்ச் சண்பையர் காவலர் உரையால் 
செப்ப ருந்திறல் மன்னனும் திருந்தவை முன்னர் 
வெப்பு றுந் தழல் அமைக் கென வினைஞரை விடுத்தான் , 779 
ஏய மாந்தரும் இந்தனங் குறைத்துடன் அடுக்கித் 
தீய மைத்தலுஞ் சிகைவிடு புகையொழிந் தெழுந்து 
காயும் வெவ்வழற் கடவுளும் படரொளி காட்ட 
ஆயு முத்தமிழ் விரகரும் அணையவந் தருளி 

780 
“ செங்கண் ஏற்றவ ரேபொருள் என்று தாந் தெரித்த 
பொங்கி சைத்திருப் பதிகநன் முறையினைப் போற்றி 
எங்கள் நாதனே பரம்பொருள் எனத்தொழு தெடுத்தே 
அங்கை யால்முடி மிசைக்கொண்டு காப்புநாண் அவிழ்த்தார் .781 
சாற்று மெய்ப்பொருள் தருந்திரு முறையினைத் தாமே 
நீற்று வண்கையால் மறித்தலும் வந்து நேர்ந் துளதால் 
நாற்ற டம்புயத் தண்ணலார் மருவுநள் ளாறு 
போற்றும் அப்பதி கம் போக மார்த்தபூண் முலையாள் . ” - 782 
அத்தி ருப்பதி கத்தினை அமர்ந்துகொண் டருளி 
மைத்த வெங்கடு மிடற்று நள் ளாறரை வணங்கி 
மெய்த்த நற்றிரு வேட்டினைக் கழற்றிமெய்ம் மகிழ்ந்து 
கைத்த லத்திடைக் கொண்டனர் கவுணியர் தலைவர் . 783 . 
“ நன்மை உய்க்கும் மெய்ப் பதிகத்தின் நாத " னென் றெடுத்தும் 
என்னை ஆளுடை ஈசன் தன் நாமமே என்றும் 
பா - ம் -1 

கருத்து . 2 புகையெழந் தொழிந்து . தெரிந்த . 
4 றெத்ேதே . 


8 


திருஞானசம்பந்தர் - அனல் வாதத்தில் வெற்றி 421 


மன்னும் மெய்ப்பொரு ளாமெனக் காட்டிட வன்னி 
தன்னி லாகெனத் “ தளிரிள வளரொளி ” பாடி . 

784 
செய்ய தாமரை அகவிதழினுமிகச் சிவந்த 
கையில் ஏட்டினைக் கைதவன் பேரவை காண 
வெய்ய தீயினில் வெற்றரை யவர்சிந்தை வேவ 
வையம் உய்ந்திட வந்தவர் மகிழ்ந்துமுன் னிட்டார் . 785 
இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ்ப் பதிகம் 
மட்டு லாங்குழல் வனமுலை மலைமகள் பாகத் ( து ) 
அட்ட மூர்த்தியைப் பொருளென உடைமையால் அமர்ந்து 
பட்ட தீயிடைப் பச்சையாய் விளங்கிய தன்றே . 

786 
மையல் நெஞ்சுடை அமணருந் தம்பொருள் வரைந்த 
கையில் ஏட்டினைக் கதுவுசெந் தீயினில் இடுவார் 
" உய்யு மோ இது ? எனஉறுங் கவலையாம் உணர்வால் 
நையும் நெஞ்சின ராகியே நடுங்கிநின் றிட்டார் . 

787 
அஞ்சும் உள்ளத்த ராகியும் அறிவிலா அமணர் 
வெஞ்சு டர்ப்பெருந் தீயினில் விழுத்திய ஏடு 
பஞ்சு தீயிடைப் பட்டது படக்கண்டு பயத்தால் 
நெஞ்சு சோரவும் பீலிகை சோர்ந்திலர் நின்றார் . 

788 
மான மன்னவன் அவையின் முன் வளர்த்தசெந் தீயின் 
ஞானம் உண்டவர் இட்டஏ டிசைத்தநாழிகையில் 
ஈனம் இன்மைகண் டியாவரும் வியப்புற எடுத்தார் 
பான்மை முன்னையிற் பசுமையும் புதுமையும் பயப்ப . 789 
எடுத்த ஏட்டினை அவையின் முன் காட்டி அம் முறையில் 
அடுத்த வண்ணமே கோத்தலும் அதிசயித் தரசன் 
தொடுத்த பீலிமுன் தூக்கிய கையரை நோக்கிக் 
“ கடுத்து நீரிட்ட ஏட்டினைக் காட்டுமின் என்றான் . 790 
அருகர்தாம் இட்ட ஏடு வாங்கச்சென் றணையும் போதில் 
பெருகு தீக் கதுவ வெந்து பேர்ந்தமை கண்ட மன்னன் 


பா- ம் -1 எய்திய . ? தீயினில் . 


422 


திருத்தொண்டர் புராணம் 


தருபுனல் கொண்டு செந்தீத் தணிப்பித்தான் ; சமணர் அங்குக் 
கருகிய சாம்ப ரோடுங் கரியலால் மற்றென் காண்பார் ? 797 
செய்வதொன் றறிகி லாதார் திகைப்பினால் திரண்ட சாம்பல் 
கையினாற் பிசைந்து தூற்றிப் பார்ப்பது கண்ட மன்னன் 
எய்திய நகையி னோடும் " ஏடின்னம் அரித்துக் காணும் 
பொய்யினால் மெய்யை யாக்கப் புகுந்த நீர் போமின் " என்றான் . 
வெப்பெனுந் தீயில் யான் முன் வீடுபெற் றுய்ய நீங்கள் 
அப்பொழு தழிந்து தோற்றீர் ; ஆதலால் அதுவா றாக ” 
இப்பொழு தெரியில் இட்ட ஏடுய்ந்த தில்லை என்றால் 
துப்புர வுடையீர் ! நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றான் . 

தென்னவன் நகையுட் கொண்டு செப்பிய மாற்றந் தேரார் ; 
சொன்னது பயனாக் கொண்டு சொல்லுவார் “ தொடர்ந்த வாது , 
முன்னுற இருகால் செய்தோம் ; முக்காலில் ஒருகால் வெற்றி , 
என்னினும் உடையோம் ; மெய்ம்மை " இனியொன்று காண்ப " 
தென்றார் . 

794 
தோற்கவும் ஆசை நீங்காத் துணிவிலார் சொல்லக் கேட் 
" டிம் , மாற்றமென் னாவ தென்று மன்னவன் மறுத்த பின்னும் , 
நீற்றணி விளங்கு மேனி நிறைபுகழ்ச் சண்பை மன்னர் , “ வேற் 
றுவா தினிஎன் செய்வ ( து ) ? ” என்றலும் மேற்கோள் ஏற்பார் . 
“ நீடுமெய்ப் பொருளின் உண்மை நிலைபெறுந் தன்மை எல்லாம் 
ஏடுற எழுதி மற்றவ் வேட்டினை யாமும் நீரும் 
ஓடு நீர் ஆற்றில் இட்டால் ஒழுகுதல் செய்யா தங்கு 
நாடிமுன் தங்கும் ஏடு நற்பொருள் பரிப்ப ” தென் றார் . 796 

என் றமண் கையர் கூற ஏறுசீர்ப் புகலி வேந்தர் , “ நன்றது 
செய்வோம் என் றங் கருள்செய நணுக வந்து , வென் றிவேல் 
அமைச்ச னார்தாம் “ வேறினிச் செய்யும் இவ்வா ( து ) , ஒன்றினுந் . 
தோற்றார் செய்வ தொட்டியே செய்வ ” தென்றார் . 

797 " 
அங்கது கேட்டு நின்ற அமணரும் அவர்மேற் சென்று 
பொங்கிய வெகுளி கூரப் பொறாமைகா ரணமே யாகத் 
பா 

ம்- கண்டு . அதுவேறாக . எம்மை . 


* சென்ற . 


டை 


திருஞானசம்பந்தர் - நகரமக்கள் பேசிக்கொள்ளல் 423 


து 


தங்கள்வாய் சோர்ந்து தாமே “ தனிவாதில் அழிந்தோ மாகில் 
வெங்கழு வேற்று வான் இவ் வேந்தனே என்று சொன்னார் . 
மற்றவர் சொன்ன வார்த்தை . கேட்டலும் மலய மன்னன் 
செற்றத்தால் உரைத்தீர் ; உங்கள் செய்கையும் மறந்தீர் என்று 
" பற்றிய பொருளின் ஏடு படர் புனல் வைகை யாற்றில் 
பொற்புற வீடுவ தற்குப் போதுவ ” தென்று கூற . 

798 
பிள்ளையார் முன்னம் பைம்பொற் பீடத்தில் இழிந்து போந்து 
தெள்ளுநீர்த் தரளப் பத்திச் சிவிகைமேல் ஏறிச் சென்றார் ; 
வள்ளலார் அவர்தம் பின்பு மன்னன்மா ஏறிச் சென்றான் ; 
உள்ளவா றறிகி லாதார் உணர்வுமால் ஏறிச் சென்றார் . 800 
தென்னவன் வெப்புத் தீர்ந்து செழுமணிக் கோயில் நீங்கிப் 
பின்னுற அணைந்த போது பிள்ளையார் பெருகுஞ் செல்வம் 
மன்னிய மதுரை மூதூர் மறுகில்வந் தருளக் கண்டு 
துன்னிய மாதர் மைந்தர் தொழுதுவே றினைய சொன்னார் . 804 
" மீனவன் கொண்ட வெப்பை நீக்கிநம் விழுமந் தீர்த்த 
ஞானசம் பந்தர் இந்த நாயனார் காணும் ” என்பார் ; 
பானறுங் குதலைச் செய்ய பவளவாய்ப் பிள்ளை யார்தாம் 
மானசீர்த் தென்னன் நாடு வாழவந் தணைந்தார் என்பார் . 802 

" எரியிடை வாதில் தோற்ற திவர்க்கு நம் அருகர் என்பார் ; 
" புரிசடை அண்ணல் நீறே பொருளெனக் கண்டோம் என்பார் ; 
“ பெருகொளி முத்தின் பைம்பொற் சிவிகைமேற் பிள்ளையார் 
தாம் , வருமழ கென்னே என்பார் ; “ வாழ்ந்தன கண்கள் 
என்பார் . 

808 
" ஏதமே விளைந்த திந்த அடிகள் மார் இயல்பால் என்பார் ;; 
போதமா வதுவும் முக்கட் புராணனை அறிவ " தென்பார் ; 
" வேதமும் நீறு மாகி விரவிடும் எங்கும் என்பார் . 804 
" அடிகள்மார் முகங்கள் எல்லாம் அழிந்தன பாரீர் என்பார் ; 
" கொடியவஞ் சனைகள் எல்லாங் குலைந்தன போலும் ” என்பார் ; 
பா- ம்-- போதுக என்று . றுணர்கி . வந்தவணய . விடும் விடும் . 


424 


திருத்தொண்டர் புராணம் 


11 


* வடி கொள்வேல் மாறன் காதல் மாறின வண்ணம் என்பார் ; 
“ விடிவதாய் முடிந்த திந்த வெஞ்சமண் இருளும் " என்பார் . 805 

“ நெருப்பினில் தோற்றார் தாங்கள் நீரில்வெல் வர்களோ ? ” 
என்பார் ; “ இருப்பு நெஞ் சுடைய ரேனும் பிள்ளையார்க் கெதி 
ரோ ? " என்பார் ; “ பருப்பொருள் உணர்ந்தார் தாங்கள் படுவன 
பாரீர் என்பார் ; மருப்புடைக் கழுக்கோல் செய்தார் மந்திரி 
பார் தாம் என்பார் . 

808 
" ஏடுகள் வைகை தன்னில் இடுவதற் கணைந்தார் என்பார் ; 
ஓடுநீ ருடன் செ லாது நிற்குமோ ஒலை ? என்பார் ; 
நீடிய ஞானம் பெற்றார் நிறுத்தவும் வல்லர் என்பார் ; 
சநாடெலாங் காண இங்கு நண்ணுமா காணீர் என்பார் . 807 

தோற்றவர் கழுவில் ஏறத் துணிவதே அருகர் ? " என்பார் ; 
ஆற்றிய அருளின் மேன்மைப் பிள்ளையார்க் கழகி ( து ) ! " என் 
பார் ; “ நீற்றினால் தென்னன் தீங்கு நீங்கிய வண்ணங் கண்டார் , 
போற்றுவார் எல்லாஞ் 

நெறியினைப் போற்றும் ” 
என்பார் . 

808 


சைவ 


இன்னன இரண்டு பாலும் ஈண்டினர் எடுத்துச் சொல்ல 
மின்னொளி மணிப்பொற் காம்பின் வெண்குடை மீது போதப் 
பன்மணிச் சிவிகை தன்மேற் பஞ்சவன் நாட்டு ளோர்க்கு 
நன்னெறி காட்ட வந்தார் நான் மறை வாழ வந்தார் . 809 
" தென்றமிழ் விளங்க வந்த திருக்கழு மலத்தான் வந்தான் ; 
மன்றுளார் அளித்த ஞான வட்டில்வண் கையன் வந்தான் ; 
வென்றுல குய்ய மீள வைகையில் வெல்வான் வந்தான் ; 
என்று பன் மணிச்சின் னங்கள் எண்டிசை நெருங்கி ஏங்க . 810 
பன்மணி முரசஞ் சூழ்ந்த பல்லியம் இயம்பப் பின்னே 
தென்னனும் தேவி யாரும் உடன் செலத் திரண்டு செல்லும் 
புன்னெறி அமணர் வேறோர் புடைவரப் புகலி வேந்தர் 
மன்னிய வைகை யாற்றின் கரைமிசை மருவ வந்தார் . 

811 
பா - ம் - வெல்வாரோ . 

நண்ணுவர் . கண்டாற் . 
மலக்கோன் ; மலத்தோன் . 

முரசு . தென்னன் . 


சுடையா . 


. 


5 


திருஞானசம்பந்தர் - புனல்வாதம் செய்தல் 


425 


- 


கார்கெழு பருவம் வாய்ப்பக் காமுறு மகளிர் உள்ளம் 
சீர்கெழு கணவன் தன்பால் விரைவுறச் செல்லு மாபோல் 
நீர்கெழு பௌவம் நோக்கி நிரை திரை இரைத்துச் செல்லும் 
பார்கெழு புகழின் மிக்க பண்புடை வைகை யாறு . 

812 
ஆற்றில் நீர் கடுக ஓடும் மருங்குற அரசன் நோக்கி 
" நீற்றணி திகழ்ந்த மேனி நிறைமதிப் பிள்ளை யாரும் 
வேற்றுரு அருகர் நீரும் விதித்தஏ டிடுக ” என்றான் ; 
" தோற்றவர் தோலார் என்று முன்னுறத் துணிந்திட் டார்கள் . 
படுபொரு ளின்றி நெல்லிற் பதடிபோல் உள்ளி லார்மெய் 
அடுபவர் பொருளை அத்தி நாத்தி " என் றெழுதி ஆற்றில் 
கடுகிய புனலைக் கண்டும் அவாவினாற் கையி லேடு 
விடுதலும் விரைந்து கொண்டு வேலைமேற் படர்ந்த தன்றே . 814 

ஆறுகொண் டோடும் ஏட்டைத் தொடர்ந்தெதிர் அணைப் 
பார் போலத் தேறுமெய் யுணர்வி லாதார் கரைமிசை ஓடிச் 
சென்றார் , 

பாறும் அப் பொருள் மேற் கொண்ட பட்டிகை 
எட்டா தங்கு , நூறுவிற் கிடைக்கு முன்னே போனது நோக் 
கிக் காணார் . " 

815 
காணவும் எய்தா வண்ணம் கடலின் மேற் செல்லும் ஏடு 
நாணிலா அமணர் தம்மை நட்டாற்றில் விட்டுப் போகச் 
சேணிடைச் சென்று நின்றார் ; சிதறினார் ; திகைத்தார் ; மன்னன் 
ஆணையில் வழுவ மாட்டா தஞ்சுவார் அணைய மீண்டார் . 816 
வேறொரு செயலி லாதார் வெருவுற்று நடுங்கித் தம்பால் 
ஈ றுவந் தெய்திற் றென்றே மன்னவன் எதிர்வந் தெய்தி 
ஊறுடை நெஞ்சில் அச்சம் வெளிப்பட ஒளிப்பார் போன்று 
“ மாறுகொண் டீரும் இட்டால் வந்தது காண்டும் ” என்றார் .817 
மாசுசேர் அமணர் எல்லாம் மதியினில் மயங்கிக் கூற 
ஆசிலா நெறியிற் சேர்ந்த அரசனும் அவரை விட்டுத் 

பா --ம் திகமும் . * விற்கிடக்கை . 3 நோக்கிச் சென்றார் . 
ஆவணயும் வழுவமாட்டா தஞ்சுவாரடைய . டவரும் . * காணும் . 


426 


திருத்தொண்டர் புராணம் 


818 


819 , 


820 


821 


தேசுடைப் பிள்ளை யார் தந் திருக்குறிப் பதனை நோக்கப் 
பாசுரம் பாட லுற்றார் பரசமயங்கள் பாற . 
தென்னவன் மாறன் தானுஞ் சிரபுரத் தலைவர் தீண்டிப் 
பொன்னவில் கொன்றை யார்தந் திருநீறு பூசப் பெற்று 
முன்னைவல் வினையும் நீங்க முதல்வனை அறியுந் தன்மை 
துன்னினான் வினைகள் ஒத்துத் துலையென நிற்ற லாலே . 

உலகியல் வேத நூல் ஒழுக்கம் என்பதும் 
நிலவுமெய்ந் நெறிசிவ நெறிய தென்பதும் 
கலதிவாய் அமணர்காண் கிலார்க ளாயினும் 
பலர்புகழ் தென்னவன் அறியும் பான்மையால் . 
“ அந்தணர் தேவர் ஆன் இனங்கள் வாழ்க என் 
றிந்தமெய்ம் மொழிப்பயன் உலகம் இன்புறச் 
சந்தவேள் விகள் முதற் சங்க ரர்க்கு முன் 
வந்த அர்ச் சனை வழி பாடு மன்னவாம் . 
வேள்வி நற்பயன் வீழ்புன ” லாவது 
நாளும் அர்ச்சனை நல்லுறுப் பாதலால் ; 
ஆளும் “ மன்னனை வாழ்த்திய ( து ) அர்ச்சனை 
மூளும் மற்றிவை காக்கும் முறைமையால் . 
" ஆழ்க தீய " தென் றோதிற் றயல்நெறி 
வீழ்க என்றது வே றெல்லாம் அரன் பெயர் 
சூழ்க ” என்றது தொல்லுயிர் யாவையும் 
வாழி அஞ்செழுத் தோதி வளர்கவே . 
சொன்ன " வையக மும்துயர் தீர்கவே 
என்னும் நீர்மை இகபரத் தில் துயர் 
மன்னி வாழுல கத்தவர் மாற்றிட 
முன்னர் ஞானசம் பந்தர் மொழிந்தனர் . 
“ அரிய காட்சியர் ” என் பதவ் வாதியைத் 
" தெரிய லாம்நிலை யால் தெரி யாரென 
பா- ம்- வினையின் நீங்கி . 


822 


823 


824 : 


2 என்று . 


திருஞானசம்பந்தர் -- திருப்பாசுரக் கருத்து 


427 


825 


உரிய அன்பினிற் காண்பவர்க் குண்மையாம் 
பெரிய நல்லடை யாளங்கள் பேசினார் . 
“ ஆயி னும்பெரி யாரவர் என்பது 
மேய இவ்வியல் பேயன்றி விண் முதற் 
பாய பூதங்கள் பல்லுயிர் அண்டங்கள் 
ஏயும் யாவும் இவர் வடி வென்றதாம் . 


828 


111 


827 . 


828 


829 . 


பின்பும் ஆரறி வாரவர் பெற்றியே 
என்ப தியாருணர் வானுஞ் சென் றெட்டொணா 
மன்பெருந்தன்மை யார் என வாழ்த்தினார் 
அன்பு சூழ்சண்பை ஆண்டகை யாரவர் . 
“ வெந்த சாம்பல் விரை ” யென் பதுதம 
தந்த மில்லொளி அல்லா ஒளியெலாம் 
வந்து வெந்தற மற்றப் பொடியணி 
சந்த மாக்கொண்ட வண்ணமுஞ் சாற்றினார் . 
தமக்குத் " தந்தையர் தாயிலர் என்பதும் 
அமைத்திங் கியாவையும் ஆங்கவை வீந்தபோ 
திமைத்த சோதி அடக்கிப்பின் ஈதலால் 
எமக்கு நாதர் பிறப்பிலர் என்றதாம் . 
தம்மை யேசிந்தி யா ” எனுந் தம்மைதான் 
மெய்ம்மை யாகி விளங்கொளி தாமென 
இம்மை யே நினை வார்தம் இருவினைப் 
பொய்ம்மை வல்லிருள் போக்குவர் என்ற தாம் . 
" எந்தை யாரவர் எவ்வகை யார்கொல் என் ( று ) 
இந்த வாய்மைமற் றெப்பொருட் கூற்றினும் 
முந்தை யோரைஎக் " கூற்றின் மொழிவதென் ( று ) 
அந்தண் பூந்தராய் வேந்தர் அருளினார் . 
ஆதி " ஆட்பா லவர்க்கரு ளுந்திறம் 
காதன் மாட்சிமை கேட்க நவிலுங்கால் 
பா - ம்- பெற்றியை . வாலுஞ். 3 யோரையே . 


830 


831 


428 


திருத்தொண்டர் புராணம் 


ஓதும் எல்லை உலப்பில ஆதலின் 
யாதும் ஆராய்ச்சி இல்லையாம் என்றதாம் . 

832 
அன்ன ஆதலில் " ஆதியார் தாளடைந் 
தின்ன கேட்கவே ஏற்றகோட் பாலவும் 
முன்னை வல் வினை யும்முடி வெய்தும்அத் 
தன்மை யார்க் கென் றனர்சண்பை காவலர் .. 

833 
மன்னும் “ ஏதுக்க ளாலெனும் வாய்மைதான் 
தன்ன தொப்புவே றின் மையிற் சங்கரன் 
இன்ன தன்மையை ஏது எடுத்துக்காட் 
டன்ன வாற்றால் அளப்பிலன் என்றதாம் . 

834 
தோன்று காட்சி “ சுடர்விட் டுளன் ” என்ப ( து ) 
ஆன்ற அங்கிப் புறத்தொளி யாய் அன்பில் 
ஊன்ற உள்ளெழுஞ் சோதியாய் நின்றனன் ; 
என்று காண்பார்க் கிதுபொருள் என்ற தாம் . 

835 
மாதுக்க நீங்க லுறுவீர் மனம்பற்றும் என்ப ( து ) 
ஆதிச் சுடர்ச்சோ தியை அன்பின் அகத்துள் ளாக்கிப் 
போதித்த நோக்குற் றொழியாமற் பொருந்தி வாழ்ந்து 
பேதித்த பந்தப் பிறப்பின்நெறி பேர்மின் என்றாம் . 

838 
ஈண்டு " சாதுக்கள் என்றெடுத் தோதிற்று 
வேண்டும் வேட்கைய எல்லாம் விமலர்தாள் 
பூண்ட அன்பினிற் போற்றுவீர் ! சார்மின் என் ( று ) 
ஆண்ட சண்பை அரசர் அருளினார் . 

837 
" ஆடும் எனவாந் திருப்பாட்டின் அமைத்த மூன்றும் 
நீடும் புகழோ ? பிறர் துன்பம் நீத்தற்கோ ? என்று 
தேடும் உணர்வீர் உலகுக்கிவை செய்த தீசர் 
கூடுங் கருணைத் திறம் என்றனர் கொள்கை மேலோர் . 838 
கருதுங் " கடிசேர்ந்த எனுந்திருப் பாட்டில் ஈசர் 
மருவும் பெரும்பூசை மறுத்தவர்க் கோறல் முத்தி 
தருதன் மையதாதல் சண்டீசர் தஞ்செய்கை தக்கோர் 
பெரிதுஞ் சொலக்கேட் டனம்என் றனர் பிள்ளை யார்தாம் . 


திருஞானசம்பந்தர் -- வைகையில் ஏடு விடுதல் 


429: 


" வேத முதல்வன் எனும் மெய்த் திருப்பாட் டினினேர் 
ஆதி உலகோர் இடர் நீங்கிட ஏத்த “ ஆடும் 
பாத முதலாம் பதினெண் புராணங்கள் என்றே 
ஓதென் றுரைசெய் தனர்யாவும் ஓதா துணர்ந்தார் . 840 . 
பாவுற்ற பாராழி வட்டத் " திருப் பாட்டின் உண்மை 
காவற்றொழி லானெனுங் கண்ணனுங் காவல் பெற்ற 
தியாவர்க்கு மேலாய ஈசன் அருள் ஆழி பெற்று 
மேவுற்ற சீருற் ற ( து ) என்றனர் வேத வாயர் . 

84 / 
" மாலா யவன் என்ன வருந்திருப்பாட்டில் மாலும் 
தோலா மறைநான் முகனும் தொடர்வாம் அமரர் 
ஏலா வகைசுட்ட நஞ்சுண் டிறவாமை காத்த 
மேலாங் கருணைத் திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார் . 842 . 
ஆன " அற் றன்றி என்ற அத்திருப் பாட்டிற் கூடல் 
மாநக ரத்துச் * சங்கம் வைத்தவன் தேற்றத் தேறா 
ஈனர்கள் எல்லைக் கிட்ட ஏடுநீர் எதிர்ந்து செல்லில் 
ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார் . 843 
வெறியார் பொழிற்சண் பையர்வேந்தர் மெய்ப்பா சுரத்தைக் 
குறிஏ றிய எல்லை அறிந்துகும் பிட்டேன் அல்லேன் 
சிறியேன் அறிவுக் கவர்தந்திருப் பாதந் தந்த 
நெறியே சிறிதியான் அறிநீர்மைகும் பிட்டேன் அன்பால் . 844 
அலரும் விரைசூழ் பொழிற்காழியுள் ஆதி ஞானம் 
மலருந் திருவாக் குடைவள்ளலார் உள்ள வண்ணம் 
பலரும் உணர்ந்துய்யப் பகர்ந்து வரைந்தி யாற்றில் 
நிலவுந் திருவேடு திருக்கையால் நீட்டி இட்டார் . * 

845 . 
பா - ம் - துணர்ந்தோர் . 2 என்றெடுத்த அத்திருப் ; அந்தண் 
எனுந்திருப் . 

5 மாநகர்ச் . * தேறத்தேறா. * ஏடெ திர்ந்து . * அன்பு . 
" இச்செய்யுள் சில பிரதிகளில் இல்லை . 

* இச்செய்யுள் ஸ்ரீ -ல - ஸ்ரீ ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள் பதிப் 
பில் 820 - வது செய்யுளை அடுத்துக் காணப்படுகின்றது . 


430 


திருத்தொண்டர் புராணம் 


திருவுடைப் பிள்ளை யார்தந் திருக்கையால் இட்ட ஏடு 
மருவுறும் பிறவி யாற்றில் மாதவர் மனஞ்சென் றாற்போல் 
பொருபுனல் வைகை யாற்றில் எதிர்ந்து நீர் கிழித்துப் போகும் 
இருநிலத் தோர்கட் கெல்லாம் “ இதுபொருள் என்று காட்டி . 

எம்பிரான் சிவனே எல்லாப் பொருளும் என் றெழுதும் 
ஏட்டில் , தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னைமுன் ஓங்கப் 
பாட , அம்புய மலராள் மார்பன் “ அனபாயன் " என்னுஞ் சீர்த் 
திச் , செம்பியன் செங்கோ லென்னத் தென்னன்கூன் நிமிர்ந்த 
தன்றே . 

847 
ஏடு நீர் எதிர்ந்து செல்லும் பொழுதிமை யோர்கள் எல்லாம் 
நீடிய வாழ்த்திற் போற்றி நிமிர்ந்தபூ * மாரி தூர்த்தார் ; 
ஆடியல் யானை மன்னன் அற்புதம் எய்தி நின்றான் ; 
பாடு சேர் அமணர் அஞ்சிப் பதைப்புடன் பணிந்து நின்றார் . 848 
ஆற்றின் மேற் செல்லும் ஏடு தொடர்ந்தெடுப்பதற்கு வேண்டிக் 
காற்றென விசையிற் செல்லுங் கடும்பரி ஏறிக்கொண்டு 
கோற்றொழில் திருத்த வல்ல குலச்சிறை யார்பின் சென்றார் ; 
ஏற்றுயர் கொடியி னாரைப் பாடினார் ஏடு தங்க . 

849 
ஏடகம் பிள்ளை யார் தாம் வன்னி என் றெடுத்துப் பாடக் 
கூடிய நீரில் ஏடு குலச்சிறை யாருங் கூடிக் 
காடிட மாக ஆடுங் கண்ணுதல் கோயில் மாடு 
நீடுநீர் நடுவுட் புக்கு நின்ற ஏ டெடுத்துக் கொண்டார் . 850 
தலைமிசை வைத்துக் கொண்டு தாங்கரும் மகிழ்ச்சி பொங்க 
அலைபுனற் கரையில் ஏறி அங்கினி தமர்ந்த மேருச் 
சிலையுடை யவர்தாள் போற்றி மீண்டுசென் றணைவார் தெய்வ 
மலைமகள் குழைத்த ஞானம் உண்டவர் தம்பால் வந்தார் . 851 
மற்றவர் பிள்ளை யார்தம் மலரடி வணங்கிப் போற்றிக் 
கொற்றவன் முதலா யுள்ளோர் காணமுன் கொணர்ந்த ஏடு 
பற்றிய கையில் ஏந்திப் பண்பினா லியார்க்குங் காட்ட 
அற்றருள் பெற்ற தொண்டர் “ அர வொலி எழுந்த தன்றே . 
பா - ம்- மருவிய . எதிர்த்து . * நிறைந்தபூ . 

ஆங்கினி . 


431 


திருஞானசம்பந்தர் - அமண் இருள் நீங்கல் 


10 . 


மன்னவன் மாறன் கண்டு மந்திரி யாரை நோக்கித் 
துன்னிய வாதில் ஒட்டித் தோற்ற இச் சமணர் தாங்கள் 
முன்னமே பிள்ளை யார் பால் அநுசிதம் முற்றச் செய்தார் 
கொன்னுனைக் கழுவில் ஏற ! முறைசெய்க என்று கூற . 

853 
புகலியில் வந்த ஞானப் புங்கவர் அதனைக் கேட்டும் 
இகலிலர் எனினுஞ் சைவர் இருந்துவாழ் மடத்தில் தீங்கு 
தகவிலாச் சமணர் செய்த தன்மையால் சாலும் என்றே 
மிகையிலா வேந்தன் செய்கை விலக்கிடா திருந்த வேலை . 854 
பண்புடை அமைச்ச னாரும் பாருளோர் அறியும் ஆற்றால் 
கண்புடை பட்டு நீண்ட கழுத்தறி நிரையில் ஏற்ற 
நண்புடை ஞானம் உண்டார் மடத்துத் தீ நாடி இட்ட 
எண்பெருங் குன்றத் தெண்ணா யிரவரும் ஏறினார்கள் . 855 
தோற்றவர் கழுவில் ஏறித் தோற்றிடத் தோற்றுந் தம்பம் 
ஆற்றிடை அமண ரோலை அழிவினால் ஆர்ந்த தம்பம் 
வேற்றொரு தெய்வ மின்மை விளக்கிய பதாகைத் தம்பம் 
போற்று சீர்ப் பிள்ளை யார்தம் புகழ்ச்சயத் தம்ப மாகும் . 856 
தென்னவன் தனக்கு நீறு சிரபுரச் செல்வர் ஈந்தார் ; 
முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் ; 
மன்னன் நீ றணிந்தான் ” என்று மற்றவன் * மதுரை வாழ்வார் 
துன்னிநின் றார்கள் எல்லாந் தூயநீ றணிந்து கொண்டார் . 857 
பூதிமெய்க் கணிந்து வேந்தன் புனிதனாய் உய்ந்த போது 
நீதியும் வேத நீதி யாகியே நிகழ்ந்த தெங்கும் 
மேதினி புனித மாக வெண்ணீற்றின் விரிந்த சோதி 
மாதிரந் தூய்மை செய்ய அமணிருள் மாய்ந்த தன்றே . 858 
மீனவற் குயிரை நல்கி மெய்ந்நெறி காட்டி மிக்க 
ஊனமாஞ் சமணை நீக்கி உலகெலாம் உய்யக் கொண்ட 
ஞானசம் பந்தர் வாய்மை ஞாலத்திற் பெருகி யோங்கத் 
தேன லர் " கொன்றை யார்தந் திருநெறி நடந்த தன்றே . 859 

பா- ம்-- ஏற்றி ; ஏற்ற . புகழ்செய்த . 3 வாங்கி . மற்ற அம் . 
* உய்யவந்த . * தேனவில் ; தேனவிழ் . 


432 


திருத்தொண்டர் புராணம் 


மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாரி நல்க 
இறைவன் நன் னெறியின் ஓங்க இகத்தினில் அவனி இன்பம் 
குறைவில தெனினுங் கூற்றை உதைத்தவர் நாமங் கூறி 
நிறைகடற் பிறவித் துன்பம் நீங்கிடப் பெற்ற தன்றே 

860 : 
“ அங்கயற் கண்ணி தன்னோ டாலவாய் அமர்ந்த அண்ணல் 
பங்கயச் செய்ய பாதம் பணிவன் ” என் றெழுந்து சென்று 
பொங்கொளிச் சிவிகை ஏறிப் புகலியர் வேந்தர் போந்தார் ; 
மங்கையர்க் கரசி யாரும் மன்னனும் போற்றி வந்தார் . 861 

எண்ணரும் பெருமைத் தொண்டர் யாவரும் மகிழ்ச்சி 
எய்திப் , புண்ணியப் பிள்ளை யாரைப் புகழ்ந்தடி " போற்றிப் 
போத , மண்ணெலாம் உய்ய வந்த வள்ளலார் தம்மைக் 
கண்டு , கண்ணினாற் பயன்கொண் டார்கள் கன்னி நாட் டவர் 
கள் எல்லாம் . 

862 
ஆலவாய் அண்ணல் கோயில் அங்கண்முன் தோன்றக் கண்டு , 
பாலறா வாயர் மிக்க பண்பினால் தொழுது சென்று 
மாலுநான் முகனும் போற்ற மன்னினார் கோயில் வாயில் 
சீலமா தவத்தோர் முன்பு சிவிகைநின் றிழிந்து புக்கார் . 863. 
தென்னவன் தானும் எங்கள் செம்பியன் மகளார் தாமும் 
நன்னெறி அமைச்ச னாரும் ஞானசம் பந்தர் செய்ய 
பொன்னடிக் கமலம் போற்றி உடன்புகப் புனிதர் கோயில் 
தன்னைமுன் வலங்கொண் டுள்ளால் சண்பையர் தலைவர் புக்கார் . 
கைகளுந் தலைமீ தேறக் கண்ணில் ஆனந்த வெள்ளம் 
மெய்யெலாம் பொழிய வேத முதல்வரைப் பணிந்து போற்றி 
“ ஐயனே ! அடிய னேனை அஞ்சலென் றருள வல்ல 
மெய்யனே ! என்று வீட லாலவாய் விளம்ப லுற்றார் . 865 
ஒன்றுவே றுணர்வும் இல்லேன் ஒழிவற நிறைந்த கோலம் 
மன்றில் நான் மறைகள் ஏத்த மானுடர் உய்ய வேண்டி 
நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம் ஆகும் 
என்று பூம் புகலி மன்னர் இன் றமிழ்ப் பதிகம் பாட . 866 

பா -ம் - வள்ளல் . புகழ்ந்துமுன் ; புகழ்ந்துடன் . 


திருஞானசம்பந்தர் - பாண்டி நாட்டில் சிவப்பொலிவு 433 


தென்னவன் பணிந்து நின்று “ திருவால வாயில் மேவும் 
மன்னனே ! அமணர் தங்கள் மாய்கையால் மயங்கி யானும் 
உன்னையான் அறிந்தி லேனை உறுபிணி தீர்த்தாட் கொள்ள 
இன்னருட் பிள்ளை யாரைத் தந்தனை இறைவ ! என்றான் . 867 
சீருடைப் பிள்ளை யாரும் சிறப்புடை அடியா ரோடும் 
காரினிற் பொலிந்த கண்டத் திறைவர் தாள் வணங்கிக் காதல் 
ஆரருள் பெற்றுப் போற்றி அங்குநின் றரிது நீங்கி 
ஏரியல் மடத்தில் உள்ளால் இனிதெழுந் தருளிப் புக்கார் . 868 
நீடுசீர்த் தென்னர் கோனும் நேரியன் பாவை யாரும் 
மாடுசென் றிறைஞ்சி நோக்கி மாளிகை தன்னிற் போகக் 
கூடிய மகிழ்ச்சி பொங்கக் கும்பிடும் விருப்பி னா 

லே 
நாடி அங் கிருந்து தங்கள் நாதரைப் பாட லுற்றார் . 

86 
திருவிய மகத்தின் உள்ளுந் திருநீல கண்டப் பாணர்க் , 
கருளிய திறமும் போற்றி அவரொடும் அளவ ளாவித் , தெரு 
ளுடைத் தொண்டர் சூழத் திருத்தொண்டின் உண்மை நோக்கி , 
இருள் கெட மண்ணில் வந்தார் இனி தமர்ந் திருந்தா ரன்றே . 
பூழியன் மதுரை யுள்ளார் புறத்துளார் அமணர் சேரும் 
பாழியும் அருகர் மேவும் பள்ளியும் ஆன எல்லாம் 
கீழுறப் பறித்துப் போக்கிக் கிளரொளித் தூய்மை செய்தே 
வாழிஅப் பதிகள் எல்லாம் மங்கலம் பொலியச் செய்தார் . 8 * 
மீனவன் தேவி யாரும் குலச்சிறை யாரும் மிக்க 
ஞான சம் பந்தர் பாதம் நாடொறும் பணிந்து போற்ற 
ஆனசண் பையர்கோ னாரும் ஆலவாய் அமர்ந்தார் பாதம் 
ஊனமர்ந் துருக ஏத்தி உளங்களித் துறையும் நாளில் . 872 
செய் தவத்தால் சிவபாத விருதயர் தாம் பெற்றெடுத்த 
வைதிகசூ ளாமணியை மாதவத்தோர் பெருவாழ்வை 
மைதிகழுந் திருமிடற்றார் அருள் பெற்ற வான் பொருளை 
எய்திய பூம் புகலியிலே இருந்தநாள் மிகநினைந்தார் . 

873 


2 யாதும் . 3 நிறைஞ்ச . 


போக்கிக் 


ம் - மாயையால் . 
உளங்கனிந் . 


5 


8 


சூழ்ந்த . 

28 


434 


திருத்தொண்டர் புராணம் 


ஆன புகழ்த் திருநாவுக்கரசர்பால் அவஞ்செய்த 
மான மிலா அமணருடன் வாது செய்து வெல்வதற்கும் 
மீனவன் றன் நாடுய்ய வெண்ணீறு பெருக்குதற்கும் 1 
போனவர்பாற் புகுந்தபடி அறிவன் " எனப் புறப்படுவார் . 874 
துடியிடையாள் தன்னோடுந் தோணியில்வீற் றிருந்தபிரான் 
அடிவணங்கி அலர்சண்பை அதனின்றும் வழிக்கொண்டு 
படியின்மிசை மிக்குளவாம் பரன் கோயில் பணிந்தேத்தி 2 
வடிநெடுவேல் மீனவன் தன் வளநாடு வந்தணைந்தார் . 875 
மாமறையோர் வளம்பதிகளிடைத்தங்கி வழிச்செல்வார் 
தேமருவு நறும்பைந் தார்த் தென்னவன் தன் திருமதுரை 
தாமணைந்து திருவால வாய் அமர்ந்த தனிநாதன் 
பூமருவுஞ் சேவடிக்கீழ்ப் புக்கார்வத் தொடும்பணிந்தார் . 878 
அங்கணரைப் பணிந்து போந் தருகணைந்தார் தமைவினவ 
“ இங்கெம்மைக் கண்விடுத்த காழியார் இளவேறு 
தங்குமிடந் திருநீற்றுத் தொண்டர் குழாஞ்சாருமிடம் 
இசங்கமலத் திருமடம்மற் றிது " என்றே தெரிந்துரைத்தார் . 877 
செப்புதலும் அதுகேட்டுத் திருமடத்தைச் சென்றெய்த 
* அப்பர் எழுந் தருளினார் எனக்கண்டோர் அடிவணங்கி 
ஒப்பில்புகழ்ப் பிள்ளையார் தமக்கோகை உரைசெய்ய 
எப்பொழுது வந்தருளிற் ( று ) ? என்றெதிரே எழுந்தருள . 878 
சிவபாத விருதயர் தாம் முன் தொழுது சென்றணையத் 
தவமான நெறியணையுந் தாதையார் எதிர்தொழுவார் 
அவர் சார்வு கண்டருளித் திருத்தோணி அமர்ந்தருளிப் 
பவபாசம் அறுத்தவர்தம் பாதங்கள் நினைவுற்றார் . 

879 
இருந்தவத்தோர் அவர்முன்னே இணைமலர்க்கை குவித் 
த நளி , அருந்தவத்தீர் / எனை அறியாப் பருவத்தே எடுத் 
தாண்ட , பெருந்தகைஎம் பெருமாட்டி யுடனிருந்த தே ? 
என்று , பொருந்துபுகழ்ப் புகலியின் மேல் திருப்பதிகம் போற்றி 
சைத்தார் . 

880 


2 


B 


ur - ம் 


பெருகுதற்கும் . 


வலங்கொண்டு . எனக்கேட்டோர் . 


திருஞானசம்பந்தர்- பாண்டி நாட்டில் யாத்திரை 435 


“ மண்ணினல்ல ” என்றெடுத்து மனத்தெழுந்த பெருமகிழ்ச்சி 
உண்ணிறைந்த காதலினால் கண்ணருவி பாய்ந்தொழுக 
அண்ணலார் தமைவினவித் திருப்பதிகம் அருள் செய்தார் 
தண்ணறும்பூஞ் செங்கமலத் தாரணிந்த தமிழ்விரகர் . 881 
திருப்பதிகந் திருக்கடைக்காப் புச்சாத்திச் சிறப்பின் மிகு 
விருப்பினால் அவர் தமக்கு விருந்தளித்து மேவுநாள் 
அருப்புறுமெய்க் காதல் புரி அடியவர்கள் தம்மோடும் 
பொருப்புறுகைச் சிலையார் சேர் பதிபிறவும் !, தொழப்போவார் . 
ஆ லின் கீழ் நால்வர்க்கன் ற்றமுரைத்த அங்கணனை 
நூலின்கட் பொருள் பாடி நூலறிவார்க் கீந்தானைக் 
காலம்பெற் றினி திறைஞ்சிக் கைதொழுது புறம்போந்தார் 
சீலங்கொள் தென்னவனும் தேவியரும் உடன்போத . 883 

தேன் நிலவு பொழில் மதுரைப் புறத்துப் போந்த தென்ன 
வனார் தேவியார் அமைச்சர் சிந்தை , ஊன்நெகிழும் படி அழிந்தங் 
கொழுகு கண்ணீர் பாய்ந்திழிய உணர்வின்றி வீழக் கண்டே , 
“ யானும்மைப் பிரியாத வண்ணம் இந்நாட் டிறைவர்பதி 
எனைப்பலவும் பணிவீர் ” என்று , ஞான முணர் வார் அருள அவ 
ரும் போத நம்பர் திருப்பரங்குன்றை நண்ணி னாரே . 884 

ஆறணிந்தார் தமைவணங்கி அங்குப் போற்றி அணி ஆப்ப 
னூரணைந்து பணிந்து பாடி , நீறணிந்த செல்வர்பதி பிறவுஞ் 
சேர்ந்து நிலவு திருப் பதிகங்கள் நிகழப் பாடிச் , சேறணிந்த 
வயற்பழனக் கழனி சூழ்ந்த சிரபுரத்து வந் தருளுஞ் செல்வர் 
செங்கண் , ஏறணிந்த வெல்கொடியார் திருப்புத் தூரை எய்தி 
இறைஞ் சிச்சிலநாள் இருந்தா ரன்றே . 

885 . 
பற்றார் தம் புரங்கள் மலைச் சிலையால் செற்ற பரமனார் திருப் 
புத்தூர் பணிந்து போந்து , புற்றாரும் பணி பூண்ட புனித னார் தம் 
பூவணத்தைப் புக்கிறைஞ்சிப் புகழ்ந்து பாடிக் , கற்றார்கள் 
தொழுதேத்துங் கானப் பேரும் கைதொழுது தமிழ்பாடிச் சுழி 


பா - ம்- பிறபதியும் . - திருப்புத்தூரை இனிதிறைஞ்சிச் சில 
காளங்கு . 


436 


திருத்தொண்டர் புராணம் 


யல் போற்றிக் , குற்றாலங் குறும்பலாக் கும்பிட் டேத்திக் கூற்று 
தைத்தார் நெல்வேலி குறுகி னாரே . 

886 


புண்ணியனார் நெல்வேலி பணிந்து போற்றிப் புரிசடையார் 
திருப்பதிகள் பிறவும் சென்று , நண்ணி இனி தமர்ந்தங்கு நயந்து 
பாடி நற்றொண்ட ருடன் நாளும் போற்றிச் செல்வார் , விண்ண 
வரைச் செற்றுகந்தான் இலங்கை செற்ற மிக்க பெரும் பாத 
கத்தை நீக்க வேண்டித் , திண்ணியபொற் சிலைத்தடக்கை இரா 
மன் செய்த திருவிரா மேச்சுரத்தைச் சென்று சேர்ந்தார் . 887 

செங்கண்மால் வழிபட்ட கோயில் நண்ணித் திருமுன்பு 
தாழ்ந்தெழுந்து தென்ன னோடும் , மங்கையர்க்கு நாயகியார் 
தாமும் மெய்ம்மை மந்திரியா ரும்சூழ மணி நீள் வாயில் , பொங்கி 
எழும் விருப்பினால் உடனே புக்குப் புடைவலங்கொண் டுள்ள 
ணைவார் போற்றி செய்து , பங்கயச் செங் கைகுவித்துப் பணிந்து 
நின்று பாடினார் மன்னவனும் பரவி ஏத்த . 

888 
சேதுவின்கட் செங்கண்மால் பூசை செய்த சிவபெருமான் 
தனைப்பாடிப் பணிந்து போந்து , காதலுடன் அந்நகரில் இனிது 
மேவிக் கண்ணுதலான் திருத்தொண்ட ரானார்க் கெல்லாம் ,. 
கோதில் புகழ்ப் பாண்டி மா தேவி யார்மெய்க் குலச்சிறையார் 
குறைவறுத்துப் போற்றிச் செல்ல , நாதர் தமை நாடோறும் 
வணங்கி ஏத்தி நளிர் வேலைக் கரையில் நயந் திருந்தா ரன்றே .889 


அந்நகரில் அமர்ந்தங்கண் இனிது மேவி ஆழி புடை சூழ்ந் 
தொலிக்கும் ஈழந் தன்னில் , மன்னுதிருக் கோண மலை மகிழ்ந்த 
செங்கண் மழவிடையார் தமைப்போற்றி வணங்கிப் பாடிச் 
சென்னிமதி புனை மாட மாதோட் டத்தில் திருக்கேதீச் சரத்தண் 
ணல் செய்ய பாதம் , உன்னிமிகப் பணிந்தேத்தி அன்ப ரோடும் 
உலவாத கிழிபெற்றார் உவகை யுற்றார் . 

890 
அப்பதியைத் தொழுதுவட திசைமேற் செல்வார் அங்கை 
அனல் தரித்தபிரான் அமருங் கோயில் , புக்கிறைஞ்சிப் பலபதி 
யுந் தொழுது போற்றிப் புணரிபொரு தலைகரைவாய் ஒழியப் 
போந்தே , செப்பரிய புகழ்த்திருவா டானை சேர்ந்து செந்தமிழ்மா 


4 


திருஞானசம்பந்தர் - அரசன் ஆதியோர் விடைபெறல் 437 


லைகள் சாத்திச் சிவனார் மன்னும் , ஒப்பரிய புனவாயில் போற்றி 
செய்து வணங்கினார் உலகுய்ய ஞானம் உண்டார் . 

891 
பதிநிலவு பாண்டிநா டதனில் முக்கட் பரமனார் மகிழ்விடங் 
கள் பலவும் போற்றி , விதிநிலவு வேத நூல் நெறியே ஆக்கி 
வெண்ணீற்றின் சார்வினால் மிக்கு யர்ந்த , கதியருளிக் காழிநகர் 
வாழ வந்தார் கண்ணுதலான் திருத்தொண்டர் பலருஞ் சூழ , மதி 
நிலவு குலவேந்தன் போற்றிச் செல்ல மந்திரியார் பதிமணமேற் 
குடியில் வந்தார் . 

892 
அந்நகரில் இனி தமர்வார் அருகு சூழ்ந்த பதிகளில் நீ ( டு ) 
அங்கணர்தங் கோயில் தாழ்ந்து , மன்னு திருத் தொண்டருடன் 
மீண்டு சேர்ந்து மன்னவனும் மங்கையருக் கரசி யாரும் , கொன் 
னவில்வேற் குலச்சிறையார் தாமும் கூடிக் குரைகழல்கள் பணிந் 
துகுறை கொண்டு போற்றச் , சென்னிவளர் மதியணிந்தார் பாதம் 
போற்றிச் சிரபுரத்துச் செல்வர்இனி திருந்த நாளில் . 893 

பொங்குபுனற் காவிரிநா டதனின் மீண்டு போதுதற்குத் 
திருவுள்ள மாகப் போற்றும் , மங்கையருக் கரசியார் தாமும் 
தென்னர் மன்னவனும் மந்திரியார் தாமும் கூட , அங்கவர்தர் 
திருப்பாதம் பிரிய லாற்றா துடன் போக ஒருப்படும் அவ் வளவு 
நோக்கி , “ இங்கு நான் மொழிந்ததனுக் கிசைந்தீ ராகில் ஈசர்சிவ 
நெறிபோற்றி இருப்பீர் ” என்று . 

894 
சாலமிகத் தளர்வாரைத் தளரா வண்ணம் தகுவனமற் 
றவர்க்கருளிச் செய்த பின்பு , மேலவர்தம் பணிமறுக்க அவரும் 
அஞ்சி மீள்வதனுக் கிசைந்து திரு வடியில் வீழ்ந்து , ஞாலமுய்ய 
வந்தருளும் பிள்ளை யாரைப் பிரியாத நண்பினொடுந் தொழுது 
நின்றார் , ஆலவிடம் உண்டவரை அடிகள் போற்ற " அந்நாட்டை 
அகன்றுமீண் டணையச் செல்வார் . 

895 . 
பொன்னிவளந் தருநாடு புகுந்து மிக்க பொருவில்சீர்த் 
திருத்தொண்டர் குழாத்தி னோடும் , பன்னகப்பூண் அணிந்தவர் 
தங் கோயில் தோறும் பத்தருடன் பதியுள் ளோர் போற்றச் 

பா - ம் - பெற்று . " அன்பினொடும் . போற்றி . 


438 


திருத்தொண்டர் புராணம் 


சென்று , கன்னிமதில் திருக்களரும் போற்றிக் கண்டங் கறை 
யணிந்தார் பாதாளீச் சுரமும் பாடி , முன்னணைந்த பதிபிறவும் 
பணிந்து போற்றி முள்ளிவாய்க் கரையணைந்தார் முந் நூல் 
மார்பர் . 

896 


மலைவளர்சந் தனமகிலும் தேக்கும் உந்தி மலர்ப்பிறங்கல் 
வண்டிரைப்பச் சுமந்து பொங்கி , அலைபெருகி ஆள் இயங்கா 
வண்ணம் ஆறு பெருகுதலால் அத்துறையில் அணையும் ஓடம் , 
நிலைபுரியும் ஒடக்கோல் நிலையி லாமை நீர்வாழ்நர் கரையின் 
கண் நிறுத்திப் போகக் , கலை பயிலுங் கவுணியர்கோன் அதனைக் 
கண் ( டு ) அக் கரையின் கண் எழுந்தருளி நின்ற காலை . 897 

தேவர்பிரான் அமர்ந்த திருக் கொள்ளம் பூதூர் எதிர்தோன் 
றத் திருவுள்ளம் பணியச் சென்று , மேவுதலால் ஒடங்கள் விடு 
வார் இன்றி ஒழிந்திடவும் மிக்கதோர் விரைவால் சண்பைக் , 
காவனார் ஒடத்தின் கட்ட விழ்த்துக் கண்ணுதலான் திருத்தொண் 
டர் தம்மை ஏற்றி , நாவலமே கோலாக அதன்மேல் நின்று நம் 
பர் தமைக் கொட்டம் என நவின்று பாட . 

898 
உம்பருய்ய நஞ்சுண்டார் அருளால் ஓடம் செலச்செல்ல 
உந்து " தலால் ஊடு சென்று , செம்பொன் நேர் சடையார்தங் 
கொள்ளம் பூதூர் தனைச்சேர அக்கரையில் சேர்ந்த பின்பு , நம் 
பரவர் தமைவணங்க ஞானம் உண்ட பிள்ளையார் நற்றொண்ட 
ருடனி ழிந்து , வம்பலரு நறுங்கொன்றை நயந்தார் கோயில் 
வாயிலின் முன் மகிழ்ச்சியொடு வந்து சார்ந்தார் . 

899 
நீணிலைக்கோ புரமதனை இறைஞ்சிப் புக்கு நிகரிலாத் 
தொண்டருடன் நெருங்கச் சென்று , வாணிலவு கோயிலினை 
வலங்கொண்டெய்தி மதிச்சடையார் திருமுன்பு வணங்கி நின்று . 
“ தாணுவே / ஆற்றின் கண் ஓடம் உய்க்குந் தன்மையால் அருள் 
தந்த தலைவா ! நாகப் , பூணினாய் ! களிற்றுரிவை போர்த்த முக்கட் 
புனிதனே ! " எனப் பணிந்து போற்றி - செய்தார் . 

800 
ம் - முன்வைணந்து . நிலையிலாமல் . வணங்கி . பரவிப் 
போற்றல் . 


பா 


திருஞானசம்பந்தர் - போதிமங்கை சார்தல் 


439 


போற்றிசைத்துப் புறம்போந்தங் குறையும் நாளில் பூழியன் 
முன் புன்சமயத் தமணர் தம்மோ , டேற்றபெரு வாதின்கண் 
எரியின் வேவாப் பதிகமுடை இறையவரை இறைஞ்ச வேண்டி , 
ஆற்றவும் அங் கருள்பெற்றுப் போந்து முன்னம் அணைந்தபதி 
களும் இறைஞ்சி அன்பர் சூழ , நாற்றிசையும் பரவு திரு நள்ளர் 
றெய்தி நாடுடைநா யகர் கோயில் நண்ணி னாரே . 

901 
நீடுதிருத் தொண்டர் புடை சூழ அங்கண் நித்திலயா னத் 
திடைநின் றிழிந்து சென்று , பீடுடைய திருவாயில் பணிந்து 
புக்குப் பிறையணிந்த சென்னியார் மன்னுங் கோயில் , மாடு 
வலங் கொண்டுள்ளால் மகிழ்ந்து புக்கு மலர்க்கரங்கள் குவித் 
திறைஞ்சி வள்ள லாரைப் “ பாடகமெல் லடி ” எடுத்துப் பாடி 
நின்று பரவினார் கண்ணருவி பரந்து பாய . 

902 


“ தென்னவர்கோன் முன்னமணர் செய்த வாதில் தீயின் 
கண் இடும்ஏடு பச்சை யாக்கி , என்னுள்ளத் துணையாகி ஆல 
வாயில் அமர்ந்திருந்த வாறென் கொல் எந்தாய் ! " என்று , பன்னு 
தமிழ்த் தொடை சாத்திப் பரவிப் போந்து பண்பினிய தொண் 
டருடன் அங்கு வைகி , மன்னுபுகழ்ப் பதிபிறவும் வணங்கச் 
சண்பை வள்ளலார் நள்ளாறு வணங்கிச் செல்வார் . 

908 
சீர்நிலவு திருத்தெளிச்சே ரியினைச் சேர்ந்து சிவபெருமான் 
தனைப்பரவிச் செல்லும் போது , சார்வறியாச் சாக்கியர் தம் 
போதி மங்கை சார்தலும்மற் றது அறிந்த சைவர் எல்லாம் , ஆர் 
கலியின் கிளர்ச்சிஎனச் சங்கு தாரை அளவிறந்த - பல்லியங்கள் 
முழக்கி ஆர்த்துப் , பார்குலவு தனிக்காளஞ் சின்னம் எல்லாம் 
பரசமய கோளரிவத் தான் ” என் றூத . 

904 
புல்லறிவிற் சாக்கியர்கள் அறிந்தார் கூடிப் புகலியர்தம் புர 
வலனார் புகுந்து தங்கள் , எல்லையினில் எழுந்தருளும் பொழுது 
தொண்டர் எடுத்த ஆர்ப் பொலியாலும் எதிர்முன் சென்று , மல்கி 
எழுந் திருச்சின்ன ஒலிக ளாலும் மனங்கொண்ட பொறாமையி 
னால் மருண்டு தங்கள் , கல்வியினில் மேம்பட்ட புத்த நந்தி முத 
லான தேரர்க்குங் கனன்று சொன்னார் . 

905 


440 


திருத்தொண்டர் புராணம் 


மற்றவர்கள் வெவ்வுரையும் பிள்ளை யார்முன் வருசின்னப் 
பெருகொலியும் மன்னுந் தொண்டர் , பொற்புடைய ஆர்ப்பொ 
வியுஞ் செவியினூடு புடைத்தநர் ராசம்எனப் புக்க போது , 
செற்ற மிகும் உள்ளத்துப் புத்த நந்தி செயிர்த்தெழுந்து தேரர் 
குழாஞ் சூழச் சென்று , “ வெற்றிபுனை சின்னங்கள் வாதில் 
எம்மை வென்றன்றோ பிடிப்ப ” தென வெகுண்டு சொன்னான் . 


புத்தரினம் புடைசூழப் புத்த நந்தி பொருவில்ஞா னப்புனி 
தர் திருமுன் பூதும் , மெய்த்தவிறற் சின்னங்கள் விலக்குங் காலை 
வெகுண்டெழுந்த திருத்தொண்டர் வெறுத்து நோக்கி , “ இத்த 
கைய செயற்கிவரைத் தடிதல் செய்யா திதுபொறுக்கில் தங்கள் 
நிலை ஏற்பர் என்று , முத்துநிரைச் சிவிகையின் மேல் மணியை 
வந்து முறைபணிந்து புகுந்தபடி மொழிந்து நின்றார் . 907 

“ வருமிடத்தில் அழகிதாம் நமக்கு வாதில் மற்றிவர்தம் 
பொருள் நிலைமை மறாத வண்ணம் , பொருமிடத்தில் அறிகின் 
றோம் புத்த நந்தி பொய்ம்மேற்கோள் எனப்புகலி வேந்தர் 
கூற , அருமுறைசொற் றிருப்பதிகம் எழுதும் அன்பர் ஆளு 
டைய பிள்ளையார் திருவாக்காலே , உரும் இடித்து விழப்புத் 
தன் உத்த மாங்கம் உருண்டுவீழ்கெ ” னப்பொறா உரைமுன் 
விட்டார் . 

908 


ஏறுயர்த்தார் சைவநெறி ஆணை உய்க்க எதிர்விலக்கும் 
இடையூற்றை எறிந்து நீக்கும் , மாறில்வலி மந்திரமாம் அசனி 
போல வாய்மைஉரைத் * திருத்தொண்டர் வாக்கி னாலே , வேறு 
மொழிப் போரேற்பான் வந்த புத்தன் மேனியையும் தலையினை 
யும் வெவ்வே றாகக் , கூறுபட நூ றியிடப் புத்தர் கூட்டங் குலைந் 
தோடி விழுந்துவெருக் கொண்ட தன்றே . 

909 
மற்றவர்கள் நிலைமையையும் புத்த நந்தி வாக்கின்போ ரேற் 
ஓவன் தன் தலையும் மெய்யும் , அற்றுவிழ அத்திரவாக் கதனால் 
அன்பர் அறுத்ததுவும் கண்ட அரன் அடியார் எல்லாம் , வெற்றி 
தரும் பிள்ளையார் தமக்குச் சென்று விண்ணப்பஞ் செய " எதிர்ந்த 

பா - ம்- அருமறைச்சொற் . மாறுவலி . வாய்மையுணர் . 


திருஞானசம்பந்தர் - புத்தரொடு வாதத்திற்கெழல் 441 


விலக்கு நீங்க , உற்றவிதி அதுவேயாம் ; அர என் றெல்லாம் 
ஒது கென அவ்வொலிவான் உற்ற தன்றே . 

910 
அஞ்சி அகன் றோடியவப் புத்த ரெல்லாம் அதிசயித்து மீண் 
டும்உடன் அணைந்து கூடி , வஞ்சனையோ ? இது தான் மற்றவர் 
தஞ் சைவ வாய்மையோ ? " என மருண்டு மனத்திற் கொள்வார் , 
எஞ்சலின் மந்திரவாதம் அன்றி எம்மோ டெதிர்ந்து பொருள் 
பேசுவதற் கிசைவ " தென்று , தஞ்செயலின் மிக்குள்ள சாரி புத் 
தன் தன்னையே முன் கொண்டு பின்னுஞ் சார்ந்தார் . 

911 
அத்தன்மை கேட்டருளிச் சண்பை வந்த அடலேறு திரு 
வுள்ளத் “ தழகி ” தென்று , மெத்தமகிழ்ச் சியினோடும் விரைந்து 
சென்று வெண்டரளச் சிவிகையின் நின் றிழிந்து வேறோர் , சத்திர 
மண் டபத்தின் மிசை ஏறி நீடு சைவருடன் எழுந்தருளி இருந்து 
“ சாரும் , புத்தர்களை அழைக்க ” எனத் திருமுன் நின்றார் புகலிகா 
வலர் வல் போற்றிச் சென்றார் . 

912 
சென்றவர்கள் தேரர்குழாம் அணைந்து “ நீங்கள் செப்பி 
வரும் பொருள் நிலைமை தெரிக்க எங்கள் , வென்றிமழ இளங் 
களிறு சண்பையாளி வேதபாரகன் மும்மைத் தமிழின் வேந் 
தன் , நன்றுமகிழ்ந் தழைக்கின்றான் ; ஈண்ட நீரும் நண்ணும் ” 
எனக் கூறுதலும் நன்மை சாராத் , தன் றகைமைப் புத்தருடன் 
சாரி புத்தன் சத்திர மண் டபமுன்பு சார வந்தான் . 

913 
அங்கணைந்து மண்டபத்துப் புத்த .ரோடும் பிள்ளையார் அரு 
கணைய நின்ற போதில் , எங்கு நிகழ் திருச்சின்னந் தடுத்த புத் 
தன் இருஞ்சிரத்தைப் பொடியாக்கும் எதிரில் அன்பர் , பொங்கு 
புகழ்ப் புகலிகா வலர்தம் பாதம் போற்றி அரு ளாற்சாரி புத்தன் 
தன்னை , " உங்கள் தலை வனும்பொருளும் உரைக்க " என்ன 
உற்றவா தினை மேற்கொண் டுரைசெய் கின்றான் . 

914 
" கற்பங்கள் அனைத்தினிலும் பிறந்து வீந்து கதிமாறுங் 
கணபங்க இயல்பு தன்னில் , பொற்புடைய தானமே தவமே 
தன்மை புரிந்தநிலை யோகமே பொருந்தச் செய்ய , உற்பவிக்கும் 
பா . ம்- இதுவேயாம் . ஓதுமென . வேதபாலகன் . நன்மை . 


B 


442 


திருத்தொண்டர் புராணம் 


ஒழிவின்றி உரைத்த ஞானத் தொழியாத பேரின்ப முத்தி பெற் 
றான் , பற்பலரும் பிழைத்துய்ய அறமுன் சொன்ன பான்மை 
யான் யாங்கள் தொழும் பரமன் என்றான் . 

915 
என்றுரைத்த சாரிபுத்தன் எதிர்வந் தேற்ற இருந்தவத்துப் 
பெருந்தன்மை அன்பர் தாமும் , " நன்றுமது தலைவன் தான் 
பெற்றான் என்று நாட்டுகின்ற முத்திதான் யாவ ” தென்றார் ;, 
“ நின்றவுரு வேதனையே குறிப்புச் செய்கை நேர்நின்ற ஞான 
மென நிகழ்ந்த ஐந்தும் , ஒன்றியகந் தத்தவிவே முத்தி ” என்ன 
உரைசெய்தான் பிடகத்தின் உணர்வு மிக்கான் . 

916 
ஆங்கவன் தான் உரைத்த மொழி கேட்ட அன்பர் அதனை 
அனு வாதஞ்செய் தவனை நோக்கித், “ தாங்கியஞா னத்துடனாங் 
கந்தம் ஐந்தும் தாம்வீந்து கெட்டன வேல் தலைவன் தானும் , 
சங்குளன் என் றவனுக்கு விடய மாக யாவையும்முன் இயற்று 
தற்கு விகார மேசெய் , தோங்குவடி வமைத்து விழ வெடுக்கும் 
பூசை கொள்வார்.ஆர் ? உரைக்க / " என உரைக்க லுற்றான் . 917 

" கந்தமாம் வினை யுடம்பு நீங்கி எங்கோன் கலந்துளன் முத் 
தியில் " என்றான் ; என்னக் "காணும் , இந்திரியங் கண்முதலாங் 
கரணந் தானும் இல்லையேல் அவன் உணர்ச்சி இல்லை " என்றார் , 
" முந்தையறி விலனாகி உறங்கி னானை நிந்தித்து மொழிந்து டல்மீ 
தாடி னார்க்கு , வந்தவினைப் பயன் போல வழிபட் டார்க்கும் வரு 
மன்றோ நன்மை ? " என மறுத்துச் சொன்னான் . 

918 
சொன்னஉரை கேட்டருளி அன்பர் தாமும் “ தொடர்ந்த வழி 
பாடுபல கொள்கின் றானுக் , கன்னவற்றின் உடன்பாடும் எதிர் 
வும் இல்லை யானபோ தவன் பெறுதல் இல்லை ” என்றார் ; , “ முன் 
னவற்றில் உடன்பாடும் எதிர்வும் இன்றி முறுகுதுயில் உற்றானை 
முனிந்து கொன்றால் , இன்னுயிர்போய்க் கொலையாகி முடிந்த 
தன்றோ ? இப்படியால் எம்மிறைவற் கெய்தும் என்றான் . 919 

“ இப்படியால் எய்தும் என இசைத்து “ நீ இங் கெடுத்துக் 
காட்டியதுயிலும் இயல்பி னான் போல் , மெய்ப்படிய கரணங்கள் 

பா - ம் --- தத்தழிவே . ஈங்குளம் . * கண்முதலான . 


திருஞானசம்பந்தர் - புத்தர்கள் பணிதல் 


443 . 


உயிர் தாம் இங்கு வேண்டுதியால் நும் இறைவற் கான போது , 
செப்பிய அக் கந்தத்தின் விளைவின் றாகித் திரிவில்லா முத்தியிற் 
சென் றிலனும் ஆனான் ;, அப்படி அக் கந்தத்துள் அறிவுங் கெட் 
டால் அம்முத்தி யுடன் இன்பம் அணையா தென்றார் . 920 

அவ்வுரைகேட் டெதிர் மாற்றம் அறைவ தின்றி அணைந் 
துளன் அம் முத்தியெனும் அதுவும் பாழாம் , கவ்வையில் நின் 
றவனை எதிர் நோக்கி ஞானக் கடலமுதம் அனையவர் தங் காதல் 
அன்பர் , " பொய்வகையே முத்தியினிற் போனான் முன் பே 
பொருளெல்லாம் உணர்ந்துரைத்துப் போனான் என்றாய் ;, எவ் 
வகையால் அவன் எல்லாம் உணர்ந்த தீதும் இல்ல துரைப் பாய் 
எனினும் ஏற்போம் என்றார் . 

921 
"உணர்வு பொதுச் சிறப்பென்ன இரண்டின் முன்ன துள 
வான மரப்பொதுமை உணர்த்தல் ஏனைப் , புணர்சிறப்பு மரங் 
களில்வைத் தின்ன தென்றல் இப்படியால் வரம்பில்லாப் 
பொருள்கள் எல்லாம் , கொணரும்விற கினைக்குவைசெய் திடினும் 
வேறு குறைத்தவற்றைத் தனித்தனியே இடினும் வெந்தீத், 
துணர்கதுவிச் சுடவல்ல வாறுபோலத் தொகுத்தும்விரித் துந் 
தெரிக்குர் தொல்லோன் " என்றான் . 

822 
எடுத்துரைத்த புத்தன் எதிர் இயம்பும் அன்பர் எரியுணர் 
வுக் கெடுத்துக்காட் டாகச் சொன்னாய் ;," அடுத்தவுணர் வுருவு 
டைய தன்று சொன்ன அனல்வடி விற்றாம் அதுவும் அறிதி : நுங் 
கோன் , தொடுத்த நிகழ் காலமே அன்றி ஏனைத் தொடர்ந்த இரு 
காலமுந்தொக் கறியு மாகில் , கடுத்தஎரி நிகழ்காலத் திட்ட தல் 
லால் காணாத காலத்துக் கதுவா ” தென்றார் . 

923 
" ஆதலினால் உன்னிறைவன் பொருள்கள் எல்லாம் அறிந் 
தது நும் முத்திபோல் ஆயிற் றன்றே;, ஏதமாம் இவ்வறிவால் 
உரைத்த நூலும் என் றவனுக் கேற்குமா றருளிச் செய்ய , 
வாதமா றொன்றின்றித் தோற்றான் புத்தன் ; மற்றவனை வென்ற 
ருளிப் புகலி மன்னர் , பாததா மரைபணிந்தார் அன்பர் ; தங்கள் 
பான்மையழி புத்தர்களும் பணிந்து வீழ்ந்தார் . 

924 . 


ப.ம்- உண்டவர் . 


உணர்தல் . 


சொன்னால் . 


444 


திருத்தொண்டர் புராணம் 


தேத்தி 


புந்தியினால் அவருரைத்த பொருளின் தன்மை பொருனன் 
றாம் படி அன்பர் பொருந்தக் கூற , மந்தவுணர் வுடையவரை 
நோக்கிச் “ சைவம் அல்லாது மற்றொன்றும் இல்லை ” என்றே , 
அந்தமில்சீர் மறைகள் ஆகமங்கள் ஏனை அகிலகலைப் பொருளு 
பணர்ந்தார் அருளிச் செய்யச் , சிந்தையினில் அதுதெளிந்து புத் 
தர் சண்பைத் திருமறையோர் சேவடிக்கீழ்ச் சென்று தாழ்ந்தார் . 

அன்றவர்க்குக் கவுணியர்கோன் கருணை நோக்கம் அணை 
தலினால் அறிவின்மை அகன்று நீங்கி , முன்தொழுது விழுந் 
தெழுந்து சைவ ரானார் ; முகைமலர் மா ரியின் வெள்ளம் பொழிந்த 
தெங்கும் :, நின்றனவும் சரிப்பனவும் சைவ மேயாம் நிலைமை 
யவர்க் கருள் செய்து சண்பை வேந்தர் , சென்று சிவ னார்பதிகள் 
பணிய வேண்டித் திருக்கடவூ ரதன் மருங்கு சேர வந்தார் . € 26 
அந்நகரில் அடியார்கள் எதிர்கொள்ளப் புக்கருளிக் 
கொன்னவிலுங் கூற்றுதைத்தார் குரைகழல்கள் பணிந்ே 
மன்னி அமர்ந் துறையுநாள் “ வாகீச மாமுனிவர் 
எந்நகரில் எழுந்தருளிற் ” றென் றடியார் தமைவினவ . 927 
அங்கவரும் அடிபோற்றி ஆண்ட அர செழுந்தருளிப் 
பொங்குபுனற் பூந்துருத்தி நகரின்கண் போற்றிசைத்துத் 
தங்குதிருத் தொண்டுசெயும் மகிழ்ச்சியினால் சார்ந்தருளி 
எங்குநிகழ்ந் திட இருந்த படி எல்லாம் இயம்பினார் . 

328 
அப்பரிசங் கவர்மொழிய ஆண்ட அர சினைக்காணும் 
ஒப்பரிய பெருவிருப்பு மிக்கோங்க ஒளிபெருகு 
மைப்பொருவு கறைக்கண்டர் கழல் வணங்கி அருள்பெற்றுச் 
செப்பரிய புகழ்ப்புகலிப் பிள்ளையார் செல்கின்றார் . 

929 
பூவிரியுந் தடஞ்சோலை புடைபரப்பப் புனல்பரக்கும் 
காவிரியின் தென்கரைபோய்க் கண்ணுதலார் மகிழ்ந்த இடம் 
மேவி இனி தமர்ந்திறைஞ்சி விருப்புறுமெய்த் தொண்டரொடு 
நாவரச ருழைச்சண்பை நகரரசர் நண்ணுவார் . 

930 
அந்தணர்சூ ளாமணியார் பூந்துருத்திக் கணித்தாக 
வந்தருளும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி 


திருஞானசம்பந்தர் -சிவிகையை அப்பர் தாங்கிவரல் 445 


“ நந்தமையா ளுடையவரை நாமெதிர்சென் றிறைஞ்சுவது 
முந்தைவினைப் பயன் ” என்று முகமலர அகமலர்வார் . 931 
“ எதிர்சென்று பணிவன் ” என எழுகின்ற பெருவிருப்பால் 
நதி தங்கு சடைமுடியார் நற்பதங்கள் தொழுதந்தப் 
பதிநின்றும் புறப்பட்டுப் பரசமயஞ் சிதைத்தவர்பால் 
முதிர்கின்ற பெருந்தவத்தோர் முன்னெய்த வந்தணைந்தார் . 932 : 

திருச்சின்னம் பணிமாறக் கேட்டநாற் றிசையுள்ளோர் , 
பெருக்கின்ற ஆர்வத்தால் பிள்ளையார் தமைச்சூழ்ந்த , நெருக் 
கினிடை யவர்காணா வகைநிலத்துப் பணிந்துள்ளம் , உருக்கி 
எழும் மனம் பொங்கத் தொண்டர் குழாத் துடன் அணைந்தார் . * 
வந்தணைந்த வாகீசர் வண்புலி வாழ்வேந்தர் 
சந்தமணித் திருமுத்தின் சிவிகையினைத் தாங்கியே 
சிந்தைகளிப் புறவந்தார் ;" திருஞான சம்பந்தர் 
புந்தியினில் வேறொன்று நிகழ்ந்திடமுன் புகல்கின்றார் . 9341 | 
“ அப்பர்தாம் எங்குற்றார் இப்பொழு ( து ) ? ” என் றருள் செய்யச் 
செப்பரிய புகழ்த்திருநாவுக்கரசர் செப்புவார் 
ஒப்பரிய தவஞ்செய்தேன் ஆதலினால் உம்மடிகள் 
இப்பொழுது தாங்கிவரப் பெற்றுய்ந் தேன்யான் என்றார் . 935 
அவ்வார்த்தை கேட்டஞ்சி அவனியின் மேல் இழிந்தருளி 
“ இவ்வாறு செய்தருளிற் றென்னாம் ? " என் றிறைஞ்சுதலும் 
செவ்வாறு மொழிநாவர் “ திருஞான சம்பந்தர்க் ( கு ) 
எவ்வாறு செயத்தகுவ ( து ) ? என்றெதிரே இறைஞ்சினார் ." 936 : 
சூழ்ந்து மிடைந் தருகணையும் தொண்டரெல்லாம் அதுகண்டு 
தாழ்ந்து நிலம் உறவணங்கி எழுந்துதலை " கை குவித்து 
வாழ்ந்துமனக் களிப்பின ராய் மற்றிவரை வணங்கப்பெற் ( று ) 
ஆழ்ந்தபிறப் புய்ந்தோம் என் றண்டமெலாம் உற ஆர்த்தார் . 

பா - ம்- எழும் அன்போங்கத் . சந்தமணிச் சிவிகையினைத் 
தாங்குவார் உடன் தாங்கிச் , * புறவருவார் . • ஆதலினும் இணையடி 
கள் . - இறைஞ்சுதலும் . * எழுந்துதம . எழுந்தங்கைதலை . 
செய்யுள் சில பிரதிகளில் இல்லை . 


2 


446 


திருத்தொண்டர் புராணம் 


திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தமைப் 
பெருகார்வத் தொடும் அணைந்து தழீ இக்கொள்ளப் பிள்ளையார் 
மருவாரும் மலரடிகள் வணங்கியுடன் வந்தணைந்தார் 
பொருவாரும் புனற்சடையார் மகிழ்ந்ததிருப் பூந்துருத்தி . 938 
அன்பர் குழாத் தொடுஞ்செல்வார் ஆனேற்றார் மகிழ் கோயில் 
முன்பணித்தா கச்சென்று கோபுரத்தை முன்னிறைஞ்சித் 
துன்பமிலாத் திருத்தொண்ட ருடன் தொழுது புக்கருளி 
என்புருக வலங்கொண்டு பணிந்தேத்தி இறைஞ்சினார் . 939 
பொய்யிலியா ரைப்பணிந்து போற்றி யே புறத்தணைவார் ; 
செய்யசடை யார்கோயில் திருவாயில் முன்னாக 
மையறு சீர்த் தொண்டர்குழாம் வந்து புடை சூழஉல ( கு ) 
உய்யவரு வார்தங்களுடன் மகிழ்ந்தங் கினிதிருந்தார் . 940 
வாக்கின் தனிமன்னர் வண்புகலி வேந்தர் தமைப் 
போக்கும் வரவும் வினவப் புகுந்ததெல்லாந் 
தூக்கின் தமிழ்விரகர் சொல்லிறந்த ஞான மறை 
தேக்குந் திருவாயாற் செப்பி அருள் செய்தார் . 

941 
காழியினில் வந்த கவுணியர் தம் போரேற்றை 
ஆழிமிசைக் கல்மிதப்பில் வந்தார் அடி வணங்கி 
" வாழிதிருத் தொண்டென்னும் வான்பயிர்தான் ஓங்குதற்குச் 
சூழும் பெருவேலி யானீர் எனத்தொழுதார் . 

942 
பிள்ளையார் தாமுமவர் முன் தொழுது பேரன்பின் 
வெள்ள மனையபுகழ் மானியார் மேன்மையையும் 
கொள்ளும் பெருமைக் குலச்சிறையார் தொண்டினையும் 
உள்ள பரிசெல்லாம் மொழிந்தங் ( கு ) உவந்திருந்தார் . 

943 
தென்னற் குயிரோடு நீறளித்துச் செங்கமலத் 
தன்னம் அனையார்க்கும் அமைச்சர்க்கும் அன்பருளித் 
துன்னுநெறி வைதிகத்தின் தூநெறியே ஆக்குதலால் 
மன்னுபுகழ் வாகீசர் கேட்டு மனமகிழ்ந்தார் . 

944 
சொல்லின் பெருவேந்தர் தொண்டைவள நாடெய்தி 
மல்கு புகழ்க்காஞ்சி ஏகாம் பரமன்னும் 


திருஞானசம்பந்தர் - சீகாழி மக்கள் எதிர்கொள்ளல் 447 


செல்வர் கழல் பணிந்து சென்றதெல்லாஞ் செப்புதலும் 
புல்கு நூல் மார்பரும்போய்ப் போற்ற மனம் புரிந்தார் . 945 
அங்கணரைப் போற்றி எழுந் தாண்ட அரசமர்ந்த 
பொங்கு திருமடத்தில் புக்கங் கினி தமர்ந்து 
திங்கட் பகவணியும் சென்னியார் சேவடிக்கீழ்த் 
தங்கு மனத்தோடு தாள் பரவிச் செல்லுநாள் . 

946 
வாகீச மாமுனிவர் மன்னுதிரு வாலவாய் 
நாகம் அரைக்கசைத்த நம்பர் கழல்வணங்கப் 
போகும் பெருவிருப்புப் பொங்கப் புகலியின்மேல் 
ஏகும் பெருங்காதல் பிள்ளையார் ஏற்றெழுவார் . 

947 
பூந்துருத்தி மேவும் புனிதர் தமைப் புக்கிறைஞ்சிப் 
போந்து திரு வாயிற் புறத்தணைந்து நாவினுக்கு 
வேந்தர் திருவுள்ளம் மேவவிடை கொண்டருளி 
ஏந்தலார் எண்ணிறந்த தொண்டருடன் ஏகினார் . 

948 
மாடுபுனற் பொன்னி இழிந்து வடகரையில் 
நீடுதிரு நெய்த்தானம் ஐயாறு நேர்ந்திறைஞ்சிப் 
பாடு தமிழ் மாலைகளுஞ் சாத்திப் பரவிப்போய் 
ஆடல் புரிந்தார் திருப்பழனஞ் சென் றணைந்தார் . 

949 
செங்கண் விடையார் திருப்பழனஞ் சேர்ந்திறைஞ்சிப் 
பொங்கிய காதலின் முன் போற்றும் பதிபிறவும் 
தங்கிப்போய்ச் சண்பைநகர் சார்ந்தார் தனிப்பொருப்பின் 
மங்கை திருமுலைப்பால் உண்டருளும் வள்ளலார் . 
தென்னாட் டமண்மா சறுத்துத் திருநீறே 
அந்நாடு போற்றுவித்தார் வந்தணையும் வார்த்தைகேட் ( டு ) 
எங்காள் பணிவ ( து ) ? " என ஏற்றெழுந்த மாமறையோர் 
முன்னாக வேதம் முழங்க எதிர்கொண்டார் . 

951 
போத நீடுமா மறையவர் எதிர்கொளப் புகலிகா வலருந்தம் , 
சீத முத்தணிச் சிவிகைநின் றிழிந்தெதிர் செல்பவர் திருத் 
பா - ம்-- போற்றித்திறம் ; போற்றுந்திறம் . கொழந்தணியும் . 

• டமணா சறுத்துத் . - மொழிந்தக்கு . 


950 


* தாம் . 


448 


திருத்தொண்டர் புராணம் 


தோணி , நாதர் கோயில் முன் தோன்றிட நகைமலர்க் கரங்குவித் 
திறைஞ்சிப்போய் , ஓத நீரின் மேல் ஓங்குகோயி லீன் மணிக். 
கோபுரஞ்சென்றுற்றார் . 

952 
அங்கம் மாநிலத் தெட்டுற வணங்கிப்புக் கஞ்சலி முடிஏறப் , 
பொங்கு காதலிற் புடைவலங் கொண்டுமுன் பணிந்துபோற் 
றெடுத் தோதித் , துங்க நீள் பெருந் தோணியாங் கோயிலை அருளி 
னால் தொழுதேறி , மங்கை யோடுடன் வீற்றிருந் தருளினார் 
மலர்க்கழல் பணிவுற்றார் . 

953 
முற்று மெய்யெலாம் புளகங்கள் முகிழ்த்தெழ முகந்துகண் 
களிகூரப் , பற்றும் உள்ளம்உள் ளலைத்தெழும் ஆனந்தம் பொழி 
தரப் பணிந்தேத்தி , “ உற்று மைசேர்வ ( து ) " எனுந்திரு வியமகம் 
உவகையால் எடுத்தோதி , " வெற்றி யாகமீ னவன் அவை எதிர் 
நதி மிசைவருக ரன் " என்பார் . 

954 
சீரின் மல்கிய திருப்பதிகத்தினில் திருக்கடைப் காப்பேற்றி , 
வாரின் மல்கிய வன முலை யாளுடன் மன்னினார் தமைப் போற்றி , 
ஆரும் இன்னருள் பெற்றுமீண் டணை பவர் அங்கையால் தொழு 
தேத்தி , ஏரின் மல்கிய கோயில் முன் பணிந்துபோக் திறைஞ் 
சினர் மணிவாயில் . 

955 


தாதை யாரும்அங் குடன்பணிந் தணைந்திடச் 2 சண்பையார் 
தனிஏறு, மூதெ யில் திரு வாயிலைத் தொழுதுபோய் முகைமலர்க் 
குழலார்கள் , ஆத ரித்துவாழ்த் துரை இரு மருங் கெழ அணமறு 
கிடைச்சென்று , காதலித்தவர்க் கருள் செய்து தந்திரு மாளிகைக் 
கடைசார்ந்தார் . 

* 58 
நறவம் ஆர்பொழிற் புகலியில் நண்ணிய திருஞான சம்பந் 
தர் , விறலி யாருடன் நீலகண் டப்பெரும் பாணர்க்கு மிகநல்கி ; 
உறையு ளாம்அவர் மாளிகை செலவிடுத் துள்ளணை தரும் 
போதில் , அறலின் நேர்குழ லார்மணி விளக்கெடுத் தெதிர்கொள 
அணைவுற்றார் . 

957 


பா - ம்- எடுத்தேத்தி . 2 அங்கவணந்துடன் பணிந்திட , 


திருஞானசம்பந்தர்-- திருவடுகூர் அடைதல் 


419 


அங்கணைந்தரு மறைக்குலத் தாயர் வந் . தடிவணங் கிடத் 
தாமும் , துங்க நீள்பெருந் தோணியில் தாயர்தாள் மனங் 
கொளத் தொழுவாராய்த் , தங்கு காதலின் அங்கமர்ந் தருளுநாள் 
தம்பிரான் கழல்போற்றிப் , பொங்கும் இன்னிசைத் திருப்பதி 
கம் பல பாடினார் புகழ்ந் தேத்தி . 

958 


நீல மாவிடந் திருமிடற் றடக்கிய நிமலரை நேரெய்தும் , 
கால மானவை அனைத்தினும் பணிந்துடன் கலந்த அன் பர்க 
ளோடும் , சால நாள்கள் அங் குறைபவர் தையலாள் தழுவிடக் 
குழைகம்பர் , கோல மார்தரக் கும்பிடும் ஆசைகொண் டெழுங் 
குறிப் பினரானார் . 

959 


தண்ட கத்திரு நாட்டினைச் சார்ந்துவந் தெம்பிரான் 
மகிழ்கோயில் , கண்டு போற்றி நாம் பணிவ தென் றன்பருக் 
கருள் செய்வார் காலம்பெற் , றண்ட ருக்கறி வரும்பெருந் தோணி 
யில் இருந்தவர் அருள் பெற்றுத், தொண்டர் சூழ்ந்துடன் புறப் 
படத் தொடர்ந்தெழுந் தாதையார்க் குரைசெய்வார். 960 


அப்பர் ! நீர் இனி இங்கொழிந் தருமறை அங்கிவேட் டன் 
போடும் , துப்பு நேர்சடை யார்தமைப் பரவியே தொழுதிரும் 
எனச் சொல்லி , மெய்ப்பெருந்தொண்டர் மீள்பவர் தமக்கெலாம் 
விடை கொடுத் தருளிப்போய் , ஒப்பிலாதவர் தமைவழி யிடைப் 
பணிந்துருகும் அன் பொடுசெல்வார் . 

961 


செல்வம் மல்கிய தில்லைமூ தூரினில் திருநடம் பணிந்தேத் 
திப் , பல்பெருந்தொண்டர் எதிர்கொளப் பரமர்தந் திருத்தினை 
நகர்பாடி , அல்கு தொண்டர்கள் தம்முடன் திருமாணி குழியினை 
அணைந்தேத்தி , மல்கு வார்சடை யார் திருப் பாதிரிப் புலியூரை 
வந்துற்றார் . 

962 
கன்னி மாவனங் காப்பென இருந்தவர் கழலிணை பணிக் 
தங்கு , முன்ன மாமுடக் கான்முயற் கருள்செய்த வண்ண 
மும் ” மொழிந்தேத்தி , மன்னு வார் பொழில் திருவடு கூரினை 


பா - ம்-- தாழ்ந்து . தமிழ்ப்பதிகம் . * சார்ந்துகந் தம்பிரான் . 


29 


450 


திருத்தொண்டர் புராணம் 


வந்தெய்தி வணங்கிப்போய்ப் , பின்னு வார்சடை யார்திரு வக் 
கரை பிள்ளையார் அணைவுற்றார் . 

963 
வக்கரைப்பெரு மான் தனை வணங்கி அங் கமருநாள் அரு 
னாலே , செக்கர் வேணியார் இரும்பைமா காளமுஞ் சென்று 
தாழ்ந் துடன் மீண்டு , மிக்க சீர்வளர் அதிகைவீ ரட்டமும் மேவு 
வார் தம்முன்பு , தொக்க மெய்த்திருத் தொண்டர்வந் தெதிர் 
கொளத் தொழுதெழுந் தணைவுற்றார் . 

964 


ஆதி தேவர் அங் கமர்ந்தவீ ரட்டானஞ் சென்றணை பவர் 
முன்னே , பூதம் பாடநின் றாடுவார் திருநடம் புலப்படும் படி 
காட்ட , வேத பாலகர் " பணிந்துமெய் யுணர்வுடன் உருகிய 
விருப்போடும் , கோதி லா இசை குலவு " குண்டைக்குறட் 
பூதம் ” என் றெடுத்தேத்தி . 

965 
பரவி ஏத்திய திருப்பதி கத்திசை பாடினார் பணிந்தங்கு , 
விரவும் அன்பொடு மகிழ்ந்தினி துறைபவர் விமலரை வணங்கிப் 
போய் , அரவ நீர்ச்சடை அங்கணர் தாம்மகிழ்ந் துறைதிரு 
வாமாத்தூர், சிரபு ரத்துவந் தருளிய திருமறைச் சிறுவர் சென் 
றணைவுற்றார் . 

966 
சென்ற ணைந்துசிந் தையின்மகிழ் விருப்பொடு திகழ்திரு 
வாமாத்தூர்ப் , பொன்ற யங்குபூங் கொன்றையும் வன்னியும் 
புனைந்தவர் அடிபோற்றிக், “ குன்ற வார்சிலை " எனுந்திருப் 
பதிகமெய் குலவிய இசைபாடி , நன்றும் இன்புறப் பணிந்து செல் 
வார் திருக் கோவலூர் நகர்சேர்ந்தார் . 

967 
| 
கோவல் நீடிய வீரட்டம் அமர்ந்தவர் குரைகழல் பணிந் 
தேத்தி , ஆவின் ஐந்துகந் தாடுவார் அறையணி நல்லூரை 
அணைந்தேத்திப் , பாவ லர்ந்தசெந் தமிழ்கொடு பரவுவார் பாவு 
சீர் அடியார்கள் , மேவும் அன்புறு மேன்மையாந் தன்மையை 
விளங்கிட அருள்செய்தார் . 

968 
பா - ம் - வீரட்டான மேவு . * திருநட்டம் . வேதபாரகர் . 
• றெடுத்தோதி . சிறுமறைச் . 


திருஞானசம்பந்தர் - திருவோத்தூரில் வரவேற்பு 451 . 


சீரின் மன்னிய பதிகமுன் பாடி அத் திரு அறை யணிநல் 
லூர் , வாரின் மல்கிய கொங்கையாள் பங்கர்தம் மலைமிசை வலங் 
கொள்வார் , பாரின் மல்கிய தொண்டர்கள் இமையவர் 
நாடொறும் பணிந்தேத்தும் , காரின் மல்கிய சோலைஅண் 

969 
ணாமலை அன்பர்காட் டிடக்கண்டார் . 

அண்ணா மலை அங் கமரர் பிரான் வடிவு போன்று தோன்று 
தலும் , கண்ணால் பருகிக் கைதொழுது கலந்து போற்றுங் 
காதலினால் , “ உண்ணா முலை ” யாள் எனும்பதிகம் பாடித் 
தொண்ட ருடன் போந்து , தெண்ணீர் முடியார் திருவண்ணா மலை 
யைச் சென்று சேர்வுற்றார் . 

970 
அங்கண் அணைவார் பணிந்தெழுந்து போற்றி செய்தம் மலை 
மீது , தங்கு விருப்பில் வீற்றிருந்தார் தாட்டா மரைகள் தம்முடி 
மேல் , பொங்கும் ஆர்வத் தொடும்புனைந்து புளகம் மலர்ந்த திரு 
மேனி , எங்கு மாகிக் கண்பொழியும் இன்ப அருவி பெருக்கினார் . 

ஆதி மூர்த்தி கழல்வணங்கி அங்கண் இனிதின் அமருநாள் , 
பூத நாத ரவர் தம்மைப் " பூவார் மல ராற் போற்றிசைத்துக் , 
காத லால் அத் திருமலையிற் சி.லநாள் வைகிக் கமழ்கொன்றை , 
வேத கீதர் திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்புறுவார் .2 972 . 

மங்கை பாகர் திருவருளால் வணங்கிப் போந்து வடதிசை 
யில் , செங்கண் விடையார் பதிபலவும் பணிந்து புகலிச் செம் 
மலார் , துங்க வரைகள் கான் பலவுங் கடந்து தொண்டைத் திரு 
நாட்டில் , திங்கள் முடியார் இனிதமருந் திருவோத் தூரைச் 
சேர்வுற்றார் . 

973 
தேவர் முனிவர்க் ( கு ) ஓத்தளித்தார் - திருவோத் தூரில் 
திருத்தொண்டர் , தாவில் சண்பைத் தமிழ்விரகர் தாம்அங் கணை 
யக் களிசிறந்து , மேவுங் கதலி தோரணங்கள் விளக்கு நிரைத்து 
நிறைகுடமும் , பூவும் பொரியும் 

பூவும் பொரியும் சுண்ணமும்முன் கொண்டு 
போற்றி எதிர்கொண்டார் . 

974 
பா - ம் - கமர்ந்தபிரான் . * பணிய விரும்புவார் . வரைகள் 
தாம் . • ஓத்தளித்த . 


- 452 


திருத்தொண்டர் புராணம் 


சண்பை வேந்தர் தண்டரளச் சிவிகை நின்றும் இழிந்தருளி , 
நண்பின் மிக்க சீரடியார் சூழ நம்பர் கோபுரஞ்சூழ் , விண்பின் 
னாக முன்னோங்கும் வியன் பொற் புரிசை வலங்கொண்டு , பண்பு 
நீடிப் பணிந்தெழுந்து பரமர் கோயி லுள்ளடைந்தார் . 975 


கார 


வார ணத்தின் உரிபோர்த்த மைந்தர் உமையாள் மண 
வாளர் , ஆரணத்தின் உட்பொருளாய் நின்றார் தம்முன் அணைந். 
திறைஞ்சி , நாரணற்கும் பிரமற்கும் நண்ணற் கரிய கழல் போற் 
றும் , 

ணத்தின் வரும் இன்பக் கண்ணீர் பொழியக் 
கைதொழுதார் . 

976 
தொழுது விழுந்து பணிந்தெழுந்து சொன்மா லைகளால் 
துதிசெய்து , முழுதும் ஆனார் அருள்பெற்றுப் போந்து வைகி 2 
முதல்வர்தமைப் , பொழுது தோறும் புக்கிறைஞ்சிப் போற்றி 
செய்தங் கமர்வார்முன் , அழுது வணங்கி ஒருதொண்டர் அமணர் 
திறத்தொன் றறிவிப்பார் . 

977 
" அங்கை அனலேற் றவர்க்கடியேன் ஆக்கும் பனைக ளான 
வெலாம் , மங்கு லுற நீண் டாண்பனையாய்க் காயா வாகக் கண்ட 
மணர் , இங்கு நீரிட் டாக்குவன காய்த்தற் கடைவு ண் 
டோ ? என்று , பொங்கு . நகைசெய் திழித்துரைத்தார் அருள 
வேண்டும் எனப்புகல . 

978 
பரம னார்தந் திருத்தொண்டர் பண்பு நோக்கிப் பரிவெய்தி , 
விரவு காத லொடும்விரைந்து விமலர் கோயில் புக்கருளி, அர 
வும் மதியும் பகை தீர அணிந்தார் தம்மை அடிவணங்கி , இரவு 
போற்றித் திருப்பதிகம் இசையிற் பெருக எடுத்தருளி. 979 

விரும்பு மேன்மைத் திருக்கடைக்காப் பதனில் விமலர் 
அருளாலே , “ குரும்பை ஆண்ப னைசனும் என்னும் வாய்மை 
குலவுதலால் , நெருங்கும் ஏற்றுப் பனையெல்லாம் நிறைந்த 
குலைக ளாய்க்குரும்பை , அரும்பு பெண்ணை யாகியிடக் கண்டோ 
ரெல்லாம் அதிசயித்தார் . 

980 . 


- 


பா - ம் - 1 பண்பின் . 


2 


பெற்று வைகி வணங்கி . 


S கண்டா . 


திருஞானசம்பந்தர் - காஞ்சியில் வரவேற்பு 


453 


சீரின் மன்னுந் 1 திருக்கடைக்காப் பேற்றிச் சிவனார் அருள் 
பெற்றுப் , பாரில் நீடும் ஆண்பனை முன் ? காய்த்துப் பழுக்கும் 
பண்பினால் , நேரும் அன்பர் தங்கருத்து நேரே முடித்துக் 
கொடுத்தருளி , ஆரும் உவகைத் திருத்தொண்டர் போற்ற அங் 
கண் இனிதமர்ந்தார் . 

981 
தென்னாட்டமண்மா சறுத்தார் தஞ்செய்கை கண்டு திகைத் 
தமணர் , அந்நாட் டதனை விட்டகல்வார் சிலர் தங் கையிற் குண் 
டிகைகள் , 

“ என்னா வனமற் றிவை ? ” என்று தகர்ப்பார் ; 
இறைவன் ஏறுயர்த்த , பொன்னார் மேனிப் புரிசடையான் 
அன்றே ! " என்று போற்றினார் . 

982 


பிள்ளை யார் தந் திருவாக்கிற் பிறத்த லால் அத் தாலமும் 
முன் ( பு ) , உள்ள பாசம் விட்டகல ஒழியாப் பிறவி தனையொழித் 
துக் , கொள்ளு நீர்மைக் காலங்கள் கழித்துச் சிவமே கூடின 
வால் ;, " வள்ள லார்மற் றவரருளின் வாய்மை கூறின் வரம் 
பென்னாம் ? 

983 
அங்கண் அமரர் பெருமானைப் பணிந்து போந்தா டரவினு 
டன் , பொங்கு கங்கை முடிக்கணிந்தார் மகிழும் பதிகள் பல 
போற்றி , மங்கை பாகர் அமர்ந்தருளும் வயல்மா கறலை வழுத்திப் 
போய்க் , கொங்கு மலர் நீர்க் குரங்கணின் முட் டத்தைச் சென்று 
குறுகினார் , 

984 
ஆதி முதல்வர் குரங்கணின் முட்டத்தை அணைந்து பணிந் 
தேத்தி , நீதி வாழும் திருத்தொண்டர் போற்ற நிகரில் சண்பை 
யினில் , வேத மோடு சைவநெறி விளங்க வந்த கவுணியனார் , 
மாதொர் பாகர் தாம்மன்னும் மதில் சூழ் காஞ்சி மருங்கணைந்தார் . 
நீடுகாஞ்சி வாணரும் நிலவுமெய்ம்மை அன்பரும் 
மாடுசண்பை வள்ளலார் வந்தணைந்த ஓகையால் 
கூடுகின்ற இன்பநேர் குலாவுவீதி கோலினார் 
காடுகொண்ட பூகம்வாழை காமர்தோ ரணங்களால் . 

988 
பா - ம் - மெய்ம்மைத் . அப்பவனமுன் ; பவனமுன்னம் . 
டமணா சறுத்தார் . - பிறத்தலாலே . 

பிறத்தலாலே . 5 கூடினவாம் . “ நீதிவழவா . . 


2 


t 


454 


திருத்தொண்டர் புராணம் 


987 


கொடிநிரைத்த வீதியில் கோலவே திகைப்புறம் 
கடி கொள்மாலை மொய்த்தபந்தர் கந்த நீர்த் தசும்புடன் 
மடிவில் பொன் விளக்கெடுத்து மாதர்மைந்தர் மல்குவார் 
படிவிளக்கும் அன்பரும் பரந்த பண்பில் ஈண்டுவார் . 
கோதைமாதர் ஆடலும் குலாவுதொண்டர் பாடலும் 
வேதகீத நாதமும் மிக்கெழுந்து விம்மவே 
காதல் நீடு காஞ்சிவாணர் கம்பலைத் தெழுந்துபோய் 
மூதெயிற் புறம்பு சென் றணைந்துமுன் வணங்கினார் . 988 
சண்பையாளும் மன்னர்முன்பு தொண்டர்வந்து சார்தலும் 
பண்பு நீடி யானமுன் ? பிழிந்திறைஞ்சு பான்மைகண் ( டு ) 
எண்பெருக்கு மிக்கதொண்டர் அஞ்சலித் தெடுத்தசொல் 3 
மண்பரக்க வீழ்ந்தெழுந்து வானமுட்ட ஆர்த்தனர் 

989: 
சேணுயர்ந்த வாயில் நீடு * சீர்கொள் சண்பை மன்னனார் 
வாணிலாவு நீற்றணி விளங்கிட 5 மனத்தினில் ° 
பூணும் அன்பர் தம்முடன் புகுந்திடப் புறத்துளோர் 
காணும் ஆசை யிற்குவித்த கைந்நிரை எடுத்தனர் . 

990 
வியனெடுந் தெருவினூடு மிக்க தொண்டர் ஆர்ப்பெழக் 
கயல் நெடுங்கண் மாதரும் காதல் நீடு மாந்தரும் 
புயல் பொழிந்த தாமெனப் பூவினோடு பொற்சு ( ண் ) ணம் 
இயலுமாறு வாழ்த்தெடுத் திருமருங்கும் வீசினார் . 

991 
இன்னவண்ணம் யாவரும் இன்பமெய்த எய்துவார் 
பின்னுவார் சடைமுடிப் பிரான் மகிழ்ந்த கோயில்கள் 
முன்னுறப் பணிந்துபோய் மொய்வரைத் திருமகள் 
மன்னுபூ சனை மகிழ்ந்த மன்னர் கோயில் முன்னினார் . 992 
கம்பவாணர் கோயில்வாயில் கண்டுகை குவித்தெடுத் ( து ) 
உம்பரோங்கு கோபுரத்தின் முன்னிறைஞ்சி உள்ளணைந் ( து ) 
அம்பொன்மா ளிகைப்புறத்தில் அன்பரோடு சூழவந் ( து ) 
இம்பர்ஞாலம் உய்யவந்த பிள்ளையார் இறைஞ்சுவார் . 983 

ம் - படிவிளங்கும் . 2 நீடஐயன் முன் . தெழுந்தசொல் . 
வான நீடு . 5 விளக்கிட . மனத்தினால் . 


455 


திருஞானசம்பந்தர் - கச்சியில் வழிபாடு 


செம்பொன்மலைக் கொடிதழுவக் குழைந்தருளுந் திருமேனிக் 
கம்பரைவந் தெதிர்வணங்குங் கவுணியர் தங் காவலனார் 
பம்புதுளிக் கண்ணருவி பாய்ந்துமயிர்ப் புளகம்வரத் 
தம்பெருகு மனக்காதல் தள்ளநில மிசைத்தாழ்ந்தார் . 

994 
பலமுறையும் பணிந்தெழுந்து பங்கயச்செங் கைமுகிழ்ப்ப 
மலருமுகம் அளித்ததிரு மணிவாயால் “ மறையான் என் ( று ) 
உலகுய்ய எடுத்தருளி உருகிய அன் பென்புருக்க 
நிலவுமிசை முதற்றாளம் நிரம்பியநீர் மையில் நிகழ . 

995 
பாடினார் ; பணிவுற்றார் ; பரிவுறும் ஆனந்தக்கூத் ( து ) 
ஆடினார் அகங்குழைந்தார் ; அஞ்சலி தஞ் சென்னியின்மேல் 
சூடினார் ; மெய்ம்முகிழ்த்தார் ; சூகரமும் அன்னமுமாய்த் 
தேடினார் இருவருக்குந் தெரிவரியார் திருமகனார் . 

996 
மருவியஏ ழிசைபொழிய மனம்பொழியும் பேரன்பால் 
பெருகியகண் மழைபொழியப் பெரும்புகலிப் பெருந்தகையார் 
உருகிய அன் புள்ளலைப்ப உமைதழுவக் குழைந்தவரைப் 
பருகியமெய் யுணர்வினொடும் பரவியே புறத்தணைந்தார் . 997 
புறத்தணைந்த தொண்டருடன் போந்தமைந்த திருமடத்தில் 
பெறற்கரும்பே றுலகுய்யப் பெற்றருளும் பிள்ளையார் 
மறப்பரிய காதலுடன் வந்தெய்தி மகிழ்ந்துறைவார் 
அறப் பெருஞ்செல் வக்காமக் கோட்டம் அணைந் திறைஞ்சினார் . 
திருவேகம் பத்தமர்ந்த செழுஞ்சுடரைச் சேவடியில் 
ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகிப் பணிகின்றார் 
மருவு திரு இயமகமும் வளர் இருக்குக் குறள்மற்றும் 
பெருகும் இசைத் திருப்பதிகத் தொடைபுனைந்தார் பிள்ளையார் . 
நீடுதிருப் பொழிற்காஞ்சி நெறிக்காரைக் காடிறைஞ்சிச் 
சூடுமதிக் கண்ணியார் துணை மலர்ச்சே வடி பாடி 
ஆடுமவர் இனீ தமரும் அனேகதங்கா வதம்பரவி 
மாடுதிருத் தானங்கள் பணிந்தேத்தி வைகுநாள் . 

1000 


பா - ம்- கைம் முகிழ்ப்ப . ஒருபொழுதும் . * பொலிகாஞ்சி . 


456 


திருத்தொண்டர் புராணம் 


எண்டிசையும் போற்றிசைக்குந் திருப்பதிமற் றதன் புறத்துத் 
தொண்டருடன் இனிதேகித் தொல்லைவிடம் உண்டிருண்ட 
கண்டர் மகிழ் மேற்றளியும் முதலான கலந்தேத்தி 
மண்டுபெருங் காதலினால் வணங்கிமீண் டினிதிருந்தார் . 1001 
அப்பதியில் விருப்பினொடும் அங்கணரைப் பணிந் தமர்வார் 
செப்பரிய புகழ்ப்பாலித் திருந்தியின் தென்கரைபோய் 
மைப்பொலியுங் கண்டர் திரு மாற்பேறு மகிழ்ந்திறைஞ்சி 
முப்புரஞ்செற்றவர் தம்மை மொழிமாலை சாத்தினார் . 1002 
திருமாற்பே றுடையவர்தந் திருவருள்பெற் றெழுந்தருளிக் 
கருமாலுங் கருமாவாய்க் காண் பரிய கழல் தாங்கி 
மருஆற்றல் * மழவிடையார் திருவல்லம் வணங்கித்தம் 
பெருமாற்குத் திருப்பதிகப் பெரும்பிணையல் அணிவித்தார் . 1003 
அங்குள்ள பிறப்பதியில் அரிக்கரியார் கழல்வணங்கிப் 
பொங்குபுனற் பால்யாற்றின் புடையில்வட பாலிறைவர் 
எங்கும் உறை பதிபணிவார் இலம்பையங்கோட்டூர் இறைஞ்சிச் 
செங்கண்விடை உகைத்தவரைத் திருப்பதிகம் பாடினார் . 1004 
திருத்தொண்டர் பலர்சூழத் திருவிற்கோ லமும்பணிந்து 
பொருட்பதிகத் தொடைமாலை புரம் எரித்த படி பாடி 
அருட்புகலி ஆண்டகையார் தக்கோலம் அணைந் தருளி 
விருப்பினொடுந் திருவூறல் மேவினார் தமைப்பணிந்தார் . 1005 
தொழுதுபல முறை போற்றிச் சுரர்குருவுக் கிளையமுனி 
வழுவில் தவம் புரிந்தேத்த மன்னினார் தமைமலர்ந்த 
பழுதில் செழுந் தமிழ்மாலைப் பதிக இசை புனைந்தருளி 
முழுதும் அளித் தவர் அருளால் போந்தனர்முத் தமிழ்விரகர் . 
குன் றநெடுஞ்சிலையாளர் குலவியபல் பதிபிறவும் 
நின்றவிருப் புடன் இறைஞ்சி நீடுதிருத் தொண்டருடன் 
பொன் றயங்கு மணிமாடப் பூந்தராய்ப் புரவலனார் 
சென் றணைந்தார் பழையனூர்த் திருவாலங் காட்டருகு . 1007 

பா - ம் -1 இனிதேத்தித் . டவண்ந்திருந்தார் . * வருமாற்றல் . 
* பாலியாற்றின் . - உயர்ந்தவரைத் . 


2 


திருஞானசம்பந்தர்-- திருப்பாசூரில் வரவேற்பு 457 


" இம்மையிலே புவியுள்ளோர் யாருங் காண ஏழுலகும் 
போற்றிசைப்ப எம்மை ஆளும் , அம்மைதிருத் தலையாலே 
நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங் காடாம் 
என்று , தம்மையுடை யவர் மூதூர் மிதிக்க அஞ்சிச் சண்பை 
வரும் சிகாமணியார் சாரச் சென்று , செம்மைநெறி வழுவாத 
பதியின் மாடோர் செழும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் . 

மாலையிடை யாமத்துப் பள்ளி கொள்ளும் மறையவனார் தம் 
முன்பு கனவிலே வந் ( து ) , ஆலவனத் தமர்ந்தருளும் அப்பர் 
" நம்மை அயர்த்தனையோ பாடு தற் ( கு ) ? ” என் றருளிச் செய்ய , 
ஞாலம் இருள் நீங்க வரும் புகலி வேந்தர் நடு இடை யா மத் 
தின் இடைத் தொழுது ணர்ந்து , வேலைவிடம் உண்டவர்தங் 
கருணை போற்றி மெய்யுருகித் திருப்பதிகம் விளம்ப லுற்றார் . 

“ துஞ்சவரு வார் என்றே எடுத்த ஓசைச் சுருதிமுறை 
வழுவாமல் தொடுத்த பாடல் , எஞ்சலிலா வகைமுறையே 
பழைய னூரார் இயம்புமொழி காத்தகதை சிறப்பித் தேத்தி , 
“ அஞ்சனமா கரியுரித்தார் அருளாம் என்றே அருளும் வகை 
திருக்கடைக்காப் பமையச் சாத்திப் , பஞ்சுரமாம் பழையதிறங் 
கிழமை கொள்ளப் பாடினார் பாரெல்லாம் உய்ய வந்தார் . - 1010 

நீடும் இசைத் திருப்பதிகம் பாடிப் போற்றி நெடுங்கங்குல் 
இருள் நீங்கி நிகழ்ந்த காலை , மாடுதிருத் தொண்டர்குழாம் 
அணைந்தபோது மாலையினில் திருவால வனத்து மன்னி , ஆடு 
மவர் அருள் செய்த படியை எல்லாம் அருளிச்செய் ( து ) அகமல 
ரப் பாடி ஏத்திச் , சேடர்பயில் திருப்பதியைத் தொழுது போந்து 
திருப்பாசூர் அதன் மருங்கு செல்ல லுற்றார் . 

1011 
திருப்பாசூர் அணைந் தருளி அங்கு மற்றச் செழும்பதியோர் 
எதிர்கொள்ளச் சென்று புக்குப் , பொருப்பரையன் மடப்பாவை 
இடப்பா கத்துப் புராதனர் வேய் இடங்கொண்ட புனிதர் 
கோயில் , விருப்பினுடன் வலங்கொண்டு புக்குத் தாழ்ந்து வீழ்ந் 


ம் -1 சென்றார் . 
4 சாற்றிப் . * தொழுது . 


2 நடுவிருள் ; நள்ளிருள் . 


S 


அறியும் . 


458 


திருத்தொண்டர் புராணம் 


தெழுந்து மேனியெலாம் முகிழ்ப்ப நின்றே , அருட்கருணைத் திரு 
வாளன் நாமஞ் ( சிந்தை இடையார் ” என் றிசைப்பதிகம் 
அருளிச் செய்தார் . 

1012 
மன்னுதிருப் பதிக இசை பாடிப் போற்றி வணங்கிப்போந். 
தப்பதியில் வைகி மாடு , பிஞ்ஞகர் தம் வெண்பாக்கம் முதலா 
யுள்ள பிறபதிகள் பணிந்தணை வார் பெருகும் அன்பால் , முன் 
னிறைந்த திருவாய்மஞ் சன நீ ராட்டும் முதல் வேடர் கண் 
ணப்ப நாய னாரை , உன்னியொளிர் காளத்தி மலைவ ணங்க உற் 
றபெரு வேட்கையுடன் உவந்து சென்றார் . 

1013 
மிக்க பெருங் காதலுடன் தொண்டர் சூழ மென்புனல் நாட் 
டினையகன்று வெற்பும் கானும் , தொக்க பெரு வன்புலக்கான் 
அடைந்து போகிச் சூலகபா லக்கரத்துச் சுடரு மேனி, முக்கண் 
முதற் றலைவனிட மாகி யுள்ள முகில் நெருங்கு காரிகரை முன் 
னர்ச் சென்று , புக்கிறைஞ்சிப் போற்றிசைத் ( து ) அப் பதியில் 
வைகிப் பூதியரோ டுடன் மகிழ்ந்தார் புகலி வேந்தர் . 1014 . 

இறைவர் திருக் காரிகரை இறைஞ்சி அப்பால் எண்ணில் 
பெரு வரைகளிரு மருங்கும் எங்கும் , நிறையருவி நிரைபலவாய் 
மணியும் பொன்னும் நிறைது வலை புடைசி தறி நிகழ்ப வாகி , 
அறைகழல்வா னவர்க்கிறைவன் குலிச வேற்றால் அற்றசிறை 
பெற்றவன் மேல் எழுவதற்குச் , சிறகடித்துப் பறக்கமுயன் 
றுயர்ந்த போலும் சிலைநிலத்தில் எழுந்தருளிச் செல்லா நின்றார் . 

மாதவர்கள் நெருங்கு குழாம் பரந்து செல்ல மணிமுத்தின் 
பரிச்சின்னம் வரம்பின் றாகப் , பூதிநிறை கடலணைவ தென்னச் 
சண்பைப் புரவலனார் எழுந்தருளும் பொழுது சின்னத் தீதி 
லொலி பலமுறையும் பொங்கி எங்கும் திருஞான சம்பந்தன் 
வந்தான் ” என்னும் , நாதம் நிறை செவியினவாய் மாக்க ளெல் 
லாம் நலமருவு நினைவொன்றாய் மருங்கு நண்ண . 

1016 
கானவர்தங் குலம்உலகு போற்ற வந்த கண்ணப்பர் திருப் 
பாதச் செருப்புத் தோய , மானவரிச் சிலைவேட்டை ஆடும் கானும் 

பா - ம்- சூலகபாலங்கரத்துச் . என்று . 


திருஞானசம்பந்தர் - திருக்காளத்திமலை அடைதல் 459 


வான மறை நிலைபெரிய மரமும் தூறும் , ஏனை இமை யோர் 
தாமும் இறைஞ்சி ஏத்தி எய்தவரும் பெருமையவாம் எண்ணி 
லாத , தானமும்மற் றவைகடந்து திருக்காளத்தி சாரஎழுந் தரு 
ளினார் சண்பை வேந்தர் . 

1017 
“ அம்பொன் மலைக் கொடிமுலைப்பால் குழைத்த ஞானத் 
தமுதுண்ட பிள்ளையார் அணைந்தார் என்று , செம்பொன் மலை 
வில்லியார் திருக்காளத்தி சேர்ந்த திருத் தொண்டர்குழாம் 
அடைய ஈண்டிப் , பம்புசடைத் திருமுனிவர் கபாலக் கையர் பல 
வேடச் சைவர்குல வேடர் மற்றும் , உம்பர் தவம் புரிவார் அப் பதி 
யில் உள்ளோ ருடன் விரும்பி எதிர்கொள்ள உழைச்சென் 
றுற்றார் . 

1018 
திசை அனைத்தும் நீற்றினொளி தழைப்ப மண்மேல் சிவ 
லோகம் அணைந்ததெனச் சென்ற போது , மிசைவிளங்கும் மணி 
முத்தின் சிவிகை நின்றும் வேதபா லகர் இழிந்து வணங்கி மிக்க , 
அசைவில் பெருந் தொண்டர் குழாம் தொழுது போற்றி " அர ” 
எனும்ஓ சையின் அண்டம் நிறைப்ப அன்பால் , இசைவிளங்குந் 
தமிழ்விரகர் “ திருக்காளத்தித் திருமலை இம் மலைகளில்யா ( து ) ?" 
என்று கேட்டார் . 

1019 
வந் தணைந்த மாதவத்தோர் வணங்கித் தாழ்ந்து “ மறை 
வாழ்வே ! சைவசிகா மணியே ! தோன்றும் , இந்தமலை காளனோ 
டத்தி தம்மில் இகலிவழி பாடுசெய இறைவர் மேவும் , அந்தமில் 
சீர்க் காளத்தி மலையாம் என்ன அவனி மேற் பணிந்தெழுந்தஞ் 
சலிமேற் கொண்டு , சிந்தைகளி மகிழ்ச்சிவரத் திருவி ராகம் 
வானவர்கள் தானவர் என்றெடுத்துச் செல்வார் . 1020 

திருந்திய இன் னிசைவகுப்புத் திருக்கண் ணப்பர் திருத் 
தொண்டு சிறப்பித்துத் திகழப் பாடிப் , பொருந்துபெருந் தவர் 
கூட்டம் போற்ற வந்து பொன்முகலிக் கரைஅணைந்து தொழுது 
போகி , அருந்தவர்கள் எம்மருங்கும் மிடைந்து செல்ல ஆளு 
டைய பிள்ளையார் அயன் மால் தேடும் , மருந்து வெளி யே இருந்த 
திருக்காளத்தி மலையடிவா ரஞ்சார வந்து தாழ்ந்தார் . 102f 


பா - ம் - வான் மறைய . 2 வேதபாரகர் . 


460 


திருத்தொண்டர் புராணம் 


தாழ்ந்தெழுந்து திருமலையைத் தொழுது கொண்டே தடஞ் 
சிலா தலசோபா னத்தால் ஏறி , வாழ்ந்திமையோர் குழாம் 
நெருங்கு மணி நீள் வாயில் மருங்கிறைஞ்சி உள்புகுந்து வளர் 
பொற் கோயில் , சூழ்ந்துவலங் கொண்டிறைவர் திருமுன் பெய் 
தித் தொழுதுதலை மேற்கொண்ட செங்கை போற்றி , வீழ்ந் 
தெழுவார் கும்பிட்ட பயன்காண் பார்போல் மெய்வேடர் பெரு 
மானைக் கண்டு வீழ்ந்தார் . 

1022 


உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்ம்மை உருவினை 
யும் அவ்வன் பின் உள்ளே மன்னும் , வெள்ளச்செஞ் சடைக் 
கற்றை நெற்றிச் செங்கண் விமலரையும் உடன்கண்ட விருப்பும் 
பொங்கிப் , பள்ளத்தில் இழிபுனல்போல் பரந்து செல்லப் 
பைம்பொன்மலை வல்லிபரிந் தளித்த செம்பொன் , வள்ளத்தில் 
ஞான ஆரமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பலமுறையும் 
வணங்கு கின்றார் . 

1023 
பங்கயக்கண் அருவி நீர் பாய நின்று பரவும் இசைத் திருப் 
பதிகம் பாடி ஆடித், தங்குபெருங் களிகாதல் தகைந்து தட்பத் 
தம்பெருமான் கழல் போற்றுந் தன்மை நீட , அங்கரிதிற் புறம் 
போந்தங் கயன்மால் போற்ற அரியார் தந் திருமலைக்கீழ் அணைந்தி 
றைஞ்சிப் . பொங்கு திருத் தொண்டர்மடங் காட்ட அங்குப் புக் 
கருளி இனிதமர்ந்தார் புகலி வேந்தர் . 

1024 


யாவர்களும் அறிவரிய இறைவன் தன்னை ஏழுலகும் உடை 
யானை எண்ணி லாத , தேவர்கள் தம் பெருமானைத் திருக்காளத்தி 
மலையின் மிசை வீற்றிருந்த செய்ய தேனைப் பூவலரும் பொழில் 
புடைசூழ் சண்பை யாளும் புரவலனார் காலங்கள் தோறும் புக் 
குப் , பாமலர் கொண் டடிபோற்றிப் பருகி யார்ந்து பண்பினிய 
திருப்பதியில் பயிலும் நாளில் . 

1025 
அங்கண்வட திசைமேலும் குடக்கின் மேலும் அருந்தமி 
ழின் வழக்கங்கு நிகழா தாகத் , திங்கள் புனை முடியார்தந் தானந் 

பா - ம்- தடஞ்சிலைச்சோபான நிலை தன்னாலேறி . விருப்பம் 
* வணங்கிநின்றார் . • பாடிநின்று . செய்யகோவனப் . 


? 


5 


திருஞானசம்பந்தர் - வலி தாயம் சேறல் 


461 


தோறும் சென்று தமிழ் இசைபாடுஞ் செய்கை போல , மங்கை 
யுடன் வானவர்கள் போற்றி சைப்ப வீற்றிருந்தார் வடகயிலை 
வணங்கிப் பாடிச் , செங்கமல மலர்வாவித் திருக்கே தாரம் 
தொழுது திருப் பதிக இசை திருந்தப் பாடி . 

1026 
கூற்றுதைத்தார் மகிழ்ந்தகோ கரணம் பாடிக் குலவு திருப் 
பருப்பகத்தின் கொள்கை பாடி , ஏற்றின்மிசை வருவார் இந் 
திரன் றன் நீல பருப்பதமும் பாடிமற் றிறைவர் தானம் , போற் 
றியசொன் மலர்மாலை பிறவும் பாடிப் புகலியர்தம் பெருந்தகை 
யார் புனித மாகும் , நீற்றின் அணி கோலத்துத் தொண்டர் சூழ 
நெடிதுமகிழ்ந் தப்பதியில் நிலவு கின்றார் . 

1027 
தென் திசையிற் கயிலையெனுந் திருக்கா ளத்தி போற்றி இனி 
தமர்கின்றார் திரைசூழ் வேலை , ஒன்று திரு வொற்றியூர் உறை 
வார் தம்மை இறைஞ்சுவது திருவுள்ளத் துன்னி அங்கண் , இன் 
றமிழின் விரகர் அருள் பெற்று மீள்வார் எந்தையார் இணையடி 
என் மனத்த " என்று , பொன் தரளங் கொழித்திழிபொன் முகலி 
கூடப் புனைந்த திருப் பதிக இசை போற்றிப் போந்தார் . 

1028 


மன்னுபுகழ்த் திருத்தொண்டர் குழாத்தி னோடும் மறை 
வாழ வந்தவர் தாம் மலையும் கானும் , முன்னணைந்த பதிபிறவும் 
கடந்து போந்து முதல்வனார் உறைபதிகள் பலவும் போற்றிப் , 
பன்மணிகள் பொன்வரன்றி அகிலும் சந்தும் பொருதலைக்கும் 
பாலிவட கரையில் நீடு , சென்னிமதி அணிந்தவர்தந் திருவேற் 
காடு சென்றணைந்தார் திருஞான முண்ட செல்வர் . 

1029 . 


திருவேற்கா டமர்ந்தசெழுஞ் சுடர்பொற் கோயில் சென்ற 
ணைந்து பணிந்து திருப் பதிகம் பாடி , வருவேற்று மனத்தவுணர் 
புரங்கள் செற்றார் வலிதாயம் வந்தெய்தி வணங்கிப் போற்றி , 
உருவேற்றார் அமர்ந்துறையும் ஓத வேலை ஒற்றியூர் கைதொழச் 
சென் றுற்ற போது , பெருவேட்கை தருவாழ்வு பெற்ற தொண் 
டர் பெரும்பதியோர் எதிர்கொள்ளப் பேணி வந்தார். 1030 


2 


பா- ம்- பாடலுறுஞ். 


பாடி மகிழ்ந்திறைவர் . 


462 


திருத்தொண்டர் புராணம் 


மிக்க திருத் தொண்டர்தொழு தணையத் தாமும் தொழுதி 
ழிந்து விடையவன் என் றெடுத்துப் பாடி , மைக்குலவு கண் 
டத்தார் மகிழுங் கோயில் மன்னுதிருக் கோபுரத்து வந்து 
தாழ்ந்து , தக்கதிருக் கடைக்காப்புச் சாற்றித் தேவர் தம்பெரு 
மான் திருவாயி லூடு சென்று , புக்கருளி வலங்கொண்டு புனி 
தர் முன்பு போற்றெடுத்துப் படியின் மேல் பொருந்த வீழ்ந்தார் . 

பொற்றிரள்கள் போற்புரிந்த சடையார் தம்பால் பொங்கி 
எழுங் காதல் மிகப் பொழிந்து விம்மிப் , பற்றி எழும் மயிர்ப்புள 
கம் எங்கு மாகிப் பரந்திழியுங் கண்ணருவி பாய நின்று , சொற்றி 
கழுந் திருப்பதிகம் பாடி ஏத்தித் தொழுதுபுறத் தணைந் தருளித் 
தொண்டரொடும் , ஒற்றிநகர் காதலித்தங் கினி துறைந்தார் உல 
குய்ய உலவாத ஞானம் உண்டார் . ! 

1032 
இன்ன தன்மையிற் பிள்ளையார் இருந்தனர் ; இப்பால் 
பன்னு தொல்புகழ்த் திருமயி லாபுரிப் பதியில் 
மன்னு சீர்ப்பெரு வணிகர்தந் தோன்றலார் திறத்து 
முன்னம் எய்திய தொன் றினை நிகழ்ந்தவா மொழிவாம் . 1083 
அருநி தித்திறம் பெருக்குதற் கருங்கலம் பலவும் 
பொருக டற்செலப் போக்கி அப் பொருட்குவை நிரம்ப 
வரும ரக்கலம் மனைப்படப் பணைக்கரை நிரைக்கும் 
இருநி திப்பெருஞ் செல்வத்தின் எல்லையில் வளத்தார் . 1034 
தம்மை உள்ளவா றறிந்தபின் சங்கரற் கடிமை 
மெய்ம்மை யேசெயும் விருப்புடன் மிக்கதோர் அன்பால 
பொய்ம்மை நீக்கிய பொருளிது எனக்கொளும் உள்ளச் 
செம்மை யேபுரி மனத்தினார் சிவநேசர் என்பார் . 

1035 
கற்றை வார்சடை முடியினார் அடியவர் கலப்பில் 
உற்ற செய்கையில் ஒழிவின்றி உருகிய மனமும் 
பற்றி லாநெறிப் பரசம யங்களைப் பாற்றும் 
செற்ற மேவிய சீலமும் உடையராய்த் திகழ்வார் . 1038 

பா - ம் - பெற்றார் . " சர்ப்புகழ் * படிக்கவர் . நிரப்பும் . 
விருப்பினின் . நீக்கிமெய்ப் . 


* 


திருஞானசம்பந்தர் - பூம்பாவை வரலாறு 


463 


ஆன நாள்செல அருமறைக் கவுணியர் பெருமான் 
ஞான போனகம் நுகர்ந்ததும் நானிலம் உய்ய 
ஏனை வெஞ்சமண் சாக்கியம் இழித்தழித் ததுவும் 
ஊன மில்புகழ் அடியர்பால் கேட் ( டு ) உவந் துளராய் . 1037 
செல்வம் மல்கிய சிரபுரத் தலைவர்சே வடிக்கீழ் 
எல்லை இல்லதோர் காதலின் இடையறா உணர்வால் 
அல்லும் நண்பக லும்புரிந் தவரருள் திறமே 
சொல்ல வும்செயல் கேட்கவும் தொழிலின ரானார் . 1038 
நிகழும் ஆங்கவர் நிதிப்பெருங் கிழவனின் மேலாய்த் 
திகழும் நீடிய திருவினிற் சிறந்துள ராகிப் 
புகழும் மேன்மையில் உலகினிற் பொலிந்துளா ரெனினும் 
மகவி லாமையின் மகிழ்மனை வாழ்க்கையின் மருண்டு . 1039 
அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்தரன் அடியார்க் ( கு ) 
உரிய அர்ச்சனை உலப்பில செய்த அந் நலத்தால் 
கரிய வாங்குழல் மனைவியார் வயிறெனுங் கமலத் 
துரிய பூமகள் என ஒரு பெண்கொடி உதித்தாள் . 

1040 
நல்ல நாள் பெற ஓரையின் நலமிக உதிப்பப் 
பல்பெ ருங்கிளை யுடன் பெரு வணிகர்பார் முழுதும் 
எல்லை யில் தனம் முகந்துகொண் டியாவரும் உவப்ப 
மல்லல் ஆவண மறுகிடைப் பொழிந்துளம் மகிழ்ந்தார் . 1041 
ஆறு சூடிய முடியினார் அடியவர்க் கன்பால் 
ஈறி லாதபூ சனைகள் யா வையும்மிகச் செய்து 
மாறி லாமறை யவர்க்குவேண் டினஎலாம் அளித்துப் 
பேறு மற்றிதுவே எனும் பெருங்களி * சிறந்தார் . 

1042 
சூத நல்வினை மங்கலத் தொழில்முறை தொடங்கி 
வேத நீதியின் விதியுளி வழாவகை விரித்த " 
சாத கத்தொடு சடங்குகள் தசதினஞ் செல்லக் 
காதல் மேவிய சிறப்பினில் கடிவிழா அயர்ந்தார் . 

1043 
பா - ம்- உவந்துள்ளார் . 2 திகழ . * ஓரையும் . • மற்றிது எனும் 
படி பெருமகிழ் . விரியச் . 

சாதகத் தொழில் . 


4454 


திருத்தொண்டர் புராணரம் 


யாவ ரும்பெரு மகிழ்ச்சியால் இன்புறப் பயந்த 
பாவை நல்லுறுப் பணிகிளர் பண்பெலாம் நோக்கிப் 
பூவி னாளென வருதலிற் பூம்பாவை என்றே 
மேவும் நாமமும் விளம்பினர் புவியின் மேல் விளங்க . 1044 
திங்கள் தோறும்முன் செய்யும் அத் திருவளர் சிறப்பின் 
மங்க லம்புரி நல்வினை மாட்சியிற் பெருக 
அங்கண் மாநகர் அமைத்திட ஆண் டெதிர் அணைந்து 
தங்கு பேரொளிச் சீறடி தளர் நடை பயில . 

1045 
தளரும் மின்னின் அங் குரமெனத் தமனியக் கொடியின் 
வளரிளந்தளிர்க் கிளையென மணிகிளர் ஒளியின் 
அளவில் அஞ்சுடர்க் கொழுந்தென அணைவுறும் பருவத் ( து ) 
இளவ னப்பிணை அனையவர்க் கேழியாண் டெய்த . 

1046 
அழகின் முன்னிளம் பதமென அணிவிளக் கென்ன 
விழவு கொண்டெழும் பேதைய ருடன் விளை யாட்டில் 
கழலொ டம்மனை கந்துகம் என்றுமற் றினைய 
மழலை மென்கிளிக் குலமென மனையிடை ஆடி . 

1047 - 


பொற்றொ டிச்சிறு மகளிர் ஆயத்தொடும் புணர்ந்து 
சிற்றில் முற்றவும் இழைத்துடன் அடுந்தொழிற் சிறுசோ ( று ) 
உற்ற உண்டிகள் பயின்றொளி மணியூசல் ஆடி 
மற்றும் இன்புறு வண்டலாட் டயர்வுடன் வளர . 1048 
தந்தை யாரும் அத் தளிரிளங் கொம்பனாள் தகைமை 
இந்த வையகத் தின்மையால் இன்புறு களிப்பு 
வந்த சிந்தையின் மகிழ்ந்து “ மற் றிவள் மணம் பெறுவான் 
அந்த மில்லென தருநிதிக் குரியன் என் றறைந்தார் . 1019 
ஆய நாள்களில் அமண்பயில் பாண்டிநா டதனைத் 
தூய ஞானமுண் டருளிய தோன்றலார் அணைந்து 
மாய வல்லமண் கையரை வாதில் வென் றதுவும் 
மேய வெப்பிடர் மீனவன் மேலொழித் ததுவும் . 

1050 


பா - ம்- பூவினானெனத் தருதலின் . 


2 


இன்புற . - தளரிளங் . 


திருஞான சம்பந்தர் - பூம்பாவையை அரவு தீண்டுதல் 465 


நெருப்பில் அஞ்சினார் தங்களை நீரில்ஒட் டியபின் 
மருப்பு நீள்கழுக் கோலில்மற் றவர்களே றியதும் 
விருப்பி னால் திரு நீறுமீ னவற்களித் தருளிப் 
பொருப்பு வில்லியார் சாதனம் போற்றுவித் ததுவும் . 1051 
இன்ன வாறெலாம் அறிந்துளார் எய்தி அங் கிசைப்பச் 
சொன்ன வர்க்கெலாம் இருநிதி தூசுடன் அளித்து 
மன்னு பூந்தராய் வள்ளலார் தமைத்திசை நோக்கிச் 
சென்னி மேற்கரங் குவித்துவீழ்ந் தெழுந்து செந் நின்று . 1052 

சுற்றம் நீடிய கிளையெலாஞ் சூழ்ந்துடன் கேட்பக் , " கற்ற 
மாந்தர்வாழ் காழிநா டுடையவர்க் கடியேன் , பெற்றெ டுத்த 
பூம் பாவையும் பிறங்கிய நிதியும் , முற்றும் என்னையும் 
கொடுத்தனன் யான் ” என்று மொழிந்தார் . 

1053 
எல்லை யில்பெருங் களிப்பினால் இப்பரி சியம்பி 
முல்லை வெண்ணகை முகிழ்முலை யாருடன் முடியா 
மல்கு செல்வத்தின் வளமையும் மறைவளர் புகலிச் 
செல்வ ரேஉடை யாரெனுஞ் சிந்தையால் மகிழ்ந்தார் . 1054 
ஆற்று நாள்களில் அணங்கனார் கன்னிமா டத்தின் 
பாற்ற டம்பொழில் மருங்கினிற் பனி மலர் கொய்வான் 
போற்று வார்குழற் சேடிய ருடன் புறம் போந்து 
கோற்றொ டித்தளிர்க் கையினால் முகைமலர் கொய்ய . 1055 
" அன்பர் இன்புறும் ஆர்வத்தின் அளித்தபாங் கல்லால் 
பொன்பி றங்குநீர்ப் புகலிகா வலர்க்கிது புணரா ( து ) 
என்ப துட்கொண்ட பான்மைஓர் எயிற்றிளம் பணியாய் 
முன்பணைந்தது போல ஓர் முள்ளெயிற் றரவம் . 

1058 
மௌவல் மாதவிப் பந்தரில் மறைந்துவந் தெய்திச் 
செவ்வி நாண்முகை கவர்பொழு தினில் மலர்ச் செங்கை 
நவ்வி வாள்விழி நறு நுதற் செறிநெறி கூந்தல் 
கொவ்வை வாயவள் முகிழ்விரல் கவர்ந்தது குறித்து ." 1057 
பா - ம் - மற்றவரை யேற்றியதும் . வண்மையும் . 

மதை 
யவர் புகலிச். * றரவு . * குறித்தே. 

30 


2 


3 


466 


திருத்தொண்டர் புராணம் 


நாலு தந்தமும் என்புறக் கவர்ந்துநஞ் சுகுத்து 
மேலெ ழும்பணம் விரித்து நின் றாடிவே றடங்க 
நீல வல்விடந் தொடர்ந்தெழ நேரிழை மென்பூ 
மாலை தீயிடைப் பட்டது போன்றுளம் மயங்கி . 

1058 
தரையில் வீழ்தரச் சேடியர் வெருக்கொடு தாங்கி 
வரைசெய் மாடத்தி னுட்கொடு புகுந்திட வணிகர் 
உரையும் உள்ளமும் நிலையழிந் துறு துயர் பெருகக் 
கரையில் சுற்றமும் தாமுமுன் கலங்கினார் ; கலுழ்ந்தார் . 1059 
விடந்தொ லைத்திடும் விஞ்சையிற் பெரியராம் மேலோர் 
அடர்ந்த தீவிடம் அகற்றுதற் கணைந்துளார் அனேகர் 
திடங்கொள் மந்திரந் தியானபா வக நிலை முட்டி 
தொடர்ந்த செய்வினைத் தனித்தனித் தொழிலராய்ச் சூழ்வார் . 
மருந்தும் எண்ணில மாறில செய்யவும் வலிந்து 
பொருந்து வல்விடம் ஏழுவே கமும்முறை பொங்கிப் 
பெருந்த டங்கண்மென் கொடியனாள் தலைமிசைப் பிறங்கித் 
திருந்து செய்வினை யாவையுங் கடந்து தீர்ந் திலதால் . 1061 
ஆவி தங்குபல் குறிகளும் அடைவில வாக 
மேவு காருட விஞ்சைவித் தகர் " இது விதி ” என் ( று ) 
ஓவும் வேலையில் உறுபெருஞ் சுற்றமும் அலறிப் 
பாவை மேல்விழுந் தழுதனர் படரொலிக் கடல்போல் . 1062 
சிந்தை வெந்துய நறுசிவ நேசரும் தெளிந்து 
வந்த செய்வினை இன்மையில் “ வையகத் துள்ளோர் 
இந்த வெவ்விடம் ஒழிப்பவர்க் கீதவன் கண்ட 
அந்த மில் நிதிக் குவை எனப் பறை அறை வித்தார் . 1063 
மூரசி யம்பிய மூன்று நாள் அகவையின் முற்ற 
அரசர் பாங்குளோர் உட்பட அவனிமே லுள்ள 
கரையில் கல்வியோர் யாவரும் அணைந்துதங் காட்சிப் 
புரையில் செய்கையில் தீர்ந்திடா தொழிந்திடப் போனார் . 1064 

பா - ம்- வெருக்கொண்டு . தொழிலராய்த் தனித்தனி . 
விழந்தழதது . 4 கீவனேன்னுடைய . முரசியம்பலும் . 


5 


திருஞானசம்பந்தர் - திருமயிலைக்கு அழைப்பு 467 


1 


சீரின் மன்னிய சிவநேசர் கண்டுளம் மயங்கிக் 
காரின் மல்கிய சோலைசூழ் கழுமலத் தலைவர் 
சாரும் அவ்வளவும்உடல் தழலிடை அடக்கிச் 
சேர என்பொடு சாம்பல்சேமிப்பது தெளிவார் . 

1085 
“ உடைய பிள்ளையார்க் கென இவள் தனை உரைத் ததனால் 
அடைவு துன்புறு வதற்கிலை யாம் நமக் ( கு ) " என்றே 
இடரொ ழிந்தபின் அடக்கிய என்பொடு சாம்பல் 
புடைபெ ருத்தகும் பத்தினிற் புகப்பெய்து வைப்பார் . 

1066 
கன்னி மாடத்தில் முன்புபோற் காப்புற அமைத்துப் 
பொன்னும் முத்து மேல் அணிகலன் பூந்துகில் சூழ்ந்து 
பன்னு தூவியின் பஞ்சணை விரைப்பள்ளி அதன் மேல் 
மன்னு பொன்னரி மாலைகள் அணிந்துவைத் தனரால் . 1067 
மாலை சாந்தொடும் மஞ்சன நாடொறும் வழாமைப் 
பாலின் நேர் தரும் போனகம் பகல்விளக் : கினைய 
சாலு நன்மையில் தகுவன நாடொறுஞ் சமைத்தே 
ஏலு மாசெய் யாவரும் வியப்பெய்து நாளில் . 

1068 
சண்பை மன்னவர் திருவொற்றி யூர்நகர் சார்ந்து 
பண்பு பெற்றநற் றொண்டர்க ளுடன் பணிந் திருந்த 
நண்பு மிக்கால் வார்த்தை அந் நற்பதி யுள்ளோர் 
வண்பு கழ்ப்பெரு வணிகர்க்கு வந்துரை செய்தார் . 1069 
சொன்ன வர்க்கெலாந் தூசொடு காசுபொன் னளித்தே 
இன்ன தன்மையர் எனவொணா மகிழ்சிறந் தெய்தச் 
சென்னி வாழ்மதி யார் திரு வொற்றியூர் அளவும் 
துன்னு நீள் நடைக் காவணந் துகில்விதா னித்து . 1070 
மகர தோரணம் வண்குலைக் கமுகொடு கதலி 
நிகரில் பல்கொடித் தாமங்கள் அணிபெற நிரைத்து 
நகர நீள்மறு கியாவையும் நலம்புனை அணியால் 
புகரில் பொன்னுல கிழிந்ததாம் எனப்பொலி வித்தார் . 1071 


பா - ம்- வைத்தார் . 


2 


பல்விளக் . 


8 


மகிழ்ச்சி வந் . 


468 


திருத்தொண்டர் புராணம் 


இன்ன வாறணி செய்துபல் குறைவறுப் பேவி 
“ முன்னம் ஒற்றியூர் நகரிடை முத்தமிழ் விரகர் - - 
பொன்ன டித்தலந் தலைமிசை புனைவன் என் றெழுவார் 
அந்த கர்ப்பெருந் தொண்டரும் உடன் செல அணைந்தார் . 10723 
ஆய வேலையில் அருமறைப் புகலியர் பிரானும் 
மேய வொற்றியூர் பணிபவர் வியன் நகர் அகன்று 
காயல் சூழ்கரைக் கடல்மயி லாபுரி நோக்கித் 
தூய தொண்டர்தங் குழாத்தொடும் எதிர்வந்து தோன்ற . 1073 : 
மாறில் வண்பெரு வணிகரும் தொண்டரும் மலர்ந்த 
நீறு சேர்தவக் குழாத்தினை நீளிடைக் கண்டே 
“ ஆறு சூடினார் திருமகனார் அணைந் தார் ” என் ( று ) 
ஈறி லாததோர் மகிழ்ச்சியி னால்விழுந் திறைஞ்ச . 

1074 
காழி நாடரும் கதிர்மணிச் சிவிகைநின் றிழிந்து 
சூழி ரும்பெருந் தொண்டர் முன் தொழுதெழுந் தருளி 
வாழி மாதவர் வணிகர்செய் திறஞ்சொலக் கேட்டே 
ஆழி சூழ்மயி லாபுரித் திருநகர் அணைந்தார் . 

1075. 
அத்தி றத்து முன் நிகழ்ந்தது திருவுள்ளத் தமைத்துச் 
சித்தம் இன்புறு சிவநேசர் தஞ்செயல் • வாய்ப்பப் 
பொய்த்த வச்சமண் * சாக்கியர் புறத்துறை அழிய 
வைத்த அப்பெருங் கருணை நோக்கால் மகிழ்ந் தருளி . 1076 
கங்கை வார்சடை யார்கபா லீச்சரத் தணைந்து 
துங்க நீள்சுடர்க் கோபுரந் தொழுது புக் கருளி 
மங்கை பங்கர் தங் கோயிலை வலங்கொண்டு வணங்கிச் 
செங்கை சென்னிமேற் குவிந்திடத் திருமுன்பு சேர்ந்தார் . 1077 
தேவ தேவனைத் திருக்கபா லீச்சரத் தமுதைப் 
பாவை பாகனைப் பரிவுறு பண்பினாற் பரவி 
மேவு காதலின் விரும்பிய விரைவினால் விழுந்து 
நாவின் வாய்மையிற் * போற்றினார் ஞானசம் பந்தர் . 1078 


8 


பா -ம்- ஏய . 2 வணிகர்தங். 

" தடைத்துச் . * தம்பணி .. 
வெஞ்சமண் . * பாகர் . தேவர் தேவவனத் . 8 வாய்மையால் . 


திருஞானசம்பந்தர் - என்புக் குடத்தைக் கண்டருளல் 469 


போற்றி மெய்யருட் டிறம்பெறு பரிவுடன் வணங்கி 
நீற்றின் மேனியில் நிறைமயிர்ப் புளகங்கள் நெருங்கக் 
கூற்ற டர்த்தவர் கோயிலின் புறம்பு போந் தருளி 
ஆற்றும் இன்னருள் வணிகர்மேற் செல அருள் செய்வார் . 1079 
ஒருமை உய்த்தநல் லுணர்வினீர் ! உலகவர் அறிய 
அருமை யாற்பெறு மகள் என்பு நிறைத்தஅக் குடத்தைப் 
பெருமயா னத்து நடம்புரி வார்பெருங் கோயில் 
திரும திற்புற வாய்தலிற் கொணர் ” கென்று செப்ப் . .1080 
அந்த மில் பெரு மகிழ்ச்சியால் அவனிமேற் பணிந்து 
வந்து தந்திரு மனையினில் மேவி அம் மருங்கு 
கந்த வார்பொழிற் கன்னிமா டத்தினிற் புக்கு 
வெந்த சாம்பலோ டென்புசேர் குடத்தைவே றெடுத்து . 

1081 
மூடுபன்மணிச் சிவிகையுட் பெய்து முன் போத 
மாடு சேடியர் இனம்புடை சூழ்ந்துவந் தணைய 
ஆடல் மேவினார் திருக்கபா லீச்சரம் அணைந்து 
நீடு கோபுரத் தெதிர்மணிச் சிவிகையை நீக்கி . 

1082 
அங்க ணாளர் தம் அபிமுகத் தினில் அடி உறைப்பால் 
மங்கை என்புசேர் குடத்தினை வைத்து முன் வணங்கப் 
பொங்கு நீள்புனற் புகலிகா வலர்புவனத்துத் 
தங்கி வாழ்பவர்க் குறுதியாம் நிலைமைசா திப்பார் . 

1083 
மாடம் ஓங்கிய மயிலைமா நகருளார் மற்றும் 
நாடு வாழ்பவர் நன்றியில் சமயத்தி னுள்ளோர் 
மாடு சூழ்ந்துகாண் பதற்குவந் தெய்தியே மலிய 
நீடு தேவர்கள் ஏனையோர் விசும்பிடை நெருங்க . 

1084 
தொண்டர் தம்பெருங் குழாம்புடை சூழ்தரத் தொல்லை 
அண்டர் நாயகர் கோபுர வாயில் நேர் அணைந்து 
வண்டு வார்குழ லாள் என்பு நிறைந் தமட் குடத்தைக் 
கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி . 1085 
* இந்த மாநிலத் திறந்துளோர் என்பினைப் பின்னும் 
தந்து நன்னெறிப் படுத்திட நன்மையாங் தன்மை 


அந்த 


470 

திருத்தொண்டர் புராணம் 
என்பொடு தொடர்ச்சியாம் என அருள் நோக்கால் 
சிந்தும் அங்கம் அங் குடையபூம் பாவைபேர் செப்பி . 1086 
“ மண்ணி னிற்பிறந் தார்பெறும் பயன்மதி சூடும் 
அண்ண லார்அடி யார்தமை அமுதுசெய் வித்தல் 
கண்ணி னால் அவர் தல்விழாப் பொலிவுகண் டார்தல் 
ண்மை யாமெனில் உலகர்முன் வரு " கென உரைப்பார் . 1087 


மன்னு வார்சடை யாரைமுன் தொழுது “ மட்டிட்ட ” 
என்னும் நற்பதி கத்தினிற் " போதியோ என்னும் 
அன்ன மெய்த்திரு வாக்கெனும் அமுதம் அவ் வங்கம் 
துன்ன வந்துவந் துருவமாய்த் தொக்கதக் குடத்துள் . 1088 
ஆன தன்மையின் அத்திருப் பாட்டினில் அடைவே 
போன வாயுவும் வடிவமும் பொலிவொடு நிரம்பி 
ஏனை அக்குடத் தடங்கிமுன் னிருந்தெழு வதன் முன் 
ஞான போனகர் பின் சமண் பாட்டினை நவில்வார் . 1089 
“ தேற்ற மில்சமண் சாக்கியத் திண்ணரிச் செய்கை 
ஏற்ற தன்றென எடுத்துரைப் பார் " என்ற போது 
கோற்றொ டிச்செங்கை தோற்றிடக் குடம் உடைந் தெழுவாள் 
போற்று தாமரைப் போதவிழ்ந் தெழுந்தனள் போன்றாள் . 1090 
எடுத்த பாட்டினில் வடிவுபெற் றிருநான்கு திருப்பாட் ( டு ) 
அடுத்த அம்முறைப் பன்னிரண் டாண்டள வணைந்து 
தொடுத்த வெஞ்சமண் பாட்டினில் தோன்றிடக் கண்டு 
விடுத்த வேட்கையர் திருக்கடைக் காப்புமேல் விரித்தார் . 
ஆங்கனம் எழுந்து நின்ற அணங்கினை நோக்கு வார்கள் 
" ஈங்கிது காணீர் ” என்னா அற்புதம் எய்தும் வேலைப் 
பாங்குசூழ் தொண்ட ரானோர் " அரகர " என்னப் பார்மேல் 
ஓங்கிய ஓசை உம்பர் நாட்டினை உற்ற தன்றே . 

1092 
தேவரும் முனிவர் தாமும் திருவருட் சிறப்பு நோக்கிப் 
பூவரு விரைகொள் மாரி பொழிந்தனர் ; ஒழிந்த மண்ணோர் 


. 


பா - ம் - பார்கள் . 


* விதித்தார் . 


. 


என்ன . 


திருஞானசம்பந்தர் - பூம்பாவை அழகின் வருணனை 471 


யாவரும் " இருந்த வண்ணம் எம்பிரான் கருணை என்றே 
மேவிய கைகள் உச்சி மேற்குவித் திறைஞ்சி வீழ்ந்தார் . 1098 
அங்கவள் உருவங் காண்பார் அதிசயம் மிகவும் எய்திப் 
பங்கமுற் றாரே போன்றார் பரசமயத்தி னுள்ளோர் ; 
“ எங்குள செய்கை தான்மற் றென்செய்த வா றி தென்று 
சங்கையாம் உணர்வு கொள்ளும் சமணர்தள் ளாடி வீழ்ந்தார் . 
கன்னி தன் வனப்புத் தன்னைக் கண்களால் முடியக் காணார் 
முன்னுறக் கண்டார்க் கெல்லாம் மொய்கருங் குழலின் பாரம் 
மன்னிய வதன செந்தா மரையினிற் கரிய வண்டு 
துன்னிய ஒழுங்கு துற்ற சூழல் போல் இருண்டு தோன்ற . 1095 - 
பாங்கணி சுரும்பு மொய்த்த பனிமலர் அளகப் பந்தி 
தேங்கமழ் ஆரஞ் சேருந் திருநுதல் விளக்கம் நோக்கில் 
பூங்கொடிக் கழகின் மாரி பொழிந்திடப் புயற்கீ ழிட்ட 
வாங்கிய வான வில்லின் வளரொளி வனப்பு வாய்ப்ப . 1098 
புருவமென் கொடிகள் பண்டு புரமெரித் தவர்தம் நெற்றி 
ஒருவிழி எரியின் நீறாய் அருள் பெற உளனாங் காமன் 
செருவெழும் தனுவ தொன்றும் சேமவில் லொன்றும் ஆக 
இருபெருஞ் சிலைகள் முன் கொண் டெழுந்தன போல ஏற்ப . 
மண்ணிய மணியின் செய்ய வளரொளி மேனி யாள் தன் 
கண்ணிணை வனப்புக் காணில் காமரு வதனத் திங்கள் 
தண்ணளி விரிந்த சோதி வெள்ளத்தில் தகைவின் நீள 
ஒண்ணிறக் கரிய செய்ய கயலிரண் டொத்து லாவ . 1098 
பணிவளர் அல்குல் பாவை நாசியும் பவள வாயும் 
நணியபே ரொளியில் தோன்றும் நலத்தினை நாடு வார்க்கு 
மணிநிறக் கோபங் கண்டு மற்றது வவ்வத் தாழும் 
அணிநிறக் காம ரூபி அணை வதாம் அழகு காட்ட . 

1088 
இளமயில் அனைய சாயல் ஏந்திழை குழைகொள் காது 
வளமிகு வனப்பி னாலும் வடிந்ததா ளுடைமை யாலும் 


8 


ப - ம்- மரையின் மேற் . - உளதாங் . ஒப்ப . அவனயதாம் . 


472 


திருத்தொண்டர் புராணம் 


கிளரொளி மகர வேறு கெழுமிய தன்மை யாலும் 
அளவில்சீர் அனங்கன் வென்றிக் கொடியிரண் டனைய வாக . 
விற்பொலி தரளக் கோவை விளங்கிய கழுத்து மீது 
பொற்பமை வதன மாகும் பதுமகன் நிதியம் பூத்த 
நற்பெரும் பணிலம் என்னும் நன்னிதி போன்று தோன்றி 
அற்பொலி 2 கண்டர் தந்த அருட்கடை யாளங் காட்ட . 1101 
எரியவிழ் காந்தள் மென்பூத் தலைதொடுத் திசைய வைத்துத் 
திரள்பெறச் சுருக்குஞ் செச்சை மாலையோ தெரியின் வேறு 
கருநெடுங் கயற்கண் மங்கை கைகளால் காந்தி வெள்ளம் 
அருகிழிந் தனவோ என்னும் அதிசயம் வடிவிற் றோன்ற . 1102 
ஏர்கெழு மார்பிற் பொங்கும் ஏந்திளங் கொங்கை நாகக் 
கார்கெழு விடத்தை நீக்குங் கவுணியர் தலைவர் நோக்கால் 
ஆர் திரு வருளிற் பூரித் தடங்கிய அமுத கும்பச் 
சீர்கெழு முகிழைக் காட்டுஞ் செவ்வியிற் றிகழ்ந்து தோன்ற . 
காமவேள் என்னும் வேடன் உந்தியிற் கரந்து கொங்கை 
நேமியம் புட்கள் தம்மை அகப்பட நேரி தாய 
தாமநீள் கண்ணி சேர்த்த சலாகை தூக் கியதே போலும் 
வாமமே கலை சூழ் வல்லி மருங்கின் மேல் உரோம வல்லி . 1104 


பிணியவிழ் மலர்மென் கூந்தல் பெண்ணமு தனையாள் செம் 
பொன் , அணிவளர் அல்குல் தங்கள் அரவுசெய் பிழையால் 
அஞ்சி , மணிகிளர் காஞ்சி சூழ்ந்து வனப்புடை அல்கு லாகிப் , 
பணியுல காளுஞ் சேடன் பணம்விரித் தடைதல் காட்ட . 1105 
வரிமயில் அனைய சாயல் மங்கைபொற் குறங்கின் மாமை 
கரி இளம் பிடிக்கை வென்று கதலிமென் தண்டு காட்டத் 
தெரிவுறு மவர்க்கு மென்மைச் செழுமுழந் தாளின் செவ்வி 
புரிவுறு பொற்பந் தென்னப் பொலிந்தொளி விளங்கிப் பொங்க . 
பூவலர் நறுமென் கூந்தல் பொற்கொடி கணைக்கால் காமன் 
ஆவநா ழிகையே போலும் அழகினில் மேன்மை எய்த 


-- 


UI - ! 

ம் - பூப்ப . அற்பெருங் . வருமயில் . 4. கருமென் . 


திருஞானசம்பந்தர் - சிவநேசர் வேண்டிக்கொள்ளல் 473 


மேவிய செம்பொற் றட்டின் வனப்பினை மீதிட் டென்றும் 
ஓவியர்க் கெழுத ஒண்ணாப் பரட்டொளி ஒளிர்வுற் றோங்க .! 
கற்பகம் ஈன்ற செவ்விக் காமரு பவளச் சோதிப் 
பொற்றிரள் வயிரப் பத்திப் பூந்துணர் மலர்ந்த போலும் 
நற்பதம் பொலிவு காட்ட ஞாலமும் விசும்பும் எல்லாம் 
அற்புதம் எய்தத் தோன்றி அழகினுக் கணியாய் நின்றாள் . 

எண்ணிலாண் டெய்தும் வேதாப் படைத்தவள் எழிலின் 
வெள்ளம் , நண்ணுநான் முகத்தால் கண்டான் ; அவளினும் 
நல்லாள் தன்பால் , புண்ணியப் பதினா றாண்டு பேர்பெறும் 
புகலி வேந்தர் , கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிர முகத் 
தாற் கண்டார் . 

1109 


1110 


இன்னணம் விளங்கிய ஏர்கொள் சாயலாள் 
தன்னை முன் கண்ணுறக் கண்ட தாதையார் 
பொன்னணி மாளிகைப் புகலி வேந்தர் தாள் 
சென்னியிற் பொருந்தமுன் சென்று வீழ்ந்தனர் . 
அணங்கினும் மேம்படும் அன்னம் அன்னவள் 
பணம்புரி அரவரைப் பரமர் முன்பணிந் ( து ) 
இணங்கிய முகில்மதில் சண்பை ஏந்தலை 
வணங்கியே நின்றனள் மண்ணு ளோர் தொழ . 
சீர்கெழு சிவநேசர் தம்மை முன்னமே 
கார்கெழு சோலைசூழ் காழி மன்னவர் 
ஏர்கெழு சிறப்பில் நும் மகளைக் கொண்டினிப் 
பார்கெழு மனையினிற் படர்மின் என்றலும் 
பெருகிய அருள்பெறும் வணிகர் பிள்ளையார் 
மருவு தா மரையடி வணங்கிப் போற்றிநின் ( று ) 
“ அருமையால் அடியனேன் பெற்ற பாவையைத் 
திருமணம் புணர்ந்தருள் செய்யும் ” என்றலும் . 


* 


1112 


1113 


2 


பா - ம் - ஒளிவிட்டோங்க . 
பிரதிகளில் இல்லை . 


வண்ணம் , * இச்செய்யுள் சில 


474 


திருத்தொண்டர் புராணம் 


மற்றவர் தமக்குவண் புகலி வாணர் " நீர் 
பெற்றபெண் விடத்தினால் வீந்த பின்னையான் 
கற்றைவார் சடையவர் கருணை காண்வர 
உற்பவிப் பித்தலால் உரைத கா " தென . 

11141 
வணிகருஞ் சுற்றமும் மயங்கிப் பிள்ளையார் 
அணிமலர் அடியில் வீழ்ந் தரற்ற ஆங்கவர் 
தணிவில் நீள் பெருந்துயர் தணிய வேதநூல் 
துணிவினை அருள் செய்தார் தூய வாய்மையார் . 
தெள்ளு நீ தியின் முறை கேட்ட சீர்க்கிளை 
வெள்ளமும் வணிகரும் வேட்கை நீத்திடப் 
பள்ள நீர்ச் செலவெனப் பரமர் கோயிலின் 
உள்ளெழுந் தருளினார் உடைய பிள்ளையார் . 

1118 
பான்மையால் வணிகரும் பாவை தன்மணம் 
ஏனையோர்க் கிசைகிலேன் என்று கொண்டுபோய் 
வானுயர் கன்னிமா டத்து வைத்தனர் 
தேனமர் கோதையும் சிவத்தை மேவினாள் . 

1117 
தேவர்பிரான் அமர்ந் தருளுந் திருக்கபா லீச்சரத்து 
மேவியஞா னத்தலைவர் விரிஞ்சன்முதல் எவ்வுயிர்க்கும் 
காவலனார் பெருங்கருணை கைதந்த படிபோற்றிப் 
பாவலர்செந் தமிழ்பாடிப் பன்முறையும் பணிந்தெழுவார் . 1118 
தொழுதுபுறம் போந் தருளித் தொண்டர்குழாம் புடைசூழப் 
பழுதில் புகழ்த் திருமயிலைப் பதியில் அமர்ந் தருளுநாள் 
முழுதுலகுந் தரும் இறைவர் முதற்றானம் பல இறைஞ்ச 
அழுதுலகை வாழ்வித்தார் அப்பதியின் மருங்ககல்வார் . 1118 
திருத்தொண்டர் அங்குள்ளார் விடைகொள்ளச் சிவநேசர் 
வருத்தம் அகன் றிடமதுர மொழி அருளி விடைகொடுத்து 
நிருத்தர் உறை பிறபதிகள் வணங்கிப்போய் நிறைகா தல் 
அருத்தியொடுந் திருவான்மி யூர்பணிய அணைவுற்றார் . 11201 
பா - ம்- உற்பவித்தீதலால் ; உற்பவித்திடு தலால் . படியென்றும் . 


2 


திருஞானசம்பந்தர் --இடைச்சுரம் செல்லல் 


475 


திருவான்மி யூர்மன்னுந் திருத்தொண்டர் சிறப்பெதிர 
வருவார் மங் கல அணிகள் மறுகுநிரைத் தெதிர்கொள்ள 
அருகாக இழிந்தருளி அவர்வணங்கத் தொழுதன்பு 
தருவார்தங் கோயில் மணித் தடநெடுங்கோ புரஞ்சார்ந்தார் .1121 " 
மிக்குயர்ந்த கோபுரத்தை வணங்கிவியன் திருமுன்றில் 
புக்கருளிக் கோயிலினைப் புடைவலங்கொண் டுள்ளணைந்து 
கொக்கிறகும் மதிக்கொழுந்தும் குளிர்புனலும் ஒளிர்கின்ற 
செக்கர் நிகர் சடைமுடி யார் சேவடியின் கீழ்த்தாழ்ந்தார் . 1122 
தாழ்ந்து பல முறைபணிந்து தம்பிரான் முன்னின்று 
வாழ்ந்துகளி வரப்பிறவி மருந்தான பெருந்தகையைச் 
சூழ்ந்த இசைத் திருப்பதிகச் சொன்மாலை வினாவுரையால் 
வீழ்ந்தபெருங் காதலுடன் சாத்திமிக இன்புற்றார் . 1123 : 
பரவிவரும் ஆனந்தம் நிறைந்ததுளி கண்பனிப்ப 
விரவுமயிர்ப் புளகங்கள் மிசைவிளங்கப் புறத்தணைவுற் ( று ) 
அரவநெடுந் திரைவேலை அணிவான்மி யூர் அதனுள் 
சிரபுரத்துப் புரவலனார் சிலநாள் அங் கினிதமர்ந்தார் . 1124 : 
அங்கணமர் வார்உலகா ளுடையாரை அருந்தமிழின் 
பொங்கும் இசைப் பதிகங்கள் பலபோற்றிப் போந்தருளிக் 
கங்கையணி மணிமுடியார் பதிபலவுங் கலந்திறைஞ்சிச் 
செங்கண்விடைக் கொடியார் தம் இடைச்சுரத்தைச் சேர்வுற்றார் . 
சென்னி இள மதியணிந்தார் மருவு திரு இடைச்சுரத்து 
மன்னுதிருத் தொண்டர்குழாம் எதிர்கொள்ள வந்தருளி 
நன்னெடுங்கோ புரம் இறைஞ்சி உள் புகுந்து நற்கோயில் 
தன்னைவலங் கொண்டணைந்தார் தம்பிரான் திருமுன்பு : 1126 
கண்டபொழு தேகலந்த காதலால் கை தலைமேல் 
கொண்டு தலம் உறவிழுந்து குலவுபெரு மகிழ்ச்சியுடன் 
மண்டியபேர் அன்புருகி மயிர்முகிழ்ப்ப வணங்கி எழுந் ( து ) 
அண்டர்பிரான் திருமேனி வண்ணங்கண் டதிசயித்தார் . 1127 * 

“ இருந்த இடைச் சுரம்மேவும் இவர்வண்ணம் என்னே ! 
என் ( று ) , அருந்தமிழின் திருப்பதிகத் தலர்மாலை கொடுபரவித் , 


7. 


476 


திருத்தொண்டர் புராணம் 


2 


திருந்துமனங் கரைந்துருகத் திருக்கடைக்காப் புச்சாத்திப் , 
பெருந்தனிவாழ் வினைப்பெற்றார் பேருலகின் பேறானார் . 1128 

நிறைந்தாரா வேட்கையினால் நின்றிறைஞ்சிப் புறம்போந் 
தங் , குறைந்தருளிப் பணிகின்றார் உமைபாகர் அருள் பெற்றுச் , 
சிறந்த திருத் தொண்டருடன் எழுந்தருளிச் செந்துருத்தி , 
அறைந் ( து ) அளிகள் பயில்சாரல் திருக்கழுக்குன் றினை அணைந் 
தார் . 

1129 
சென்றணையும் பொழுதின்கண் திருத்தொண்டர் எதிர்கொள்ளப் 
பொன் றிகழும் மணிச்சிவிகை இழிந்தருளி உடன்போந்து 
மன்றல்விரி நறுஞ்சோலைத் திருமலையை வலங்கொண்டு 
மின்றயங்குஞ் சடையாரை விருப்பினுடன் பணிகின்றார் . 1130 
திருக்கழுக்குன் றத்தமர்ந்த செங்கனகத் தனிக்குன்றைப் 
பெருக்கவளர் காதலினால் பணிந்தெழுந்து பேராத 
கருத்தினுடன் “ காதல்செயுங் கோயில்கழுக் குன் ( று ) ” என்று 
திருப்பதிகம் புனைந்தருளிச் சிந்தை நிறை மகிழ்வுற்றார் . 1131 
இன்புற்றங் கமர்ந்தருளி ஈறில் பெருந் தொண்டருடன் 
மின் பெற்ற வேணியினார் அருள்பெற்றுப் போந்தருளி 
என்புற்ற மணிமார்பர் எல்லையிலா ஆட்சி புரிந் ( து ) 
அன்புற்று மகிழ்ந்ததிரு வச்சிறுபாக்கத்தணைந்தார் . 1132 
ஆதிமுதல் வரைவணங்கி “ ஆட்சிகொண்டார் ” எனமொழியும் 
கோதில் திருப் பதிக இசை குலாவியபா டலிற்போற்றி 
மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந் தின்புற்றுத் : 
தீதகற்றுஞ் செய்கையினார் சின்னாளங் கமர்ந்தருளி. 1133 
ஏறணிந்த வெல்கொடியார் இனிதமர்ந்த பதிபிறவும் 
நீறணிந்த திருத்தொண்டர் எதிர்கொள்ள நேர்ந்திறைஞ்சி 
வேறுபல நதிகானங் கடந்தருளி விரிசடையில் 
ஆறணிந்தார் மகிழ்ந்ததிரு அரசிலியை வந்தடைந்தார் . 1134 
அரசிலியை அமர்ந்தருளும் அங்கணர சைப்பணிந்து 
பரசிஎழு திருப்புறவார் பனங்காட்டூர் முதலாய 

பா - ம் - கரைந்துருகித் செந்துருதி . * சிலநாளங் . அரசிலியில் . 


திருஞானசம்பந்தர் - தில்லையில் வாசம் 


477 


விரைசெய்மலர்க் கொன்றையினார் மேவுபதி பலவணங்கித் 
திரைசெய்நெடுங் கடலுடுத்த திருத்தில்லை நகரணைந்தார் . 1135 
எல்லையில்ஞா னத்தலைவர் எழுந்தருள எதிர்கொள்வார் 
தில்லையில் வாழ் அந்தணர்மெய்த் திருத்தொண்டர் சிறப்பினொடு 
மல்கி எதிர் பணிந்திறைஞ்ச மணிமுத்தின் சிவிகை இழிந்( து ) 
அல்கு பெருங் காதலுடன் அஞ்சலிகொண் டணைகின்றார் . 1136 
திருவெல்லை யினைப் பணிந்து சென்றணைவார் சேண்விசும்பை 
மருவிவிளங் கொளிதழைக்கும் வடதிசைவா யிலைவணங்கி 
உருகுபெருங் காதலுடன் உட்புகுந்து மறையினொலி 
பெருகிவளர் மணிமாடப் பெருந்திருவீ தியை அணைந்தார் . 1137 
நலமலியுந் திருவீதி பணிந்தெழுந்து நற்றவர்தம் 
குலநிறைந்த திருவாயில் குவித்தமலர்ச் செங்கையொடு 
தல முறமுன் தாழ்ந்தெய்தித் தமனியமா ளிகைமருங்கு 
வலமுறவந் தோங்கியபே ரம்பலத்தை வணங்கினார் . 1138 " 
வணங்கிமிக மன மகிழ்ந்து மாலயனுந் தொழும்பூத 
கணங்கள் மிடை திருவாயில் பணிந்தெழுந்து கண்களிப்ப 
அணங்குதனி கண்டருள அம்பலத்தே ஆடுகின்ற 
குணங்கடந்த தனிக்கூத்தர் பெருங்கூத்துக் கும்பிடுவார் . 1139 
தொண்டர்மனம் பிரியாத திருப்படியைத் தொழுதிறைஞ்சி 
மண்டுபெருங் காதலினால் நோக்கிமுகம் மலர்ந்தெழுவார் 
அண்டமெலாம் நிறைந்தெழுந்த ஆனந்தத் துள்ளலைந்து 
கண்டபே ரின்பத்தின் கரையில்லா நிலை அணைந்தார் . 1140 
அந்நிலைமை அடைந்து திளைத் தாங்கெய் தாக் காலத்தில் 
மன்னுதிரு அம்பலத்தை வலங்கொண்டு போந் தருளிப் 
பொன்னணிமா ளிகைவீதிப் புறத்தணைந்து போதுதொறும் 
இன்னிசைவண் டமிழ்பாடிக் கும்பிட்டங் கினிதிருந்தார் . 1141 
திருந்தியசீர்த் தாதையார் சிவபாத விருதயரும் 
- பொருந்து திரு வளர்புகலிப் பூசுரரும் மாதவரும் 

பா - ம் -1 திருவெல்லையிற். 2 நெடுமாடப் . அணங்குதனிக் . 
புறத்தமர்ந்து . 


478 


திருத்தொண்டர் புராணம் 


1 


-பெருந்திருமா லயன்போற்றும் பெரும்பற்றப் புலியூரில் 
இருந்தமிழா கரர் அணைந்தார் " எனக்கேட்டு வந்தணைந்தார் . 1142 
ஆங்கவரைக் கண்டுசிறப் பளித்தருளி அவரோடும் 
தாங்கரிய காதலினால் தம்பெருமான் கழல்வணங்க 
ஓங்கு திருத் தில்லைவாழ் அந்தணரும் உடனாகத் 
தேங்கமழ்கொன் றைச்சடையார் திருச்சிற்றம் பலம்பணிந்தார் . 
தென்புகலி அந்தணரும் தில்லைவாழ் அந்தணர்முன் 
அன்புநெறி பெருக்குவித்த அண்டகையார் அடிபோற்றிப் 
பொன் புரி செஞ் சடைக்கூத்தர் அருள் பெற்றுப் போந்தருளி 
இன்புறுதோ ணியில் அமர்ந்தார் தமைவணங்க எழுந்தருள . 1144 
நற்றவர்தங் குழாத்தோடும் நம்பர் திரு நடஞ்செய்யும் 
பொற்பதியின் திருவெல்லை பணிந்தருளிப் புறம்போந்து 
பெற்றம் உயர்த்தவர் அமர்ந்த பிறபதியும் புக்கிறைஞ்சிக் 
கற்றவர்கள் பரவு திருக்கழுமலமே சென்றடைவார் . 1145 
பல்பதிகள் கடந்தருளிப் பன்னிரண்டு பேர் படைத்த 
தொல்லைவளப் பூந்தராய் தூரத்தே தோன் று தலும் 
மல்குதிரு மணிமுத்தின் சிவிகை இழிந் தெதிர்வணங்கிச் 
செல்வமிகு பதியதன் மேல் திருப்பதிகம் அருள் செய்வார் . 1146 
மன்னும் இசை மொழி " வண்டார் குழல் அரிவை என்றெடுத்து 
மின்னுசுடர் மாளிகை விண் டாங்குவபோல் வேணுபுரம் 
என்னும் இசைச் சொன் மாலை எடுத்தியம்பி எழுந்தருளிப் 
புன்னைமணங் கமழ்புறவப் புறம்பணையில் வந்தணைந்தார் . 1147 
வாழிவளர் புறம்பணையின் மருங்கணைந்து வரிவண்டு 
சூழுமலர் நறுந்தீப தூபங்க ளுடன் தொழுது 
காழிநகர் சேர்மின் எனக் கடைமுடிந்த திருப்பதிகம் 
ஏழிசையி னுடன் பாடி எயின் மூதூ ருட்புகுந்தார் . 1148 
சேணுயர்ந்த திருத்தோணி வீற்றிருந்த சிவபெருமான் 
தாணினைந்த ஆதரவின் தலைப்பாடு தனையுன்னி 


. 


- 


பா- ம்- அந்தணரும் . 


2 பெருகுவித்த . 


திருஞா ... தர்-- திருமணஞ்செய்துகொள்ள வேண்டல் 479 


நீணிலைக்கோ புரம்அணைந்து நேரிறைஞ்சிப் புக்கருளி 
"வாணிலவு பெருங்கோயில் வலங்கொண்டு முன்பணிந்தார் . 1149 
முன்னிறைஞ்சித் திருவருளின் முழுநோக்கம் பெற்றேறிப் 
பொன்னிமயப் பாவையுடன் புணர்ந்திருந்த புராதனரைச் 
சென்னிமிசைக் குவித்தகரங் கொடுவிழுந்து திளைத்தெழுந்து 
மன்னுபெரு வாழ்வெய்தி மனங்களிப்ப வணங்குவார் . 1150 
பரவு திருப் பதிகங்கள் பலவும் இசை யினிற்பாடி 
விரவியகண் ணருவி நீர் வெள்ளத்திற் குளித்தருளி 
அரவணிந்தார் அருள் பெருகப் புறம்பெய்தி அன்பருடன் 
சிரபுரத்துப் பெருந்தகையார் தந்திருமாளிகை சேர்ந்தார் . 1151 
மாளிகையின் உள்ளணைந்து மறையவர்கட் கருள்புரிந்து 
தாள்பணியும் பெருங்கிளைக்குத் தகுதியினால் தலையளிசெய் ( து ) 
ஆளுடைய தம்பெருமான் அடியவர்க ளுடன் அமர்ந்து 
நீளவரும் பேரின்பம் மிகப்பெருக நிகழுநாள் . 

.1152 
காழிநா டுடையபிரான் கழல்வணங்கி மகிழ்வெய்த 
ஆழியினும் மிகப்பெருகும் ஆசையுடன் திருமுருகர் 
வாழிதிரு நீலநக்கர் முதற்றொண்டர் மற்றெனையோர் 
சூழுநெடுஞ் சுற்றமுடன் தோணிபுரந் தொழுதணைந்தார் . 1153 
வந்தவரை எதிர் கொண்டு மனமகிழ்ந்து சண்பையர்கோன் 
அந்தமில்சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து 
சுந்தரவா ரணங்கினுடன் தோணியில் வீற் றிருந் தாரைச் 
செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பலபாடி . 

1154 
பெருமகிழ்ச்சி யுடன் செல்லப் பெருந்தவத்தால் பெற்றவரும் 
மருவு பெருங் கிளையான மறையவரும் உடன்கூடித் 
“ திருவளர்ஞா னத்தலைவர் திருமணஞ்செய் தருளுதற்குப் 
பருவமிது ” என்றெண்ணி அறிவிக்கப் பாங்கணைந்தார் . 1155 
நாட்டுமறை முறையொழுக்கம் ஞானபோ னகருக்கும் 
கூட்டுவது மனங்கொள்வார் கோதில்மறை நெறிச்சடங்கு 


பா - ம்- அறிவிக்கும் .. 


1 


மணங் . 


480 


திருத்தொண்டர் புராணம் 


காட்டவரும் வேள்விபல புரிவதற்கோர் கன்னிதனை 
வேட்டருள வேண்டும் என விண்ணப்பஞ் செய்தார்கள் . 1156" 
மற்றவர்தம் மொழி கேட்டு மாதவத்தின் கொழுந்தனையார் 
சுற்றமுறு பெரும்பாசத் தொடர்ச்சிவிடு நிலைமையராய்ப் 
பெற்றம் உயர்த் தவர் அருள்முன் பெற்றதினால் இசையாது 
" முற்றியதா யினுங்கூடா " தென்றவர் முன் மொழிந்தருள . 1157 
அருமறையோர் அவர்பின்னுங் கைதொழுதங் கறிவிப்பார் 
“ இருநிலத்து மறைவழக்கம் எடுத்தீர் நீர் ஆதலினால் 
வருமுறையால் அறுதொழிலின் வைதிகமா நெறியொழுகும் 
திருமணஞ்செய் தருளுதற்குத் திருவுள்ளஞ் செய்யும் ” என . 1158 
மறைவாழ அந்தணர்தம் வாய்மையொழுக் கம்பெருகும் 
துறைவாழச் சுற்றத்தார் தமக்கருளி உடன்படலும் 
பிறைவாழுந் திருமுடியிற் பெரும்புனலோ டரவணிந்த 
கறைவாழுங் கண்டத்தார் தமைத்தொழுது மனங்களித்தார் . 
திருஞான சம்பந்தர் திருவுள்ளஞ் செய்ததற்குத் 
தருவாய்மை மறையவரும் தாதையரும் தாங்கரிய 
பெருவாழ்வு பெற்றாராய்ப் “ பிஞ்ஞகனார் அருள் " என்றே 
உருகாநின் றின் பமுறும் உளமகிழ்ச்சி எய்துவார் . 

1160 
ஏதமில்சீர் மறையவரில் ஏற்றகுலத் தோடிசைவால் 
நாதர் திருப் பெருமணத்து நம்பாண்டார் நம்பிபெறும் 
காதலியைக் காழிநா டுடையபிரான் கைப்பிடிக்கப் 
போதுமவர் பெருந்தன்மை எனப்பொருந்த எண்ணினார் . 1161 
திருஞான சம்பந்தர் சீர்பெருக மணம்புணரும் 
பெருவாழ்வு திருத்தொண்டர் மறையவர்கள் மிகப்பேணி ! 
வருவாரும் பெருஞ்சுற்றம் மகிழ்சிறப்ப மகட்பேசத் 
தருவார்தண் பணை நல்லூர் சார்கின்றார் தாதையார் . 1162 : 
மிக்கதிருத் தொண்டர்களும் வேதியரும் உடன் ஏகத் 
திக்குநிகழ் திருநல்லூர்ப் பெருமணத்தைச் சென்றெய்தத் 


UI 


ம் -- மிகப்பேண . 


2 


மகிழ்வெய்த . 


திருஞானசம்பந்தர் - திருமண ஓலை விடுத்தல் 481 


தக்கபுகழ் நம்பாண்டார் நம்பிதாம் அதுகேட்டுச் 
செக்கர்முடிச் சடையார்தந் திருப்பாதந் தொழுதெழுவார் . 1168 

ஒப்பரிய பேருவகை ஓங்கி எழும் உள்ளத்தால் , அப்புநிறை 
குடம்விளக்கு மறுகெல்லாம் அணிபெருக்கிச் , செப்பரிய ஆர்வ 
மிகு பெருஞ்சுற்றத் தொடுஞ்சென்றே , எப்பொருளும் எய்தி 
னேன் எனத்தொழுதங் கெதிர் கொண்டார் . 

1164 
எதிர்கொண்டு மணிமாடத் தினில்எய்தி இன்பமுறு 
மதுரமொழி பலமொழிந்து வரன்முறையால் சிறப்பளிப்பச் 
சதுர்முகனின் மேலாய சண்பைவரு மறையவரும் 
முதிருணர்வின் மாதவரும் அணைந்ததிறம் மொழிகின்றார் . 1165 
ஞானபோ னகருக்கு நற்றவத்தின் ஒழுக்கத்தால் 
ஊனமில்சீ லத் ( து ) உ.ம்பால் மகட்பேச வந்த ” தென 
ஆனபே றந்தணர்பால் அருளுடைமை யாம் என்று 
வானளவு நிறைந்தபெரு மனமகிழ்ச்சி யொடுமொழிவார் . 1168 
" உம்முடைய பெருந் தவத்தால் உலகனைத்தும் ஈன்றளித்த 
அம் மைதிரு முலைப்பாலிற் குழைத்த ஆரமுதுண்டார்க் ( கு ) 
எம்முடைய குலக்கொழுந்தை யாம்உய்யத் தருகின்றோம் ; 
வம்மின் ” என உரைசெய்து மனமகிழ்ந்து செலவிடுத்தார் . 1167 
பேருவகை யால் இசைவு பெற்றவர் தாம் மீண்டணைந்து 
காருலவு மலர்சோலைக் கழுமலத்தை வந்தெய்திச் 
சீருடைய பிள்ளையார்க் கவர்நேர்ந்த படி செப்பிப் 
பார்குலவுந் திருமணத்தின் பான்மையினைத் தொடங்குவார் . 
திருமணஞ்செய் கலியாணத் திருநாளும் திகழ்சிறப்பின் 
மருவியா ரையும்கணித மங்கல நூ லவர் வகுப்பப் 
பெருகுமண நாளோலை பெருஞ்சிறப்பி னுடன்போக்கி 
அருள்புரிந்த நன்னாளில் அணிமுளைப்பா லிகைவிதைத்தார் . 1168 
செல்வமலி திருப்புகலிச் செழுர் திருவீ திகளெல்லாம் 
மல்கு நிறை குடம்விளக்கு மகரதோ ரணம் நிரைத்தே 
பா - ம் - மகட்பேசி . 

மகட்பேசி . 2 பான்மைவினை . 
31 


- 


482 


திருத்தொண்டர் புராணம் 


எல்லையிலா ஒளிமுத்து மாலைகள் எங் கணுநாற்றி 
அல்குபெருந் திருஓங்க அணிசிறக்க அலங்கரித்தார் . 1170 
அருந்தவத்தோர் அந்தணர்கள் அயலுள்ளோர் தாம் உய்யப் 
பொருந்து திரு நாளோலை பொருவிறந்தார் கொண்டணையத் 
திருந்து புகழ் நம்பாண்டார் நம்பிசிறப் பெதிர்கொண்டு 
வருந்தவத்தான் மகட்கொடுப்பார் வதுவைவினை தொடங்குவார் . 
மன்னு பெருஞ் சுற்றத்தார் எல்லாரும் வந்தீண்டி 
நன்னிலைமைத் திருநாளுக் கெழுநாளாம் நன்னாளிற் 
பன் மணிமங் கலமுரசம் பல்லியங்கள் நிறைந் தார்ப்பப் 
பொன்மணிப்பா லிகைமீது புனிதமுளை பூரித்தார் . 

1172 
சேணுயரும் மாடங்கள் திருப்பெருகு மண்டபங்கள் 
நீணிலைய மாளிகைகள் நிகரில் அணி பெறவிளக்கிக் 
காணவருங் கை வண்ணம் கவினோங்கும் படி எழுதி 
வாணிலவு மணிக்கடைக்கண் மங்கலக்கோ லம்புனைந்து . 1173 
நீடுநிலைத் தோரணங்கள் நீள்மறுகு தொறும்நிரைத்து 
மாடுயருங் கொடிமாலை மணிமாலை இடைப்போக்கிச் 
சேடுயரும் வேதிகைகள் செழுஞ்சாந்து கொடு நீவிப் 
பீடுகெழு மணிமுத்தின் பெரும்பந்தர் பலபுனைந்தார் . 1174 
மன்றல் வினைத் திருமுளை நாள் தொடங்கிவரு நாளெல்லாம் 
முன்றில் தொறும் வீதிதொறும் முகநெடுவா யில்கள் தொறும் 
தின்றொளிரும் மணிவிளக்கு நிறைவாசப் பொற்குடங்கள் 
துன்று சுடர்த் தாமங்கள் தூபங்கள் துதைவித்தார் . 1175 
எங்கணுமெய்த் திருத்தொண்டர் மறையவர்கள் ஏனையோர் 
மங்கல நீள் மணவினை நாள் கேட்டுமிக மகிழ்வெய்திப் 
பொங்கு திருப் புகலிதனில் நாடோறும் புகுந் தீண்ட 
அங்கண் அணைந் தவர்க்கெல்லாம் பெருஞ்சிறப்புமிக அளித்தார் . * 

பா - ம் - நிகரில்ஒளி. காண்வருகைவினை . கைவினைஞர் . 
இடை போக்கிச் . புகுந்தீண்டி . அங்கவணக் . இச்செய்யுள் 
சில பதிப்புக்களில் 1170. ம் செய்யுளின் கீழ் காணப்படுகிறது . 


2 


8 


6 


* 


திருஞானசம்பந்தர் - காப்புநாண் நகர்வலம் வரல் 483 


மங்கல தூ ரியநாதம் மறுகு தொறும் நின்றியம்பப் 
பொங்கிய நான் மறையோசை கடலோசை மிசைப்பொலியத் 
தங்குநறுங் குறை அகிலின் தழைத்தசெழும் புகையினுடன் 
செங்கனல் ஆ குதிப்புகையும் தெய்வவிரை மணம்பெருக . 1177 
எண்டிசையி னுள்ளோரும் ஈண்டுவளத் தொடுநெருங்கப் 
பண்டநிறை சாலைகளும் பலவேறு விதம்பயில 
மண்டுபெரு நிதிக்குவைகள் மலைப்பிறங்கல் எனமலிய 
உண்டிவினைப் பெருந்துழனி ஓவாத ஒலி ஓங்க . 

1178 
மாமறை நூல் விதிச்சடங்கில் வகுத்தமுறை நெறிமரபின் 
தூமண நல் லுபகரணம் சமைப்பவர்தந் தொழில் துவன்றத் 
தாமரையோன் அனையபெருந் தவமறையோர் தாமெடுத்த 
பூமருவு பொற்கலசப் புண்ணிய நீர் பொலி வெய்த . 

1179 


குங்குமத்தின் செழுஞ்சேற்றின் கூட்டமைப்போர் இனங்குழுமப் 
பொங்கு விரைப் புதுக்கலவைப் புகைஎடுப்போர் தொகைவிரவத் 
துங்கநறுங் கர்ப்பூரச் சுண்ணம் இடிப் போர்நெருங்க 
எங்குமலர்ப் பிணைபுனைவேரர் ஈட்டங்கள் மிகப் பெருக . 1180 
இனையபல வேறுதொழில் எம்மருங்கும் நிரைத்தியற்றும் 
மனைவளரும் மறுகெல்லாம் மணவணிசெய் மறைமூதூர் 
நினைவரிய பெருவளங்கள் நெருங்குதலால் நிதிக்கோமான் 
தனை இறைவர் தாம் ஏவச் சமைத்ததுபோல் அமைந்துளதால் . 
மாறி லாநிறை வளந்தரு புகலியின் மணமீக் 
கூறு நாளின் முன் னாளினில் வேதியர் குழாமும் 
நீறு சேர்திருத் தொண்டரும் நிகரிலா தவருக் ( கு ) 
ஆறு சூடினார் அருட்டிருக் காப்புநாண் அணிவார் . 1182 
வேத வாய்மையின் விதியுளி வினையினால் விளங்க 
ஓத நீருல கியன்முறை ஒழுக்கமும் பெருகக் 
காதல் நீள் திருத் தொண்டர்கள் மறையவர் கவினார் 
மாதர் மைந்தர்பொற் காப்புநாண் நகர்வலஞ் செய்தார் . 1183 

ப - ம்- மிகப் . - கொழஞ்சேற்றின் , 3 நிறைந்துளதால் . 


484 


திருத்தொண்டர் புராணம் 


நகர்வ லஞ்செய்து புகுந்தபின் நவமணி அணிந்த 
புகரில் சித்திர விதானமண் டபத்தினிற் பொலியப் 
பகரும் வைதிக விதிச்சமா வர்த்தனப் பான்மை 
திகழ முற்றிய செம்மலார் திருமுன்பு சேர்ந்தார் . 

1184 . 
செம்பொ னின் பரி கலத்தினிற் செந்நெல்வெண் பரப்பின் 
வம்பணிந்த நீள் மாலைசூழ் மருங்குற அமைத்த 
அம்பொன் வாசநீர்ப் பொற்குடம் அரசிலை தருப்பை 
பம்பு நீள்சுடர் மணிவிளக் கொளிர் தரும் பரப்பில் . 1185 
தாத மங்கல முழக்கொடு நற்றவ முனிவர் 
வேத கீதமும் விம்மிட விரைகமழ் வாசப் 
போது சாந்தணி பூந்துகில் புனைந்தபுண்ணியம்போல் 
மீது பூஞ்சயனத்திருந் தவர்முன்பு மேவி . 

1186 
ஆர்வம் மிக்கெழும் அன்பினால் மலரயன் அனைய 
சீர்மறைத்தொழிற் சடங்கு செய் திருந்து நூல் முனிவர் 
பார்வழிப்பட வரும் இரு வினைகளின் பந்தச் 
சார்பொ ழிப்பவர் திருக்கையிற் காப்புநாண் சாத்த . 1187 
கண்ட மாந்தர்கள் கடிமணங் காணவந் தணைவார் 
கொண்ட வல்வினை யாப்பவிழ் கொள்கைய வான 
தொண்டர் சிந்தையும் வதனமும் மலர்ந்தன ; சுருதி 
மண்டு மாமறைக் குலமெழுந் தார்த்தன மகிழ்ந்தே . 1188 
நிரந்த கங்குலின் நிதிமழை விதிமுறை எவர்க்கும் 
புரந்த ஞானசம் பந்தர் தாம் புன்னெறிச் சமய 
அரந்தை வல்லிருள் அகலவந் தவதரித் தாற்போல் 
பரந்த பேரிருள் துரந்துவந் தெழுந்தனன் பகலோன் . 1189 . 
அஞ்சி றைச்சுரும் பறைபொழிற் சண்பை ஆண் டகையார் 
தஞ்சி வத்திரு மணஞ்செயத் தவஞ்செய் நாள் என்று 
பஞ்ச னத்தொழில் புரிந்தென மாசிருள் கழுவிச் 
செஞ்சு டர்க்கதிர்ப் பேரணி அணிந்தன திசைகள் . 

1190 


பா - ம் - வல்வினைப் பரப்பவிழ் . 


அகல முன்னவதரித் . 


. 


திருஞானசம்பந்தர் - திருமணத்திற்கு எழுதல் 485 


பரம்பு தம்வயின் எங்கணும் உள்ளபல் வளங்கள் 
நிரம்ப முன்கொணர்ந் தெண்டிசை யவர் நெருங் குதலால் 
தரங்க டந்தவர் தந்திருக் கல்லியா ணத்தின் 
வரம்பில் தன் பயன் காட்டுவ தொத்தது வையம் . 1191 
நங்கள் வாழ்வென வருந்திரு ஞானசம் பந்தர் 
மங்க லத்திரு மணஎழுச் சியின் முழக் கென்னத் 
துங்க வெண்டிரைச் சுரிவளை ஆர்ப்பொடு சூழ்ந்து 
பொங்கு பேரொலி முழக்குடன் எழுந்தது புணரி . 1192 
அளக்கர் ஏழுமொன் றாமெனும் பெருமைஎவ் வுலகும் 
விளக்கு மாமண விழாவுடன் விரைந்து செல் வனபோல் 
துளக்கில் வேதியர் ஆகுதி தொடங்கிடா முன்னம் 
வளர்க்கும் வேதியில் வலஞ்சுழித் தெழுந்தது வன்னி . 1193 
சந்த மென்மலர்த் தா தணி நீறுமெய் தரித்துக் 
கந்த மேவுவண் டொழுங்கெனுங் கண்டிகை பூண்டு 
சிந்தை தூய அன்பர்களுடன் திருமணம் போத 
மந்த சாரியின் மணங்கொணர்ந் தெழுந்தது மருத்து . 

1194 
எண்டி சைத்திறத் * தியாவரும் புகலிவந் தெய்தி 
மண்டும் அத்திரு மண எழுச் சியின் அணி வாய்ப்பக் 
கொண்ட வெண்ணிறக் குரூஉச்சுடர்க் கொண்டல்கள் என்ன 
வெண்து கிற்கொடி நிரைத்தது போன்றது விசும்பு . 1185 
ஏல இந்நலம் யாவையும் எழுச்சிமுன் காட்டும் 
காலை செய்வினை முற்றிய கவுணியர் பெருமான் 
மூல மாகிய தோணிமேல் முதல்வரை வணங்கிச் 
சீல மார்திரு வருளினால் மணத்தின் மேற் செல்வார் . 1196 
காழி மாநகர் வேதியர் குழாத்தொடுங் கலந்து 
சூழும் அன்பர்கள் ஏனையோர் துதைந்து முன் செல்ல 
-வாழி மாமறை முழங்கிட வளம்பதி வணங்கி 
நீழல் வெண்சுடர் நித்திலச் சிவிகைமேற் கொண்டார் . 1187 

பா - ம்- தன் வயின் , மாமணி , எண்டிசைத்தலத் . * மண்டு 
மெய்த்திரு . " என்னும் . இன்னணம் . 


6 


486 


திருத்தொண்டர் புராணம் 


i 


யான வாகனம் ஏறுவார் யாருமேற் கொள்ளக் 
கான மாகிய தொங்கல் பிச் சம்குடை கவரி 
மேல்நெருங்கிட விசும்பினும் நிலத்தினும் எழுந்த 
வான துந்துபி முழக்குடன் மங்கல இயங்கள் . 

1198 
சங்கொடு தாரை சின்னந் தனிப்பெருங் காளம் தாளம் 
வங்கியம் ஏனை மற்று மலர்துளைக் கருவி எல்லாம் 
பொங்கிய ஒலியின் ஓங்கிப் பூசுரர் வேத கீதம் 
எங்கணும் எழுந்து மல்கத் திருமணம் எழுந்த தன்றே . 11991 
கோதையர் குழல்சூழ் வண்டின் குழாத்தொலி ஒருபால் , கோல 
வேதியர் வேத வாய்மை மிகுமொலி ஒருபால் , மிக்க 
ஏதமில் விபஞ்சி வீணை யாழொலி ஒருபால் , ஏத்தும் 
நாதமங் கலங்கள் கீத நயப்பொலி ஒருபா லாக . 

1200 
விண்ணினை விழுங்க மிக்க வெண் துகிற் பதாகை வெள்ளம் 
கண்வெறி படைப்ப மிக்க கதிர்விரி கவரிக் கானம் 
மண்ணிய மணிப்பூண் நீடும் அரிசனம் மலிந்த பொற்பின் 
எண்ணிலா வண்ணத் தூசின் பொதிப்பரப் பெங்கும் நண்ண . 
சிகையொடு மான்தோல் தாங்குங் கிடையுமா சானுஞ் செல்வார் 
புகைவிடும் வேள்விச் செந்தீ இல்லுடன் கொண்டு போவார் 
தகைவிலா விருப்பின் மிக்க பதிகங்கள் விளம்பிச் சார்வார் 
வகையறு பகையுஞ் செற்ற மா தவர் இயல்பின் மல்க . 1102 
அறுவகை விளங்குஞ் சைவத் தளவிலா விரதஞ் சாரும் 
நெறிவழி நின்ற வேடம் நீடிய தவத்தி னுள்ளோர் 
மறுவறு மனத்தில் அன்பின் வழியினால் வந்த யோகக் 
குறிநிலை பெற்ற தொண்டர் குழாங்குழா மாகி ஏக . 1203 
விஞ்சையர் இயக்கர் சித்தர் கின்னரர் மிடைந்த தேவர் 
அஞ்சன நாட்ட ஈட்டத் தரம்பையர் உடனா யுள்ளோர் 
தஞ்சுடர் விமான மேறித் தழைத்த ஆதரவி னோடு 
மஞ்சுறை விசும்பின் மீது மண அணி காணச் சென்றார் . 1204 

பா - ம் - ஆனவாகனம் . வேதநாதம் . 3 கலங்கொள் . 


1 


திருஞானசம்பந்தர் - திருமணக்கோலம் 


487 


மற்றிவர் மிடைந்து செல்லும் மங்கல வனப்பின் காட்சி 
முற்ற இத் தலத்தி னுள்ளோர் மொய்த்துடன் படரும் போதில் 
அற்புத நிகழ்ச்சி எய்த அணை தலால் மணமேற் செல்லும் 
பொற்பமை மணத்தின் சாயை போன்று முன் பொலியச் செல்ல 

தவஅர சாள உய்க்குந் தனிக்குடை நிழற்றச் சாரும் , பவம் 
அறுத் தாள வல்லார் பாதம்உள் ளத்துக் கொண்டு , புவனங் 
கள் வாழ வந்த பூந்தராய் வேந்தர் போந்து , சிவன மர்ந் துறை 
யும் நல்லூர்த் திருப்பெரு மணத்தைச் சேர்ந்தார் . 

1206 
பெருமணக் கோயி லுள்ளார் மங்கலம் பெருகு மாற்றால் 
வருமணத் திறத்தின் முன்னர் வழி எதிர் கொள்ளச் சென்று 
திருமணம் புணர எய்தும் சிரபுரச் செம்ம லார்தாம் 
இருள்மணந் திலங்கு கண்டத் திறைவர்தங் கோயில் புக்கார் . 
நாதரைப் பணிந்து போற்றி நற்பொருட் பதிகம் பாடிக் 
காதல்மெய் யருள்முன் பெற்றுக் கவுணியர் தலைவர் போந்து 
வேதியர் “ வதுவைக் கோலம் புனைந்திட வேண்டும் ” என்னப் 
பூதநா யகர்தங் கோயில் புறத்தொரு மடத்திற் புக்கார் . 1208 
பொற்குடம் நிறைந்த வாசப் புனிதமஞ் சன நீ ராட்டி 
விற்பொலி வெண்பட் டாடை மேதக விளங்கச் சாத்தி 
நற்றிரு உத்த ரீய நறுந்துகில் சாத்தி நானப் 
பற்பல கலவைச் சாந்தம் பான்மையின் அணிந்த பின்னர் . 108 
திருவடி மலர்மேற் பூத்த செழுநகைச் சோதி என்ன 
மருவிய தரளக் கோவை மணிச்சரி அணையச் சாத்தி 
விரிசுடர்ப் பரட்டின் மீது விளங்கு பொற் சரட்டிற் கோத்த 
பெருகொளி முத்தின் தாமம் பிறங்கிய தொங்கல் சாத்தி . 1210 
தண்சுடர்ப் பரிய முத்துத் தமனிய நாணிற் கோத்த 
கண்கவர் கோவைப் பத்திக் கதிர்க்கடி சூத்திரத்தை 
வெண்சுடர்த் தர்ள மாலை விரிசுடர்க் கொடுக்கின் மீது 
வண் திரு அரையின் நீடு வனப்பொளி வளரச் சாத்தி . 1211 


பா - ம்- மற்றவர் . இருள்மறைத் . செழுந்தகைச் . 4 மணிச் 
சிலம்பவணகச் . 


488 


திருத்தொண்டர் புராணம் 


ஒளிகதிர்த் தரளக் கோவை உதரபந் தனத்தின் மீது 
தளிரொளி துளும்பு முத்தின் சன்ன வீரத்தைச் சாத்திக் 
குளிர்நில வெறிக்கு முத்தின் பூண நூல் கோவை சாத்தி 
நளிர்கதிர் முத்து மாலை நகுசுடர் " ஆரஞ் சாத்தி . 

1212 
வாள்விடு வயிரக் கட்டு மணிவிரல் ஆழி சாத்தித் 
தாளுறு தடக்கை முத்தின் தண்டையும் சரியும் சாத்தி 
நீளொளி முழங்கைப் பொட்டு நிரைசுடர் வடமுஞ் சாத்தித் 
தோள்வளைத் தரளப் பைம்பூண் சுந்தரத் தோள் மேல் சாத்தி . 
திருக்கழுத் தாரந் தெய்வக் கண்டிகை மாலை சேரப் 
பருத்தமுத் தொழுங்கு கோத்த படரொளி வடமுஞ் சாத்திப் 
பெருக்கிய வனப்பின் செவ்வி பிறங்கிய திருவார் காதில் 
வருக்கவெண் டரளக் கொத்தின் வடிக்குழை விளங்கச் சாத்தி . 
நீற்றொளி தழைத்துப் பொங்கி நிறைதிரு நெற்றி மீது 
மேற்பட விரிந்த சோதி வெண்சுடர் எழுந்த தென்னப் 
பாற்படு முத்தின் பாரப் பனிச்சுடர்த் திரணை சாத்தி 
ஏற்பவைத் தணிந்த முத்தின் எழில் வளர் மகுடஞ் சேர்த்தார் . 
இவ்வகை நம்மை யாளும் ஏர்வளர் தெய்வக் கோலம் 
கைவ்வினை மறையோர் செய்யக் கடிகொள் செங் கமலத் தாதின் 
செவ்விநீள் தாம மார்பர் திருவடை யாள மாலை 
எவ்வுல கோரும் ஏத்தத் தொழுதுதாம் எடுத்துப் பூண்டார் . 


அழகினுக் கணியாம் வெண்ணீ றஞ்செழுத் தோதிச் சாத்திப் 
பழகிய அன்பர் சூழப் படரொளி மறுகில் எய்தி 
மழவிடை மேலோர் தம்மை மனங்கொள வணங்கி வந்து 
முழவொலி எடுப்ப முத்தின் சிவிகைமேற் கொண்ட போது . 
எழுந்தன சங்க நாதம் ; இயம்பின இயங்கள் எங்கும் ; 
பொழிந்தன விசும்பில் விண்ணோர் கற்பகப் புதுப்பூ மாரி ; 
தொழுந்தகை முனிவர் தொண்டர் சுருதியின் வாழ்த்துப் பொங்கி 
வழிந்தன திசைகள் மீது ; மலர்ந்தன உலகம் எல்லாம் . 1218 


பா- ம் - ஒளிர்கதிர்த் . 


2 


தளியொளி. * நற்சுடர் , நாணும் . 


திருஞானசம்பந்தர் - மணப்பந்தர் சேறல் 


489 


படர்பெருந் தொங்கல் பிச்சம் பைங்க தீர்ப் பீலிப் பந்தர் 
அடர்புனை செம்பொற் பாண்டில் அணிதுகிற் சதுக்கம் மல்கக் 
கடலின்மீ தெழுந்து நிற்குங் கதிர் நிறை மதியம் போல 
வடநிரை அணிந்த முத்தின் மணிக்குடை நிழற்ற வந்தார் . 1219 
சீரணி தெருவி னூடு திருமணஞ் செல்ல முத்தின் 
ஏரணி காளம் சின்னம் இலங்கொளித் தாரை எல்லாம் 
பேரொலி பெருக முன்னே பிடித்தன மறைக ளோடு 
தாரணி உய்ய ஞான சம்பந்தன் வந்தான் என்று . 1220 
மண்ணினுக் கிடுக்கண் தீர வந்தவர் திருநா மங்கள் 
எண்ணில் பலவும் ஏத்திச் சின்னங்கள் எழுந்த போதவ் 
அண்ணலார் வதுவை செய்ய அலங்கரித் தணையப் பெற்ற 
புண்ணிய மறையோர் மாட மங்கலம் பொழிந்து பொங்க . 1221 


முற்றுமெய்ஞ் ஞானம் பெற்ற மூர்த்தியார் செங்கை பற்ற 
நற்பெருந் தவத்தின் நீர்மை நலம்படைத் தெழுந்த தெய்வக் 
கற்பகப் பூங்கொம் பன்னார் தம்மையுங் காப்புச் சேர்த்துப் 
பொற்புறு சடங்கு முன்னர்ப் புரிவுடன் செய்த வேலை . 1222 
செம்பொன்செய் வாசிச் சூட்டுத் திருமணிப் புனை பூண் செல்வப் 
பைம்பொனின் மாலை வேய்ந்த பவளமென் கொடியொப் பாரை 
நம்பன் தன் அருளே வாழ்த்தி நல்லெழில் விளங்கச் சூட்டி 
அம்பொன்செய் தீபம் என்ன அழகலங் கரித்து வைத்தார் .1223 
மாமறை மைந்த ரெல்லாம் மணத்தெதிர் சென்று மன்னும் 
தூமலர்ச் செம்பொற் சுண்ணந் தொகுநவ மணியும் வீசத் 
தாமரை மலரோன் போல்வார் அரசிலை தருப்பை தோய்ந்த 
காமர்பொற் கலச நன்னீர் இருக்குடன் கலந்து வீச . 1224 


விண்ணவர் மலரின் மாரி விசும்பொளி தழைப்ப வீச 
மண்ணகம் நிறைந்த கந்த மந்தமா ருதமும் வீசக் 
கண்ணொளி விளக்கம் மிக்கார் காமர்தோ ரணங்க ளூடு 
யுண்ணிய விளைவு போல்வார் பூம்பந்தர் முன்பு சார்ந்தார் . 1225 

பாடம் - பொலிவுடன் ; பரிவுடன் ; போதுடன் . 


2 மிக்க . 


490 


திருத்தொண்டர் புராணம் 


பொன்னணி சங்கின் வெள்ளம் பொலிவுடன் முழங்கி ஆர்ப்ப 
மன்னிய தரளப் பத்தி வளர்மணிச் சிவிகை நின்றும் 
பன்மலர் நறும்பொற் சுண்ணம் பரந்தபா வாடை மீது 
முன்னிழிந் தருளி வந்தார் மூவுல குய்ய வந்தார் . 1228 
மறைக்குல மனையின் வாழ்க்கை மங்கல மகளி ரெல்லாம் 
நிரைத்த நீர்ப் பொற்கு டங்கள் நிரைமணி விளக்குத் தூபம் 
நறைக்குல மலர்சூழ் மாலை நறுஞ்சுடர் 2 முளைப்பொற் பாண்டில் 
உறைப்பொலி கலவை ஏந்தி உடனெதிர் ஏற்று நின்றார் . 1227 
ஆங்குமுன் னிட்ட செம்பொன் அணிமணிப் பீடந் தன்னில் 
ஓங்கிய ஞான வெள்ளம் உள் நிறைந் தெழுவ தென்னத் 
தாங்கிய முத்தின் பைம்பூண் தண்ணிலா எறிப்ப ஏறிப் 
பாங்கொளி பரப்பி நின்றார் பரசமயங்கள் வீழ்த்தார் . 1228 
எதிர்வர வேற்ற சாயல் இளமயி லனைய மாதர் 
மதுரமங் கலமுன் னான வாழ்த்தொலி எடுப்ப வந்து 
கதிர்மணிக் கரக வாசக் கமழ்புனல் ஒழுக்கிக் காதல் 
விதிமுறை வலங்கொண் டெய்தி மேவுநல் வினைகள் செய்தார் . 
மங்கலம் பொலிய ஏந்தி மாதரார் முன்பு செல்லக் 
கங்கையின் கொழுந்து செம்பொன் இமவரை கலந்த தென்ன 
அங்கவர் செம்பொன் மாடத் தாதிபூ மியினுட் புக்கார் 
எங்களை வாழ முன்னாள் ஏடுவை கையினுள் இட்டார் . 1230 
அகில்நறுந் தூபம் விம்ம அணிகிளர் மணியால் வேய்ந்த 
துகில்புனை விதான நீழல் தூமலர்த் தவிசின் மீது 
நகிலணி முத்த மாலை நகைமுக மடவார் வாழ்த்த 
இகலில் சீர் மறையோர் சூழ இனிதின் அங் கிருந்த வேலை . 123.1 
திருமகட் கொடுக்கப் பெற்ற செழுமறை முனிவர் தாமும் 
அருமையான் முன் செய் மெய்ம்மை அருந்தவ மனைவி யாரும் 
பெருமகிழ்ச் சியினாற் பாதம் விளக்குவார் பிள்ளை யார்முன் 
உரிமையால் வெண்பால் தூநீர் உடன் எடுத் தேந்தி வந்தார் . 
ம் - கேத்த . 2 நகுசுடர் . 

நகுசுடர் . * தண்ணிலவு . • விம்மி . 


திருஞானசம்பந்தர்-- திருமணச் சடங்கு 


491 


வந்து முன் னெய்தித் தாமுன் செய்தமா தவத்தின் நன்மை 
நந்துநம் பாண்டார் நம்பி ஞானபோ னகர்பொற் பாதம் 
கந்தவார் குழலி னார்பொற் கரகநீர் எடுத்து வார்ப்பப் 
புந்தியால் நினைதி யானம் புரிசடை யான் என் றுன்னி . 1233 
விருப்பினால் விளக்கி மிக்க புனிதநீர் தலை மேற் கொண்டு 
பொருப்புறு மாடத் துள்ளும் புறத்துளுந் தெளித்த பின்னர் 
உருப்பொலி உதரத் துள்ளும் பூரித்தார் ; உவகை பொங்கி 
அருப்புறு கிளைஞர் மேலும் தெளித்தனர் ஆர்வத்தோடும் . 1234 
பெருகொளி ஞானம் உண்ட பிள்ளையார் மலர்க்கை தன்னில் 
மருவுமங் கல நீர் வாசக் கரகமுன் னேந்தி வார்ப்பார் 
தருமுறைக் கோத்திரத்தின் தங்குலஞ் செப்பி " என்றன் 
அருநிதிப் பாவை யாரைப் பிள்ளையார்க் களித்தேன் என்றார் . 
நற்றவக் கன்னி யார்கை ஞானசம் பந்தர் செங்கை 
பற்றுதற் குரிய பண்பிற் பழுதில் நற் பொழுது நண்ணப் 
பெற்றவ ருடன்பி றந்தார் பெருமணப் பிணையன் னாரை ச் 
சுற்றமுன் சூழ்ந்து போற்றக் கொண்டு முன் துன்னி னார்கள் . 
ஏகமாஞ் சிவமெய்ஞ் ஞானம் இசைந்தவர் வலப்பால் எய்தி 
நாகமார் பணப்பே ரல்குல் நற்றவக் கொழுந்தன் னாரை 
மாகமார் சோதி மல்க மன்னி வீற்றிருந்த வெள்ளை 
மேக்மோ டிசையும் மின்னுக் கொடியென விளங்க வைத்தார் . 
புனிதமெய்க் கோல நீடு புகலியார் வேந்தர் தம்மைக் 
குனிசிலைப் புருவ மென் பூங் கொம்பனா ருடனே கூட 
நனிமிகக் கண்ட போதின் நல்லமங் கலங்கள் கூறி 
மனிதருந் தேவ ரானார் கண்ணிமை யாது வாழ்த்தி . 1238 
பத்தியிற் குயிற்றும் பைம்பொற் பவளக்காற் பந்தர் நாப்பண் 
சித்திர விதானத் தின்கீழ்ச் செழுந்திரு நீல நக்கர் 
முத்தமிழ் விரகர் முன்பு முதன் மறை முறையி னோடு 
மெய்த்தநம் பெருமான் பாதம் மேவும்உள்ளத்தாற் செய்ய . 


பா - ம் - டியைந்த . 


492 


திருத்தொண்டர் புராணம் 


மறையொலி பொங்கி யோங்க மங்கல வாழ்த்து மல்க 
நிறைவளைச் செங்கை பற்ற நேரிழை யவர்முன் அந்தப் 
பொறையணி முந்நூல் மார்பர் புகரில் வெண் பொரிகை அட்டி 
இறைவரை ஏத்தும் வேலை எரிவலங் கொள்ள வேண்டி . 1240 
அருப்பு மென் முலையி னார்தம் அணிமலர்க் கைப்பிடித்தங் ( கு ) 
ஒருப்படும் உடைய பிள்ளை யார் திரு உள்ளந் தன்னில் 
“ விருப்புறும் அங்கி யாவார் விடைஉயர்த் தவரே ” என்று 
திருப்பெரு மணத்தை மேவுஞ் சிந்தையில் தெளிந்து செல்வார் . 
மந்திர முறையால் உய்த்த எரிவல மாக மாதர் 
தந்திருக் கையைப் பற்றுந் தாமரைச் செங்கை யாளர் 
இந்த இல் லொழுக்கம் வந்து சூழ்ந்ததே ! இவள்தன் னோடும் 
அந்தமில் சிவன்தாள் சேர்வன் என்னும் ஆதரவு பொங்க . 
மலர்பெருங் கிளையும் தொண்டர் கூட்டமும் மல்கிச் சூழ 
அலகில் மெய்ஞ் ஞானத்தொல்லை அடைவுறுங் குறிப்பால் அங்கண் 
உலகின் எம் மருங்கும் நீங்க உடன் அணைந் தருள வேண்டிக் 
குலமணம் புரிவித்தார்தங் கோயிலை நோக்கி வந்தார் . 1243 
சிவனமர்ந் தருளுஞ் செல்வத் திருப்பெரு மணத்துள் எய்தித் 
தவநெறி வளர்க்க வந்தார் தலைப்படுஞ் சார்பு நோக்கிப் 
“ பவமற என்னை முன்னாள் ஆண்ட அப் பண்பு கூட 
நவமலர்ப் பாதங் கூட்டும் என்னுநல் லுணர்வு நல்க . 

1244 
காதல் மெய்ப் பதிகம் கல்லூர்ப் பெருமணம் எடுத்துக் 
கண்டோர் , தீதுறு பிறவிப் பாசந் தீர்த்தல்செம் பொருளாக் 
கொண்டு , “ நாதனே ! நல்லூர் மேவும் பெருமண நம்ப னே !உன் , 
பாதமெய்ந் நீழல் சேரும் பருவமீ " தென்று பாட . 1245 
தேவர்கள் தேவர் தாமுந் திருவருள் புரிந்து “ நீயும் 
பூவையன் னாளும் இங்குன் புண்ணிய மணத்தின் வந்தார் 
யாவரும் எம்பாற் சோதி இதனுள்வந் தெய்தும் என்று 
மூவுல கொளியால் விம்ம முழுச்சுடர்த் தாணு வாகி . 1246 
கோயிலுட் படமேல் ஓங்குங் கொள்கையாற் பெருகுஞ் சோதி 
வாயிலை வகுத்துக் காட்ட மன்னுசீர்ப் புகலி மன்னர் 


திருஞானசம்பந்தர் - யாவர்க்கும் வீடளித்தல் 


493 


பாயின ஒளியால் நீடு பரஞ்சுடர்த் தொழுது போற்றி 
மாயிரு ஞாலம் உய்ய வழியினை அருளிச் செய்வார் . 1247 

ஞானமெய்ந் நெறிதான் யார்க்கும் நமச்சிவா யச்சொ 
லாம் ” என் , றானசீர் நமச்சி வாயத் திருப்பதி கத்தை அங்கண் , 
வானமும் நிலனும் கேட்க அருள் செய் ( து ) " இம் மணத்தில் வந் 
தோர் , ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்ன . 1248 
வருமுறைப் பிறவி வெள்ளம் வரம்புகா ணாத முந்தி 
உருவெனுந் துயரக் கூட்டில் உணர்வின்றி மயங்கு வார்கள் 
திருமணத் துடன் சே வித்து முன் செலுஞ்சிறப்பி னாலே 
மருவிய பிறவி நீங்க மன்னுசோ தியினுட் புக்கார் . 1249 . 
சீர்பெருகு நீலநக்கர் திருமுருகர் முதற்றொண்டர் 
ஏர்கெழுவு சிவபாத விருதயர் நம் பாண்டார்சீர் 
ஆர் திருமெய்ப் பெரும்பாணர் மற்றெனையோர் அணைந்துளோர் 
பார்நிலவு கிளைசூழப் பன்னிகளோ டுடன்புக்கார் . 1250 
அணிமுத்தின் சிவிகைமுதல் அணிதாங்கிச் சென்றோர்கள் 
மணிமுத்த மாலைபுனை மடவார் மங் கலம் பெருகும் 
பணிமுற்றும் எடுத்தார்கள் பரிசனங்கள் வினைப்பாசந் 
துணிவித்த உணர்வின ராய்த் தொழுதுடன் புக் கொடுங்கினார் . 
ஆறுவகைச் சமயத்தில் அருந்தவரும் அடியவரும் 
கூறுமறை முனிவர்களும் கும்பிடவந் தணைந்தாரும் 
வேறுதிரு வருளினால் வீடுபெற வந்தாரும் 
ஈறில்பெருஞ் சோதியினுள் எல்லாரும் புக்கதற்பின் . 1252 
காதலியைக் கைப்பற்றிக் கொண்டுவலஞ் செய்தருளித் 
தீதகற்ற வந்தருளுந் திருஞான சம்பந்தர் 
நாதனெழில் வளர்சோதி நண்ணியதன் உட்புகுவார் 
போத நிலை முடிந்தவழிப் புக் கொன்றி உடனானார் . 

1253 : 
பிள்ளையார் எழுந் தருளிப் புக்க தற்பின் பெருங்கூத்தர் 
கொள்ள நீ டிய சோதிக் குறிநிலை அவ் வழிகரப்ப 

பா - ம்- மாயிருள் ஞாலம் . நீங்கி . 3 வலங்கொண்டருளித் . 
4 கொள்ளும் . 


3 


494 


திருத்தொண்டர் புராணம் 


1 


வள்ளலார் தம்பழைய மணக்கோயில் தோன்றுதலும் 
தெள்ளு நீ ருலகத்துப் பேறில்லார் தெருமந்தார் .. 

1254 
கண்ணு தலார் திருமேனி உடன் கூடக் கவுணியனார் 
நண்ணியது தூரத்தே கண்டுநணு கப்பெறா 
விண்ணவரும் முனிவர்களும் விரிஞ்சனே முதலானார் 
எண்ணிலவர் ஏசறவு தீரஎடுத் தேத்தினார் . 

1255 
அருந்தமிழா கரர்சரிதை அடியேனுக் கவர்பாதம் , தரும்பரி 
சால் அறிந்தபடி துதிசெய்தேன் ; தாரணிமேல் , பெருங்கொடை 
யும் திண்ணனவும் பேருணர்வும் திருத்தொண்டால் , வருந் 
தகைமைக் கலிக்காம னார்செய்கை வழுத்துவேன் . 1256 


2 . 


29. ஏயர்கோன்கலிக்காம நாயனார் 


புராணம் 


1 


h 


நீடு வண்புகழ்ச் சோழர் நீர் நாட்டிடை நிலவும் 
மாடு பொன் கொழி காவிரி வடகரைக் கீழ்பால் 
ஆடு பூங்கொடி மாட நீ டிய அணி நகர்தான் 
பீடு தங்கிய திருப்பெரு மங்கலப் பெயர்த்தால் . 
இஞ்சி சூழ்வன எந்திரப் பந்திசூழ் ஞாயில் 
மஞ்சு சூழ்வன வரைஎன உயர்மணி மாடம் 
நஞ்சு சூழ்வன நயனியர் நளினமெல் லடிச்செம் 
பஞ்சு சூழ்வன காளையர் குஞ்சியின் பரப்பு . 
விழவ றாதன விளங்கொளி மணிநெடு வீதி ; 
முழவ றாதன மொய்குழ லியர் நட அரங்கம் ; 
மழவ சாதன மங்கலம் பொலிமணி முன் றில் ; 
உழவ ரா தநல் வளத்தன ஓங்கிருங் குடிகள் . 
நீரி னிற்பொலி சடைமுடி நெற்றி நாட் டத்துக் 
காரி னில் திகழ் கண்டர் தங் காதலோர் குழுமிப் 
பா- ம்- முதலோரும் . - பொன்பொழி . 


2 


3 


ஏயர்கோன் - குண்டையூர்க்கிழார் அன்பு 


495 


பாரின் மிக்கதோர் பெருமையால் பரமர்தாள் பரவும் 
சீரின் மிக்கது சிவபுரி எனத்தகுஞ் சிறப்பால் . 

4 
இன்ன வாழ்பதி அதனிடை ஏயர்கோக் குடிதான் 
மன்னி நீடிய வளவர்சே னாபதிக் குடியாம் 
தொன்மை மேவிய தொடர்ச்சியால் நிகழ்வது ; தூய 
பொன்னி நாட்டுவே ளாண்மையில் உயர்ந்தபொற் பினதால் . 5 
அங்கண் மிக்க அக் குடியினில் அவதரித் துள்ளார் - 
கங்கை வாழ்முடி யார்தொண்டர் கலிக்காமர் என்பார் ; 
தங்கள் நாயகர் அடிபணி வாரடிச் சார்ந்து 
பொங்கு காதலின் அவர்பணி போற்றுதல் புரிந்தார் . 

6 
புதிய நாண்மதிச் சடைமுடி யார்திருப் புன்கூர்க் 
கதிக மாயின திருப்பணி அனேகமுஞ் செய்து 
“ நிதிய மாவன நீறுகந் தார்கழல் என்று 
து தியி னாற்பர வித்தொழு தின்புறு கின்றார் . 

77 
நாவ லூர்மன்னர் நாதனைத் தூது விட் டதனுக் 
“ கியாவர் இச்செயல் புரிந்தனர் என்றவர் இழிப்பத் 
தேவர் தம்பிரான் அவர் திறந் திருத்திய அதற்கு 
மேவ வந்த அச் செயலினை விளம்புவா னுற்றேன் . 

8 
திருத்தொண்டத் தொகையருளித் திருநாவ லூராளி 
கருத்தொன்று காதலினாற் கனகமதில் திருவாரூர் 
ஒருத்தர்கழல் முப்பொழுதும் உருகிய அன் பொடுபணிந்து 
பெருத்தெழுமெய் அன்பினால் பிரியா தங் குறையு நாள் . 9 

தாளாண்மை உழவுதொழில் தன்மைவளம் தலைசிறந்த , 
வேளாளர் குண்டையூர்க் கிழவரெனும் மேதக்கோர் , வாளார் 
வெண் மதியணிந்தார் மறையவராய் வழக்கினில் வென் ( று ) , 
ஆளாகக் கொண்டவர் தாள் அடைந்தன் பால் ஒழுகுவார் . 10 
செந்நெல்லும் பொன்னன்ன செழும்பருப்பும் தீங்கரும்பின் 
இன்னல்ல அமுதும் முதல் எண்ணில் பெரும் பலவளங்கள் 


பா- ம்- நிகழ்ச்சியால் நிறைவது . மறையவனாய் . 


496 


திருத்தொண்டர் புராணம் 


மன்னியசீர் வன்றொண்டர்க் கமுதாக வழுவாமல் 
பன்னெடுநாள் பரவையார் மாளிகைக்குப் படிசமைத்தார் . 11 
ஆன செயல் அன்பின் வரும் ஆர்வத்தால் மகிழ்ந்தாற்ற 
வான முறை வழங்காமல் மாநிலத்து வளஞ்சுருங்கப் 
போன கநெற் படிநிரம்ப எடுப்பதற்குப் போதாமை 
மானமழி கொள்கையினால் மன மயங்கி வருந்துவார் . 

12 
“ வன்றொண்டர் திருவாரூர் மாளிகைக்கு நெல்லெடுக்க 
இன்று குறை யாகின்ற தென் செய்கேன் எனநினைந்து 
துன்றுபெருங் கவலையினால் துயரெய்தி உண்ணாதே 
அன்றிரவு துயில் கொள்ள அங்கணர்வந் தருள்புரிவார் . 13 . 
ஆரூரன் தனக்குன் பால் நெல் தந்தோம் என் றருளி 
நீரூருஞ் சடைமுடியார் நிதிக்கோமான் தனை ஏவப் 
பேரூர்மற் றதன் எல்லை அடங்கவும்நெல் மலைப்பிறங்கல் 1 
காரூரும் நெடுவிசும்பும் கரக்கநிறைந் தோங்கியதால் . 14 . 
அவ்விரவு புலர்காலை உணர்ந்தெழுவார் அதுகண்டே 
எவ்வுலகின் நென்மலைதான் இது ? என்றே அதிசயித்துச் 
செவ்வியபொன் மலைவளைத்தார் திருவருளின் செயல்போற்றிக் 
கொவ்வைவாய்ப் பரவையார் கொழுநரையே தொழுதெழுவார் . 
“ நாவலூர் மன்ன னார்க்கு நாயனார் அளித்த நெல்லிங் ( கு ) 
யாவரால் எடுக்க லாகும் ; இச்செயல் அவர்க்குச் சொல்லப் 
போவன்யான் " என்று போந்தார் ; புகுந்தவா றருளிச் செய்து 
தேவர்தம் பெருமான் ஏவ நம்பியும் எதிரே சென்றார் . 16 
குண்டை யூர்க் கிழவர் தாமும் எதிர்கொண்டு கோதில் வாய்மைத் 
தொண்டனார் பாதந் தன்னில் தொழுதுவீழ்ந் தெழுந்து நின்று 
பண்டெலாம் அடியேன் செய்த பணிஎனக் கின்று முட்ட 
அண்டர் தம் பிரானார் தாமே நெல் மலை அளித்தார் என்று . 17 
“ மனிதரால் எடுக்கும் எல்லைத் தன் றுநெல் மலையின் ஆக்கம் 
னி எனாற் செய்ய லாகும் பணியன் றி ( து ) என்னக் கேட்டுப் 


8 


பா - ம்- மலைப்பிறங்கக் . 2 தேவர்கள் . * நோக்கம் . 


ஏயர்கோன் - பரவைமனையில் நெல்மலை 


497 


பனிமதி முடியா ரன்றே பரிந்துமக்களித்தார் நெல் லென் ( று ) 

னியன மொழிந்து தாமும் குண்டையூர் எய்த வந்தார் . 18 
விண்ணினை அளக்கும் நெல்லின் வெற்பினை நம்பி நோக்கி 
அண்ணலைத் தொழுது போற்றி அதிசயம் மிகவும் எய்தி 
எண்ணில்சீர்ப் பரவை இல்லத் திந்நெல்லை எடுக்க ஆளும் 
தண்ணில ( வு ) அணிந்தார் தாமே தரிலன்றி ஒண்ணா " தென்று. 19 
ஆளிட வேண் டிக்கொள்வார் அருகு திருப் பதியான 
கோளிலியில் தம்பெருமான் கோயிலினை வந்தெய்தி 
வாளன கண் மடவாள் வருந்தாமே " எனும்பதிகம் 
மூளவருங் காதலுடன் முன் தொழுது பாடுதலும் . 

20 
“ பகற்பொழுது கழிந்ததற்பின் பரவை மனை அளவன்றி 
மிகப்பெருகு நெல்லுலகில் விளங்கிய ஆரூர் நிறையப் 
புகப்பெய்து தருவன நம் பூதங்கள் ” எனவிசும்பில் 
நிகர்ப்பரிய தொருவாக்கு நிகழ்ந்தது நின் மலனருளால் . 

21 
தம்பிரான் அருள் போற்றித் தரையின் மிசை விழுந்தெழுந்தே 
உம்பரால் உணர்வரிய திருப்பாதந் தொழுதேத்திச் 
செம்பொனேர் சடையாரைப் பிறபதியுந் தொழுதுபோய் 
நம்பர் ஆ ரூர் அணைந்தார் நாவலூர் நாவலனார் . 

22 
பூங்கோயில் மகிழ்ந்தருளும் புராதனரைப் புக்கிறைஞ்சி 
நீங்காத பெருமகிழ்ச்சி யுடனேத்திப் புறம்போந்து 
பாங்கானார் புடைசூழ்ந்து போற்றிசைக்கப் பரவையார் 
ஓங்குதிரு மாளிகையின் உள்ளனைந்தார் ஆரூரர் . 

23 
கோவைவாய்ப் பரவையார் தாமகிழும் படி கூறி 
மேவியவர் தம்மோடு மிக இன்புற் றிருந்ததற்பின் 
சேவின்மேல் உமையோடும் வருவார்தந் திருவருளின் 
ஏவலினால் அவ்விரவு பூதங்கள் மிக்கெழுந்து . 

24 
குண்டையூர் நென் மலையைக் குறட்பூதப் படைகவர்ந்து 
வண்டுலாங் குழற்பரவை மாளிகையை நிறைவித்தே 


i 


பா- ம்- உமக்குநெல் லளித்தார் என்றே . 2 நிகர்ப்பரிய ஒருவாக்கு . 
32 


498 


திருத்தொண்டர் புராணம் 


1 


அண்டர்பிரான் திருவாரூர் அடங்கவும் நென் மலையாக்கிக் 
கண்டவர் அற்புதமெய்தும் காட்சிபெற அமைத்தன்வால் . 25 . 
அவ்விரவு புலர்காலை ஆரூரில் வாழ்வார்கண் ( டு ) 
" எவ்வுலகில் விளைந்தன நெல் மலை இவை " என் றதிசயித்து 
" நவ்விமதர்த் திருநோக்கின் நங்கை புகழ்ப் பரவையார்க் ( கு ) 
இவ்வுலகு வாழவரும் நம்பி அளித் தன " என்பார் . 

26 
நீக்கரிய நெற்குன்று தனைநோக்கி நெறி பலவும் 
போக்கரிதா யிடக்கண்டு மீண்டுந் தம் இல்புகுவார் 
பாக்கியத்தின் திருவடிவாம் பரவையார்க் கிந்நெல்லுப் 
போக்குமிடம் அரிதாகும் எனப்பலவும் புகல்கின்றார் . 27 
வன்றொண்டர் தமக்களித்த நெற்கண்டு மகிழ்சிறப்பார் 
" இன்றுங்கள் மனை எல்லைக் குட்படுநெற் குன்றெல்லாம் 
பொன்றங்கு மாளிகையிற் புகப்பெய்து கொள்க " என 
வென்றிமுர சறைவித்தார் மிக்கபுகழ்ப் பரவையார் . 

28 
அணியாரூர் மறுகதனில் ஆளியங்கப் பறையறைந்த 
பணியாலே மனை நிறைத்துப் பாங்கெங்கும் நெற்கூடு 
கணியாமற் கட்டிநகர் களிகூரப் பரவையார் 
மணியாரம் புனை மார்பின் வன்றொண்டர் தமைப்பணிந்தார் . 29 
தம்பியா ரூரர்திரு வாரூரில் நயந்துறைநாட் 
செம்பொற்புற் றிடங்கொண்டு வீற்றிருந்த செழுந்தேனைத் 
தம்பெரிய விருப்பினொடுந் தாழ்ந்துணர்வி னாற்பருகி 
இம்பருடன் உம்பர்களும் அதிசயிப்ப ஏத்தினார் . 

30 
குலவுபுகழ்க் கோட்புலியார் குறையிரந்து தம்பதிக்கண் 
அலகில் புகழ் ஆரூரர் எழுந்தருள அடிவணங்கி 
நிலவியவன் றொண்டரஃதிசைந்ததற்பின் நேர் இறைஞ்சிப் 
பலர்புகழும் பண்பினார் மீண்டுந் தம் பதி அணைந்தார் . 31 

தேவ ரொதுங்கத் திருத்தொண்டர் மிடையுஞ் செல்வத் 
திருவாரூர் , காவல் கொண்டு தனியாளுங் கடவுட் பெருமான் 
கழல்வணங்கி , நாவ லூரர் அருள்பெற்று நம்பர் பதிகள் பிற 

பா - ம்- நெல்லும் . - திருவாரூர்க் . 


ஏயர்கோன் - சிங்கடி வனப்பகையப்பன் 


499 


நண்ணிப் , பாவை பாகர் தமைப்பணிந்து பாடும் விருப்பிற் சென் 
றணைவார் . 

32 


மாலும் அயனும் உணர்வரியார் மகிழும் பதிகள் பல 
வணங்கி , ஞாலம் நிகழ்கோட் புலியார்தந் நாட்டி யத்தான் குடி 
நண்ண , ஏலும் வகையால் அலங்கரித்தங் கவரும் எதிர்கொண் 
டினிதிறைஞ்சிக் , கோல மணிமாளிகையின் கண் ஆர்வம் பெருகக் 
கொடுபுக்கார் . 

33 
தூய மணிப்பொற் றவிசிலெழுந் தருளி இருக்கத் தூநீரால் 
சேய மலர்ச்சே வடிவிளக்கித் தெளித்துக் கொண்டச் செழும் 
புனலால் , மேய சுடர்மா ளிகைஎங்கும் விளங்க வீசி உளங் 
களிப்ப , ஏய சிறப்பில் அர்ச்சனைகள் எல்லாம் இயல்பின் முறை 
புரிவார் . 

34 
பூந்தண் பனிநீர் கொடுசமைத்த பொருவில் விரைச்சர் 
தனக்கலவை ," வாய்ந்த அகிலின் நறுஞ்சாந்து வாசம் நிறை 
மான் மதச்சேறு , தோய்ந்த புகைநா வியின் நறுநெய் தூய பசுள் 
கர்ப் பூரமுடன் , " ஏய்ந்த அடைக்காய் அமுதினைய எண்ணில் 
மணிப்பா சனத்தேந்தி . 

35 
வேறு வேறு திருப்பள்ளித் தாமப் பணிகள் மிகஎடுத்து , 
மாறி லாத மணித்திருவா பரண வருக்கம் பல தாங்கி , றிசல் 
பிதத்துப் பரிவட்டம் வழின் நிரைத்தே எதிரிறைஞ்சி , ஆறு 
புனைந்தார் அடித்தொண்டர் அளவில் பூசை கொள அளித்தார் .38 

செங்கோல் அரசன் அருளுரிமைச் சேனா பதியாங் கோட் 
புலியார் , நங்கோ மானை நாவலூர் நகரார் வேந்தை நண்பினால் , 
தங்கோ மனையில் திரு அமுது . செய்வித் திறைஞ்சித் தலைசிறந்த , 
பொங்கோ தம்போல் பெருங்காதல் புரிந்தார் பின்னும் 
போற்றுவார் . 

37 
ஆனா விருப்பின் மற்றவர் தாம் அருமை யால் முன் பெந் 
றெடுத்த , தேனார் கோதைச் சிங்கடியார் தமையும் அவர்பின் 


பா -ம் - கொண்டசெழும் . சந்தனமெனவே . பூரமுதல் . 


5001 


திருத்தொண்டர் புராணம் 


திருவுயிர்த்த , மானார் நோக்கின் வனப்பகையார் தமையும் 
கொணர்ந்து வன்றொண்டர் , தூநாண் மலர்த்தாள் பணிவித்துத் 
தாமும் தொழுது சொல்லுவார் . 

38 


“ அடியேன் பெற்ற மக்களிவர் அடிமை யாகக் கொண் 
படருளிக் , கடிசேர் மலர்த்தாள் தொழுதுய்யக் கருணை அளிக்க 
வேண்டும் எனத், " தொடிசேர் தளிர்க்கை இவர் எனக்குத் தூய 
மக்கள் " எனக்கொண்டப் , படியே மகண்மை யாக்கொண்டார் 
பரவை யார்தங் கொழுநனார் . 

39 
கோதை சூழ்ந்த குழலாரைக் குறங்கின் வைத்துக் கொண் 
டிருந்து , காதல் நிறைந்த புதல்வியராங் கருத்துட் கசிவால் 
அணைத்துச்சி , மீது கண்ணீர் விழமோந்து வேண்டு வனவுங் 
கொடுத்தருளி, நாதர் கோயில் சென் றடைந்தார் நம்பி தம்பி 
ரான் தோழர் . 

40 


வென்றி வெள்ளே றுயர்த்தருளும் விமலர் திருக்கோ புரம் 
இறைஞ்சி , ஒன்றும் உள்ளத் தொடும் அன்பால் உச்சி குவித்த 
கரத்தோடும் , சென்று புக்குப் பணிந்து திருப் பதிகம் “ பூணாண் " 
என்றெடுத்துக், கொன்றை முடியார் அருளூரிமை சிறப்பித் தார் 
கோட் புலியாரை . 


சிறப்பித் தருளுந் திருக்கடைக்காப் பதனி னிடைச்சிங் 
கடியாரைப் , பிறப்பித் தெடுத்த பிதாவாகத் தம்மை நினைந்த 
பெற்றியினால் , “ மறப்பில் வகைச்சிங் கடியப்பன் " என்றே 
தம்மை வைத்தருளி, நிறப்பொற் புடைய இசைபாடி நிறைந்த 
அருள்பெற் றிறைஞ்சுவார் . 

42 


அங்கு நின்றும் எழுந்தருளி அளவில் அன்பின் உள்மகிழச் , 
செங்கண் நுதலார் மேவு திரு வலிவ லத்தைச் சேர்ந்திறைஞ்சி , 
மங்கை பாகர் தமைப்பதிகம் “ வலிவ லத்துக் கண்டேன் ” 
என் ( று ) , எங்கும் நிகழ்ந்த தமிழ்மாலை எடுத்துத் தொடுத்த 
இசைபுனைவார் . 


பா - ம்- கருவுயிர்த்த . 


ஏயர்கோன்- திருப்புகலூர் மடத்தில் துயிலல் 501 


“ நன்று மகிழுஞ் சம்பந்தர் நாவுக் கரசர் பாட்டுகந்தீர் , 
என்று சிறப்பித் திறைஞ்சிமகிழ்ந் தேத்தி அருள் பெற் றெழுக் 
தருளி , மன் றி னிடையே நடம்புரிவார் மருவு பெருமைத் திரு 
வாரூர் , சென்று குறுகிப் பூங்கோயிற் பெருமான் செம்பொற் 
கழல் பணிந்து . 


இறைஞ்சிப் போந்து பரவையார் திருமாளிகையில் எழுந் 
தருளி , நிறைந்த விருப்பின் மேவு நாள் நீடு செல்வத் திருவாரூர்ப் , 
புறம்பு நணிய கோயில்களும் பணிந்து போற்றிப் புற்றிடமாய் , 
உறைந்த பெருமான் கழல்பிரியா ( து ) ஓவா இன்பம் உற்றிருந் 
தார் . 


செறிபுன் சடையார் திருவாரூர்த் திருப்பங் குனியுத் திரத் 
திருநாள் , குறுக வரலும் பரவையார் கொடைக்கு விழா வில் 
குறைவறுக்க , நிறையும் பொன் கொண் டணைவதற்கு நினைந்து 
நம்பி திருப்புகலூர் , இறைவர் பாதம் பணியஎழுந் தருளிச் 
சென்றங் கெய்தினார் . 

46 
சென்று விரும்பித் திருப்புகலூர்த் தேவர் பெருமான் 
கோயில்மணி , முன்றில் பணிந்து வலங்கொண்டு முதல்வர் 
முன்பு வீழ்ந் திறைஞ்சித் , தொன்று மரபின் அடித்தொண்டு 
தோய்ந்த அன்பில் துதித்தெழுந்து , நின்று பதிக இசைபாடி 
நினைந்த கருத்து நிகழ்விப்பார் . 

47 


சிறிது பொழுது கும்பிட்டுச் சிந்தை முன்னம் அங்கொழிய , 
வறிது புறம்போந் தருளி அயல் மடத்தில் அணையார் வன்றொண் 
டர் , அறிவு கூர்ந்த அன்பருடன் அணிமுன் றிலின் ஓர் அருகி 
ருப்ப , மறிவண் கையார் அருளேயோ ! மலர்க்கண் துயில்வர் 
தெய்தியதால் . 

48 - 


துயில்வந் தெய்தத் தம்பிரான் தோழர் அங்குத் திருப் 
பணிக்குப் , பயிலுஞ் சுடுமட் பலகைபல கொணர்வித் துயரம் 
பண்ணித்தேன் , அயிலுஞ் சுரும்பார் மலர்ச்சிகழி முடிமேல் 


பா- ம்- பெருமாள் . பங்குனியுத்தரத் . 


502 


திருத்தொண்டர் 

புராணம் 


. 


அணியா உத்தரிய , வெயிலுந் திய வெண் பட்டதன்மேல் விரித் 
துப் பள்ளி மேவினார் . 

49 
சுற்றும் இருந்த் தொண்டர்களும் துயிலும் அளவில் துணை 
மலர்க்கண் , பற்றுந் துயில் நீங் கிடப்பள்ளி உணர்ந்தார் ; பரவை 
கேள்வனார் , வெற்றி விடையார் அருளாலே வேமண் கல்லே 
விரிசுடர்ச்செம் , பொற்றிண் கல்லா யின கண்டு புகலூர் இறை 
வர் அருள் போற்றி . 

50 
தொண்டர் உணர மகிழ்ந்தெழுந்து துணைக்கைக் கமல 
முகை தலைமேல் , கொண்டு கோயி லுட்புக்குக் குறிப்பில் அடங் 
காப் பேரன்பு , மண்டு காத லுறவணங்கி வாய்த்த மதுர மொழி 
மாலை , பண்டங் கிசையில் தம்மையே புகழ்ந் " தென் றெடுத் 
துப் பாடினார் . 

51 
பதிகம் பாடித் திருக்கடைக்காப் பணிந்து பரவிப் புறம் 
போந்தே , எதிரில் இன்பம் இம்மையே தருவார் அருள் பெற் 
றெழுந்தருளி, நிதியின் குவையும் உடன்கொண்டு நிறையும் நதி 
யும் குறைமதியும் , பொதியுஞ் சடையார் திருப்பனையூர் புகுவார் 
புரி நூல் மணிமார்பர் . 

52 


செய்ய சடையார் திருப்பனையூர்ப் புறத்துத் திருக்கூத் 
தொடுங்காட்சி , எய்த அருள எதிர்சென்றங் கெழுந்த விருப் 
பால் விழுந்திறைஞ்சி , ஐயர் தம்மை “ அரங்காட வல்லார் அவரே 
அழகியர் என் ( று ) , உய்ய உலகு பெறும்பதிகம் பாடி அருள் 
பெற் றுடன் போந்தார் . 

53 
வளமல் கியசீர்த் திருப்பனையூர் வாழ்வார் ஏத்த எழுந்த 
ரூளி , அளவில் செம்பொன் இட்டிகைகள் ஆள்மேல் நெருங்கி 
அணி ஆரூர் த் , தளவ முறுவல் பரவையார் தம்மா ளிகையில் 
புகத்தாமும் , உளமன் னியதம் பெருமானார் தம்மை வணங்கி 
உவந்தணைந்தார் . 

54 
வந்து பரவைப் பிராட்டியார் மகிழ வைகி மருவுநாள் , அந் 
தண் ஆரூர் மருங்கணிய கோயில் பலவும் அணைந்திறைஞ்சிச் , 


பா - ம்- கனகமாக் ; கல்லாயிடக் . 


புறம்போந்து . 


ஏயர்கோன் - திருநறையூர் சித்தீச்சரம் பணிதல் 503 


சிந்தை மகிழ விருப்பினொடுந் தெய்வப் பெருமாள் திருவாரூர் , 
முந்தி வணங்கி இனிதிருந்தார் முனைப்பா டியர் தங் காவலனார் . 

பலநாள் அமர்வார் பரமர்திரு அருளால் அங்கு நின்றும் 
போய்ச் , சிலைமா மேரு வீரனார் திருநன் னிலத்துச் சென்றெய்தி , 
வலமா வந்து கோயிலினுள் வணங்கி மகிழ்ந்து பாடினார் ; தல 
மார் கின்ற “ தண்ணியல் வெம் மையினான் என்னுந் தமிழ் 
மாலை . 

56 
பாடி அங்கு வைகியபின் பரமர் வீழி மிழலையினில் , நீடு 
மறையால் மேம்பட்ட அந்த ணாளர் நிறைந் தீண்டி , நாடு மகிழ 
அவ்வளவு நடைக்கா வணம்பா வாடையுடன் , மாடு கதலி பூக 
நிரை மல்க மணித்தோ ரணம் நிரைத்து . 

57 
வந்து நம்பி தம்மை எதிர் கொண்டு புகார் மற்றவருஞ் , 
சிந்தை மலர்ந்து திருவீழி மிழலை இறைஞ்சிச் சேண்விசும்பின் , 
முந்தை இழிந்த மொய்யொளிசேர் கோயில் தன்னை முன் 
வணங்கிப் , பந்தம் அறுக்குந் தம்பெருமான் பாதம் பரவிப் பணி 

58 


கின்றார் . 


படங்கொள் அரவில் துயில்வோனும் பதுமத் தோனும் பர 
வரிய , விடங்கன் விண்ணோர் பெருமானை விரவும் புளக முடன் 
பரவி , " அடங்கல் வீழி கொண்டிருந்தீர் அடியே னுக்கும் அரு 
ளும் எனத் , தடங்கொள் செஞ்சொற் றமிழ்மாலை சாத்தி அங் 
குச் சாருநாள் . 

59 
வாசி யறிந்து காசளிக்க வல்ல மிழலை வாணர்பால் , தேசு 
மிக்க திருவருள் முன் பெற்றுத் திருவாஞ் சியத்தடிகள் , பாச 
மறுத்தாட் கொள்ளுந்தாள் பணிந்து “ பொருவ னார் ” என்னும் , 
மாசில் பதிகம் பாடி அமர்ந் தரிசிற் கரைப்புத் தூரணைந்தார் . 60 

செழுநீர் நறையூர் நிலவு திருச் சித்தீச் சரமும் பணிந்தேத்தி , 
விழுநீர் மையினில் பெருந்தொண்டர் விருப்பி னோடும் எதிர் 
கொள்ள , மழுவோ டிளமான் ! கரதலத்தில் உடையார் திருப் 


. 


ம் - மழுநீ டினமான் . 


1 


504 


திருத்தொண்டர் புராணம் 


புத் தூர்வணங்கித், தொழுநீர் மையினில் துதித்தேத்தித் 
தொண்டர் சூழ உறையுநாள் .. 

61 
புனித னார் முன் புகழ்த்துணையார்க் கருளுந் திறமும் 
போற்றிசைத்து , முனிவர் போற்ற எழுந்தருளி மூரி வெள்ளக் 
கங்கையினில் , பனிவெண் டிங்கள் அணிசடையார் பதிகள் பல 
வும் பணிந்து போந் ( து ) , இனிய நினைவில் எய்தினார் ; இறைவர் 
திருவா வடு துறையில் . 

62 
விளங்குந் திருவா வடு துறையில் மேயார் கோயில் புடை 
வலங்கொண் ( டு ) , உளங்கொண் டுருகும் அன்பினுடன் உள்புக் 
கிறைஞ்சி ஏத்துவார் , வளங்கொள் பதிகம் “ மறையவன் என் 
றெடுத்து வளவன் செங்கணான் , தளங்கொள் பிறப்புஞ் சிறப் 
பித்துத் தமிழ்ச்சொன் மாலை சாத்தினார் . 

63 
சாத்தி அங்கு வைகுநாள் தயங்கும் அன்ப ருடன் கூடப் , 
பேர்த்தும் இறைஞ்சி அருள் பெற்றுப் பெண்ணோர் பாகத் தண் 
ணலார் , தீர்த்தப் பொன்னித் தென்கரைமேல் திகழும் பதிகள் 
பலபணிந்து , மூர்த்தி யார்தம் இடைமருதை அடைந்தார் 
முனைப்பா டித்தலைவர் . 

64 : 
மன்னு மருதின் அமர்ந்தவரை வணங்கி மதுரச் சொன் 
மலர்கள் , பன்னிப் புனைந்து பணிந்தேத்திப் பரவிப் போந்து 
தொண்டருடன் , அந்நற் பதியில் இருந்தகல்வார் அரனார் திருநா 
கேச்சரத்தை, முன்னிப் புக்கு வலங்கொண்டு முதல்வர் திருத் 
தாள் வணங்கினார் .1 

65 


பெருகும் பதிகம் " பிறையணிவாள் நுதலாள் பாடிப் 
பெயர்ந்து நிறை , திருவின் மலியுஞ் சிவபுரத்துத் தேவர் பெரு 
மான் கழல்வணங்கி , உருகுஞ் சிந்தை யுடன் போந்தே உமை 
யோர் பாகர் தாம்மகிழ்ந்து , மருவும் பதிகள் பிறபணிந்து கலைய 
நல்லூர் மருங்கணைந்தார் . 

66 
செம்மை மறையோர் திருக்கலைய நல்லூர் இறைவர் 
சேவடிக்கீழ் , மும்மை வணக்கம் பெற இறைஞ்சி முன்பு பரவித் 


பா - ம் - வணங்குவார் . 


ஏயர்கோன் - திருமழபாடி அணை தல் 


505 


. 


தொழுதெழுவார் , கொம்மை மருவு குரும்பைமுலை உமை 
யாள் ” என்னுந் திருப்பதிகம் , மெய்ம்மைப் புராணம் பலவுமிகச் 
சிறப்பித் ( து ) இசையின் விளம்பினார் . 

67 
அங்கு நின்று திருக்குடமூக் கணைந்து பணிந்து பாடிப் 
போய் , மங்கை பாகர் வலஞ்சுழியை மருவிப் பெருகும் அன் 
புருகத் , தங்கு காத லுடன் வணங்கித் தமிழாற் பரசி அரசினுக் 
குத் , திங்கள் முடியார் அடியளித்த திருநல் லூரைச் சென் 
றணைந்தார் . 

68 " 
நல்லூர் இறைவர் கழல்போற்றி நவின்று நடுவு நம்பர்பதி , 
எல்லாம் இறைஞ்சி ஏத்திப்போந் திசையாற் பரவுந் தம்முடைய , 
சொல்லூ தியமா அணிந்தவர் தஞ் சோற்றுத் துறையின் மருங் 
கெய்தி , அல்லூர் கண்டர் கோயிலினுள் அடைந்து வலங்கொண் 
டடிபணிவார் . 

69 
“ அழல்நீர் ஒழுகி அனைய ” எனும் அஞ்சொற் பதிகம் எடுத் 
தருளிக் , கழல் நீ டிய அன் பினிற் போற்றுங் காதல் கூரப் பரவிய 
பின் , கெழுநீர் மையினில் அருள்பெற்றுப் போந்து பரவை யார் 
கேள்வர் , முழுநீ றணிவார் அமர்ந்தபதி பலவும் பணிந்து 
முன்னுவார் . 

70 
தேவர் பெருமான் கண்டியூர் பணிந்து திருவை யாறதனை , 
மேவி வணங்கிப் பூந்துருத்தி விமலர் பாதந் தொழுதிறைஞ்சிச் , 
சேவில் வருவார் திருவாலம் பொழிலிற் சேர்ந்து தாழ்ந்திரவு , 
பாவு சயனத் தமர்ந்தருளிப் பள்ளி கொள்ளக் கனவின்கண் . 71 

" மழபா டியினில் வருவதற்கு நினைக்க மறந்தா யோ ? ” 
என்று , குழகா கியதங் கோலம் எதிர் காட்டி அருளக் குறித் 
துணர்ந்து , நிழலார் சோலைக் கரைப்பொன்னி வடபால் ஏறி 
நெடுமாடம் , அழகார் வீதி மழபாடி அணைந்தார் நம்பி ஆரூரர் . 

அணைந்து திருக்கோ புரம் இறைஞ்சி அன்பர் சூழ உடன் 
புகுந்து , பணங்கொள் அரவம் அணிந்தார் முன் பணிந்து வீழ்ந்து . 


பா - ம்- ஏத்திப்போய் இசையாற் ; ஏத்திப்போற் றிசையாற் . 
மேவு . 


2 


506 


திருத்தொண்டர் புராணம் 


பரங்கருணைக் , குணங்கொள் அருளின் திறம்போற்றிக் கொண்ட 
புளகத் துடனுருகிப் , புணர்ந்த இசையால் திருப்பதிகம் பொன் 
னார் மேனி ” என்றெடுத்து . 

73 
“ அன்னே உன்னை அல்லால்யான் ஆரை நினைக்கேன் ” 
எனஏத்தித் , தன்னே ரில்லாப் பதிகமலர் சாத்தித் தொழுது 
புறம்பணைந்து , மன்னும் பதியில் சில நாள்கள் வைகித் தொண்ட 
ருடன் மகிழ்ந்து , பொன்னிக் கரையின் இருமருங்கும் பணிந்து 
மேல்பாற் போதுவார் . 

74 


செய்ய சடையார் திருவானைக் காவில் அணைந்து திருத் 
தொண்டர் , எய்த முன்வந் தெதிர்கொள்ள இறைஞ்சிக் கோயி 
லுட்புகுந்தே , ஐயர் கமலச் சேவடிக்கீழ் ஆர்வம் பெருக விழுந் 
தெழுந்து , மெய்யும் முகிழ்ப்பக் கண்பொழி நீர் வெள்ளம் பரப்ப 
விம்முவார் . 

75 


மறைக ளாய நான்கும் ” என , மலர்ந்த செஞ்சொற் 
றமிழ்ப்பதிகம் , நிறையுங் காத லுடன் எடுத்து நிலவும் அன்பர் 
தமைநோக்கி , “ இறையும் பணிவார் எம்மையும்ஆ ளுடை 
யார் ” என்றென் றேத்துவார் , உறையூர்ச் சோழன் மணியா 
சஞ் சாத்துந் திறத்தை உணர்ந்தருளி. 

76 
வளவர் பெருமான் மணியாரம் * சாத்திக் கொண்டு வரும் 
பொன்னிக் , கிளருந் திரை நீர் மூழ்குதலும் வழுவிப் போகக் கேத 
முற , அளவில் திருமஞ் சனக்குடத்துள் அதுபுக் காட்ட அணிந் 
தருளித் , தளரும் அவனுக் கருள்புரிந்த தன்மை சிறக்கச் சாற் 
றினார் . 

77 


சாற்றி அங்குத் தங்குநாள் தயங்கும் பவளத் திருமேனி, 
நீற்றர் கோயில் எம்மருங்குஞ் சென்று தாழ்ந்து நிறைவிருப் 
பால் , போற்றி அங்கு நின்றும்போய்ப் பொருவில் அன்பர் 
மருவியதொண் ( டு ) , ஆற்றும் பெருமைத் திருப்பாச்சி லாச்சி . 
ராமஞ் சென்றடைந்தார் . 

78 


பா - ம் 

ம்- லுடன் புகுந்தங் ( கு ) . பரப்பி . * திருவாரம் . 


ஏயர்கோன்- திருப்பைஞ்ஜீலி பணிதல் 


507 


சென்று திருக்கோ புரம் இறைஞ்சித் தேவர் மலிந்த திருந்து 
மணி , முன்றில் வலங்கொண் டுள்ளணைந்து முதல்வர் முன்னம் 
வீழ்ந்திறைஞ்சி , நன்று பெருகும் பொருட்காதல் நயப்புப் பெருக 
நாதரெதிர் , நின்று பரவி நினைந்தபொருள் அருளா தொழிய 

79 


நேர்நின்று . 


அன்பு நீங்கா அச்சமுடன் அடுத்த திருத்தோ ழமைப்பணி 
யால் , பொன்பெ றாத திருவுள்ளம் புழுங்க அழுங்கிப் புறம் 
பொருபால் , முன்பு நின்ற திருத்தொண்டர் முகப்பே முறைப்பா 
டுடையார்போல் , என்பு கரைந்து " பிரானார்மற் றிலையோ " 2 
என்ன எடுக்கின்றார் . 

80 


நித்தமும் நீங்கா நிலைமையின் நீங்கி நிலத்திடைப் புலங் 
கெழும் பிறப்பால் , உய்த்தகா ரணத்தை உணர்ந்துநொந் 
தடி மை ஒருமையாம் எழுமையும் உணர்த்தி , “ எத்தனை அருளா 
தொழியினும் பிரானார் இவரலா தில்லையோ ” என்பார் , வைத் 
தனன் தனக்கே தலையும் என் நாவும் என வழுத் தினார்வழித் 
தொண்டர் . 

81 


இவ்வகை பரவித் திருக்கடைக் காப்பும் " ஏசின வல்ல ” 
என் றிசைப்ப , மெய்வகை விரும்பு தம்பெரு மானார் விழுநிதிக் 
குவை அளித் தருள , மைவளர் கண்டர் கருணையே பரவி வணங்கி 
அப்பதியிடை வைகி , எவ்வகை மருங்கும் இறைவர்தம் பதிகள் 
இறைஞ்சி அங் கிருந்தனர் சிலநாள் . 


82 


அப்பதி நீங்கி அருளினாற் போகி ஆவின் அஞ் சாடுவார் 
நீடும் , எப்பெயர்ப் பதியும் இருமருங் கிறைஞ்சி இறைவர்பைஞ் 
ஜூலியை எய்திப் , பைப்பணி அணிவார் கோபுரம் இறைஞ்சிப் 
பாங்கமர் புடைவலங் கொண்டு , துப்புறழ் வேணி யார்கழல் 
தொழுவார் தோன்றுகங் காளரைக் கண்டார் . 

83 
கண்டவர் கண்கள் காதல் நீர் வெள்ளம் பொழிதரக் கைகு 
வித் திறைஞ்சி , வண்டறை குழலார் மனங்கவர் பலிக்கு வரும் 

பா - ம்- முன்பு . ? மற்றில்லை . தில்லையே . 


. 


508 


திருத்தொண்டர் புராணம் 


திரு வடிவுகண் டவர்கள் , கொண்டதோர் மயலால் வினவுகூற் 
றாகக் குலவு சொற் “ காருலா விய " என் ( று ) , அண்டர்நா யகரைப் 
பரவி “ ஆ ரணிய விடங்கராம் அருந்தமிழ் புனைந்தார் . 84 

பரவி அப் பதிகத் திருக்கடைக் காப்புச் சாத்திமுன் 
பணிந் ( து ) அருள் பெற்றுக் , கரவில் அன் பர்கள் தங் கூட்டமுந் 
தொழுது கலந்தினி திருந்துபோந் தருளி , விரவிய ஈங்கோய் மலை 
முதலாக விமலர்தம் பதிபல வணங்கிக் , குரவலர் சோலை அணி 
திருப் பாண்டிக் கொடுமுடி அணைந்தனர் கொங்கில் . 

85 
கொங்கினிற் பொன்னித் தென்கரைக் கறையூர்க் கொடு 
முடிக் கோயில் முன் குறுகிச் , சங்க வெண் குழையார் உழைவலஞ் 
செய்து சார்ந்தடி அன்பினில் தாழ்ந்து , பொங்கிய வேட்கை பெரு 
கிடத் தொழுது புனிதர்பொன் மேனியை நோக்கி , “ இங்கிவர் 
தம்மை மறக்கவொண் ணா " தென் றெழுந்தமெய்க் குறிப்பினில் 
எடுப்ப . 

86 
" அண்ணலார் அடிகள் மறக்கினும் நாம அஞ்செழுத் தறிய 
எப்பொழுதும் , எண்ணிய நாவே இன் சுவை பெருக இடையறா 
தியம்பும் என் றிதனைத் , திண்ணிய உணர்விற் கொள்பவர் “ மற் 
றுப் பற்றிலேன் ” எனச்செழுந் தமிழால் , நண்ணிய அன்பில் 
பிணிப்புற நவின்றார் நமச்சிவா யத்திருப்பதிகம் . 

8 
உலகெலாம் உய்ய உறுதியாம் பதிகம் உரைத்துமெய் 
உணர்வறா ஒருமை , நிலவிய சிந்தை யுடன் திரு வருளால் நீங்கு 
வார் பாங்குநற் பதிகள் , பலவு முன் பணிந்து பரமர்தாள் போற் 
றிப் போந்து தண் பனிமலர்ப் படப்பைக் , குலவும் அக் கொங்கிற் 
காஞ்சிவாய்ப் பேரூர்குறுகினார் முறுகும் ஆதரவால் . 

88 
அத்திருப் பதியை அணைந்து முன் தம்மை ஆண்டவர் கோயி 
லுட் புகுந்து , மெய்த்தவர் சூழ வலங்கொண்டு முன்பு மேவுவார் 
தம்மெதிர் விளங்க , நித்தனார் தில்லை மன்றுள் நின் றாடல் நீடிய 
கோலம்நேர் காட்டக் , கைத்தலங் குவித்துக் கண்கள் ஆனந் 
தக் கலுழிநீர் பொழிதரக் கண்டார் . 

89 . 


பா - ம்- இவண்யினில் . - திருமுன் . 


ஏயர்கோன்- திருப்புறம்பயம் செல்லல் 


509 


H 


காண்டலுந் தொழுது வீழ்ந்துடன் எழுந்து கரையில் அன் 
பென்பினை உருக்கப் , பூண்டஐம் புலனில் புலப்படா இன்பம் 
புணர்ந்து மெய் யுணர்வினில் பொங்கத் , தாண்டவம் புரியுந் 
தம்பிரா னாரைத் தலைப்படக் கிடைத்தபின் சைவ , ஆண்டகை 
யாருக் கடுத்த அந் நிலைமை விளைவையார் அளவறிந் துரைப் 
பார் . 

90 


அந்நிலை நிகழ்ந்த ஆரருள் பெற்ற அன்பனார் இன்பவெள் 
ளத்து , மன்னிய பாடல் மகிழ்ந்துடன் பரவி வளம்பதி அத 
னிடை மருவிப் , “ பொன் மணி மன்றுள் எடுத்தசே வடியார் புரி 
நடங் கும்பிடப் பெற்றால் , என் இனிப் புறம் போய் எய்துவ ” 
தென்று மீண்டெழுந் தருளுதற் கெழுவார் . 

91 
ஆயிடை நீங்கி அருளினாற் செல்வார் அருவரைச் சுரங் 
களும் பிறவும் , பாயு நீர் நதியும் பலபல கடந்து பரமர் தம் பதிபல 
பணிந்து , மேயவண் டமிழால் விருப்பொடும் பரவி வெஞ்சமாக் 
கூடலும் பணிந்து , சேயிடை கழியப் போந்துவந் தடைந்தார் 
தென் றிசைக்கற்குடி மலையில் . 

92 
வீடு தரும் இக்கற்குடியில் விழுமி யாரைப் பணிந்திறைஞ்சி , 
நீடு விருப்பில் திருப்பதிகம் நிறைந்த சிந்தை யுடன் பாடிப் , பாடும் 
விருப்பில் தொண்டருடன் பதிகள் பலவும் அணைந்திறைஞ்சித் , 
தேடும் இருவர் காண்பரியார் திருவா றைமேற் றளிசென் 
றணைந்தார் . 

93 
செம்பொன் மேருச் சிலைவளைத்த சிவனார் ஆறை மேற்றளி 
யில் , நம்பர் பாதம் பணிந்திறைஞ்சி நாளும் மகிழ்வார்க் கருள் 
கூட , உம்பர் போற்றுந் தானங்கள் பலவும் பணிந்து போந்தணை 
வார் , இம்பர் வாழ இன்னம்பர் நகரைச் சேர எய்தினார் . 94 

ஏரின் மருவும் இன்னம்பர் மகிழ்ந்த ஈசர் கழல் வணங்கி , 
ஆரும் அன்பிற் பணிந்தேத்தி ஆரா அருளால் அங்கமர்வார் , 
போரின் மலியுங் கரியுரித்தார் மருவும் புறம்ப யம்போற்றச் , 
சேரும் உள்ளம் மிக்கெழமெய்ப் பதிகம் பாடிச் செல்கின்றார் . 95 


பா - ம் - சென்றார் . 


2 நிலவும் . * போற்றிச் . 


510 


திருத்தொண்டர் புராணம் 


அங்கம் ஓதியோர் ஆறை மேற்றளி என்றெ டுத்தமர் 
காதலில் , பொங்கு செந்தமி ழால் விரும்பு புறம்ப யந்தொழப் 
போதும் என் , றெங்கும் மன்னிய இன்னி சைப்பதி கம்பு னைந் 
துடன் எய்தினார் , திங்கள் சூடிய செல்வர் மேவு திருப்பு றம் 
பயஞ் சேரவே . 

86 
அப்ப திக்கண் அமர்ந்த தொண்டரும் “ அன்று வெண் 
ணெய்நல் லூரினில் , ஒப்ப ருந்தனி வேதி யன்பழ ஓலை காட்டி 
நின் றாண்டவர் , இப்ப திக்கண்வந் தெய்த என்ன தவங்கள் 
என்றெதிர் கொள்ளவே , முப்பு ரங்கள் எரித்த சேவகர் கோயில் 
வாயிலின் முன்னினார் . 
நீடு கோபுர முன்பி றைஞ்சி நிலாவு தொண்டரொ டுள்ளணைந் 
தாடல் மேவிய அண்ண லாரடி போற்றி அஞ்சலி கோலிநின் ( று ) 
ஏடு லாமலர் தூவி எட்டினொ டைந்து மாகும் உறுப்பினால் 
பீடு நீடு நிலத்தின் மேற்பெரு கப்ப ணிந்து வணங்கினார் . 98 

அங்கு நீடருள் பெற்றுள் ஆர்வம் மிகப்பொ ழிந்தெழும் 
அன்பினால் , பொங்கு நாண்மலர்ப் பாத முன்பணிந் தேத்தி 
மீண்டு புறத்தணைந்( து ) , எங்கு மாகி நிறைந்து நின்றவர் 
தாம கிழ்ந்த இடங்களில் , தங்கு கோலம் இறைஞ்சு வார் 
அருள் தாவில் அன்பரோ டெய்தினார் . 

99 
வம்பு நீ டலங்கல் மார்பின் வன்றொண்டர் வன்னி கொன்றை 
தும்பைவெள் ளடம்பு திங்கள் தூய நீ ரணிந்த சென்னித் 
தம்பிரான் அமர்ந்த தானம் பலபல சார்ந்து தாழ்ந்து 
கொம்பனார் ஆடல் நீடு கூடலை யாற்றூர் சார . 

100 
செப்பரும் பதியில் சேரார் திருமுது குன்றை நோக்கி 
ஒப்பரும் புகழார் சொல்லும் ஒருவழி உமையா ளோடு 
மெய்ப்பரம் பொருளாய் உள்ளார் வேதிய ராகி நின்றார் 
முப்புரி நூலுந் தாங்கி நம்பியா ரூரர் முன்பு . 

101 
நின்றவர் தம்மை நோக்கி நெகிழ்ந்தசிந் தையராய்த் தாழ் 
வார் , “ இன் றியாம் முதுகுன் றெய்த வழிஎமக் கியம்பும் என் 

பா - ம்- பொங்கு மின்றமிழால் . 


ஏயர்கோன் - ஆற்றில் பொன்னையிடுதல் 


511 


னக் , குன்றவில் லாளி யாரும் " கூடலை யாற்றூர் ஏறச் , சென்ற 
திவ் வழிதான் என்று செல்வழித் துணையாய்ச் செல்ல . 102 

கண்டவர் கைகள் கூப்பித் தொழுதுபின் தொடர்வார்க் 
காணார் , வண்டலர் கொன்றை யாரை வடிவுடை மழு 

என் 
றேத்தி , " அண்டர் தம் பெருமான் போந்த அதிசயம் அறி 
யேன் என்று , கொண்டெழும் விருப்பி னோடுங் கூடலை யாற் 
றூர் புக்கார் . 

103 
கூடலை யாற்றூர் மேவுங் கொன்றைவார் சடையி னார்தம் 
பீடுயர் கோயில் புக்குப் பெருகிய ஆர்வம் பொங்க 
ஆடகப் பொதுவில் ஆடும் அறைகழல் வணங்கிப் போற்றி 
நீடருள் பெற்றுப் போந்து திருமுது குன்றில் நேர்ந்தார் . 104. 
தடநிலைக் கோபு ரத்தைத் தாழ்ந்து முன் இறைஞ்சிக் கோயில் 
புடைவலங் கொண்டு புக்குப் போற்றினர் தொழுது வீழ்ந்து 
நடநவில் வாரை “ நஞ்சி யிடை எனுஞ் செஞ்சொன் மாலைத் 
தொடைநிகழ் பதிகம் பாடித் தொழுதுகை சுமந்து நின்று . 105 
நாதர் பால் பொருள் தாம் வேண்டி நண்ணிய வண்ணம் எல்லாம் 
கோதறு மனத்துட் கொண்ட குறிப்பொடும் பரவும்போது 
தாதவிழ் கொன்றை வேய்ந்தார் தர அருள் பெறுவார்சைவ 
வேதியர் தலைவர் மீண்டும் " மெய்யில் வெண் பொடி " யும் பாட 
பனிமதிச் சடையார் தாமும் பன்னிரண் டாயி ரம்பொன் 
நனியருள் கொடுக்கும் ஆற்றால் நல்கிட உடைய நம்பி 
தனிவரும் மகிழ்ச்சி பொங்கத் தாழ்ந்தெழுந் தருகு சென்று 
கனிவிட மிடற்றி னார்முன் பின்னொன்று கழற லுற்றார் . 107 

“ அருளும் இக் கனக மெல்லாம் அடியனேற் காரூர் உள் 
ளோர் , மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் " என்னத் , 
தெருளுற எழுந்த வாக்கால் செழுமணி முத்தாற் றிட்டிப் , 
பொருளினை முழுதும் ஆரூர்க் குளத்திற்போய்க் கொள்க 
என்றார் . 

108 
என்று தம் பிரானார் நல்கும் இன்னருள் பெற்ற பின்னர் , 
வன்றொண்டர் மச்சம் வெட்டிக் கைக்கொண்டு மணிமுத் தாற் 


> 


- 


512 


திருத்தொண்டர் புராணம் 


றில் , பொன் றிரள் எடுத்து நீருள் புகவிட்டுப் போது கின்றார் , 
அன்றெனை வலிந்தாட் கொண்ட அருள் இதில் அறிவேன் 

109 


என்று . 


மேவிய காதல் தொண்டு விரவுமெய் விருத்தி பெற்றார் , 
ஆவியின் விருத்தி யான அந்தணர் புலியூர் மன்றில் , காவியங் 
கண்டர் கூத்துக் கண்டுகும் பிடுவ தென்று , வாவிசூழ் தில்லை 
மூதூர் வழிக்கொள்வான் வணங்கிப் போந்தார் . 

110 
மாடுள பதிகள் சென்று வணங்கிப்போய் மங்கை பாகர் 
நீடிய கடம்பூர் போற்றி நிறைந்த ஆனந்தக் கூத்தர் 
ஆடிய தில்லை மூதூர் அணைந்தணி வாயில் புக்குச் 
சேடுயர் மாடம் மன்னுஞ் செழுந்திரு வீதி சார்ந்தார் . 111 
பொற்றிரு வீதி தாழ்ந்து புண்ணிய விளைவாய் ஓங்கும் 
நற்றிரு வாயில் நண்ணி நறைமலி அலங்கல் மார்பர் 
மற்றதன் முன்பு மண்மேல் வணங்கி உட் புகுந்து பைம்பொற் 
சுற்றுமா ளிகைசூழ் வந்து தொழுதுகை தலைமேற் கொள்வார் . 
ஆடிய திருமுன் பான அம்பொனின் கோபு ரத்தின் 
ஊடுபுக் கிறைஞ்சி ஓங்கும் ஒளிவளர் கனக மன்றில் 
நாடகச் செய்ய தாளை நண்ணுற உள்நிறைந்து 
நீடும் ஆனந்த வெள்ளக் கண்கள் நீர் நிரந்து பாய் . 

113 
பரவுவாய் குளறிக் காதல் படி திருப் படியைத் தாழ்ந்து 
விரவுமெய் அங்கம் ஐந்தும் எட்டினும் வணங்கி வேட்கை 
உரனுறு திருக்கூத் துள்ளம் ஆர்தரப் பெருகி நெஞ்சில் 
கரவிலா தவரைக் கண்ட நிறைவு தங் கருத்திற் கொள்ள , 114 
மடித்தாடும் அடிமைக்கண் 

என்றெடுத்து மன்னுயிர் 
கட் கருளும் ஆற்றால் , அடுத்தாற்று நன்னெறிக்கண் நின்றார்கள் " 
வழுவிநர கணையா ” வண்ணம் , தடுப்பானைப் பேரூரிற் கண்ட 
நிலை சிறப்பித்துத் தனிக்கூத் தென்றும் , நடிப்பானை நாம்மனமே 
பெற்றவா றெனுங்களிப்பால் நயந்து பாடி . 

115 


பா - ம்- கும்பிடுவன் என்று . நின்மூலும் . வழவினர்க ளவணயா . 


ஏயர்கோன்- கானாட்டு முள்ளூரைச் சேறல் 


518 


மீளாத அருள் பெற்றுப் புறம்போந்து திருவீதி மேவித் 
தாழ்ந்தே , ஆளான வன்றொண்டர் அந்தணர்கள் தாம்போற்ற 
அமர்ந்து வைகி , மாளாத பேரன்பாற் பொற்பதியை வணங்கிப் 
போய் மறலி வீழத் , தாளாண்மை கொண்டவர்தங் கருப்பறிய 
லூர்வணங்கிச் சென்று சார்ந்தார் . 

118 
கூற்றுதைத்தார் திருக்கொகுடிக் கோயில் நண்ணிக் கோடி 
ரத்தைத் தொழுது புகுந் தன்பர் சூழ , ஏற்றபெருங் காதலினால் 
இறைஞ்சி ஏத்தி எல்லையிலாப் பெருமகிழ்ச்சி மனத்தில் எய்தப் , 
போற்றிசைத்துப் புறத்தணைந்தப் பதியில் வைகிப் புனிதரவர் 
தமைநினையும் இன்பங் கூறிச் , சாற்றியமெய்த் திருப்பதிகம் 
சிம்மாந் ( து ) என்னும் தமிழ்மாலை புனைந்தங்குச் சாரு நாளில் . 

கண்ணு தலார் விரும்புகருப் பறிய லூரைக் கைதொழுது 
நீங்கிப்போய்க் கயல்கள் பாயும் , மண்ணிவளம் படிக்கரையை 
நண்ணி அங்கு மாதொருபா கத்தவர்தாள் வணங்கிப் போற்றி . 
எண்ணில் புகழ்ப் பதிகமும் “ முன் னவன் என் றேத்தி ஏகு 
வார் வாழ்கொளிபுத் தூர் எய் தாது , புண்ணியனார் போம் 
பொழுது நினைந்து மீண்டு புகுகின்றார் “ தலைக்கலன் " என் 
றெடுத்துப் போற்றி . 

118 
திருப்பதிகம் பாடியே சென் றங் கெய்தித் தேவர்பெரு 
மானார் தங் கோயில் வாயில் , உருப்பொலியும் மயிர்ப்புளகம் 
விரவத் தாழ்ந்தே உள்ளணைந்து பணிந்தேத்தி உருகும் அன் 
பால் , பொருப்பரையன் மடப்பாவை இடப்பா லானைப் போற் 
றிசைத்துப் புறம்போந்து தங்கிப் பூமென் , கருப்புவயல் வாழ் 
கொளிபுத் தூரை நீங்கிக் கானாட்டு முள்ளூரிற் கலந்த 

118 
கானாட்டு முள்ளூரைச் சாரும் போது கண்ணுதலார் எதிர் 
காட்சி கொடுப்பக் கண்டு , “ தூரநாண்மென் மலர்க்கொன்றைச் 
சடையார் செய்ய துணைப்பாத மலர்கண்டு தொழுதேன் * 
என்று , வானாளுந் திருப்பதிகம் " வள்வாய் என்னும் வண்டமி 


போது . 


பா - ம் - முள்ளுரைக் 
33 


514 


திருத்தொண்டர் புராணம் 


1 


ழின் தொடைமாலை மலரச் சாத்தித் , தேனாரும் மலர்ச்சோலை 
மருங்கு சூழ்ந்த திருஎதிர்கொள் பாடியினை எய்தச் செல்வார் . 

எத்திசையுந் தொழுதேத்த " மத்த யானை " எடுத் ( து ) " எதிர் 
கொள் பாடியினை அடைவோம் என்னும் , சித்தநிலைத் திருப் 
பதிகம் பாடி வந்து செல்வமிகு செழுங்கோயில் இறைஞ்சி 
நண்ணி , அத்தர்தமை அடிவணங்கி அங்கு வைகி அருள்பெற் 
றுத் திருவேள்விக் குடியில் எய்தி , முத்திதரும் பெருமானைத் 
துருத்தி கூட மூப்பதிலை " எனும் பதிகம் மொழிந்து வாழ்ந் 
தார் . 

121 
காட்டுநல் வேள்விக் கோலங் கருத்துற வணங்கிக் காதல் , 
நாட்டிய உள்ளத் தோடு நம்பிஆ ரூரர் போற்றி , ஈட்டிய தவத் 
தோர் சூழ அங்குநின் றேகி அன்பு , பூட்டி ஆட் கொண்டார் 
மன்னுந் தானங்கள் இறைஞ்சிப் போந்து . 

122 
எஞ்சாத பேரன்பில் திருத்தொண்ட ருடனெய்தி 
நஞ்சாருங் கறைமிடற்றார் இடம்பலவும் நயந்தேத்தி 
மஞ்சாரும் பொழிலுடுத்த மலர் த்தடங்கள் புடைசூழும் 
செஞ்சாலி வயல் மருதத் திருவாரூர் சென்றடைந்தார் . 123 
செல்வமலி திருவாரூர்த் தேவரொடு முனிவர்களும் 
மல்கு திருக் கோபுரத்து வந்திறைஞ்சி உள் புக்கங் ( கு ) 
எல்லையிலாக் காதல் மிக எடுத்தமலர்க் கைகுவித்துப் 
பல்கு திருத் தொண்டருடன் பரமர்திரு முன் அணைந்தார் . 124 
மூவாத முதலாகி நடுவாகி முடியாத 
சேவாருங் கொடியாரைத் திருமூலட் டானத்துள் 
ஓவாத பெருங்காதலுடன் இறைஞ்சிப் புறம்போந்து 
தாவாத புகழ்ப்பரவை யார்திருமாளிகை சார்ந்தார் . 

125 
பொங்குபெரு விருப்பினொடு புரிகுழலார் பலர்போற்றப் 
பங்கயக்கண் செங்கனிவாய்ப் பரவையார் அடிவணங்கி 
எங்களையும் நினைந்தருளிற் றென இயம்ப இனிதளித்து 
மங்கைநல்லார் அவரோடு மகிழ்ந்துறைந்து வைகுநாள் . 126 

பா -ம் - போந்தார் . 


ஏயர்கோன் - ஆற்றிலிட்டுக் குளத்தில் தேடல் 515 


" நாயனார் முதுகுன்றர் நமக்களித்த நன்னிதியம் 
தூயமணி முத்தாற்றிற் புகவிட்டேம் ; துணைவரவர் 
கோயிலின் மா ளிகைமேல்பாற் குளத்தில் அவர் அருளாலே 
போயெடுத்துக் கொடுபோதப் போதுவாய் எனப்புகல . 127 
என்ன அதி சயம் இது தான் ? என் சொன்ன வா " றென்று 
மின்னிடையார் சிறுமுறுவலுடன் விளம்ப மெய்யுணர்ந்தார் 
" நன்னுதலாய் ! என்னுடைய நாதன் அரு ளாற்குளத்தில் 
பொன்னடைய எடுத்துனக்குத் தருவது பொய் யா " தென்று .128 
ஆங்கவரும் உடன்போத அளவிறந்த விருப்பினுடன் 
பூங்கோயில் உள்மகிழ்ந்த புராதனரைப் புக்கிறைஞ்சி 
ஓங்கு திரு மாளிகையை வலம்வந்தங் குடன் மேலைப் 
பாங்கு திருக் குளத்தணைந்தார் ; பரவையார் தனித்துணைவர் . 129 
மற்றதனில் வடகீழ்பாற் கரைமீது வந்தருளி 
முற்றிழையார் தமைநிறுத்தி முனைப்பாடித் திருநாடர் 
கற்றைவார் சடையாரைக் கைதொழுது குளத்தில் இழிந் ( து ) 
அற்றை நாள் இட்டெடுப்பார் போல் அங்குத் தடவுதலும் . 130 

நீற்றழகர் பாட்டுவந்து திருவிளையாட் டினில் நின்று , மாற் 
றுறு செம் பொன் குளத்து வருவியா தொழிந்தருள , “ ஆற்றினில் 
இட் டுக்குளத்தில் தேடுவீர் ! அருள் இதுவோ , சாற்றும் ? " எனக் 
கோற்றொடியார் மொழிந்தருளத் தனித்தொண்டர் . 131 
" முன்செய்த அருள்வழியே முருகலர் பூங் குழற்பரவை 
தன் செய்ய வாயில் நகை தாராமே ” தாரும் ” என 
மின் செய்த நூல்மார்பின் வேதியர் தாம் முதுகுன்றில் 
பொன் செய்த மேனியினீர் " எனப்பதிகம் போற்றிசைத்து . 132 
“ முட்டஇமை யோர் அறிய முதுகுன் றில் தந்தபொருள் 
சட்டநான் பெறாதொழிந்த தளர்வினால் கையறவாம் 
இட்டளத்தை இவளெதிரே கெடுத்தருளும் " எனுந்திருப்பாட்டு 
எட்டளவும் பொன் காட்டா தொழிந்தருள ஏத்துவார் . 133 

பா - ம் --- புனிதர்கழல் . - மாற்றறு , சாரமே . 


516 


திருத்தொண்டர் புராணரம் 


| 


ஏத்தாதே இருந்தறியேன் " எனுந்திருப்பாட் டெவ்வுலகும் 
காத்தாடும் அம்பலத்துக் கண்ணுளனாங் கண்ணுதலைக் 
" கூத்தா !தந் தருளாய் இக் கோமளத்தின் முன் ” என்று 
நீத்தாருந் தொடர்வரிய நெறி நின்றார் பரவுதலும் . 

1342 
கொந்தவிழ்பூங் கொன்றை முடிக் கூத்தனார் திருவருளால் 
வந்தெழுபொன் திரளெடுத்து வரன் முறையாற் கரையேற்ற 
அந்தரத்து மலர்மாரி பொழிந்திழிந்த ( து ) அவனியுளோர் 
“ இந்தஅதி சயம்என்னே ! யார்பெறுவார் ? " எனத்தொழுதார் . 
ஞாலம்வியப் பெய்தவரு நற்கனக மிடைஎடுத்து 
மூலமெனக் கொடுபோந்த ஆணியின் முன் உரைப்பிக்க 
நீலமிடற் றவர் அருளால் உரைதாழப் பின்னும் நெடு 
மாலயனுக் கரியகழல் வழுத்தினார் வன்றொண்டர் . 

136 
மீட்டும் அவர் பரவுதலும் மெய்யன்பர் அன்பில் வரும் 
பாட்டுவந்து கூத்துவந்தார் படுவாசி முடிவெய்தும் 
ஓட்டறுசெம் பொன்னொக்க ஒருமாவுங் குறையாமல் 
காட்டுதலும் மகிழ்ந்தெடுத்துக் கொண்டுகரை ஏறினார் . 137 
கரையேறிப் பரவையா ருடன் கனக மானதெலாம் 
நிரையேயா ளிற்சுமத்தி நெடுநிலைமா ளிகைபோக்கித் 
திரையேறும் புனற்சடிலத் திருமூலட் டானத்தார் 
விரையேறு மலர்ப்பாதந் தொழுதணைந்தார் வீதியினில் . 138 
வந்து திரு மாளிகையின் உட்புகுந்து மங்கலவாழ்த் ( து ) 
அந்தமிலா வகைஏத்தும் அளவிறந்தார் ஒலிசிறப்பச் 
சிந்தைநிறை மகிழ்ச்சியுடன் சேயிழையா ருடன் அமர்ந்தார் ; 
கந்தமலி மலர்ச்சோலை நாவலர் தங் காவலனார் . 

139 
அணியாரூர் மணிப்புற்றின் அமர்ந்தருளும் பரம்பொருளைப் 
பணிவார் அங் கொருநாளிற் பாராட்டுந் திருப்பதிகம் 
தணியாத ஆனந்தம் தலைசிறப்பத் தொண்டருடன் 
துணிவாய பொருள் " வினவித் தொழுதாடிப் பாடுவார் . 140 


பா - ம் - 1 

வருமுறை . 


- நிரையாளிற் சுமையேற்றி . 


1 


* துணி 


வாய்ப் பேரருள் . 


ஏயர்கோன்- திருச்சாய்க்காடு அடைதல் 


517 


பண்ணிறையும் வகை " பாறு தாங்கி " என எடுத்தருளி 
உண்ணிறையும் மனக்களிப்பால் உறுபுளகம் மயிர்முகிழ்ப்பக் 
கண்ணிறையும் புனல்பொழியக் கரை இகந்த ஆனந்தம் 
எண்ணிறைந்த படி தோன்ற ஏத்திமகிழ்ந் தின்புற்றார் . 141 
இன்புற்றங் கமர் நாளில் ஈறில் அரு மறைபரவும் 
வன்புற்றின் அரவணிந்த மன்னவனார் அருள் பெற்றே 
அன்புற்ற காதலுடன் அளவிறந்த பிறபதியும் 
பொன்புற்கென் றிட ஒளிருஞ்சடையாரைத் தொழப்போவார் . 
பரிசனமும் உடன் போதப் பாங்கமைந்த பதிகள் தொறும் 
கரியுரிவை புனைந்தார்தங் கழல் தொழுது மகிழ்ந்தேத்தித் 
துரிசறுநற் பெருந்தொண்டர் நள்ளாறு தொழுவதற்குப் 
புரிவுறுமெய்த் திருத்தொண்டர் எதிர்கொள்ளப் புக்கணைந்தார் . 
விண் தடவு கோபுரத்தைப் பணிந்துகரம் மேற்குவித்துக் 
கொண்டு புகுந் தண்ணலார் கோயிலினை வலஞ்செய்து 
மண்டியபே ரன்பினொடு மன்னுதிரு நள்ளாறர் 
புண்டரிகச் சேவடிக்கீழ்ப் பொருந்த நில மிசைப்பணிந்தார் . 144 
அங்கணரைப் பணிந்தேத்தி அருளினால் தொழுதுபோய் 
மங்குலணி மணிமாடத் திருக்கடவூர் வந்தெய்தித் 
திங்கள்வளர் முடியார்தந் திருமயா னமும்பணிந்து 
பொங்கும் இசைப் பதிகம் " மரு வார்கொன்றை ” எனப்போற்றி . 
திருவீரட் டானத்துத் தேவர்பிரான் சினக்கூற்றின் 
பொருவீரந் தொலைத்தகழல் பணிந்து " பொடி யார்மேனி ” 
மருஈரத் தமிழ்மாலை புனைந்தேத்தி மலை வளைத்த 
பெருவீரர் வலம்புரத்துப் பெருகார்வத் தொடுஞ்சென்றார் . 148 
வரையோடு நிகர்புரிசை வலம்புரத்தார் கழல்வணங்கி 
உரையோசைப் பதிகம் " எனக் கினி " ஓதிப் போய்ச்சங்கம் 
நிரையோடு துமித் தூப மணித்தீபம் நித்திலப்பூந் 
திரையோதங் கொண்டிறைஞ்சுந் திருச்சாய்க்கா டெய்தினார் .147 


பா- ம்- நித்திலப்பூத் . 


518 


திருத்தொண்டர் புராணம் 


தேவர்பெரு மான் தன்னைத் திருச்சாய்க்காட்டினிற்பணிந்து 
பாவலர்செந் தமிழ்மாலைத் திருப்பதிகம் பாடிப்போய் 
மேவலர்தம் புரம் எரித்தார் வெண்காடு பணிந்தேத்தி 
நாவலர்கா வலர் அடைந்தார் நனிபள்ளித் திருநகரில் . 148 
நனிபள்ளி அமர்ந்தபிரான் கழல்வணங்கி நற்றமிழின் 
புனிதநறுந் தொடைபுனைந்து திருச்செம்பொன் பள்ளிமுதல் 
பனிமதிசேர் சடையார்தம் பதிபலவும் பணிந்துபோய்த் 
தனிவிடைமேல் வருவார் தந் திருநின்றி யூர் சார்ந்தார் . 149 


நின்றியூர் மேயாரை நேயத்தாற் புக்கிறைஞ்சி 
ஒன் றிய அன் புள்ளுருகப் பாடுவார் உடைய அரசு 
என்றும்உல கிடர் நீங்கப் பாடிய ஏ ழெழுநூறும் 
அன்றுசிறப் பித் ( து ) அஞ்சொல் திருப்பதிகம் அருள் செய்தார். 
அப்பதியில் அன்பருடன் அமர்ந்தகல்வார் அகலிடத்தில் 
செப்பரிய புகழ் நீடூர் பணியாது செல்பொழுதில் 
ஒப்பரிய உணர்வினால் நினைந்தருளித் தொழலுறுவார் 
மெய்ப்பொருள்வண் டமிழ்மாலை விளம்பியே மீண்டணைந்தார் . 
" மடலாரும் புனல் நீடூர் மருவினர்தாள் வணங்காது 
விடலாமே ” எனுங்காதல் விருப்புறும் அத் திருப்பதிகம் 
அடலார் சூ லப்படையார் தமைப்பாடி அடிவணங்கி 
உடலாரும் மயிர்ப்புளகம் மிகப்பணிந்தங் குறைகின்றார் . 152 
அங்கண் இனி தமர்ந்தருளால் திருப்புன்கூர் அணைந்திறைஞ்சிக் 
கொங்கலரும் மலர்ச்சோலைத் திருக்கோலக்கா அணையக் 
கங்கைசடைக் கரந்தவர் தாம் எதிர்காட்சி கொடுத்தருளப் 
பொங்குவிருப் பால் தொழுது திருப்பதிகம் போற்றிசைப்பார் . 
திருஞான சம்பந்தர் திருக்கைக ளால் ஒற்றிப் 
பெருகார்வத் துடன்பாடப் பிஞ்ஞகனார் கண்டிரங்கி 
அருளாலே திருத்தாளம் அளித்தபடி சிறப்பித்துப் 
பொருள்மாலைத் திருப்பதிகம் பாடியே போற்றிசைத்தார் . 154. 


பா - ம்- ஒத்திப் . 


ஏயர்கோன் - கட்டுச்சோறு அருந்தல் 


519 


மூவாத முழுமுதலார் முதற்கோலக் கா அகன்று 
தாவாத புகழ்ச்சண்பை வலங்கொண்டு தாழ்ந்திறைஞ்சி 
நாவார்முத் தமிழ்விரகர் நற்பதங்கள் பரவிப்போய் 
மேவார்தம் புரஞ்செற்றார் குருகாவூர் மேவுவார் . 

155 
உண்ணீரின் வேட்கையுடன் உறுபசியால் மிகவருந்திப் 
பண்ணீர்மை மொழிப்பரவை யார்கொழுநர் வரும் பாங்கர்க் 
கண்ணீடு திருநுதலார் காதல்வரக் கருத்தறிந்து 
தண்ணீரும் பொதிசோறும் கொண்டுவழிச் சார்கின்றார் . 156 
வேனிலுறு வெயில் வெம்மை தணிப்பதற்கு விரைக்குளிர்மென் 
பானல்மலர்த் தடம்போலும் பந்தர் ஒரு பால் அமைத்தே 
ஆன மறை வேதியராய் அருள்வேடங் கொண்டிருந்தார் 
மான மருந் திருக்கரத்தார் வன்றொண்டர் தமைப்பார்த்து . 157 
குருகாவூர் அமர்ந்தருளுங் குழகர்வழி பார்த்திருப்பத் 
திருவாரூர்த் தம்பிரான் தோழர் திருத் தொண்டருடன் 
வருவார் அப் பந்தரிடைப் புகுந்து திரு மறையவர்பால் 
பெருகார் வஞ் செலஇருந்தார் “ சிவாய நம ” எனப்பேசி . 

158 
ஆலநிழற் கீழிருந்தார் அவர் தம்மை எதிர்நோக்கிச் 
“ சாலமிகப் பசித்தீர் ; இப் பொதிசோறு தருகின்றேன் ; 
காலம் இனித் தாழாமே கைக்கொண்டிங் கினி தருந்தி 
ஏலநறுங் குளிர் தண்ணீர் குடித்திளைப்புத் தீரும் என . 150 
வன்றொண்டர் அதுகேட்டு “ மறைமுனிவர் தரும்பொதிசோ ( று ) 
இன்று நமக் கெதிர்விலக்கல் ஆகா " தென் றிசைந்தருளிப் 
பொன் தயங்கு நூல்மார்பர் தரும்பொதிசோ றதுவாங்கிச் 
சென்று திருத் தொண்டருடன் திருவமுது செய்தருளி . 

160 
எண்ணிறந்த பரிசனங்கள் எல்லாரும் இனி தருந்தப் 
பண்ணியபின் அம்மருங்கு பசித்தணைந்தார் களும் அருந்த 
உண்ணிறைந்த ஆரமுதாய் ஒருகாலும் உலவாதே 
புண் ணியனார் தாமளித்த பொதிசோறு பொலிந்ததால் . 161 


2 


பா - ம் - காதலவர் . 


சென்ற . 


520 


திருத்தொண்டர் புராணம் 


| 


சங்கரனார் திருவருள்போல் தண்ணீரின் சுவை ஆர்ந்து 
பொங்கிவரும் ஆதரவால் அவர் நாமம் புகழ்ந்தேத்தி 
அங்கயர்வால் பள்ளி அமர்ந் தருகணைந்தார் களுந்துயிலக் 
கங்கைசடைக் கரந்தார் அப் பந்தரொடுந் தாங்கரந்தார் . 162 
சித்தநிலை திரியாத திருநாவ லூர்மன்னர் 
அத்தகு தி யினிற்பள்ளி யுணர்ந்தவரைக் காணாமை 
“ இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் ” எனஎடுத்து . 
மேய்த்தகைய திருப்பதிகம் விளம்பியே சென்றடைந்தார் . 163 
குரூகாவூர் அமர்ந்தருளுங் குழகனார் கோயிலினுக் ( கு ) 
அருகார்பொற் கோபுரத்தை அணைந்திறைஞ்சி உள்புக்கு 
வருகாதல் கூரவலங் கொண்டு திரு முன்வணங்கிப் 
யருகா இன் னமுதத்தைக் கண்களாற் பருகினார் . 

164 
கண்ணார்ந்த இன்னமுதைக் கையாரத் தொழுதிறைஞ்சிப் 
பண்ணார்ந்த திருப்பதிகம் பாடியே பணிந்தேத்தி 
உண்ணாடும் பெருங்காதல் உடையவர் தாம் புறத்தெய்தி 
நண்ணார்வத் தொண்டருடன் அங்கினிது நயந்திருந்தார் . 165 
அந்நாளில் தம்பெருமான் அருள்கூடப் பணிந்தகன்று 
மின்னார் செஞ் சடைமுடியார் விரும்புமிடம் பலவணங்கிக் 
கன்னாடும் எயில் புடைசூழ் கழிப்பாலை தொழுதேத்தித் . 
தென்னாவ லூர் மன்னர் திருத்தில்லை வந்தடைந்தார் . 166 
சீர்வளருந் திருத்தில்லைத் திருவீதி பணிந்து புகுந்( து ) 
ஏர்வளர்பொற் றிருமன்றுள் எடுத்த சே வடி இறைஞ்சிப் 
பார்வளர மறைவளர்க்கும் பதி அதனிற் பணிந்துறைவார் 
போர்வளர் மே ருச்சிலையார் திருத்தினைமா நகர்புகுந்தார் . 167 
திருத்தினை மா நகர்மேவுஞ் சிவக்கொழுந்தைப் பணிந்துபோய் 
நிருத்தனார் அமர்ந்தருளும் நிறைபதிகள் பலவணங்கிப் 
பொருத்தமிகுந் திருத்தொண்டர் போற்றுதிரு நாவலூர் 
கருத்தில்வரும் ஆதரவால் கைதொழச்சென் றெய்தினார் . 168 

பா - ம் - அருள் கூரப் . 


ஏயர்கோன் - கச்சூர் ஆலக்கோயிலைத் தரிசித்தல் 521 


திருநாவ லூர்மன்னர் சேர்கின்றார் ” எனக்கேட்டுப் 
பெருநாமப் பதியோருந் தொண்டர்களும் பெருவாழ்வு 
வருநாள் என் றலங்கரித்து வந்தெதிர்கொண் டுள்ளணையச் 
செருநாகத் துரிபுனைந்தார் செழுங்கோயில் உள்ளணைந்தார் . 169 

மேவிய அத் தொண்டர்குழாம் மிடைந் ( து ) " அர ” என் 
றெழும் ஓசை , மூவுலகும் போய் ஒலிப்ப முதல்வனார் முன் பெய்தி , 
ஆவியினும் அடைவுடையார் அடிக்கமலத் தருள் போற்றிக், 
" கோவலனான் முகன் எடுத்துப் பாடியே கும்பிட்டார் . 170 
நலம் பெருகும் அப்பதியில் நாடிய அன் பொடுநயந்து 
குலம் பெருகுந் திருத்தொண்டர் குழாத்தோடும் இனிதமர்ந்து 
சலம்பெருகுஞ் சடைமுடியார் தாள்வணங்கி அருள் பெற்றுப் 
பொலம்புரி நூல் மணிமார்பர் பிறபதியுந் தொழப்போவார் . 171 
தண்டகமாந் திருநாட்டுத் தனிவிடையார் மகிழ்விடங்கள் 
தொண்டர் எதிர் கொண்டணையத் தொழுதுபோய்த் தூயநதி 
வண்டறைபூம் புறவுமலை வளமருதம் பலகடந்தே 
எண்டிசையோர் பரவு திருக் கழுக்குன்றை எய்தினார் . • 172 

தேனார்ந்த மலர்ச் சோலைத் திருக்கழுக்குன் . றத்தடியார் , 
ஆனாத விருப்பினொடும் எதிர்கொள்ள அடைந்தருளித் , தூ நாள் 
வெண் மதியணிந்த சுடர்க்கொழுந்தைத் தொழுதிறைஞ்சிப் , 
பாநாடும் இன்னிசையின் திருப்பதிகம் பாடினார் . 

173 
பாடிய அப் பதியின்கண் இனிதமர்ந்து பணிந்துபோய் 
நாடியநல் லுணர்வினொடுந் திருக்கச்சூர் தனை நண்ணி 
ஆடகமா மதில்புடைசூழ் ஆலக்கோயி லின் அமுதைக் 
கூடி யமெய் அன்புருகக் கும்பிட்டுப் புறத்தணைந்தார் . 174 
அணைந்தருளும் அவ்வேலை அமுதுசெயும் பொழுதாகக் 
கொணர்ந் தமுது சமைத்தளிக்கும் பரிசனமுங் குறுகாமைத் 
தணந் தபசி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் 
புணர்ந்தமதிற் புறத்திருந்தார் முனைப்பாடிப் புரவலனார் . 175 
வன்றொண்டர் பசி தீர்க்க மலையின்மேல் மருந்தானார் 
மின்றங்கு வெண்டலையோ ( டு ) ஒழிந்தொருவெற் றோடேந்தி 


522 


திருத்தொண்டர் புராணம் 


அன்றங்கு வாழ்வார் ஓர் அந்தணராய்ப் புறப்பட்டுச் 
சென் றன்பர் முகநோக்கி அருள்கூரச் செப்புவார் . 

176 ) 
" மெய்ப்பசியால் மிகவருந்தி இளைத்திருந்தீர் ; வேட்கைவிட 
இப்பொழுதே சோறிரந்திங் கியானுமக்குக் கொணர்கின்றேன் ; 
அப்புறம் நீர் அகலாதே சிறிதுபொழு தமரும் ” எனச் 
செப்பி அவர் திருக்கச்சூர் மனைதோறுஞ் சென் றிரப்பார் . 177 
வெண்டிருநீற் றணிதிகழ விளங்கு நூல் ஒளிதுளங்கக் 
கண்டவர்கள் மனம் உருகக் கடும்பகற்போ திடும்பலிக்குப் 
புண்டரிகக் கழல் புவிமேல் பொருந்தமனை தொறும்புக்குக் 
கொண்டுதாம் விரும்பி ஆட் கொண்டவர் முன் கொடுவந்தார் . 178 
இரந்து தாங் கொடுவந்த இன்னடிசி லுங்கறியும் 
“ அரந்தைதரும் பசிதீர அருந்துவீர் என அளிப்பப் 
பெருந்தகையார் மறையவர்தம் பேரருளின் திறம்பேணி 
நிரந்தபெருங் காதலினால் நேர்தொழுது வாங்கினார் . 179 
வாங்கிய அத் திருவமுது வன்றொண்டர் மருங்கணைந்த 
ஓங்குதவத் தொண்டருடன் உண்டருளி உவந்திருப்ப 
ஆங்கருகு நின்றார்போல் அவர் தம்மை அறியாமே 
நீங்கினார் எப்பொருளும் நீங்காத நிலைமையினார் . 

180 
திருநாவ லூராளி சிவயோகி யார் நீங்க 
வருநாம மறையவனார் இறையவனார் எனமதித்தே 
“ பெருநாதச் சிலம்பணிசே வடிவருந்தப் பெரும்பகற்கண் 
உருதாடி எழுந்தருளிற் றென் பொருட்டாம் " என உருகி . 181 

முதுவா யோரி என்றெடுத்து முதல்வ னார்தம் பெருங் 
கருணை , அதுவாம் இது என் றதிசயம்வந் தெய்தக் கண்ணீர் 
மழைஅருவிப் , புதுவார் புன லின் மயிர்ப்புளகம் புதையப் பதிகம் 
போற்றிசைத்து , மதுவார் இதழி முடியாரைப் பாடி மகிழ்ந்து 
வணங்கினார் . 

182 
வந்தித் திறைவர் அருளாற்போய் மங்கை பாகர் மகிழ்ந்த 
இடம் , முந்தித் தொண்டர் எதிர்கொள்ளப் புக்கு முக்கட் பெரு 
மானைச் , சிந்தித் திடவந் தருள் செய்கழல் பணிந்து செஞ்சொல் 


ஏயர்கோன் - கச்சி 

- கச்சிநகர் அடைந்து வணங்கல் 


523 " 


தொடைபுனைந்தே , அந்திச் செக்கர்ப் பெருகொளியார் அமருங் 
காஞ்சி மருங்கணைந்தார் . 

183 


" அன்று வெண்ணெய் நல்லூரில் அரியும் அயனும் தொடர் 
வரிய , வென்றி மழவெள் விடைஉயர்த்தார் வேத முதல்வ ராய் 
வந்து , நின்று சபைமுன் வழக்குரைத்து நேரேதொடர்ந்தாட் 
கொண்டவர்தாம் , இன் றிங் கெய்தப் பெற்றோம் ” என் ( று ) எயில் 
சூழ் காஞ்சி நகர்வாழ்வார் . 

184 
மல்கு மகிழ்ச்சி மிகப்பெருக மறுகு மணித்தோ ரணம் 
நாட்டி , அல்கு தீபம் நிறைகுடங்கள் அகிலின் தூபங் கொடி 
எடுத்துச், செல்வ மனைகள் அலங்கரித்துத் தெற்றி ஆடல் முழ 
வதிரப் , பல்கு தொண்ட ருடன் கூடிப் பதியின் புறம்போய் 
எதிர்கொண்டார் . 

185 
ஆண்ட நம்பி எதிர்கொண்ட அடியார் வணங்க எதிர்வணங்கி 
நீண்ட மதிட்கோ புரங்கடந்து நிரைமா ளிகைவீ தியிற்போந்து 
பூண்ட காதல் வாழ்த்தினுடன் புனைமங் கல தூ ரியம்ஒலிப்ப 
ஈண்டு தொண்டர் பெருகுதிரு ஏ காம் பரஞ்சென் றெய்தினார் .186 

ஆழி நெடுமால் அயன் முதலாம் அமரர் நெருங்கு கோபுரம் 
முன் , பூழி யுறமண் மிசைமேனி பொருந்த வணங்கிப் புகுந் . 
தருளிச் , சூழு மணிமா ளிகைபலவுந் தொழுது வணங்கி வலங் 
கொண்டு , வாழி மணிப்பொற் கோயிலினுள் வந்தார் அணுக்க 
வன்றொண்டர் . 

187 " 
கைகள் கூப்பி முன் அணைவார் கம்பை ஆறு பெருகிவர 
ஐயர் தமக்கு மிக அஞ்சி ஆரத் தழுவிக் கொண்டிருந்த 
மையு லாவுங் கருநெடுங்கண் மலையாள் என்றும் வழிபடுபூஞ் 
செய்ய கமலச் சேவடிக்கீழ்த் திருந்து காதலுடன் வீழ்ந்தார். 188 


வீழ்ந்து போற்றிப் பரவசமாய் விம்மி எழுந்து மெய்யன்பால் 
வாழ்ந்த சிந்தை யுடன் பாடி மாறா விருப்பிற் புறம்போந்து 
சூழ்ந்த தொண்ட ருடன்மருவும் நாளில் தொல்லைக் கச்சிநகர்த் 
தாழ்ந்த சடையார் ஆலயங்கள் பலவுஞ் சார்ந்து வணங்குவார் . 


524 


திருத்தொண்டர் புராணம் 


கலை 


1 


சீரார் காஞ்சி மன்னு திருக் காமக் கோட்டம் சென்றிறைஞ்சி 
நீரார் சடையார் அமர்ந்தருளும் நீடு திருமேற் றளிமேவி 
ஆரா அன்பிற் பணிந்தேத்தும் அளவில் " நுந்தா ஒண்சுடராம் 
பாரார் பெருமைத் திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து பரவினார் . 190 

ஓண காந்தன் றளிமேவும் ஒருவர் தம்மை உரிமையுடன் , 
பேணி அமைந்த தோழமையாற் பெருகும் அடிமைத் திறம் 
பேசிக் , காண மோடு பொன்வேண்டி " நெய்யும் பாலும் 
விளங்கும் , யாணர்ப் பதிகம் எடுத்தேத்தி எண்ணில் நிதிபெற் 
றினிதிருந்தார் . 

191 
அங்கண் அமர்வார் அனேகதங்கா பதத்தை எய்தி உள் 
ளணைந்து , செங்கண் விடையார் தமைப்பணிந்து “ தேனெய் 
புரிந் ( து ) ” என் றெடுத்த தமிழ் , “ தங்கும் இடமாம் ” எனப்பாடித் 
தாழ்ந்து பிறவுந் தானங்கள் , பொங்கு காத லுடன் போற்றிப் 
புரிந்தப் பதியிற் பொருந்துநாள் . 

192 
பாட விசையும் பணியினாற் பாவை தழுவக் குழைகம்பர் , 
ஆடல் மருவுஞ் சேவடிகள் பரவிப் பிரியா தமர்கின்றார் , நீட 
மூதூர்ப் புறத்திறைவர் நிலவும் பதிகள் தொழவிருப்பால் , மாடம் 
நெருங்கு வன் பார்த்தான் பனங்காட்டூரில் வந்தடைந்தார் . 193 

செல்வ மல்கு திருப்பனங்காட் டூரிற் செம்பொற் செழுஞ் 
சுடரை , அல்லல் அறுக்கும் அருமருந்தை வணங்கி அன்பு 
பொழிகண்ணீர் , மல்க நின்று விடையின் மேல் வருவான் 
எனும்வண் தமிழ்ப்பதிகம் , நல்ல இசையி 

சையி னுடன் பாடிப் 
போந்து புறம்பு * நண்ணுவார் . 

194 
மன்னு திருமாற் பேறணைந்து வணங்கிப் பரவித் திருவல் 
லம் , தன்னுள் எய்தி இறைஞ்சிப்போய்ச் சாரும் மேல்பாற் 
சடைக்கற்றைப் , பின்னல் முடியார் இடம்பலவும் பேணி வணங் 
* கிப் பெருந்தொண்டர் , சென்னி முகில்தோய் தடங்குவட்டுத் 
திருக்காளத்தி மலைசேர்ந்தார் . 

195 


113 


1 


5 


பா . ம்- பணிந்தேத்தி . 
பிறவும் . தருங்குவட்டுத் . 


பாட விசையும் . 


வருவார் . 


5 


எயர்கோன்-- திருவொற்றியூர் சேறல் 


525 . 


தடுக்க லாகாப் பெருங்காதல் தலை நின் றருளுங் கண்ணப் 
பர் , இடுக்கண் களைந்தாட் கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த 
காளத்தி , அடுக்கல் சேர அணைந்துபணிந் தருளால் ஏறி அன் 
பாறு , மடுப்பத் திருமுன் சென்றெய்தி மலைமேல் மருந்தை 
வணங்கினார் . 

196 .. 


வணங்கி உள்ளங் களிகூர மகிழ்ந்து போற்றி மதுரஇசை , 
அணங்கு " செண்டா ( டு ) ” எனும்பதிகம் பாடி அன்பாற்கண்ணப் 
பர் , மணங்கொள் மலர்ச்சே வடிபணிந்து வாழ்ந்து போந்து 
மன்னுபதி , இணங்கு தொண்ட ருடன் கெழுமி இன்புற் றிருக் 
கும் அந்நாளில் . 

197 
வடமா திரத்துப் பருப்பதமும் திருக்கே தார மலையும் முதல் 
இடமா அரனார் தாம் உவந்த எல்லாம் இங்கே இருந்திறைஞ்சி 
நடமா டியசே வடியாரை நண்ணி னார்போல் உள் நிறைந்து 
திடமாங் கருத்தில் திருப்பதிகம் பாடிக் காதல் சிறந்திருந்தார் . 

அங்குச் சிலநாள் வைகியபின் அருளாற் போந்து பொரு 
விடையார் , தங்கும் இடங்கள் எனைப்பலவும் சார்ந்து தாழ்ந்து 
தமிழ்பாடிப் , பொங்கு புணரிக் கரைமருங்கு புவியுட் சிவலோ 
கம்போலத் , திங்கள் முடியார் அமர்ந்த திரு வொற்றி யூரைச் 
சென்றடைந்தார் . 

199 . 


அண்ணல் தொடர்ந்தா வணங்காட்டி ஆண்ட நம்பி எழுந் 
தருள , எண்ணில் பெருமை ஆதிபுரி இறைவர் அடியார் எதிர் 
கொள்வார் , வண்ண வீதி வாயில் தொறும் வாழை கமுகு தோர 
ணங்கள் , சுண்ண நிறைபொற் குடந் தூப தீபம் எடுத்துத் 
தொழஎழுங்கால் . 

200 
வரமங்கல நல் லியம் முழங்க வாச மாலை அணி அரங்கில் 
புரமங் கையர்கள் நடமாடப் பொழியும் வெள்ளப் பூமாரி 
அரமங் கையரும் அமரர்களும் வீச அன்பருடன் புகுந்தார் 
பிரமன் தலையிற் பலியுவந்த பிரானார் விரும்பு பெருந்தொண்டர் . 


பா - ம்- மலைமுதலா . 


526 


திருத்தொண்டர் புராணம் 


ஒற்றி யூரின் உமையோடுங் கூட நின்றார் உயர்தவத்தின் 
பற்று மிக்க திருத்தொண்டர் பரந்த கடல்போல் வந்தீண்டிச் 
சுற்றம் அணைந்து துதிசெய்யத் தொழுது தம்பி ரான் அன்பர் 
கொற்ற மழவே றுடையவர்தங் கோயில் வாயில் எய்தினார் . 202 

வானை அளக்குங் கோபுரத்தை மகிழ்ந்து பணிந்து புகுந்து 
வளர் ,. கூனல் இளவெண் பிறைச்சடையார் கோயில் வலங் 
கொண் டெதிர்குறுகி , ஊனும் உயிரும் கரைந்துருக உச்சி 
குவித்த கையினுடன் , ஆன காதலுடன் வீழ்ந்தார் ஆரா அன் 
பின் ஆரூரர் . 

203 
ஏட்டு வரியில் " ஒற்றியூர் நீங்கல் என்ன எழுத்தறியும் 
நாட்ட மலருந் திருநுதலார் நறும்பொற் கமலச் சேவடியில் 
கூட்டும் உணர்வு கொண் டெழுந்து கோதில் அமுத இசைகூடப் 
" பாட்டும் பாடிப் பரவி எனும் பதிகம் எடுத்துப் பாடினார் . 204 
பாடி அறிவு பரவசமாம் பரிவு பற்றப் புறம் போந்து 
நீடு விருப்பிற் பெருங்காதல் நிறைந்த அன்பர் பலர்போற்றத் 
தேடும் அயனும் திருமாலும் அறிதற் கரிய திருப்பாதம் 
கூடுங் காலங்களில் அணைந்து பரவிக் கும்பிட் டினிதிருந்தார் . 
இந்த நிலைமை யாரிவரிங் கிருந்தார் ; முன்பே இவர்க்காக 
அந்தண் கயிலை மலை நீங்கி அருளாற் போந்த அநிந்திதையார் 
வந்து புவிமேல் அவதரித்து வளர்ந்து பின்பு வன்றொண்டடர் 
சந்த விரைசூழ் புயஞ்சேர்ந்த பரிசு தெரியச் சாற்றுவாம் 206 

நாலாங் குலத்திற் பெருகுநலம் உடையார் வாழும் ஞாயிற் 
றின் , மேலாங் கொள்கை வேளாண்மை மிக்க திருஞா யிறுகிழ 
வர் , பாலா தரவு தருமகளா ராகிப் பார்மேல் அவதரித்தார் , 
ஆலா லஞ்சேர் கறைமிடற்றார் அருளால் முன்னை அறிந்திதை 
யார் . 

207 


மலையான் மடந்தை மலர்ப்பாதம் மறவா அன்பால் வந்தநெறி 
தலையாம் உணர்வு வந்தணையத் தாமே அறிந்த சங்கிலியார் 


பா - ம் - 1 


ம் -- உணர்வும் . 


ஏயர்கோன் - சங்கிலியார் வரலாறு 


527 


அலையார் வேற்கட் சிறு மகளிர் ஆயத் தோடும் விளையாட்டு 
நிலையா யின அப் பருவங்கள் தோறும் நிகழ நிரம்புவார் .. 208 
சீர்கொள் மரபில் வருஞ்செயலே அன்றித் தெய்வ நிகழ்தன்மை 
பாரில் எவரும் அதிசயிக்கும் பண்பில் வளரும் பைந்தொடியார் 
வாரு மணிய அணியவாம் வளர்மென் முலைகள் இடைவருத்தச் 
சாரும் பதத்தில் தந்தையார் தங்கண் மனைவி யார்க்குரைப்பார் . 

“ வடிவும் குணமும் நம்முடைய மகட்கு மண்ணு ளோர்க் 
கிசையும் , படிவ மன்றி மேற்பட்ட பரிசாம் பான்மை அறிகி 
லோம் ;, கடிசேர் மணமும் இனிநிகழுங் காலம் ” என்னக் கற்பு 
வளர் , கொடியே அனைய மனைவியார் " ஏற்கும் ஆற்றாற் கொடும் 
என்றார் . 

210 
தாய ரோடு தந்தையார் பேசக் கேட்ட சங்கிலியார் , ஏயு 
மாற்றம் அன்றிது எம் பெருமான் ஈசன் திருவருளே , மேய ஒரு 
வர்க் குரியதியான் வேறென் விளையும் என வெருவுற் ( று ) , 
ஆய உணர்வு மயங்கிமிக அயர்ந்தே அவனி மேல்விழுந்தார் . 211 
பாங்கு நின்ற தந்தையார் தாயார் பதைத்துப் பரிந்தெடுத்தே 
ஏங்கும் உள்ளத் தினராகி " இவளுக் கென்னோ வுற்ற " தெனத் 
தாங்கிச் சீத விரைப்பனி நீர் தெளித்துத் தைவந் தது நீங்க 
வாங்கு சிலைநன் னுதலாரை “ வந்த துனக்கிங் கென் ? " என்றார் . 

என்று தம்மை ஈன்றெடுத்தார் வினவ மறைவிட் டியம்பு 
வார் , " இன்றென் திறத்து நீர்மொழிந்த இதுஎன் பரிசுக் கிசை 
யாது , வென்றி விடையார் அருள் செய்தார் ஒருவர்க் குரியேன் 
யான் இனிமேல் , சென்று திருவொற் றியூர் அணைந்து சிவனார் 
அருளிற் செல்வன் " என . 

213 
அந்த மாற்றங் கேட்டவர்தாம் அயர்வும் பயமும் அதிசய 
மும் , வந்த வுள்ளத் தினராகி மற்ற மாற்றம் மறைத்தொழுகப் , 
பந்தம் நீடும் இவர்குலத்து நிகராம் ஒருவன் பரிசறியான் , 
சிந்தை விரும்பி மகட்பேச விடுத்தான் ; சிலருஞ் சென் 
றிசைத்தார் . 

214 


பா - ம் - வாங்கு நுசுப்பின் மகளாரை . 


2 மகட்பேசி . 


528 


திருத்தொண்டர் புராணம் 


தாதை யாரும் அதுகேட்டுத் தன்மை விளம்பத் தகாமையி 
னால் , . ஏதம் எய்தா வகைமொழிந்து போக்க அவராங் கெய்தா 
முன் , தீதங் கிழைத்தே இறந்தான் போல் செல்ல விடுத்தார் 
உடன் சென்றான் , மாத ராரைப் பெற்றார்மற் றதனைக் கேட்டு 
மனமருண்டார் . 

215 
தைய லார்சங் கிலியார்தந் திறத்துப் பேசத் தகாவார்த்தை 
உய்ய வேண்டும் நினைவுடையார் உரையார் " என்றங் குலகறியச் 
செய்த விதிபோல் இது நிகழச் சிறந்தார்க் குள்ள படிசெப்பி 
நையும் உள்ளத் துடன் அஞ்சி நங்கை செயலே உடன்படுவார் . 

“ அணங்கே யாகும் இவள் செய்கை அறிந்தோர் பேச அஞ்சு 
வரால் ;, வணங்கும் ஈசர் திறமன்றி வார்த்தை அறியாள் ; மற் 
றொன்றும் , குணங்கள் இவையாம் ; இனி இவள் தான் குறித்த 
படியே ஒற்றி நகர்ப் , பணங்கொள் அரவச் சடையார் தம் பாற் 
கொண் டணைவோம் " எனப்பகர்வார் . 

217 
பண்ணார் மொழிச்சங் கிலியாரை நோக்கிப் பயந்தா ரொடுங் 
கிளைஞர் , " தெண்ணீர் முடியார் திருவொற்றி யூரிற் சேர்ந்து 
செல்கதியும் , கண்ணார் நுதலார் திருவருளா லாகிக் கன்னி 
மாடத்துத் , தண்ணார் தடஞ்சூழ் அந்நகரில் தங்கிப் புரிவீர் 
தவம் என்று . 

218 ) 
பெற்ற தாதை சுற்றத்தார் பிறைசேர் முடியார் விதியாலே , 
மற்றுச் செயலொன் றறியாது மங்கை யார்சங் கிலியார்தாம் , 
சொற்ற வண்ணஞ் செயத்துணிந்து துதைந்த செல்வத் தொடும் 
புரங்கள் , செற்ற சிலையார் திருவொற்றி யூரிற் கொண்டு சென் 
றணைந்தார் . 

219. 
சென்னி வளர்வெண் பிறையணிந்த சிவனார் கோயி லுட் 
புகுந்து , துன்னுஞ் சுற்றத் தொடும்பணிந்து தொல்லைப் பதி 
யோர் இசைவினால் , கன்னி மாடம் மருங்கமைத்துக் கடிசேர் 
முறைமைக் காப்பியற்றி , மன்னுஞ் செல்வம் தகவகுத்துத் 
தந்தை யார்வந் தடிவணங்கி . 

220 


2 


ம் - செய்ய இது போல் அது . 


ணங்கி . 


ஏயர்கோன் - சங்கிலியாரைக் காணுதல் 


529 


“ யாங்கள் உமக்குப் பணிசெய்ய ஈசற் கேற்ற பணிவிரும்பி , 
ஓங்கு கன்னி மாடத்தில் உறைகின் றீர் ” என் றுரைக்கின்றார் , 
தாங்கற் கரிய கண்கள் நீர்த் தாரை ஒழுகத் தரியாதே , ஏங்கு 
சுற்றத் தொடும் இறைஞ்சிப் போனார் எயில்சூழ் தம்பதியில் . 221 
காதல் புரிந்து தவம்புரியுங் கன்னி யார் அங் கமர்கின்றார் 
பூத நாதர் கோயிலினிற் காலந் தோறும் புக்கிறைஞ்சி 
நீதி முறைமை வழுவாது தமக்கு நேர்ந்த பணிசெய்யச் 
சீத மலர்ப்பூ மண்டபத்துத் திரைசூழ் ஒருபாற் சென்றிருந்து . 

பண்டு கயிலைத் திருமலையிற் செய்யும் பணியின் பான்மை 
மனங் , கொண்ட உணர்வு தலைநிற்பக் குலவு மலர்மென் கொடி 
யனையார் , வண்டு மருவுந் திருமலர்மென் மாலை காலங் களுக் 
கேற்ப , அண்டர் பெருமான் முடிச்சாத்த அமைத்து வணங்கி 
அமருநாள் . 

223 
அந்தி வண்ணத் தொருவர் திரு அருளால் வந்த ஆரூரர் , 
கந்த மாலைச் சங்கிலியார் தம்மைக் காதல் மணம்புணா , வந்த 
பருவம் ஆதலால் வகுத்த தன்மை வழுவாத , முந்தை விதியால் 
வந்தொருநாள் முதல்வர் கோயி லுட்புகுந்தார் . 

224 
அண்டர் பெருமான் அந்தணராய் ஆண்ட நம்பி அங்கண 
ரைப் , பண்டை முறைமை யாற்பணிந்து பாடிப் பரவிப் புறம் 
போந்து , தொண்டு செய்வார் திருத்தொழில்கள் கண்டு தொழுது 
செல்கின்றார் , புண்டரீகத் தடநிகர்பூந் திருமண் டபத்தின் 
உட்புகுந்தார் . 

225 
அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் 
தொடுத்தே , என்புள் ளுருக்கும் அடியாரைத் தொழுது நீங்கி 
வேறிடத்து , முன்பு போலத் திரை நீக்கி முதல்வர் சாத்தும் 
பணிகொடுத்து , மின்போல் மறையுஞ் சங்கிலியார் தம்மை 
விதியாற் கண்ணுற்றார் . 

226 
கோவா முத்தும் சுரும்பேறாக் கொழுமென் முகையும் 
அனையாரைச் , சேவார் கொடியார் திருத்தொண்டர் கண்ட 


பா- ம்- என்புள்ளூருகும் . 
34 


530 


திருத்தொண்டர் புராணம் 


போது சிந்தை நிறை , காவா தவர்பால் போய்வீழத் தம்பாற் 
காம னார் துரந்த , பூவா ளிகள் வந் துறவீழத் தரியார் புறமே 
போந்துரைப்பார் . 

227 
“ இன்ன பரிசென் றறிவரிதால் ; ஈங்கோர் மருங்கு திரைக் 
குள்ளால் , பொன்னும் மணியும் மலர்ந்தஒளி அமுதில் அளா 
விப் புதியமதி , தன்னுள் நீர்மை யாற்குழைத்துச் சமைத்த 
மின்னுக் கொடிபோல்வாள் , என்னை உள்ளந் திரிவித்தாள் ; யார் 
கொல் ? என்றங் கியம்பு தலும் . 

228 
அருகு நின்றார் விளம்: வார் : “ அவர்தாம் நங்கை சங்கிலி 
யார் ;, பெருகுந் தவத்தால் ஈசர்பணி பேணுங் கன்னி யார் , 
என்ன , . இருவ ரால் இப் பிறவியைஎம் பெருமான் அருளால் 
எய்துவித்தார் ;, மருவும் பரவை ஒருத்தி இவள் மற்றை யவ 
ளாம் என மருண்டார் . 

229 
" மின்னார் சடையார் தமக்காளாம் விதியால் வாழும் எனை 
வருத்தித் , தன்னார் அருளால் வரும்பேறு தவத்தால் அணையா 
வகைதடுத்தே , என்னா ருயிரும் எழில் மலருங் கூடப் பிணைக்கும் 
இவள்தன்னைப் , பொன்னார் இதழி முடியார் பால் பெறுவேன் " 
என்று போய்ப்புக்கார் . 

230 
மலர்மேல் அயனும் நெடுமாலும் வானும் நிலனும் கிளைத் 
தறியா , நிலவு மலருந் திருமுடியும் நீடுங் கழலும் உடையாரை , 
உலக மெல்லாந் தாம்உடையா ராயும் ஒற்றி யூர் அமர்ந்த , இலகு 
சோதிப் பரம்பொருளை இறைஞ்சி முன்னின் றேத்துவார் . 231 

மங்கை யொருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் 
முடியின்கண் , கங்கை தன்னைக் கரந் தருளுங் காதல் உடையீர் ! 
அடியேனுக் ( கு ), இங்கு நுமக்குத் திருமாலை - தொடுத்தென் 
உள்ளத் தொடை அவிழ்த்த , திங்கள் வதனச் சங்கிலியைத் 
தந்தென் வருத்தந் தீரும் " என . 

232 
அண்ண லார்முன் பலவும் அவர் அறிய உணர்த்திப் புறத் 
தணைந்தே , " எண்ணமெல்லாம் உமக்கடிமை யாமா றெண்ணும் 


பா - ம் - பெருகு . 


2 யாமென் றெண்ணும் . 


ஏயர்கோன்- இறைவன் சங்கிலிக்குக் கூறல் 


5311 


என்நெஞ்சில் , திண்ண மெல்லாம் உடைவித்தாள் செய்வ தொன் 
றும் அறியேன் யான் , தண்ணி லாமின் னொளிர்பவளச் சடையீர் ! 
அருளும் எனத்தளர்வார் . 

233 
மதிவாண் முடியார் மகிழ்கோயில் புறத்தோர் மருங்கு வந் 
திருப்பக் , கதிரோன் மேலைக் கடல்காண மாலைக் கடலைக் 
கண்டயர்வார் , முதிரா முலையார் தம்மைமணம் புணர்க்க வேண்டி 
முளரிவளை , நிதியான் நண்பர் தமக்கருளும் நண்பால் நினைந்து 
நினைந்தழிய . 

234 
உம்பர் உய்ய உலகுய்ய ஓல வேலை விடம் உண்ட , தம்பி 
ரானார் வன்றொண்டர் தம்பால் எய்திச் “ சங்கிலியை , இம்பர் 
உலகில் யாவருக்கும் எய்த ஒண்ணா இருந்தவத்துக், கொம்பை 
உனக்குத் தருகின்றோம் ; கொண்ட கவலை ஒழி ” கென்ன . 235 

“ அன்று வெண்ணெய் நல்லூரில் வலிய ஆண்டு கொண் 
டருளி , ஒன்றும் அறியா நாயேனுக் குறுதி யளித்தீர் ; உயிர்காக்க , 
இன்றும் இவளை மணம்புணர்க்க என்று நின் றீர் ” எனப்போற்றி , 
மன்றல் மலர்ச்சே வடியிணைக்கீழ் வணங்கி மகிழ்ந்தார் வன் 
றொண்டர் . 

236 
ஆண்டு கொண்ட அந்தணனார் அவருக் கருளிக் கருணையினால் 
நீண்ட கங்குல் யாமத்து நீங்கி வானில் நிறைமதியம் 
தீண்டு கன்னி மாடத்துச் சென்று திகழ்சங் கிலியாராம் 
தூண்டு சோதி விளக்கனையார் தம்பாற் கனவில் தோன்றினார் . 

தோற்றும் பொழுதிற் சங்கிலியார் தொழுது விழுந்து பர 
வசமாய் , ஆற்ற அன்பு பொங்கி எழுந் ( து ) “ அடியேன் உய்ய 
எழுந்தருளும் , பேற்றுக் கென்யான் செய்வ ” தெனப் பெரிய 
கருணை பொழிந்தனைய , நீற்றுக் கோல வேதியரும் நேர்நின் 
றருளிச் செய்கின்றார் . 

238 
“ சாருந் தவத்துச் சங்கிலி ! கேள் ; சால என்பால் அன்புடை 
யான் ;, மேரு வரையின் மேம்பட்ட தவத்தான் ; வெண்ணெய் 
நல்லூரில் , யாரும் அறிய யான் ஆள உரியான் ; உன்னை எனை 

ப - ம்- பேற்றுக் கெனையான் . 


1532 


திருத்தொண்டர் புராணம் 


இரந்தான் ;, வார்கொள் முலையாய் ! நீ அவனை மனத்தால் அணை 
வாய் மகிழ்ந் " தென்றார் . 

239 
ஆதி தேவர் முன் நின்றங் கருளிச் செய்த பொழுதின் கண் 
மாத ரார்சங் கிலியாரும் மாலும் அயனும் அறிவரிய 
சீத மலர்த்தா மரையடிக்கீழ்ச் சேர்ந்து வீழ்ந்து செந்நின்று 
வேத முதல்வர் முன் நடுக்கம் எய்தித் தொழுது விளம்புவார் .240 

“ எம்பி ரானே ! நீர் அருளிச் செய்தார்க் குரியேன் யான் ; 
இமையோர் , தம்பி ரானே / அருள் தலைமேற் கொண்டேன் ; தக்க 
விதிமணத்தால் , நம்பி யாரூ ரருக்கென்னை நல்கி அருளும் பொழு 
திமயக் , கொம்பின் ஆகங் கொண்டீர்க்குக் கூறும் திறம் ஒன் 
றுள " தென்பார் . 

241 
பின்னும் பின்னல் முடியார்முன் பெருக நாணித் தொழுது 
ரைப்பார் ;, " மன்னுந் திருவா ரூரின் கண் அவர் தாம் மிகவும் 
மகிழ்ந் துறைவ ( து ) , என்னுந் தன்மை அறிந்தருளும் எம்பி 
ராட்டி திருமுலை தோய் , மின்னும் புரி நூல் அணிமார்பீர் ! " ! 
என்றார் குன்றா விளக்கனையார் . 

242 
மற்றவர் தம் உரைகொண்டு வன்றொண்டர் நிலைமையினை 
ஒற்றி நகர் அமர்ந்தபிரான் உணர்ந் தருளி உரைசெய்வார் ; 
“ பொற்றொடியாய் ! உனை இகந்து , போகாமைக் கொருசபதம் 
அற்றமுறு நிலைமையினால் அவன் செய்வான் ” என அருளி. 243 
வேயனைய தோளியார் பால் நின்று மீண்டருளித் 
தூயமனம் மகிழ்ந்திருந்த தோழனார் பால் அணைந்து 
" நீ அவளை மணம்புணரும் நிலையுரைத்தோம் ; அதற்கவள் பால் 
ஆயதொரு குறை உன்னால் அமைப்பதுள் தென்றருள . " 244 


வன்றொண்டர் மனங்களித்து வணங்கி " அடி யேன் செய்ய 
நின்றகுறை யா " தென்ன “ நீ அவளை மணம்புணர்தற் ( கு ) 
ஒன்றியுட னேநிகழ்வ தொரு சபதம் அவள் முன்பு 
சென்றுகிடைத் திவ்விரவே செய்க என அருள்செய்தார் . 


245 


பா . ம்- மணிமார்பீர் . - தென்றருளி . * நிகழவொரு . 


ஏயர்கோன் - மகிழின்கீழ் சூளுறவு கொள்க எனல் 533 


“ என் செய்தால் இது முடியும் அதுசெய்வன் யான் அதற்கு 
மின் செய்த புரிசடையீர் ! அருள் பெறுதல் வேண்டும் என 
முன்செய்த முறுவலுடன் முதல்வரவர் " முகநோக்கி 
. “ உன்செய்கை தனக்கினிஎன் வேண்டுவ " தென் றுரைத்தருள . 
வம்பணிமென் முலையவர்க்கு மனங்கொடுத்த வன்றொண்டர் 
" நம்பரிவர் பிறபதியும் நயந்தகோ லஞ்சென்று 
கும்பிடவே கடவேனுக் கிதுவிலக்காம் ” எனக்குறிப்பால் 
தம்பெருமான் திருமுன்பு தாம்வேண்டுங் குறை இரப்பார் . 247 

சங்கரர் தாள் பணிந் திருந்து தமிழ்வேந்தர் மொழிகின்றார் , 
" மங்கை அவள் தனைப்பிரியா வகைசபதஞ் செய்வதனுக் ( கு ) 
அங்கவளோ டியான் வந்தால் அப்பொழுது கோயில்விடத், தங் 
கும் இடர் திருமகிழ்க்கீழ்க் கொளவேண்டும் எனத்தாழ்ந்தார் . 
தம்பிரான் தோழரவர் தாம் வேண்டிக் கொண்டருள 
உம்பர்நா யகரும் அதற் குடன்பாடு செய்வாராய் 
" நம்பி நீ சொன்னபடி நாஞ்செய்தும் என்றருள 
" எம்பிரா னே ! அரிய தினிஎனக்கென் ? " எனஏத்தி . 249 
அஞ்சலிசென் னியில் மன்ன * அருள்பெற்றுப் புறம்போதச் 
செஞ்சடையார். அவர்மாட்டுத் திருவிளையாட் டினைமகிழ்ந்தோ ? 
வஞ்சி இடைச் சங்கிலியார் வழியடிமைப் பெருமையோ ? 
துஞ்சிருள்மீ ளவும் அணைந்தார் அவர்க்குறுதி சொல்லுவார் . 250 
-சங்கிலியார் தம்மருங்கு முன்புபோற் சார்ந்தருளி 
“ நங்கை /உனக் காரூரன் நயந்துசூ ளுறக்கடவன் ; 
அங்கு நமக் கெதிர்செய்யும் அதற்கு நீ இசையாதே 
கொங்கலர்பூ மகிழின்கீழ்க் கொள்க ” எனக் குறித்தருள . 251 
மற்றவருங் கைகுவித்து “ மாலயனுக்கறிவரியீர் ! 
அற்றம்எனக் கருள்புரிந்த அதனில் அடி யேனாகப் 
பெற்றதியான் எனக்கண்கள் பெருந்தாரை பொழிந்திழிய 
வெற்றிமழ விடையார் தஞ் சேவடிக்கீழ் வீழ்ந்தெழுந்தார் . 252 

பா - ம்- இதற்கு . " முதல்வர்தாம் . * முலையவட்கு . * மன்னி . 
* முன்போலச் . * கொள்வது . 


534 


திருத்தொண்டர் புராணம் 


தையலார் தமக்கருளிச் சடாமகுடர் எழுந்தருள 
எய்தியபோ ததிசயத்தால் உணர்ந்தெழுந்தவ் விரவின்கண் 
செய்யசடை யார் அருளின் திறம் நினைந்தே கண் துயிலார் 
ஐயமுடன் அருகுதுயில் சேடியரை அணைந்தெழுப்பி . 253 


தீங்கு துயில் பாங்கியர்க்கு நீங்கல் எழுத் தறியும் அவர் 
தாங்கனவில் எழுந்தருளித் தமக்கருளிச் செய்ததெலாம் 
பாங்கறிய மொழிய அவர் பயத்தினுடன் அதிசயமும் 
தாங்குமகிழ்ச் சியும்எய்தச் சங்கிலியார் தமைப்பணிந்தார் . 


254 


சேயிழையார் திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர்தொடுக்கும் 
தூயபணிப் பொழுதாகத் தொழில் புரிவார் உடன் போதக் 
கோயிலின் முன் காலமது வாகவே குறித்தணைந்தார் 
ஆயசப தஞ்செய்ய வரவுபார்த் தாரூரர் . 

255 
நின்றவர் அங் கெதிர்வந்த நேரிழையார் தம்மருங்கு 
சென்றணைந்து தம்பெருமான் திருவருளின் திறங்கூற 
மின்றயங்கு நுண்ணிடையார் விதியுடன்பட் டெதிர்விளம்பார் 
ஒன்றிய நா ணொடுமடவா ருடன் ஒதுங்கி உட்புகுந்தார் . 256: 
அங்கவர் தம் பின் சென்ற ஆரூரர் " ஆயிழையீர் 
இங்கு நான் பிரியாமை உமக்கிசையும் படி இயம்பத் 
திங்கள் முடி யார் திருமுன் போதுவீர் எனச்செப்பச் 
சங்கிலியார் கனவுரைப்பக் கேட்டதா தியர்மொழிவார் . 257 


“ எம்பெருமான் ! இதற்காக எழுந்தருளி , இமையவர்கள் 
தம்பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகா ( து ) ” என்ன 
கம்பெருமான் வன்றொண்டர் நாதர்செயல் அறியாதே 
14 கொம்பனையீர் | யான் செய்வ தெங் ( கு ) ? " என்று கூறுதலும் . 


மாதரவர் " மகிழ்க்கீழே அமையும் " என மனமருள்வார் 
“ ஈதலர் ஆ கிலும் ஆகும் இவர் சொன்ன படிமறுக்கில் 
ஆதலினால் உடன்படவே அமையும் ” எனத் துணிந் ( து ) " ஆகில் 
போதுவீர் எனமகிழ்க்கீழ் அவர் போதப் போய் அணைந்தார் . 259 


பா - ம் - பாங்கியற்கு . 


2 உடன்படலே . 


ஏயர்கோன் - சங்கிலியார் திருமணம் 


535 


தாவாத பெருந்தவத்துச் சங்கிலியா ருங்காண 
மூவாத திருமகிழை முக்காலும் வலம்வந்து 
" மேவாதிங் கியான் அகலேன் எனநின்று விளம்பினார் ; 
பூவார் தண் புனற்பொய்கை முனைப்பாடிப் புரவலனார் . 260 
மேவியசீர் ஆரூரர் மெய்ச்சபத வினை முடிப்பக் 
காவியினேர் கண்ணாருங் கண்டுமிக மனங்கலங்கிப் 
" பாவியேன் இதுகண்டேன் தம்பிரான் பணியால் என் ( று ) 
ஆவி சோர்ந் தழிவார் அங் கொருமருங்கு மறைந்தயர்ந்தார் . 281 
திருநாவ லூராளி தம்முடைய செயல்முற்றிப் 
பொருநாகத் துரிபுனைந்தார் கோயிலினுட் புகுந்திறைஞ்சி 
“ அருள் நாளுந் தர இருந்தீர் செய்தவா றழகி ( து ) / எனப் 
பெருநாமம் எடுத்தேத்திப் பெருமகிழ்ச்சி யுடன் போந்தார் . 262 
வார்புனையும் வனமுலையார் வன்றொண்டர் போன தற்பின் 
தார்புனையும் மண்டபத்துத் தம்முடைய பணிசெய்து 
கார்புனையும் மணிகண்டர் செயல் கருத்திற் கொண்டிறைஞ்சி 
ஏர்புனையுங் கன்னிமா டம்புகுந்தார் இருள்புலர . 

263 
அன்றிரவே ஆதிபுரி ஒற்றிகொண்டார் ஆட்கொண்ட 
பொன் திகழ்பூண் வன்றொண்டர் புரிந்தவினை முடித்தருள 
நின்றபுகழ்த் திருவொற்றி யூர்நிலவு தொண்டர்க்கு 
மன்றல் வினை செய்வதற்கு மனங்கொள்ள உணர்த்துவார் . 284 
" நம்பியா ரூரனுக்கு நங்கைசங் கிலிதன்னை 
இம்பர்ஞா லத்திடைநம் ஏவலினால் மணவினைசெய் ( து ) , 
உம்பர்வா மூலகறிய அளிப்பீர் என் றுணர்த்துதலும் 
தம்பிரான் திருத்தொண்டர் அருள் தலைமேற் கொண்டெழுவார் . 
மண்ணிறைந்த பெருஞ்செல்வத் திருவொற்றி யூர்மன்னும் 
எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழிற்பதியோ ருடன் ஈண்டி 
உண்ணிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூ மழைபொழியக் 
கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பிற் கலியாணஞ் செய்தளித்தார் . 
பண்டு நிகழ் பான்மையினாற் பசுபதிதன் அருளாலே 
வண்டமர் பூங் குழலாரை மணம்புணர்ந்த வன்றொண்டர் 


536 


திருத்தொண்டர் புராணம் 


புண்டரிகத் தவள்வனப்பைப் புறங்கண்ட தூதலத்தைக் 
கண்டுகேட் டுண்டுயிர்த்துற் ( று ) அமர்ந்திருந்தார் காதலினால் . 
யாழின் மொழி எழில்முறுவல் இருகுழைமேற் கடைபிறழும் 
மாழைவிழி வனமுலையார் மணியல்குல் துறைபடிந்து 
வீழுமவர்க் கிடைதோன்றி மிகும்புலவி புணர்ச்சிக்கண் 
ஊழியாம் ஒருகணந்தான் அவ்வூழி ஒருகணமாம் . 268 
இந்நிலையிற் பேரின்பம் இனி தமர்வார் இறையுறையும் 
மன்னுபுகழ் ஒற்றியூ ரதனில்மகிழ் சிறப்பினால் 
சென்னிமதி புனைவார்தந் திருப்பாதந் தொழுதிருந்தார் 
முன்னியகா லங்கள் பல முறைமையினால் வந்தகல .. 

289 
பொங்குதமிழ்ப் பொதியமலைப் பிறந்து பூஞ் சந்தனத்தின் 
கொங்கணைந்து குளிர்சார லிடைவளர்ந்த கொழுந்தென்றல் 
அங்கணையத் திருவாரூர் அணிவீதி அழகரவர் 
மங்கல நாள் வசந்தம் எதிர் கொண்டருளும் வகைநினைந்தார் . 270 
வெண்மதியின் கொழுந்தணிந்த வீதிவிடங் கப்பெருமான் 
ஒண்ணுதலார் புடைபரந்த ஓலக்கம் அதனிடையே 
பண்ணமரும் மொழிப்பசவை யார்பாடல் ஆடல்தனைக் 
கண்ணுறமுன் கண்டுகேட் டார் போலக் கருதினார் . 271 
பூங்கோயில் அமர்ந்தாரைப் புற்றிடங்கொண் டிருந்தாரை 
நீங்காத காதலினால் நினைந்தாரை நினைவாரைப் 
பாங்காகத் தாம் முன்பு பணியவரும் பயன் உணர்வார் 
“ சங்கு நான் மறந்தேன் என் ( று ) ஏசறவால் மிக அழிவார் . 272 
மின்னொளிர் செஞ் சடையானை வே தமுதல் ஆனானை 
மன்னுபுகழ்த் திருவாரூர் மகிழ்ந்தானை மிகநினைந்து 
பன்னியசொற் " பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் ” 
என்னும் இசைத் திருப்பதிகம் எடுத்தியம்பி இரங்கினார் . 273 
பின்னொருநாள் திருவாரூர் தனைப்பெருக நினைந் தருளி 
உன்ன இனி யார்கோயில் புகுந்திறைஞ்சி ஒற்றி நகர் 


பா - ம்- மின்னொளிச் . 


ஏயர்கோன் - ஊன்றுகோல் பெற்றுச் செல்லல் 537 


தன்னை அக லப்புக்கார் தாஞ்செய்த சபதத்தால் 
முன்னடிகள் தோன்றாது கண்மறைய மூர்ச்சித்தார் . 274 
செய்வதனை அறியாது திகைத்தருளி நெடிதுயிர்ப்பார் 
" மைவிரவு கண்ணார்பால் சூளுறவு மறுத்ததனால் 
இவ்வினைவந் தெய்தியதாம் ” என நினைந் ( து ) “ எம் பெருமானை 
எய்திய இத் துயர் நீங்கப் பாடுவேன் என நினைந்து . 275 

" அழுக்கு மெய்கொ ( டு ) என் றெடுத்தசொற் பதிகம் 
ஆதி நீள்புரி அண்ணலை ஓதி , வழுத்து நெஞ்சொடு தாழ்ந்துநின் 
றுரைப்பார் மாதொர் பாகனார் மலர்ப்பதம் உன்னி , “ இழுக்கு 
நீக்கிட வேண்டும் என் றிருந்தே எய்துவெந்துயர்க் கையற 
வினுக்கும் , பழிக்கும் வெள்கிநல் லிசைகொடு பரவிப் பணிந்து 
சாலவும் பலபல நினை வார் . 

276 
அங்கு நாதர்செய் யருளது வாக அங்கை கூப்பி ஆரூர் தொழ 
நினைந்தே , பொங்கு காதல்மீ ளா நிலை மையினாற் போது வார் 
வழி காட்டமுன் போந்து , திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில் 
சென்றி றைஞ்சி நீ டியதிருப் பதிகம் , சங்கி லிக்காக என்கணை 
மறைத்தீர் என்று சாற்றிய தன்மையிற் பாடி . 

27 
தொண்டை மானுக்கன் றருள் கொடுத் தருளுந் தொல்லை 
வண்புகழ் முல்லைநா யகரைக் , “ கொண்ட வெந்துயர் களை " 
கெனப் பரவிக் குறித்த காதலின் நெறிக்கொள வருவார் , வண்டு 
லாமலர்ச் சோலைகள் சூழ்ந்து மாடமாளிகை நீடுவெண் பாக்கம் , 
கண்ட தொண்டர்கள் எதிர்கொள வணங்கிக் காயும் நாகத்தர் 
கோயிலை அடைந்தார் . 

278 
அணைந்த தொண்டர்கள் உடன்வல மாக அங்கண் நாயகர் 
கோயில் முன் எய்திக் , குணங்கள் ஏத்தியே பரவி அஞ் சலியாற் 
குவித்த கைதலை மேற்கொண்டு நின்று , வணங்கி " நீர்மகிழ் 
கோயி லுளீரே ” என்ற வன்றொண்டர்க் கூன்றுகோல் அருளி , 
இணங்கி லாமொழி யால் " உளோம் போகீர் என்றி யம்பினார் 
ஏதிலார் போல . 

278 


. 


பா - ம்- வெவ்வியஇத் துயர் . என் கண்களை 


அவணந்து . 


538. 


திருத்தொண்டர் புராணம் 


“ பிழையுளன பொறுத்திடுவர் " என்றெடுத்துப் பெண்பாகம் 
விழைவடிவிற் பெருமானை வெண்பாக்கம் மகிழ்ந்தானை 
இழைஎனமா சுணம் அணிந்த இறையானைப் பாடினார் ; . 
மழைதவழும் நெடும்புரிசை நாவலூர் மன்னவனார் . 

280 
முன் நின்று முறைப்பாடு போல்மொழிந்த மொழிமாலைப் 
பன்னும் இசைத் திருப்பதிகம் பாடியபின் “ பற்றாய 
என்னுடைய பிரான் அருளிங் கித்தனை கொ லாம் என்று 
மன்னுபெருந் தொண்டருடன் வணங்கியே வழிக்கொள்வார் .281 
அங்கணர்தம் பதி அதனை அகன்றுபோய் அன்பருடன் 
பங்கயப்பூந் தடம்பணை சூழ் பழையனூர் உழைஎய்தித் 
தங்குவார் அம்மைதிருத் தலையாலே வலங்கொள்ளும் 
திங்கள் முடி யார் ஆடுந் திருவாலங் காட்டின் அயல் . 282 
முன் நின்று தொழுதேத்தி " முத்தா " என் றெடுத்தருளிப் 
பன்னும் இசைத் திருப்பதிகம் பாடிமகிழ்ந் தேத்துவார் 
அந்நின்று வணங்கிப்போய்த் திருவூறல் அமர்ந்திறைஞ்சிக் 
கன்னிமதில் மணிமாடக் காஞ்சிமா நகர் அணைந்தார் . 

283 : 
தேனிலவு பொழிற்கச்சித் திருக்காமக் கோட்டத்தில் 
ஊனில்வளர் உயிர்க்கெல்லாம் ஒழியாத கருணையினால் 
ஆனதிரு அறம்புரக்கும் அம்மைதிருக் கோயிலின் முன் 
வானில்வளர் திருவாயில் வணங்கினார் வன்றொண்டர் . 

284. 
தொழுதுவிழுந் தெழுந்தருளால் துதித்துப்போய்த் தொல் 
லுலகம் , முழுதும் அளித் தழித்தாக்கும் முதல்வர் திரு ஏகம்பம் , 
பழுதில் அடி யார் முன்பு புகப்புக்குப் பணிகின்றார் , “ இழுதை 
யேன் திருமுன்பே என் மொழிவேன் என் றிறைஞ்சி . 285 . 
“ விண்ணாள்வார் அமுதுண்ண மிக்கபெரு விடமுண்ட 
கண்ணாளா/ கச்சிஏ கம்பனே ! கடையானேன் 
எண்ணாத பிழைபொறுத்திங் கியான்காண எழிற்பவள 
வண்ணாகண் ணளித்தருளாய் என வீழ்ந்து வணங்கினார் . 286 
பங்கயச்செங் கைத்தளிரால் பனிமலர் கொண் டருச்சித்துச் 
செங்கயற்கண் மலைவல்லி பணிந்தசே வடிநினைந்து 


ஏயர்கோன்- திருஅரத்துறை சேறல் 


539 


பொங்கிய அன் பொடுபரவிப் போற்றியஆரூரருக்கு 
மங்கைதழு வக்குழைந்தார் மறைந்த இடக் கண்கொடுத்தார் . 
ஞாலந்தான் இடந்தவனும் நளிர்விசும்பு கடந்தவனும் 
மூலந்தான் அறிவரியார் கண்ணளித்து முலைச்சுவட்டுக் 
கோலந்தான் காட்டுதலுங் குறுகிவிழுந் தெழுந்துகளித் ( து ) 
“ ஆலந்தான் உகந்தவன் ” என் றெடுத்தாடிப் பாடினார் . 288 
பாடிமிகப் பரவசமாய்ப் பணிவார்க்குப் பாவையுடன் 
நீடிய கோ லங்காட்ட நிறைந்தவிருப்புடன் இறைஞ்சிச் 
சூடிய அஞ் சலியினராய்த் தொழுதுபுறம் போந்தன்பு 
கூடியமெய்த் தொண்டருடன் கும்பிட்டங் கினிதமர்வார் . 

289 
மாமலையாள் முலைச்சுவடும் வளைத்தழும்பும் அணிந்தமதிப் 
பூமலிவார் சடையாரைப் போற்றி அருள துவாகத் 
தேமலர்வார் பொழிற்காஞ்சித் திருநகரங் கடந்தகல்வார் 
பாமலர்மா லைப்பதிகம் திருவாரூர் மேற்பரவி . 

290 
“ அந்தியும்நண் பகலும் ” என எடுத்தார்வத் துடன் நசைவால் 
“ எந்தைபிரான் திருவாரூர் என்றுகொல் எய் துவ " தென்று 
சந்த இசை பாடிப்போய்த் தாங்கரிய ஆதரவு 
வர்தணைய அன்பருடன் மகிழ்ந்துவழிக் கொள்கின்றார் . 

231 
மன்னுதிருப் பதிகள் தொறும் வன்னியொடு கூவிளமும் 
சென்னிமிசை வைத்துவந்தார் கோயிலின் முன் சென் றிறைஞ்சிப் 
பன்னுதமிழ்த் தொடைசாத்திப் பரவியே போந்தணைந்தார் 
அன்ன மலி வயல் தடங்கள் சூழ்ந்ததிரு ஆமாத்தூர் . 

292 
அங்கணரை ஆமாத்தூர் அழகர் தமை அடிவணங்கித் 
தங்கும் இசைத் திருப்பதிகம் பாடிப்போய்த் தாரணிக்கு 
மங்கலமாம் பெருந்தொண்டை வள நாடு கடந்தணைந்தார் 
செங்கண்வள வன்பிறந்த சீர்நாடு நீர்நாடு . 

293 
அந்நாட்டின் மருங்குதிரு அரத்துறையைச் சென்றெய்தி 
மின்னாரும் படைமழுவார் விரைமலர்த்தாள் பணிந்தெழுந்து 
சொன்மாலை மலர்க் " கல்வாய் அகில் ” என்னுந் தொடைசாத்தி 
மன்னார்வத் திருத்தொண்ட ருடன் மகிழ்ந்து வைகினார் . 294 


540 


திருத்தொண்டர் புராணம் 


பரமர் திரு அரத்துறையைப் பணிந்து போய்ப் பலபதிகள் 
விரவிமழ விடைஉயர்த்தார் விரைமலர்த்தாள் தொழுதேத்தி 
உரவுநீர்த் தடம்பொன்னி அடைந்தன்ப ருடன் ஆடி 
அரவணிந்தார் அமர்ந்ததிரு வாவடு தண் டுறை அணைந்தார் . 295 

அங்கணைவார் தமை அடியார் எதிர்கொள்ளப் புக்கருளிப் , 
பொங்குதிருக் கோயிலினைப் புடைவலங்கொண் டுள்ளணைந்து , 
கங்கைவாழ் சடையாய் ! ஓர் கண்ணிலேன் ” எனக்கவல்வார் , 
“ இங்கெனக்கார் உற ( வு ) ” என்னுந் திருப்பதிகம் எடுத் 
திசைத்தார் . 

298 
திருப்பதிகங் கொடுபரவிப் பணிந்து திரு அருளாற்போய் 
விருப்பினொடுந் திருத்துருத்தி தனைமேவி விமலர்கழல் 
அருத்தியினாற் புக்கிறைஞ்சி “ அடியேன் மேல் உற்றபிணி 
வருத்தம் எனை ஒழித்தருள வேண்டும் என வணங்குவார் . 297 
பரவியே பணிந்தவர்க்குப் பரமர் திரு வருள் புரிவார் 
விரவிய இப் பிணி அடையத் தவிர்ப்பதற்கு வேறாக 
வரமலர்வண் டறை தீர்த்த வடகுளத்துக் குளி என்னக் 
கரவில் திருத் தொண்டர்தாங் கைதொழுது புறப்பட்டார் . 298 
மிக்கபுனல் தீர்த்தத்தின் முன் அணைந்து வேதமெலாம் 
தொக்கவடி வாயிருந்த துருத்தியார் தமைத்தொழுது 
புக்கதனில் மூழ்குதலும் புதியபிணி அது நீங்கி 
அக்கணமே மணியொளிசேர் திருமேனி ஆயினார் . 

299 
கண்டவர்கள் அதிசயிப்பக் கரையேறி உடைபுனைந்து 
மண்டுபெருங் காதலினாற் கோயிலினை வந்தடைந்து 
தொண்டர் எதிர் மின்னுமா மேகம் ”எனுஞ் சொற்பதிகம் 
எண்டிசையும் அறிந்துய்ய ஏழிசையால் எடுத்திசைத்தார் . 300 
பண்ணிறைந்த தமிழ்பாடிப் பரமர்திரு வருள் மறவா ( து ) 
எண்ணிறைந்த தொண்டருடன் பணிந்தங்கண் உறைந்தேகி 
உண்ணிறைந்த பதிபிறவும் உடையவர் தாள் வணங்கிப்போய்க் 
கண்ணிறைந்த திருவாரூர் முன்தோன்றக் காண்கின்றார் . 301 

பா - ம் - முழுகுதலும் . 


ஏயர்கோன் - மற்றைக் கண் வேண்டல் 


5411 


அன்று திரு நோக்கொன்றால் ஆரக்கண் டின் புறார் 
நின்று நில மிசைவீழ்ந்து நெடிதுயிர்த்து நேர் இறைஞ்சி 
வன்றொண்டர் திருவாரூர் மயங்குமா லையிற்புகுந்து 
துன்றுசடைத் தூவாயர் தமைமுன்னந் தொழஅணைந்தார் . 302 
பொங்குதிருத் தொண்டருடன் உள்ளணைந்து புக்கிறைஞ்சித் 
துங்க இசைத் திருப்பதிகம் " தூவாயா 

என்றெடுத்தே 
இங்கெமது துயர்களைந்து கண்காணக் காட்டாய் " என் ( று ) 
அங்கணர்தம் முன் நின்று பாடி , அருந் தமிழ்புனைந்தார் . 303 
ஆறணியுஞ் சடையாரைத் தொழுதுபுறம் போந்தங்கண் 
வேறிருந்து திருத்தொண்டர் விரவுவார் உடன் கூடி 
ஏறுயர்த்தார் திருமூலட் டானத்துள் இடைதெரிந்து 
மாறில் திரு அத்தயா மத்திறைஞ்ச வந்தணைந்தார் . 

304 
ஆதிதிரு அன்பர்எதிர் அணைய 
அவர் முகநோக்கிக் 
கோதில் இசை யாற் “ குருகு பாய " எனக் கோத்தெடுத்தே 
ஏதிலார் போல்வினவி ஏசறவால் திருப்பதிகம் 
காதல் புரி கைக்கிளையாற் பாடியே கலந்தணைவார் . 

305 . 
சீர்பெருகுந் திருத்தேவா சிரியன் முன் சென்றிறைஞ்சிக் 
கார்விரவு கோபுரத்தைக் கைதொழுதே உட்புகுந்து 
தார்பெருகு பூங்கோயில் தனைவணங்கிச் சார்ந்தணைவார் 
ஆர்வம்மிகு பெருங்காத லால் அவனி மேல் வீழ்ந்தார் . 306 * 
வீழ்ந்தெழுந்து கைதொழுது முன் நின்று விம்மியே 
வாழ்ந்தமலர்க் கண்ணொன்றால் ஆராமல் மனம் அழிவார் 
" ஆழ்ந்த துயர்க் கடலிடைநின் றடியேனை எடுத்தருளித் 
தாழ்ந்தகருத் தினை நிரப்பிக் கண்தாரும் எனத்தாழ்ந்தார் . 307 
திருநாவ லூர்மன்னர் திருவாரூர் வீற்றிருந்த 
பெருமானைத் திருமூலட் டானம் சேர் பிஞ்ஞகனைப் 
பருகாஇன் னமுதத்தைக் கண்களாற் பருகுதற்கு 
மருவார் வத் துடன் மற்றைக் கண்தாரீர் எனவணங்கி . 308 

“ மீளா அடிமை எனஎடுத்து மிக்க தேவர் குலமெல்லாம் , 
மாளா மேநஞ் சுண்டருளி மன்னி இருந்த பெருமானைத் 


- 


542 


திருத்தொண்டர் புராணம் 


தாளா தரிக்கும் மெய்யடியார் தமக்காம் இடர் நீர் தரியீர் " 
என் ( று ), ஆளாந் திருத்தோ முமைத்திறத்தால் அஞ்சொற் 
பதிகம் பாடினார் . 

309 
பூத முதல்வர் புற்றிடங்கொண் டிருந்த புனிதர் வன்றொண்டர் 
காதல் புரிவே தனைக்கிரங்கிக் கருணைத் திருநோக் களித்தருளிச் 
சீத மலர்க்கண் கொடுத்தருளச் செவ்வே.விழித்து முகமலர்ந்து 
பாத மலர்கள் மேற்பணிந்து வீழ்ந்தார் உள்ளம் பரவசமாய் .310 

விழுந்தும் எழுந்தும் பலமுறையால் மேவிப் பணிந்து மிகப் 
பரவி , எழுந்த களிப்பி னால் ஆடிப் பாடி இன்ப வெள்ளத்தில் , 
அழுந்தி இரண்டு கண்ணாலும் அம்பொற் புற்றின் இடை 
எழுந்த , செழுந்தண் பவளச் சிவக்கொழுந்தின் அருளைப் பரு 
கித் திளைக்கின்றார் . 

311 
காலம் நிரம்பத் தொழுதேத்திக் கனக மணிமா ளிகைக்கோயில் 
ஞாலம் உய்ய வரும்நம்பி நலங்கொள் விருப்பால் வலங்கொண்டு 
மாலும் அயனும் முறை இருக்கும் வாயில் கழியப் புறம்போந்து 
சீல முடைய அன்பருடன் தேவா சிரியன் மருங்கணைந்தார் . 312 
நங்கை பரவை யார்தம்மை நம்பி பிரிந்து போனதற்பின் 
தங்கு மணிமா ளிகையின்கண் தனிமை கூரத் தளர்வார்க்குக் 
கங்குல் பகலாய்ப் பகல்கங்கு லாகிக் கழியா நாளெல்லாம் 
பொங்கு காதல் மீதூரப் புலர்வார் சிலநாள் போனதற்பின் 313 

செம்மை நெறிசேர் திருநாவ லூரர் ஒற்றி யூர்சேர்ந்து , 
கொம்மை முலையார் சங்கிலியார் தம்மைக் குலவு மணம்புணர்ந்த , 
மெய்ம்மை வார்த்தை தாம் அவர்பால் விட்டார் வந்து 
கட்டுரைப்பத் , தம்மை அறியா வெகுளியினால் தரியா நெஞ்சி 
னொடுந்தளர்வார் . 

314 
மென் பூஞ் சயனத் திடைத்துயிலும் மேவார் விழித்தும் 
இனி தமரார் , பொன் பூந் தவிசின் மிசையினிரார் நில்லார் செல் 
லார் புறம்பொழியார் , மன் பூ வாளி மழைகழியார் மறவார் நினை 

பம்-1 மிசையிரார் . " சொல்லார் . 


ஏயர்கோன் - பரவையாரின் புலவி 


543 


யார் வாய்விள்ளார் , என் பூ டுருக்கும் புலவியோ ? பிரிவோ ? 
இரண்டின் இடைப்பட்டார் . 

315 


ஆன கவலைக் கையறவால் அழியும் நாளில் ஆரூரர் 
கூனல் இளவெண் பிறைக்கண்ணி முடியார் கோயில் முன் குறுகப் 
பானல் விழியார் மாளிகையிற் பண்டு செல்லும் பரிசினால் 
போன பெருமைப் பரிசனங்கள் புகுதப் பெறாது புறம் நின்றார் . 

நின்ற நிலைமை யவர்கள் சிலர் நிலவு திருவா ரூரர் எதிர் , 
சென்று மொழிவார் ; * திருவொற்றி யூரில் நிகழ்ந்த செய்கை 
எலாம் , ஒன்றும் ஒழியா வகையறிந்தங் குள்ளார் தள்ள மாளி 
கையில் , இன்று புறமுஞ் சென்றெய்தப் பெற்றி லோம் என் 
றிறைஞ்சினார் . 

317 
மற்ற மாற்றங் கேட்டழிந்த மனத்த ராகி வன்றொண்டர் , 
“ உற்ற இதனுக் கினிஎன்னோ? செயல் என் றுணர்வார் உல 
கியல்பு , கற்ற மாந்தர் சிலர்தம்மைக் காதற் பரவை யார் 
கொண்ட , செற்ற நிலைமை அறிந்தவர்க்குத் தீர்வு சொல்லச் 
செலவிட்டார் . 

318 


நம்பி அருளாற் சென்றவரும் நங்கை பரவை யார்தமது , 
பைம்பொன் மணிமா ளிகை அணைந்து பண்பு புரியும் பாங்கினால் , 
வெம்பு புலவிக் கடல் அழுந்தும் மின்னே ரிடையார் முன்எய்தி , 
எம்பி ராட்டிக் கிது தகுமோ ? என்று பலவும் எடுத் 
துரைப்பார் .? 

319 
பேத நிலைமை நீதியினாற் பின்னும் பலவும் சொன்னவர் 
முன் , மாத ரவரும் மறுத்துமனங் கொண்ட செற்றம் மாற்றா 
ராய் ; ஏதம் மருவும் அவர் திறத்தில் இந்த மாற்றம் இயம்பில் 
உயிர் , போதல் ஒழியா தெனஉரைத்தார் ; அவரும் அஞ்சிப் 
புறம் போந்தார் . 

320 
போந்து புகுந்த படியெல்லாம் பூந்தண் பழன முனைப்பாடி 
வேந்தர் தமக்கு விளம்புதலும் வெருவுற் றயர்வார் துயர்வேலை 


பா - ம்- என்செய்வார் . 


எடுத்துரைத்தார் . 


544 


திருத்தொண்டர் புராணம் 


நீந்தும் புணையாந் துணைகானார் நிகழ்ந்த சிந்தா குலம்நெஞ்சில் 
காந்த அழிந்து தோய்ந்தெழார் கங்குல் இடையா மக்கடலுள் . 
அருகு சூழ்ந்தார் துயின்று திரு அத்த யாமம் பணிமடங்கிப் 
பெருகு புவனம் சலிப்பின்றிப் பேயும் உறங்கும் பிறங்கிருள்வாய் 
முருகு விரியும் மலர்க்கொன்றை முடிமேல் அரவும் இளமதியும் 
செருகும் ஒருவர் தோழர்தனி வருந்தி இருந்து சிந்திப்பார் . 322 

முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனாள் பால் 
அணைய , என்னை உடையாய் ! நினைந்தருளாய் இந்த யாமத் 
தெழுந்தருளி, அன்னம் அனையாள் புலவியினை அகற்றில் உய்ய 
லாம் ; அன்றிப் பின்னை இல்லைச் செயல் " என்று பெருமான் 
அடிகள் தமைநினைந்தார் . 

323 
அடியார் இடுக்கண் தரியாதார் ஆண்டு கொண்ட தோழர் 
குறை , முடியா திருக்க வல்லரே முற்றும் அளித்தாள் பொற்ற 
ளிர்க்கைத் , தொடியார் தழும்பும் முலைச்சுவடும் உடையார் 
தொண்டர் தாங்காணும் , படியால் அணைந்தார் நெடியோனும் 
காணா அடிகள் படிதோய . 

324 
தம்பி ரானார் எழுந்தருளத் தாங்கற் கரிய மகிழ்ச்சியினால் 
கம்பி யாநின் றவயவங்கள் கலந்த புளகம் மயிர்முகிழ்ப்ப 
நம்பி யாரூ ரரும்எதிரே நளின மலர்க்கை தலைக்கு விய 
அம்பி காவல் லவர்செய்ய அடித்தா மரையின் கீழ்வீழ்ந்தார் . 325 

விழுந்து பரவி மிக்கபெரு விருப்பி னோடும் எதிர்போற்றி , 
எழுந்த நண்பர் தமைநோக்கி “ என் நீ யுற்ற ( து )? என்ற 
ருளத் , தொழுந்தங் குறையை விளம்புவார் “ யானே தொடங் 
குந் துரிசிடைப்பட் , டழுந்தும் என்னை இன்னம்எடுத் தாள 
வேண்டும் உமக் " கென்று . 

326 


அடியேன் அங்குத் திருவொற்றி யூரில் நீரே அருள்செய்ய , 
வடிவேல் ஒண்கண் சங்கிலியை மணஞ்செய் தணைந்த திறமெல் 
லாம் , கொடியே ரிடையாள் பரவை தான் அறிந்து தன்பால் 


பா -ம் - இல்லை செயல் . 


ஏயர்கோன்- வீதிவிடங்கர் தூது 


545 


யான் குறுகில் , முடிவேன் என்று துணிந்திருந்தாள் ; என் நான் 

327 
செய்வ ( து ) ? " எனமொழிர்து . 
நாயன் நீரே நான் உமக்கிங் கடியே னாகில் நீர்எனக்குத் 
தாயின் நல்ல தோழருமாம் தம்பி ரானா ரேயாகில் 
ஆய அறிவும் இழந்தழிவேன் அயர்வு நோக்கி அவ்வளவும் 
போய் இவ் விரவே பரவையுறு புலவி தீர்த்துத் தாரும் " என . 328 

அன்பு வேண்டுந் தம் பெருமான் அடியார் வேண்டிற் 
றேவேண்டி , முன்பு நின்று விண்ணப்பஞ் செய்த நம்பி முக 
நோக்கித், “ துன்பம் ஒழிநீ யாம் உனக்கோர் தூத னாகி இப் 
பொழுதே , பொன்செய் மணிப்பூண் பரவைபால் போகின் 
றோம் ” என் றருள் செய்தார் . 

328 
எல்லை இல்லாக் களிப்பின ராய் இறைவர் தாளில் வீழ்க் 
தெழுந்து , வல்ல பரிசெல் லாந்துதித்து வாழ்ந்து நின்ற வன் 
றொண்டர் , " முல்லை முகைவெண் ணகைப்பரவை முகில்சேர் 
மாடத் திடைச்செல்ல , நில்லா தீண்ட எழுந்தருளி நீக்கும் 
புலவி " எனத்தொழுதார் . 

336 
அண்டர் வாழக் கருணையினால் ஆல காலம் அமுதாக 
உண்ட நீலக் கோலமிடற் றொருவர் இருவர்க் கறிவரியார் 
வண்டு வாழும் மலர்க்கூந்தல் பரவை யார்மா ளிகைநோக்கித் 
தொண்ட னார்தம் துயர் நீக்கத் தூத னாராய் எழுந்தருள . 

33 :( 
தேவா சிரியன் முறையிருக்குந் தேவ ரெல்லாஞ் சேவித்துப் 
போவார் தம்மில் வேண்டுவார் போத ஒழிந்தார் புறத்தொழிய 
ஓவா அணுக்கச் சேவகத்தில் உள்ளோர் பூத கண நாதர் 
மூவா முனிவர் யோகிகளின் முதலா னார்கள் முன்போக 3 332 

அருகு பெரிய தேவருடன் அணைந்து வரும் அவ் விருடி 
களும் , மருவு நண்பின் நிதிக்கோனும் முதலா யுள்ளோர் . மகிழ்ந் 
தேத்தத் , தெருவும் விசும்பும் நிறைந்து விரைச் செழும்பூ மாரி 

பா- ம்- களிப்பினால் . - திடைசெல்ல . * முன்போத . 4 நண்பு . 
5 நிரைத்து . 

35 


546 


திருத்தொண்டர் புராணம் 


பொழிந் தலையப் , பொருவில் அன்பர் விடுந் தூதர் புனித வீதி 
யினிற்போத . 

333 
“ மாலும் அயனும் காணாதார் மலர்த்தாள் பூண்டு வந் 
திறைஞ்சும் , காலம் இது ” என் றங்கவரை அழைத்தால் என் 
னக் கடல்விளைத்த, ஆலம் இருண்ட கண்டத்தான் அடித்தா 
மரைமேற் சிலம்பொலிப்ப , நீல மலர்க்கண் பரவையார் திருமா 
ளிகையை நேர்நோக்கி . 

334 
இறைவர் விரைவின் எழுந்தருள எய்தும் அவர்கள் பின் 
தொடர , அறைகொள் திரை நீர் தொடர்சடையில் அரவு 
தொடர அரிய இளம் , பிறைகொள் அருகு நறை இதழிப் பிணை 
யல் சுரும்பு தொடரஉடன் , மறைகள் தொடர வன்றொண்டர் 
மனமும் தொடர வரும்பொழுது . 

335 
பெருவீ ரையினும் மிகமுழங்கிப் பிறங்கு மதகுஞ் சரம் - 
உரித்து , மருவீர் உரிவை புனைந்தவர் தம் மருங்கு சூழ்வார் நெருங் 
குதலால் , திருவீ தியினில் அழகர் அவர் மகிழுஞ் செல்வத் திருவா 
ரூர் , ஒருவீ தியிலே சிவலோகம் முழுதுங் காண உளதாமால் . 
ஞாலம் உய்ய எழுந்தருளும் நம்பி தூதர் பரவையார் 
கோல மணிமா ளிகைவாயில் குறுகு வார்முன் கூடத்தம் 
பாலங் கணைந்தார் புறநிற்பப் பண்டே தம்மை அர்ச்சிக்கும் 
சீலம் உடைய மறைமுனிவ ராகித் தனியே சென்றணைந்தார் . 

சென்று மணிவா யிற்கதவஞ் செறிய அடைத்த அதன் 
முன்பு , நின்று “ பாவாய் ! திறவாய் ” என் றழைப்ப நெறிமென் 
குழலாரும் , ஒன்றுந் துயிலா துணர்ந்தயர்வார் " உடைய பெரு 
மான் பூசனை செய் , துன்றும் புரி நூல் மணிமார்பர்போலும் 
அழைத்தார் ” எனத்துணிந்து . 

338 
" பாதி மதிவாழ் முடியாரைப் பயில்பூ சனையின் பணிபுரிவார் 
பாதி இரவில் இங்கணைந்த தென்னோ ” என்று பயமெய்திப் 
பாதி உமையாள் திருவடிவிற் பரம ராவ தறியாதே 
பாதி மதிவாணுதலாரும் பதைத்து வந்து கடைதிறந்தார் . 339 


ப - ம்- சடையாரைப் . 


பகைத்து . 


ஏயர்கோன்- தூதரின் திருவிளையாடல் 


547 


மன்னும் உரிமை வன்றொண்டர் வாயில் தூதா வாயிலிடை , 
முன் நின் றாரைக் கண்டிறைஞ்சி “ முழுதும் உறங்கும் பொழு 
தின் கண் , என்னை ஆளும் பெருமான் இங் கெய்தி அருளி னார் 
என்ன , மின்னு மணி நூல் அணிமார்பீர் ! ” எய்த வேண்டிற் 
றென் ? என்றார் . 

340 
கங்கை நீர் கரந்த வேணி கரந்தவர் அருளிச் செய்வார் ; 
நங்கை மறாது செய்யின் நான் வந்த துரைப்ப " தென்ன 
அங்கயல் விழியி னாரும் “ அதனை நீர் அருளிச் செய்தால் 
இங்கெனக் கிசையு மாகில் இசையலாம் என்று சொல்லி . 341 

“ என் நினைந் தணைந்த தென்பால் இன்னதென் றருளிச் 
செய்தால் , பின்னைய தியலு மாகில் ஆம் எனப் பிரானார் 
தாமும் , " மின்னிடை மடவாய் ! நம்பி வர இங்கு வேண்டும் ” 
என்ன , நன்னுத லாருஞ் " சால நன்று ! நம் பெருமை " என் 
பார் . 

342 


“ பங்குனித் திருநா ளுக்குப் பண்டுபோல் வருவா ராகி 
இங்கெனைப் பிரிந்து போகி ஒற்றியூர் எய்தி அங்கே 
சங்கிலித் தொடக்குண் டாருக் கிங்கொரு சார்வுண் டோ ? நீர் 
கங்குலின் வந்து சொன்ன காரியம் அழகி ( து ) என்றார் 343 

நாதரும் அதனைக் கேட்டு " நங்கை நீ நம்பி செய்த , ஏதங் 
கள் மனத்துக் கொள்ளா தெய்திய வெகுளி நீங்கி , நோதக ஒழித் 
தற் கன்றோ ? நுன்னையான் வேண்டிக் கொண்ட ( து ) ; ஆதலின் 
மறுத்தல் செய்ய அடா " தென அருளிச் செய்தார் . 

344 
அருமறை முனிவ ரான ஐயரைத் தைய லார்தாம் , கரு 
மம்ச தாக நீர் இக் கடைத்தலை வருகை மற் ( று ) உம் , பெருமைக் 
குத் தகுவ தன் றால் ; ஒற்றியூர் உறுதி பெற்றார் , வருவதற் 
கிசையேன் ; நீரும் போம் என மறுத்துச் சொன்னார் . 345 
நம்பர் தாம் அதனைக் கேட்டு நகையும்உட் கொண்டு மெய்ம்மைத் 
தம்பரி சறியக் காட்டார் தனிப்பெருந் தோழ னார்தம் 

பா - ம்- தூதர் . " அணிமார்பர் . வருவாராக . 


3 


-548 


திருத்தொண்டர் புராணம் 


வெம்புறு வேட்கை காணுந் திருவிளை யாட்டின் மேவி 
வம்பலர் குழலி னார்தாம் மறுத்ததே கொண்டு மீண்டார் . 346 : 
தூதரைப் போக விட்டு வரவு பார்த் திருந்த தொண்டர் 
“ நாதரை அறிவி லாதே நன்னுதல் புலவி நீக்கிப் 
போதரத் தொழுதேன் என்று புலம்புவார் ; பரவை யாரைக் 
காதலில் இசைவு கொண்டு வருவதே கருத்துட் கொள்வார் . 347 
“ போயவள் மனையில் நண்ணும் புண்ணியர் என்செய் தாரோ ? 
நாயனார் தம்மைக் கண்டால் நன்னுதல் மறுக்கு மோ ? தான் 
ஆயஎன் அயர்வு தன்னை அறிந்தெழுந் தருளி னார் தாம் 
சேயிழை துனி தீர்த் தன்றி மீள்வது செய்யார் என்று . 348 
வழி எதிர் கொள்ளச் செல்வர் வரவுகா ணாது மீள்வர் ; 
அழிவுற மயங்கி நிற்பர் அசைவுடன் இருப்பர் ; " நெற்றி 
விழியவர் தாழ்த்தார் ” என்று மீளவும் எழுவர் ; மாரன் 
பொழிமலர் மாரி வீழ ஒதுங்குவார் ; புன்க ணுற்றார் . 349 
பரவையார் தம்பால் நம்பி தூ தராம் பாங்கிற் போன 
அரவணி சடையார் மீண்டே அறியுமா றணையும் போதில் 
இரவுதான் பகலாய்த் தோன்ற எதிரெழுந் தணையை விட்ட 
உரவுநீர் வெள்ளம் போல ஓங்கிய களிப்பிற் சென்றார் . 

3501 
சென்று தம் பிரானைத் தாழ்ந்து திருமுகம் முறுவல் செய்ய 
ஒன்றிய விளையாட் டோரார் உறுதிசெய் தணைந்தார் என்றே 
“ அன்று நீர் ஆண்டு கொண்ட அதனுக்குத் தகவே செய்தீர் 
இன்றிவள் வெகுளி எல்லாந் தீர்த்தெழுந் தருளி என்றார் . 351 

அம்மொழி விளம்பும் நம்பிக் கையர் தாம் அருளிச் செய் 
வார் ; நம்மை நீ சொல்ல நாம் போய்ப் பரவை தன் இல்லம் 
நண்ணிக் , கொம்மைவெம் முலையி னாட்குன் திறமெலாங் கூறக் 
கொள்ளாள் , வெம்மைதான் சொல்லி நாமே வேண்டவும் மறுத் 
மறுத்தாள் " என்றார் . 

352 
அண்ணலார் அருளிச் செய்யக் கேட்ட ஆரூரர் தாமும் 
துண்ணென நடுக்கம் உற்றே தொழுது “ நீர் அருளிச் செய்த 

பா -ம் - நீக்கப் . 


- 


ஏயர்கோன் -- மறுமுறை தூது 


549 


வண்ணமும் அடியா ளான பரவையோ ? மறுப்பாள் ; நாங்கள் 
எண்ண ஆர் அடிமைக் கென்ப தின்றறி வித்தீர் ! என்று . 353 

“ வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர் ; 
தானவர் புரங்கள் வேவ ” மூவரைத் தவிர்த்தாட் கொண்டீர் ; 
நான்மறைச் சிறுவர்க் காகக் காலனைக் காய்ந்து நட்டீர் ; , யான் 
மிகை உமக்கின் றானால் என் செய்வீர் போதா ! ” தென்றார் . 354 

“ ஆவதே செய்தீர் ; இன்றென் அடிமை நீர் வேண்டா விட் 
டால் , பாவியேன் தன்னை அன்று வலிய ஆட் கொண்ட பற் 
றென் ? , நோவுமென் அழிவுங் கண்டீர் ! நுடங்கிடை அவள் 
பால் இன்று , மேவுதல் செய்யீ ராகில் விடும்உயிர் என்று 
வீழ்ந்தார் . 

355 
தம்பிரான் அதனைக் கண்டு தரியாது தளர்ந்து வீழ்ந்த , 
நம்பியை அருளால் நோக்கி நாம் இன்னம் அவள்பாற் போய் 
அக் , கொம்பினை இப்போ தே நீ குறுகுமா கூறு கின்றோம் ; 
வெம்புறு துயர் நீங் ” கென்றார் ; வினைஎலாம் விளைக்க வல்லார் . 

மயங்கிய நண்பர் உய்ய வாக்கெனும் மதுர வாய்மை , 
தயங்கிளர் அமுதம் நல்க நாவலூர் மன்னர் தாமும் , “ முயங்கிய 
கலக்கம் நீக்கி உம்மடித் தொழும்ப னேனைப் , பயங்கெடுத் 
திவ்வா றன்றோ ! பணிகொள்வ ( து ) ! என்று போற்ற . 357 
அன்பர்மேற் கருணை கூர ஆண்டவர் மீண்டுஞ் செல்லப் 
பின்பு சென் றிறைஞ்சி நம்பி பேதுற வோடு மீண்டார் ; 
முன்புடன் போதா தாரும் முறைமையிற் சேவித் தேகப் 
பொன்புரி சடையார் மாதர் புனிதமா ளிகையிற் சென்றார் . 358 
மதிநுதற் பரவை யார் தாம் மறையவர் போன பின்பு 
முதிர்மறை " முனியாய் வந்தார் அருளுடை முதல்வ ராகும் 
அதிசயம் பலவுந் தோன்ற “ அறிவுற்றே அஞ்சிக் கெட்டேன் ; 
எதிர்மொழி எம்பி ரான்முன் என்செய மறுத்தேன் என்பார் . 

கண் துயில் எய்தார் வெய்ய கையற வெய்தி . ஈங்கின் ( று ) , 
அண்டர்தம் பிரானார் தோழர்க் காக அர்ச் சிப்பார் கோலம் , 


1 


3 


ம் . 


எண்ணலார் . 


செற்று . 


முதுமறை . 


550 


திருத்தொண்டர் புராணம் 


கொண்டணைந் தவரை யான் உட் கொண்டிலேன் பாவி யேன் 
என் , றொண்சுடர் வாயி லேபார்த் துழையரோ டழியும் போதில் .. 
வெறியுறு கொன்றை வேணி விமலருந் தாமாந் தன்மை 
அறிவுறு கோலத் தோடும் அளவில்பல் பூத நாதர் 
செறிவுறு தேவர் யோக முனிவர்கள் சூழ்ந்து செல்ல 
மறுவில்சீர்ப் பரவை யார் தம் மாளிகை புகுந்தார் வந்து . 361 
பாரிடத் தலைவர் முன்னாம் பல்கண நாதர் தேவர் 
நேர்வுறு முனிவர் சித்தர் இயக்கர்கள் நிறைத லாலே 
பேரருளாளர் எய்தப் பெற்றமாளிகைதான் தென்பால் 
சீர்வளர் கயிலை வெள்ளித் திருமலை போன்ற தன்றே . 

362 
ஐயர் அங் கணைந்த போதில் அகிலலோ கத்துள் ளாரும் 
எய்தியே செறிந்து சூழ எதிர் கொண்ட பரவை யார்தாம் 
மெய்யுறு நடுக்கத் தோடு மிக்கெழும் மகிழ்ச்சி பொங்கச் 
செய்யதா ளிணை முன் சேர விரைவினாற் சென்று வீழ்ந்தார் . 368 
அரி அயற் கரியார் தாமும் ஆயிழை யாரை நோக்கி 
" உரிமையால் ஊரன் ஏவ மீளவும் உன்பால் வந்தோம் ; 
முருகலர் குழலாய் இன்னம் முன்பு போல் மறாதே நின்பால் 
பிரிவுற வருந்து கின்றான் வரப்பெற வேண்டும் ” என்றார் . 364. 
பெருந்தடங் கண்ணி னாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சி 
வருந்திய உள்ளத்தோடு மலர்க்கரங் குழல்மேற் கொண்டே 
“ அருந்திரு மறையோ ராகி அணைந்தீர்முன் அடியேன் செய்த 
இருந்தவப் பயனாம் என்ன எய்திய நீரோ ? என்பார் . 365 
துளிவளர் கண்ணீர் வாரத் தொழுதுவிண் ணப்பஞ் செய்வார் ; 
" ஒளிவளர் செய்ய பாதம் வருந்தார் இரவு மாறா ( து ) 
அளிவரும் அன்பர்க் காக அங்கொடிங் குழல்வீ ராகி 
எளிவரு வீரு மானால் என் செய்கேன் இசையா ( து ) ! என்றார் . 

“ நங்கை ! நின் தன்மைக் கேற்கும் நன்மையே மொழிந் 
தாய் என்று , மங்கையோர் பாகம் வைத்த வள்ளலார் விரைந்து 


பா - ம் - யோகர் முனிவர்கள் . 


ஏயர்கோன் - தூதின் வெற்றி 


551 


போகத், திங்கள்வா ணுதலி னாருஞ் சென்றுபின் இறைஞ்சி மீண் 
டார் ; எங்களை ஆளும் நம்பி தூதர்மீண் டேகு கின்றார் . 367 


ஆதியும் மேலும் மாலயன் நாடற் கருளாதார் 
தூதினில் ஏகித் தொண்டரை ஆளுந் தொழில்கண்டே 
வீதியில் ஆடிப் பாடி மகிழ்ந்தே மிடைகின்றார் 
பூதியில் நீடும் பல்கண நாதப் புகழ்வீரர் . 

368 
அன்னவர் முன்னும் பின்னும் மருங்கும் அணைவெய்த 
மின்னிடை யார்பால் அன்பரை உய்க்கும் விரைவோடும் 
சென்னியில் நீடுங் கங்கை ததும்பத் திருவாரூர் 
மன்னவ னார் அம் மறையவ னார்பால் வந்துற்றார் . 

369 
அன்பரும் " என்பால் ஆவி அளிக்கும் படி போனார் 
என்செய்து மீள்வார் இன்னமும் ? என்றே இடர்கூரப் 
பொன்புரி முந்நூல் மார்பினர் செல்லப் பொலிவீதி 
முன்புற நேருங் கண்ணிணை தானும் முகிழாரால் . 

370 
அந்நிலை மைக்கண் மன்மதன் வாளிக் கழிவார்தம் 
மன்னுயிர் நல்குந் தம்பெரு மானார் வந்தெய்த 
முன்னெதிர் சென்றே மூவுல குஞ்சென் றடையுந்தாள் 
சென்னியில் வைத் " தென் சொல்லுவர் என்றே தெளியாதார் . 
“ எம்பெரு மான் நீர் என்னுயிர் காவா திடர்செய்யும் 
கொம்பனை யாள் பால் என்கொடு வந்தீர் குறை ” என்னத் 
தம்பெரு மானும் தாழ்குழல் செற்றந் தணிவித்தோம் ; 
நம்பி / இனிப்போய் மற்றவள் தன்பால் நணு ” கென்ன . 

3712 
நந்தி பிரானார் வந்தருள் செய்ய நலமெய்தும் 
சிந்தையுள் ஆர்வங் கூர்களி எய்தித் திகழ்கின்றார் 
" பந்தமும் வீடும் நீர் அருள் செய்யும் படி செய்தீர் ; 
எந்தைபி ரானே ! என் இனி என்பால் இடர் ? என்றார் . 373 
என்றடி வீழும் நண்பர் தம் அன்புக் கெளிவந்தார் 
“ சென் றணை நீ அச் சேயிழை பால் ” என் றருள் செய்து 


į 


1 


பாம். 


பல்கணநாதர் . 


552 


திருத்தொண்டர் புராணம் 


வென்றுயர் சேமேல் வீதி விடங்கப் பெருமாள் தம் 
பொன் திகழ் வாயிற் கோயில் புகுந்தார் புவிவாழ . 

374 
தம்பிரா னார்பின் சென்று தாழ்ந்தெழுந் தருளால் மீள்வார் 
எம்பிரான் வல்ல வா றென் றெய்திய மகிழ்ச்சி யோடும் 
வம்பலர் குழலார் செம்பொன் மாளிகை வாயில் நோக்கி 
நம்பியா ரூரர் காதல் நயந்தெழுந் தருளும் போது . 

375 
முன் துயில் உணர்ந்து சூழ்ந்த பரிசனம் மருங்கு மொய்ப்ப 
மின் றிகழ் பொலம்பூ மாரி விண்ணவர் பொழிந்து வாழ்த்த 
மன்றல் செய் மதுர சீத சீகரங் கொண்டு மந்தத் 
தென்றலும் எதிர்கொண் டெய்துஞ் சேவகம் முன்பு காட்ட . 
மாலை தண் கலவைச் சேறு மான்மதச் சாந்து பொங்கும் 
கோலநற் பசுங்கர்ப் பூரங் குங்குமம் முதலா யுள்ள 
சாலுமெய்க் கலன்கள் கூடச் சாத்தும்பூண் ஆடை வர்க்கம் 
பாலன பிறவும் ஏந்தும் பரிசனம் முன்பு செல்ல . 

377 
இவ்வகை இவர்வந் தெய்த எய்திய விருப்பி னோடும் 
மைவளர் நெடுங்கண் ணாரும் மாளிகை அடைய மன்னும் 
செய்வினை அலங்கா ரத்துச் சிறப்பணி பலவுஞ் செய்து 
நெய்வளர் விளக்குத் தூபம் நிறைகுடம் நிரைத்துப் பின்னும் .. 
பூமலி நறும்பொற் றாமம் புனைமணிக் கோவை நாற்றிக் 
காமர்பொற் சுண்ணம் வீசிக் கமழ்நறுஞ் சாந்து நீவித் 
தூமலர் வீதி சூழ்ந்த தோகையர் வாழ்த்தத் தாமும் 
மாமணி வாயில் முன்பு வந்தெதிர் ஏற்று நின்றார் . 

379 
வண்டுலாங் குழலார் முன்பு வன்றொண்டர் வந்து கூடக் 
கண்டபோ துள்ளங் காதல் வெள்ளத்தின் கரைகா ணாது 
கொண்டநாண் அச்சங் கூர வணங்க அக் குரிசி லாரும் 
தண்டளிர்ச் செங்கை பற்றிக் கொண்டுமா ளிகையுட் சார்ந்தார் . 
இருவருந் தம்பி ரானார் தாம் இடை யாடிச் செய்த 
திருவருட் கருணை வெள்ளத் திறத்தினைப் போற்றிச் சிந்தை 
மருவிய இன்ப வெள்ளத் தழுந்திய புணர்ச்சி வாய்ப்ப 
ஒருவருள் ஒருவர் மேவும் நிலைமையில் உயிர்ஒன் றானார் . 381 


ஏயர்கோன் - கலிக்காமர் சீற்றங்கொள்ளல் 


553 


ஆரணக் கமலக் கோயில் மேவிப்புற் றிடங்கொண் டாண்ட 
நீரணி வேணி யாரை நிரந்தரம் பணிந்து போற்றிப் 
பாரணி விளக்குஞ் செஞ்சொற் பதிகமா லைகளுஞ் சாத்தித் 
தாரணி மணிப்பூண் மார்பர் தாம்மகிழ்ந் திருந்த நாளில் . 382 
“ நம்பியா ரூரர் நெஞ்சில் நடுக்கம்ஒன் றின்றி நின்று 
தம்பிரா னாரைத் தூது தையல்பால் விட்டார் " என்னும் 
இம்பரின் மிக்க வார்த்தை ஏயர்கோ னார்தாம் கேட்டு 
வெம்பினார் அதிசயித்தார் வெருவினார் விளம்ப லுற்றார் . 383 
“ நாயனை அடியான் ஏவுங் காரியம் நன்று ! சால 
ஏயும் என் றிதனைச் செய்வான் தொண்டனாம் ! என்னே / பாவம் 
பேயனேன் பொறுக்க ஒண்ணாப் பிழையினைச் செவியாற் கேட்ப 
தாயின பின்னும் மாயா திருந்ததென் ஆவி " என்பார் . 384 
காரிகை தன்பாற் செல்லுங் காதலால் ஒருவன் ஏவப் 
பாரிடை நடந்து செய்ய பாத தா மரைகள் நோவத் 
தேரணி வீதி யூடு செல்வது வருவ தாகி 
ஓரிர வெல்லாந் தூதுக் ( கு ) உழல்வராம் ஒருவர் என்று . 385 
நம்பர்தாம் அடிமை ஆற்றா ராகியே நண்ணி னாரேல் 1 
உம்பரார் கோனும் மாலும் அயனும் நேர் உணர ஒண்ணா 
எம்பிரான் இசைந்தால் ஏவப் பெறுவதே ? இதனுக் குள்ளம் 
கம்பியா தவனை யான் முன் காணுநாள் எந்நாள் ? என்று . 386 
" அரிவைகா ரணத்தி னாலே ஆளுடைப் பரமர் தம்மை 
இரவினில் தூது போக ஏவி அங் கிருந்தான் தன்னை 
வரவெதிர் காண்பே னாகில் வருவதென் னாங்கொல் ? " என்று 
விரவிய செற்றம் பற்றி விள்ளும் உள் ளத்த ராகி . 

387 
ஈறிலாப் புகழின் ஓங்கும் ஏயர்கோ னார்தாம் எண்ணப் 
பேறிது பெற்றார் கேட்டுப் பிழைஉடன் படுவா ராகி 
வேறினி இதற்குத் தீர்வு வேண்டுவார் விரிபூங் கொன்றை 
ஆறிடு சடைய னாருக் கதனை விண்ணப்பஞ் செய்து . 388 


r 


பா - ம் -- நம்பர்தம் அடியார் ஆற்ற ராகியே நண்ணி னாராய் . 


554 


திருத்தொண்டர் புராணம் 


நாடொறும் பணிந்து போற்ற நா தரும் அதனை நோக்கி 
நீடிய தொண்டர் தம்முள் இருவரும் மேவும் நீர்மை 
கூடுதல் புரிவார் ஏயர் குரிசிலார் தம்பால் மேனி 
வாடுறு சூலை தன்னை அருளினார் வருந்து மாற்றால் . 389 
ஏதமில் பெருமைச் செய்கை ஏயர் தம் பெருமான் பக்கல் 
ஆதியார் ஏவும் சூலை அனல் செய்வேல் குடைவ தென்ன 
வேதனை மேன்மேற் செய்ய மிக அதற் ( கு ) உடைந்து வீழ்ந்து 
பூதநா யகர்தம் பொற்றாள் பற்றியே போற்று கின்றார் . 390 
சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய 
எந்தமை யாளும் ஏயர் காவலர் தம்பால் ஈசர் 
வந் “ துனை வருத்துஞ் சூலை வன்றொண்டன் தீர்க்கில் அன்றி 
முந்துற ஒழியா தென்று மொழிந்தருள் செய்யக் கேட்டு . 392 
எம்பிரான் ! எந்தை தந்தை தந்தைஎங் கூட்ட மெல்லாம் 
தம்பிரான் நீரே என்று வழிவழி சார்ந்து வாழும் 
இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின் றீருஞ் சூலை 
வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே ? தீர்ப்பான் வந்து . 

“ மற்றவன் தீர்க்கில் தீரா தொழிந்தெனை வருத்தல் நன் 
றால் ; பெற்றம்மேல் உயர்த்தீர் 1 செய்யும் பெருமையை அறிந்த 
தார் யாரே ?, உற்றவன் றொண்டற் கே ஆம் உறுதியே செய் 
தீர் " என்னக் , கற்றைவார் சடையார் தாமும் அவர் முன்பு கரந் 
தார் அன்றே . 

393 : 
வன்றொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் . அருளிச் செய்வார் 

இன்றுநம் ஏவ லாலே ஏயர்கோன் உற்ற சூலை 
சென்று நீ தீர்ப்பா யா " கென் றருள்செயச் சிந்தை யோடு 
நன்றுமெய்ம் மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவ லூரர் . 394 . 
அண்ணலார் அருளிச் செய்து நீங்கஆ ரூரர் தாமும் 
விண்ணவர் தம்பி ரானார் ஏவலால் விரைந்து செல்வார் 
கண்ணிய மனத்தின் மேவுங் காதலால் கலிக்கா மர்க்குத் 
திண்ணிய சூலை தீர்க்க வருதிறஞ் செப்பி விட்டார் . 

395 . 


பா - ம்- வழிவழீச் . " ஒருவனோ. தொண்டர்க்கே . * வருந்திறம் . 


ஏயர்கோன்- சுந்தரர் ஏயர்கோனைக் காண வருதல் 555 


நாதர்தம் அருளால் நண்ணுஞ் சூலையும் அவர்பாற் கேட்ட 
கேதமும் வருத்த மீண்டும் வன்றொண்டர் வரவும் கேட்டுத் 
“ தூதனாய் எம்பி ரானை ஏவினான் சூலை தீர்க்கும் 
ஏ தம் இங் கெய்த எய்தில் யான்செய்வ தென்னாம் ? என்பார் . . 

மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப் , 
பற்றிநின் றென்னை நீங்காப் பாதகச் சூலை தன்னை , உற்ற இவ் 
வயிற்றி னோடுங் கிழிப்பன் என் றுடைவாள் தன்னால் , செற் 
றிட உயிரி னோடும் சூலையுந் தீர்ந்த தன்றே . 

397 
கரு தரும் பெருமை நீர்மைக் கலிக்காமர் தேவி யாரும் , 
பொருவருங் கணவரோடு போவது புரியுங் காலை , “ மருவி இங் 
கணைந்தார் நம்பி என் றுமுன் வந்தார் கூற , ஒருவரும் அழு 
தல் செய்யா தொழிக ” என் றுரைத்துப் பின்னும் .? 398 
கணவர்தஞ் செய்கை தன்னைக் கரந்துகா வலரை நம்பி 
அணைவுறும் பொழுது சால அலங்கரித் தெதிர்போம் என்னப் 
புணர்நிலை வாயிற் றீபம் பூரண கும்பம் வைத்துத் 
துணர்மலர் மாலை தூக்கித் தொழுதெதிர் கொள்ளச் சென்றார் . 
செம்மைசேர் சிந்தை மாந்தர் சென்றெதிர் கொண்டு போற்ற 
நம்மை ஆளுடைய நம்பி நகைமுகம் அவர்க்கு நல்கி 
மெய்ம்மையாம் விருப்பி னோடும் மேவி உட் புகுந்து மிக்க 
மொய்ம்மலர்த் தவிசின் மீது முகமலர்ந் திருந்த போது . 

400 ; 
பான்மை அர்ச் சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை ஏய்ந்த 
நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பியா ரூரர் கொண்டிங் 
கியான் மிக வருந்து கின்றேன் ; ஏயர்கோனார் தாம் உற்ற 
ஊனவெஞ் சூலை நீங்கி உடன் இருப் பதனுக் ” கென்றார் . 401 
மாதர்தம் ஏவ . லாலே மனைத்தொழில் மாக்கள் “ மற்றிங் 
கேதமொன் றில்லை உள்ளே பள்ளிகொள் கின்றார் என்னத் 
" தீதணை வில்லை யேனும் என்மனந் தெருளா தின்னம் 
ஆதலால் அவரைக் காண வேண்டும் ” என் றருளிச் செய்தார் . 


தி 


பா - ம் - மருவ . 


2 பின்னர் . 


556 


திருத்தொண்டர் புராணம் 


வன்றொண்டர் பின்னுங் கூற மற்றவர் தம்மைக் காட்டத் , 
துன் றிய குருதி சோரத் தொடர்குடர் சொரிந்துள் ளாவி ,, 
பொன் றியே கிடந்தார் தம்மைக் கண்டபின் “ புகுந்த வாறு , 
நன் ( று ) ” என மொழிந்து " நானும் நண்ணுவேன் இவர்முன் 
பென்பார் . 

403 
கோளுறு மனத்த ராகிக் குற்றுடை வாளைப் பற்ற , ஆளு 
டைத் தம்பி ரானார் அருளினால் அவரும் உய்ந்து , “ கேளிரே 
யாகிக் கெட்டேன் எனவிரைந் தெழுந்து கையில் , வாளினைப் 
பிடித்துக் கொள்ள வன்றொண்டர் வணங்கி வீழ்ந்தார் . 404 
மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் 
கொற்றவ னாரும் நம்பி குரைகழல் பணிந்து வீழ்ந்தார் ; 
அற்றைநாள் நிகழ்ந்த இந்த அதிசயங் கண்டு வானோர் 
பொற்றட மலரின் மாரி பொழிந்தனர் புவனம் போற்ற . 

405 
இருவரும் எழுந்து புல்லி இடைவிடா நண்பி னாலே 
பொருவரும் மகிழ்ச்சி பொங்கத் திருப்புன் கூர்ப் புனிதர் பாதம் 
மருவினர் போற்றி நின்று வன்றொண்டர் தம்பி ரானார் 
அருளினை நினைந்தே “ அந்த ணாளன் ” என் றெடுத்துப் பாடி . 
சிலபகல் கழிந்த பின்பு திருமுனைப் பாடி நாடர் 
மலர்புகழ்த் திருவா ரூரில் மகிழ்ந்துடன் வந்த ஏயர் 
குலமுதற் றலைவ னாருங் கூடவே குளிர் பூங் கோயில் 
நிலவினார் தம்மைக் கும்பிட் டுறைந்தனர் நிறைந்த அன்பால் . 
அங்கினி தமர்ந்து நம்பி அருளினால் மீண்டும் போந்து 
பொங்கிய திருவின் மிக்க தம்பதி புகுந்து பொற்பில் 
தங்குநாள் ஏயர் கோனார் தமக்கேற்ற தொண்டு செய்தே 
செங்கண்மால் விடையார் பாதஞ் சேர்ந்தனர் சிறப்பி னோடும் . 
நள்ளிருள் நாயனாரைத் தூதுவிட் டவர்க்கே நண்பாம் 
வள்ளலார் ஏயர் கோனார் மலரடி வணங்கிப் புக்கேன் ; 
உள்ளுணர் வான ஞானம் முதலிய ஒருநான் குண்மை 
தெள்ளுதீந் தமிழாற் கூறும் திருமூலர் பெருமை செப்ப . 409 


பாம்-1 நண்பால் . 


30. திருமூல நாயனார் புராணம் 


2 


அந்தி இளம் பிறைக்கண்ணி அண்ணலார் கயிலையினில் 
முந்தை நிகழ் கோயிலுக்கு முதற்பெருநா யகமாகி 
இந்திரன்மால் அயன் முதலாம் இமையவர்க்கு நெறியருளும் 
நந்திதிரு வருள் பெற்ற நான் மறையோ கிகள் ஒருவர் . 

1 
மற்றவர் தாம் அணிமாதி வருஞ்சித்தி பெற்றுடையார் 
கொற்றவனார் திருக்கயிலை மலை நின்றுங் குறுமுனிபால் 
உற்றதொரு கேண்மையினால் உடன் சில நாள் உறைவதற்கு 
நற்றமிழின் பொதியமலை நண்ணுதற்கு வழிக்கொண்டார் . 
மன்னுதிருக் கேதாரம் வழிபட்டு மாமுனிவர் 
பன்னுபுகழ்ப் பசுபதிநே பாளத்தைப் பணிந்தேத்தித் 
துன் னுசடைச் சங்கரனார் ஏற்ற தூ நீர்க்கங்கை 
அன்னமலி அகன்றுறை நீர் அருங்கரையின் மருங்கணைந்தார் . 3 
கங்கை நீர்த் துறையாடிக் கருத்துறை நீள் கடலேற்றும் 
அங்கணர்தாம் மகிழ்ந்தருளும் அவிமுத்தம் பணிந்தேத்தி 
மங்குல்வளர் வரைவிந்த மன்னுபருப் பதம் இறைஞ்சித் 
திங்களணி சடையார் திருக்காளத்தி மலை சேர்ந்தார் . 
நீடுதிருக்காளத்தி நிலவுதாணுவைவணங்கி 
ஆடுதிரு அரங்கான ஆலவனந் தொழுதேத்தித் 
தேடும் இரு வர்க்கரியார் திருஏகாம் பரம்பணிந்து 
மாடுயர்மா மதிற்காஞ்சி வளநகரின் வைகினார் . 
நற்பதி அங் கமர்யோக முனிவர்களை நயந்துபோய்க் 
கற்புரிசைத் திருவதிகை கலந்திறைஞ்சிக் கறைக்கண்டர் 
அற்புதக்கூத் தாடுகின்ற அம்பலஞ்சூழ் திருவீதிப் 
பொற்பதியாம் பெரும்பற்றப் புலியூரில் வந்தணைந்தார் . 

6 
எவ்வுலகும் உய்ய எடுத் தருளியசே வடியாரைச் 
செவ்விய அன் புறவணங்கிச் சிந்தைகளி வரத்திளைத்து 
வவ்வியமெய் யுணர்வின்கண் வரும் ஆனந்தக்கூத்தை 
அவ்வியல்பிற் கும்பிட்டங் காராமை அமர்ந்திருந்தார் . 


5 . 


? 


558 


திருத்தொண்டர் புராணம் 


தடநிலைமா ளிகைப்புலியூர் தன்னிலுறைந் திறைஞ்சிப்போய் 
“ அடல்விடையின் மேல்வருவார் அமுது செய அஞ்சாதே 
விடம் அளித்த " தெனக்கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே 
கடல்வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார் . 

8 | 
காவிரி நீர்ப் பெருந்தீர்த்தம் கலந்தாடிக் கடந்தேறி 
ஆவின் அருங் கன்றுறையும் ஆவடுதண் டுறை அணைந்து 
சேவில்வரும் பசுபதியார் செழுங்கோயில் வலம்வந்து 
மேவுபெருங் காதலினால் பணிந்தங்கு விருப்புறுவார் . 

9 
அந்நிலைமைத் தானத்தை அகலாத தொருகருத்து 
முன்னி எழுங் குறிப்பினால் மூளும்ஆ தரவெய்தப் 
பின்னும் அகன் றேகுவார் பேணவருங் கோக்குலங்கள் 
பொன்னி நதிக் கரைப்புறவிற் புலம்புவன் எதிர்கண்டார் . 10 
அந்தணர்தஞ் சாத்தனூர் ஆமேய்ப்பார் குடித்தோன்றி 
முந்தைமுறை நிரைமேய்ப்பான் மூலன்எனும் பெயருடையான் ; 
வந்து தனி மேய்க்கின்றான் வினை மாள வாழ்நாளை 
வெந்தொழில்வன் கூற்றுண்ண வீடிநிலத் திடைவீழ்ந்தான் . 11 
மற்றவன் தன் உடம்பினை அக் கோக்குலங்கள் வந்தணைந்து 
சுற்றிமிகக் கதறுவன சுழல்வனமோப் பனவாக 
நற்றவயோ கியர்காணா “ நம்பர் அரு ளாலே ஆ 
உற்ற துயர் இவை நீங்க ஒழிப்பன் " என உணர்கின்றார் . 12 
“ இவனுயிர்பெற் றெழிலன்றி ஆக்களிடர் நீங்கா ” என் ( று ) 
அவனுடலிற் றம்முயிரை அடைவிக்க அருள்புரியும் 
தவமுனிவர் தம்முடம்புக் ( கு ) அரண்செய்து தாம்முயன்ற 
பவனவழி அவனுடலில் தம்முயிரைப் பாய்த்தினார் . 
பாய்த்தியபின் திருமூல ராய்எழலும் பசுக்களெலாம் 
நாத்தழும்ப நக்கிமோந் தணைந்துகனைப் பொடுநயந்து 
வாய்த்தெழுந்த களிப்பினால் வாலெடுத்துத் துள்ளிப்பின் 
நீத்த துய ரினவாகி நிரைந்து போய் மேய்ந்தனவால் . 

14 


13 


பா- ம்- திகழ்கோயில் . 
தீண்ட . • நிரந்து . 


பெயருடையோன் . 


3 வல்விடக் 


திருமூல நாயனார் 


559 


i 


1 


ஆவின் நிரை மகிழ்வு றக்கண் டளிகூர்ந்த அருளினராய் 
மேவியவை மேய்விடத்துப் பின் சென்று மேய்ந்தவைதாம் 
காவிரி முன் துறைத்தண்ணீர் கலந்துண்டு கரை ஏறப் 
பூவிரிதண் புறவின் நிழல் இனிதாகப் புறங்காத்தார் . 

15 
வெய்யசுடர்க் கதிரவனும் மேல்பாலை மலை அணையச் 
சைவநெறி மெய்யுணர்ந்தோர் ஆனினங்கள் தாமே முன் 
பைய நடப் பனகன்றை நினைந்துப்படர் வனவாகி 
வையநிகழ் சாத்தனூர் வந்தெய்தப் பின் போனார் . 

16 
போனவர்தாம் பசுக்களெலாம் மனைதோறும் புகநின்றார் 
மானமுடை மனையாளும் " வைகியபின் தாழ்த்தார் " என் ( று ) 
ஆனபயத் துடன் சென்றே அவர் நின்ற வழிகண்டாள் 
" ஈனம் இவர்க் கடுத்த ”தென மெய் தீண்ட அதற்கிசையார் . 17 
அங்கவளும் மக்களுடன் அருஞ்சுற்றம் இல்லாதாள் 
தங்கிவெரு வுறமயங்கி " என்செய்தீர் ! ” எனத்தளர [ துப் 
“ இங்குனக்கென் னுடன் அணைவொன் றில்லை என எதிர்மறுத் 
பொங்குதவத் தோர் ஆங்கோர் பொதுமடத்தி னுட்புகுந்தார் . 18 
இல்லாளன் இயல்புவே றானமைகண் டிரவெல்லாம் 
சொல்லாடா திருந்தவர்பால் அணையாது துயிலாதாள் 
பல்லார்முன் பிற்றைநாள் இவர்க்கடுத்த பரிசுரைப்ப 
நல்லார்கள் அவர் திறத்து நாடியே நயந்துரைப்பார் . 

19 
“ பித்துற்ற மயலன்று ; பிறிதொருசார் புள தன்று ; 
சித்த விகற் பங்களைந்து தெளிந்தசிவ யோகத்தில் 
வைத்தகருத் தினராகி வரம்பில் பெரு மையிலிருந்தார் ; 
இத்தகைமை அளப்பரி தால் யாராலும் " என உரைப்பார் . 20 
பற்றறுத்த உபதேசப் பரமர் பதம் பெற்றார்போல் 
முற்றும்உணர்ந் தனராகும் முன்னைநிலை மையில் உங்கள் 
சுற்ற இயல் பினுக்கெய்தார் என் றுரைப்பத் துயர்எய்தி 
மற்றவளும் மையலுற மருங்குள்ளார் கொண்டகன்றார் . 21 


பா - ம்- வழிக்கண்டாள் . - புக்கார் . 


. 


560 


திருத்தொண்டர் புராணம் 


இந்தநிலை மையிலிருந்தார் எழுந்திருந்தாங் கான் நிரைகள் 
வந்தநெறி யேசென்று வைத்தகாப் பினில் உய்த்த 
முந்தையுடற் பொறைகாணார் முழுதுணர்ந்த மெய்ஞ்ஞானச் 
சிந்தையினில் வந்தசெயல் ஆராய்ந்து தெளிகின்றார் . 
தண்ணிலவார் சடையார்தாம் தந்த ஆ கமப்பொருளை 
மண்ணின்மிசைத் திருமூலர் வாக்கினால் தமிழ்வகுப்பக் 
கண்ணிய அத் திருவருளால் அவ்வுடலைக் காப்பிக்க 
எண்ணிறைந்த உணர்வுடையார் " ஈசர் அருள் என உணர்ந்தார் . 
சுற்றிய அக் குலத்துள்ளார் தொடர்ந்தார்க்குத் தொடர்வின்மை 
முற்றவே மொழிந் தருள அவர்மீண்டு போன தற்பின் 
பெற்றமீ துயர்த்தவர்தாள் சிந்தித்துப் பெருகார்வச் 
செற்ற முதல் கடிந்தவர் தாம் ஆவடுதண் டுறைசேர்ந்தார் . 24 
ஆவடு தண் டுறை அணைந்தங் கரும்பொருளை உறவணங்கி 
மேவுவார் புறக்குடபால் மிக்குயர்ந்த அரசின்கீழ்த் 
தேவிருக்கை அமர்ந்தருளிச் சிவயோகம் தலைநின்று 
பூவலரும் இதயத்துப் பொருளோடும் உணர்ந்திருந்தார் . 25 . 
ஊனுடம்பிற் பிறவிவிடந் தீர்ந் துலகத் தோர்உய்ய 
ஞானமுதல் நான்குமலர் நற்றிருமந் திரமாலை 
பான்மைமுறை ஓராண்டுக் கொன்றாகப் பரம்பொருளாம் 
ஏன எயி றணிந்தாரை “ ஒன்றவன்தான் என எடுத்து . 26 : 
முன்னிய அப் பொருள் மாலைத் தமிழ்மூவா யிரஞ்சாத்தி 
மன்னியமூவாயிரத்தாண் டிப்புவிமேல் மகிழ்ந்திருந்து 
சென்னிமதி அணிந்தார் தந் திருவருளால் திருக்கயிலை 
தன்னில் அணைந் தொருகாலும் பிரியாமைத் தாளடைந்தார் . 27 
நலஞ்சிறந்த ஞானயோ கக்கிரியா சரியையெலாம் ? 
மலர்ந்தமொழித் திருமூல தேவர் மலர்க் கழல்வணங்கி 
அலர்ந்தபுகழ்த் திருவாரூர் அமணர்கலக் கங்கண்ட 
தலங்குலவு விறற்றண்டி அடிகள் திறஞ்சாற்றுவாம் . 28 ; 


பா - ம் - சிவயோகத் 


சரியையிவை . 


31. தண்டியடிகள் புராணம் 


தண்டி யடிகள் திருவாரூர்ப் பிறக்கும் பெருமைத் தவ 
முடையார் , அண்ட வாணர் மறைபாட ஆடுஞ் செம்பொற் 
கழல்மனத்துக் , கொண்ட கருத்தின் அகநோக்குங் குறிப்பே 
அன்றிப் புறநோக்கும் , கண்ட உணர்வு துறந்தார்போல் 
பிறந்த பொழுதே கண்காணார் . 

1 
காணுங் கண்ணாற் காண்பது மெய்த் தொண்டே யான 
கருத்துடையார் ;, பேணுஞ் செல்வத் திருவாரூர்ப் பெருமா 
னடிகள் திருவடிக்கே, பூணும் அன்பி னாற்பரவிப் போற்றும் 
நிலைமை புரிந் தமரர் , சேணும் அறிய அரியதிருத் தொண்டிற் 
செறியச் சிறந்துள்ளார் . 
பூவார் சடிலத் திருமுடியார் மகிழ்ந்த செல்வப் பூங்கோயில் 
தேவா சிரியன் முன்னிறைஞ்சி வலஞ்செய் வாராய்ச் செம்மைபுரி 
நாவால் இன்ப முறுங்காதல் நமச்சி வாய நற்பதமே 
ஓவா அன்பில் எடுத்தோதி ஒருநாள் போல வருநாளில் . 8 

செங்கண் விடையார் திருக்கோயிற் குடபால் தீர்த்தக் 
குளத்தின் பாங் ( கு ) , எங்கும் அமணர் பாழிகளாய் இடத்தாற் 
குறைபா டெய்து தலால் ,அங்கந் நிலைமை தனைத்தண்டி யடிகள் 
அறிந்தே ஆதரவால் , “ இங்கு நான் இக் குளம்பெருகக் கல்ல 
வேண்டும் என்றெழுந்தார் . 
குழிவா யதனிற் குறி நட்டுக் கட்டுங் கயிறு குளக்குலையின் 
இழிவாய்ப் புறத்து நடுத்தறியோ டிசையக் கட்டி இடைதடவி 
வழியால் வந்து மண்கல்லி எடுத்து மறித்து தடவிப்போய் 
ஒழியா முயற்சி யாலுய்த்தார் ஓதும் எழுத்தஞ் சுடனுய்ப்பார் . 5 

நண்ணி நாளும் நற்றொண்டர் நயந்த விருப்பால் மிகப் 
பெருகி , அண்ணல் தீர்த்தக் குளங்கல்லக் கண்ட அமணர் 
பொறாராகி , எண்ணித் தண்டி யடிகள் பால் எய்தி முன் நின் 


பா- ம்- கண்ணோக்குங் . தெய்வப் . * குளக்கரையின்.. 
36 


562 


திருத்தொண்டர் புராணம் 


றியம்புவார் , மண்ணைக் கல்லிற் பிராணிபடும் வருத்த வேண் 
டாம் என்றுரைத்தார் . 

6 
மாசு சேர்ந்த முடையுடலார் மாற்றங் கேட்டு மறுமாற்றம் 
தேசு பெருகுந் திருத்தொண்டர் செப்பு கின்றார் “ திருவிலிகாள் ! 
பூசு நீறு சாந்தமெனப் புனைந்த பிரானுக் கானபணி 
ஆசி லாநல் லறமாவ தறிய வருமோ உமக் ( கு ) ? என்றார் . 7 
அந்த மில்லா அறிவுடையார் உரைப்பக் கேட்ட அறிவில்லார் 
“ சிந்தித் திந்த அறங்கேளாய் ; செவியும் இழந்தா யோ ? " என்ன 
" மந்த உணர்வும் விழிக்குருடும் கேளாச் செவியும் மற்றுமக்கே 
இந்த உலகத் துள்ளன என் றன்பர் பின்னும் இயம்புவார் . 8 

" வில்லால் எயில் மூன் றெரித்தபிரான் விரையார் கமலச் 
சேவடிகள் , அல்லால் வேறு காணேன் யான் ; அதுநீர் அறிதற் 
கார் ? என்பார் , நில்லா நிலையீர் ! உணர்வின்றி நுங்கண் 
குருடாய் என்கண்உல , கெல்லாங் காண்பான் யான் கண்டால் 
என்செய் வீர் ? என் றெடுத்துரைத்தார் . 

9 
அருகர் அதுகேட் ( டு ) “ உன் தெய்வத் தருளால் கண் நீ 
பெற்றாயேல் , பெருகும் இவ்வூரினில் நாங்கள் பின்னை இருக்கி 
லோம் என்று , கருகு முருட்டுக் கைகளால் கொட்டை வாங்கிக் 
கருத்தின்வழித், தருகைக் கயிறுந் தறியுமுடன் பறித்தார் தங் 
கள் தலைபறித்தார் . 

10 
வெய்ய தொழிலார் செய்கையின்மேல் வெகுண்ட தண்டி 
நடி கள் தாம் , மைகொள் கண்டர் பூங்கோயில் " மணிவா யிலின் 
முன் வந்திறைஞ்சி , “ ஐயனே! இன் றமணர்கள் தாம்என்னை 
அவமா னஞ்செய்ய , நைவ தானேன் ; இதுதீர நல்கும் அடி 
யேற் " கெனவீழ்ந்தார் . 

11 
பழுது தீர்ப்பார் திருத்தொண்டர் பரவி விண்ணப் பஞ்செய்து 
தொழுது போந்து மடம்புகுந்து தூய பணிசெய் யப்பெறா ( து ) 
அழுது கங்குல் அவர்துயிலக் கனவில் அகில லோகங்கள் 
முழுதும் அளித்த முதல்வனார் முன் நின் றருளிச் செய்கின்றார் . 

பா- ம் - 1 நிலையீர்க்கு காண . கருத்தின் வழி . 


2 


தண்டியடிகள் 


563 


4 நெஞ்சில் மருவுங் கவலையினை ஒழிநீ நின்கண் விழித்தந்த 
வஞ்ச அமணர் தங்கண்கள் மறையு மாறு காண்கின்றாய் 
அஞ்ச வேண்டாம் என் றருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே 
துஞ்சும் இருளில் அரசன்பால் தோன்றிக் கனவில் அருள்புரிவார் . 

தண்டி நமக்குக் குளங்கல்லக் கண்ட அமணர் தரியாராய் , 
மிண்டு செய்து பணிவிலக்க வெகுண்டான் ; அவன்பால் 
நீமேவிக் , கொண்ட குறிப்பால் அவன்கருத்தை முடிப்பாய் ” 
என்று கொள அருளித் , தொண்டர் இடுக்கண் நீங்கஎழுந் தருளி 
னார் அத் தொழிலுவப்பார் . 

14 
வேந்தன் அதுகண் டப்பொழுதே விழித்து மெய்யின் மயிர் 
முகிழ்ப்பப் , பூந்தண் கொன்றை வேய்ந்தவரைப் போற்றிப் 
புலரத் தொண்டர்பால் , சார்ந்து புகுந்த படி விளம்பத் தம்பி 
ரானார் அருள்நினைந்தே , ஏய்ந்த மன்னன் கேட்ப இது புகுந்த 
வண்ணம் இயம்புவார் . 

15 
மன்ன ! 

கேள்யான் மழவிடையார் மகிழுந் தீர்த்தக் 
குளங்கல்லத் , துன் னும் அமணர் அங்கணைந்தீ ( து ) " அறம் 
அன் ( று ) ” என்று பலசொல்லிப் , பின்னுங் கயிறு தடவுதற் 
கியான் பிணித்த தறிகள் அவைவாங்கி , என்னை வலிசெய் தியான் 
கல்லுங் கொட்டைப் பறித்தார் என்றியம்பி . 

16 
< < அந்த னான உனக்கறிவும் இல்லை என்றார் யான் அத 
னுக் ( கு ) , எந்தை பெருமான் அருளால்யான் விழிக்கில் என் 
செய் வீர் ? என்ன , இந்த ஊரில் இருக்கிலோம் என்றே 
ஒட்டி னார் ; இதுமேல் , வந்த வாறு கண்டிந்த வழக்கை முடிப்ப " 
தெனமொழிந்தார் . 

17 
அருகர் தம்மை அரகனும் அங் கழைத்துக் கேட்க அதற் 
கிசைந்தார் ; , மருவுந் தொண்டர் முன் போக மன்னன் பின் 
போய் மலர்வாவி , அருகு நின்று விறல் தண்டி யடிகள் தம்மை 
முகநோக்கிப் , " பெருகுந் தவத்தீர் ! கண் அருளாற் பெறுமா 
காட்டும் எனப்பெரியோர் . 

18 


3 


பா- ம் --- காண்கின்கம் . ஏந்தல் . 


எந்தம் . 


564 


திருத்தொண்டர் புராணம் 


“ ஏய்ந்த அடிமை சிவனுக்கியான் என்னில் இன்றென் 
கண்பெற்று , வேந்தன் எதிரே திருவாரூர் விரவுஞ் சமணர் 
கண்ணிழப்பார் ; , ஆய்ந்த பொருளுஞ் சிவபதமே ஆவ ” தென்றே 
அஞ்செழுத்தை , வாய்ந்த தொண்டர் எடுத்தோதி மணிநீர் வாவி 
மூழ்கினார் . 

19 
தொழுது புனல்மேல் எழுந்தொண்டர் தூய மலர்க்கண் 
பெற்றெழுந்தார் , பொழுது தெரியா வகை அமரர் பொழிந்தார் 
செழுந்தண் பூமாரி , இழுதை அமணர் விழித்தேகண் ணிழந்து 
தடுமா றக்கண்டு, “ பழுது செய்த அமண்கெட்ட " தென்று 
மன்னன் பகர்கின்றான் . 

20 
“ தண்டி யடிகள் தம்முடனே ஒட்டிக் கெட்ட சமண்குண் 
டர் , அண்டர் போற்றுந் திருவாரூர் நின்றும் அகன்று போய்க் 
கழியக் , கண்ட அமணர் தமை எங்குங் காணா வண்ணந் துரக்க 
என , மண்டி வயவர் சாடுதலும் கண்கள் காணார் மனங்கலங்கி . 

குழியில் விழுவார் ; நிலை தளர்வார் ; < கோலும் இல்லை " 
எனஉரைப்பர் ; " வழியீ ( து ) என்று தூறடைவார் ; “ மாண் . 
டோம் என்பார் ; " மதிகெட்டீர் !, அழியும் பொருளை வட்டித் 
திங் கழிந்தோம் ” என்பார் ; “ அரசனுக்குப் , பழியீ தாமோ 
என்றுரைப்பார் ; பாய்கள் இழப்பார் பறி தலையர் . 

22 
பீலி தடவிக் காணாது பெயர்வார் ; நின்று பேதுறுவார் ; 
காலி னோடு கைமுறியக் கல்மேல் இடறி வீழ்வார்கள் ; 
சால நெருங்கி எதிரெதிரே தம்மிற் றாமே முட்டிடுவார் ; 
மாலும் மனமும் அழிந்தோடி வழிகள் அறியார் மயங்குவார் . 23 
அன்ன வண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கங் கண்டவர் தாம் 
சொன்ன வண்ண மே அவரை ஓடத் தொடர்ந்து துரந்ததற்பின் 
பன்னும் பாழிப் பள்ளிகளும் பறித்துக் குளஞ்சூழ் கரைபடுத்து 
மன்ன னவனும் மனமகிழ்ந்து வந்து தொண்டர் அடிபணிந்தான் . 

- மன்னன் வணங்கிப் போயினபின் மாலும் அயனும் அறி 
யாத , பொன்னங் கழல்கள் போற்றிசைத்துப் புரிந்த பணியுங் 

பா - ம்- இமையோர் . வழிபட்டிங் . 


மூர்க்க நாயனார் 


565 


குறைமுடித்தே, உன்னும் மனத்தால் அஞ்செழுத்தும் ஓதி 
வழுவா தொழுகியே , மின்னுஞ் சடையார் அடி நீழல் மிக்க சிறப் 
பின் மேவினார் . 

25 
கண்ணின் மணிக ளவையின்றிக் கயிறு தடவிக் குளந் 
தொட்ட , எண்ணில் 

பெருமைத் திருத்தொண்டர் பாதம் 
இறைஞ்சி இடர் நீங்கி , விண்ணில் வாழ்வார் தாம்வேண்டப் 
புரங்கள் வெகுண்டார் வேற்காட்டூர் , உண்ணி லாவும் புகழ்த் 
தொண்டர் மூர்க்கர் செய்கை உரைக்கின்றாம் . 

28 


32. மூர்க்க நாயனார் புராணம் 


மன்னிப் பெருகும் பெருந்தொண்டை வளநா டதனில் 
வயல்பரப்பும் , நன்னித் திலவெண் டிரைப்பாலி நதியின் வட 
பால் நலங்கொள்பதி , அன்னப் பெடைகள் குடைவாவி அலர் 
புக் காட அரங்கினிடை , மின்னுக் கொடிகள் துகிற்கொடிகள் 
விழவிற் காடு வேற்காடு . 

1 
செம்பொற் புரிசைத் திருவேற்கா டமர்ந்த செய்ய சடைக் 
கற்றை , நம்பர்க் ( கு ) உம்பர்க் கமுதளித்து நஞ்சை அமுது செய் 
தவருக்( கு ) , இம்பர்த் தலத்தில் வழி அடிமை என்றுங் குன்றா 
இயல்பில்வரும் , தம்பற் றுடைய நிலை வேளாண் குலத்திற் 
றலைமை சார்ந்துள்ளார் . 

2 
கோதில் மரபிற் பிறந்து வளர்ந் தறிவு கொண்ட நாள் 
தொடங்கி , ஆதி முதல்வர் திருநீற்றின் அடைவே பொருள் 
என் றறிந்தரனார் , காதல் அடியார்க் கமுதாக்கி அமுது 
செய்யக் கண்டுண்ணும் , நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட 
நிலைமையார் . 

3 
தூய அடிசில் நெய்கன்னல் சுவையின் கறிக ளவை 
அமைத்து . மேய அடியார் தமைப்போற்றி விருப்பால் அமுது 
செய்வித்தே , ஆய பொருளும் அவர் வேண்டும் படியால் உதவி 
அன்புமிக , ஏயு மாறு நாடோறும் இனைய பணி செய்தின் புற்றார் . 

இன்ன செயலின் ஒழுகு நாள் அடியார் மிகவும் எழுந்தருள , 
முன்னம் உடைமை யான பொருள் முழுதும் மாள அடிமை 
யுடன் , மன்னும் காணி யான நிலம் மற்றும் உள்ள திறம்விற்றே, 
அன்னம் அளித்தே மேன்மேலும் ஆரா மனத்தா ராயினார் . 5 

பா- ம்- பிடித்துக் . 2 புடைவாவி . 


566 


திருத்தொண்டர் புராணம் 


அங்கண் அவ்வூர் தமக்கொருபற் றடியார் தங்கட் கமு 
தாக்க , எங்கும் காணா வகைதோன்ற இலம்பா டெய்தி இருந் 
தயர்வார் , தங்கும் வகையால் தான் முன்பு கற்ற தன்மை நற் 
சூதால் , பொங்கும் 

பொங்கும் பொருளாக் கவும் அங்குப் பொருவார் 
இன்மை யினிற் போவார் . 

6 
பெற்றம் ஏறிப் பலிக்குவரும் பெருமான் அமருந் தானங் 
கள் , உற்ற அன்பாற் சென்றெய்தி உருகும் உள்ளத் தொடும் 
பணிந்து , கற்ற சூதால் நியதியாங் கருமம் முடித்தே கருதாரூர் , 
செற்ற சிலையார் திருக்குடந்தை அடைந்தார் வந்து சிலநாளில் . 7 
இருளாரும் மணிகண்டர் அடியார்க்கின் னமுதளிக்கப் 
பொருளாயம் எய்துதற்குப் புகழ்க்குடந்தை அம்பலத்தே 
உருளாயச் சூதாடி உறுபொருள் வென் றன நம்பர் 
அருளாக வேகொண்டங் கமுதுசெய்வித் தின் புறுவார் . 

8 
முற்சூது தாந்தோற்று முதற்பணைய மவர்கொள்ளப் 
பிற்சூது பலமுறையும் வென்றுபெரும் பொருளாக்கிச் 
சொற்சூதால் மறுத்தாரைச் சுரிகைஉரு விக்குத்தி 
நற்சூதர் மூர்க்கர்எனும் பெயர்பெற்றார் நானிலத்தில் . 

9 
சூதினில்வென் றெய்துபொருள் துரிசற்ற நல்லுணர்வில் 
தீதகல அமுதாக்கு வார்கொள்ளத் தாந்தீண்டார் 
காதலுடன் அடியார்கள் அமுதுசெயக் கடைப்பந்தி 
ஏதமிலா வகைதாமும் அமுதுசெய்தங் கிருக்குநாள் . 10 
நாதன் தன் அடியார்க்கு நல்லடிசில் நாடோறும் 
ஆதரவி னால் அமுது செய்வித்தங் கருளாலே 
ஏதங்கள் போயகல இவ்வுலகை விட்டதற்பின் 
பூதங்கள் இசைபாட ஆடுவார் புரம்புக்கார் . 
வல்லார்கள் தமைவென்று சூதினால் வந்தபொருள் 
அல்லாருங் கறைக்கண்டர் அடியவர்கள் தமக்காக்கும் 
கல்லார் நற் சூதராம் * மூர்க்கர்கழல் நாம்வணங்கிச் 
சொல்லார்சீர்ச் சோமாசி மாறர்திறஞ் சொல்லுவாம் . 

12 


. 


பா - ம்- கடனும் . - உறும்பொருள் . 3 சூதாடும் . 


33. சோமாசிமாற நாயனார் புராணம் 


சூதம்பயி லும்பொழில் அம்பரில் தூய வாய்மை 
- வேதம்பயி லும்மறை யாளர் குலத்தின் மேலோர் 
ஏதம்புரி யும்எயில் செற்றவர்க் கன்பர் வந்தால் 
பாதம்பணிந் தார் அமு தூட்டுநற் பண்பின் மிக்கார் . 

1 
" யாழின் மொழி யாள் தனிப் பாகரைப் போற்றும் யாகம் 
ஊழின் முறை மைவழு வாதுல கங்க ளான 
ஏழும்உவப் பப்புரிந் தின்புறச் செய்த பேற்றால் 
வாழுந்திறம் ஈசர் மலர்க்கழல் வாழ்த்தல் ” என்பார் . 

2 
எத்தன்மைய ராயினும் ஈசனுக் கன்பர் என்றால் 
“ அத்தன்மையர் தாம் நமை யாள் பவர் என்று கொள்வார் ; 
“ சித்தந்தெளி யச்சிவன் அஞ்செழுத் தோதும் வாய்மை 
நித்தந் நியமம் " எனப்போற்றும் நெறியில் நின்றார் . 
சீருந்திரு வும்பொழி யுந் - திரு வாரூர் எய்தி 
ஆரந்திகழ் மார்பின் அணுக்கவன் றொண்டர்க் கன்பால் 
சாரும்பெரு நண்பு சிறப்ப அடைந்து தங்கிப் 
பாரும்விசும் பும்பணி யும்பதம் பற்றி யுள்ளார் . 
துன்றும்புலன் ஐந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் 
வென் ( று ) " இங்கிது நன்னெறி சேரும் விளக்கம் என்றே 
வன்றொண்டர் பாதந்தொழு தான சிறப்பு வாய்ப்ப 
என்றுந்நில வுஞ்சிவ லோகத்தில் இன்பம் உற்றார் . 

5 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
பணையுந் தடமும் புடை சூழும் ஒற்றி யூரில் பாகத்தோர் , 
துணையுந் தாமும் பிரியாதார் தோழத் தம்பி ரானாரை , இணையுங் 
கொங்கைச் சங்கிலியார் எழில்மென் பணைத்தோள் எய்துவிக்க , 
அணையும் ஒருவர் சரணமே அரண மாக அடைந்தோமே . 

சருக்கம் ஆறுக்குத் திருவிருத்தம் 3640 


6 


2 


பா - ம் - பொலியும் . 


தொழுதொன்று . 


. 


வார் கொண்ட வனமுலையாள் 

சருக்கம் 


0900 * 000 


34. சாக்கிய நாயனார் புராணம் 


1 


அறுசமயத் தலைவராய் நின்றவருக் கன்பராய் 
மறுசமயச் சாக்கியர்தம் வடிவினால் வருந் தொண்டர் 
உறு திவரச் சிவலிங்கங் கண் ( 0 )உவந்து கல்லெறிந்து 
மறுவில் சரண் பெற்றதிறம் அறிந்தபடி வழுத்துவாம் . 
தாளாளர் திருச்சங்க மங்கையினில் தகவுடைய 
வேளாளர் குலத்துதித்தார் மிக்கபொருள் தெரிந்துணர்ந்து 
கேளாகிப் பல்லுயிர்க்கும் அருளுடைய ராய்க்கெழுமி 
“ நீளாது பிறந்திறக்கும் நிலை ஒழிவேன் என நிற்பார் . 
அந்நாளில் எயிற்காஞ்சி அணிநகரஞ் சென்றடைந்து 
நன்ஞானம் அடைவதற்குப் பலவழியும் நாடுவார் 
முன்னாகச் சாக்கியர்தாம் மொழி அறத்தின் வழிச்சார்ந்து 
மன்னாத பிறப்பறுக்குந் தத்துவத்தின் வழிஉணர்வார் . 


2 


3 


அந்நிலைமைச் சாக்கியர் தம் அருங்கலை நூல் ஓதி அது 
தன் நிலையும் புறச்சமயச் சார்வுகளும் பொருளல்ல 
என்னும் அது தெளிந் ( து ) ஈசர் அருள்கூட “ ஈறில் சிவ 
நன்னெறியே பொருளாவ தெனஉணர்வு நாட்டுவார் . 

4 
“ செய்வினையுஞ் செய்வானும் அதன்பயனுங் கொடுப் 
பானும் , மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் 
கொண்டே , “ இவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக் கில்லை ” என , 
உய்வகையாற் “ பொருள்சிவன் என் ( று ) அருளாலே உணர்ந் 
தறிந்தார் . 
" எந்நிலையில் நின்றாலும் எக்கோலங் கொண்டாலும் 
மன்னியசீர்ச் சங்கரன்தாள் மறவாமை பொருள் என்றே 


எனக் 


பா - ம் - 1 சேர்ப்பானும் . 


சாக்கிய நாயனார் 


569 


துன்னியவே டந்தன்னைத் துறவாதே தூயசிவந் 
தன்னை மிகும் அன்பினால் மறவாமை தலைநிற்பார் . 

6 
‘ எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் 
பொல்லா வேடச் சாக்கியரே யாகிப் புல்ல ராகுவார் ; 
அல்லார் கண்டர் தமக்கிந்த அகில மெல்லாம் ஆள் என்ன 
வல்லார் இவர் அவ் வேடத்தை மாற்றா தன் பின் வழிநிற்பார் . 7 
காணாத அருவினுக்கும் உருவினுக்குங் காரணமாய் 
நீணாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாஞ் சிவலிங்கம் 
நாணாது நேடியமால் நான் முகனுங் காண நடுச் 
சேணாருந் தழற்பிழம்பாய்த் தோன்றியது தெளிந்தாராய் . 8 
நாடோறுஞ் சிவலிங்கம் கண்டுண்ணு மதுநயந்து 
மாடோர்வெள் ளிடைமன்னுஞ் சிவலிங்கங் கண்டுமனம் 
நீடோடு களியுவகை நிலைமைவரச் செயலறியார் 
பாடோர்கல் கண்டதனைப் பதைப்போடும் எடுத்தெறிந்தார் . 9 
அகநிறைந்த பேருவகை அடங்காத ஆதரவால் 
மகவுமகிழ்ந் துவப்பார்கள் ; வன்மைபுரி செயலினால் 
இகழ்வனவே செய்தாலும் இளம்பு தல்வர்க் கின்பமே ; 
நிகழுமது போல தற்கு நீள்சடையார் தாமகிழ்வார் . 

10 
அன்று போய்ப் பிற்றைநாள் அந்நியதிக் கணையுங்கால் 
கொன்றைமுடி யார்மேல் தாங் கல்லெறிந்த குறிப்பதனை 
நின்றுணர்வார் “ எனக்கப்போ திதுநிகழ்ந்த தவர் அருளே ” 
என்றதுவே தொண்டாக என்றும் அது செயநினைந்தார் . 11 
தொடங்கிய நாள் அருளிய அத் தொழிலொழியா வழிதொடரும் 
கடன் புரிவார் அதுகண்டு கல்லெறிவார் துவராடைப் 
படம்புனைவே டந்தவிரார் பசுபதியார் தஞ்செயலே 
அடங்கலும் என் பது தெளிந்தார் ; ஆதலினால் மா தவர் தாம் . 12 
இந்நியதி பரிவோடும் வழுவாமல் இவர் செய்ய 
முன்னுதிருத் தொண்டர் நிலை முடிந்தபடி தான் மொழியில் 


1 


பா - ம்- தாமகிழ்ந்தார் . தொண்டாகி . 


570 


திருத்தொண்டர் புராணம் 


13 : 


துன்னியமெய் யன்புடனே எழுந்தவினை தூயவர்க்கு 
மன்னுமிகு பூசனையாம் அன்புநெறி வழக்கினால் . * 
கல்லாலே எறிந்ததுவும் அன்பான படிகாணில் 2 
வில்வேடர் செருப்படியுந் திருமுடியின் மேவிற்றால் ; 
நல்லார்மற் றவர்செய்கை அன்பாலே நயந்ததனை 
அல்லாதார் கல்லென்பார் ; அரனார்க்கஃதலராமால் . * 


அங்கொருநாள் அருளாலே அயர்ந்துண்ணப் புகுகின்றார் 
" எங்கள் பிரான் தனை எறியா தயர்ந்தேன் யான் என எழுந்து 
பொங்கியதோர் காதலுடன் மிகவிரைந்து புறப்பட்டு 
வெங்கரியின் உரிபுனைந்தார் திருமுன்பு மேவினார் . 

15 . 
கொண்டதொரு கல்லெடுத்துக் குறிகூடும் வகைஎறிய 
உண்டிவினை ஒழித்தஞ்சி ஓடிவரும் வேட்கையொடும் 
கண்டருளுங் கண்ணுதலார் கருணைபொழி திருநோக்கால் 
தொண்டரெதிர் நெடுவிசும்பில் துணைவியொடுந் தோன்றினார் . 
மழவிடைமேல் எழுந்தருளி வந்ததொரு செயலாலே 
கழலடைந்த திருத்தொண்டர் கண்டுகரம் குவித்திறைஞ்சி 
விழ அருள்நோக் களித்தருளி மிக்கசிவ லோகத்தில் 
பழஅடிமைப் பாங்கருளிப் பரமெரெழுந் தருளினார் .. 

17 
ஆதியார் தம்மை நாளுங் கல்லெறிந் தணுகப் பெற்ற 
கோதில்சீர்த் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் 
சோதியார் அறித லன்றித் துணிவதென் னவர்தாள் சூடித் 
தீதினை நீக்க லுற்றேன் சிறப்புலி யாரைச் செப்பி . 

18 


ம் - பூசவனயேயாமன்பு . 2 கானில் . அயர்த்துண்ணப் .. 
தோன்றுவார் . * இச்செய்யுள்கள் சில பிரதிகளில் இல்லை . 


35. சிறப்புலி நாயனார் புராணம் 


பொன்னிநீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத் துள்ளோர் 
இன்மையால் இரந்து சென்றோர்க் கில்லைஎன் னாதே ஈயும் 
தன்மையார் ” என்று * நன்மை சார்ந்தவே தியரைச் சண்பை 
மன்னனார் அருளிச் செய்த மறைத்திரு வாக்கூர் அவ்வூர் . 1 
தூமலர்ச் சோலை தோறும் சுடர்தொடு மாடந் தோறும் 
மாமழை முழக்கந் தாழ மறையொலி முழக்கம் ஓங்கும் ; 
பூமலி மறுகில் இட்ட புகை அகில் தூபந் தாழ 
ஓமநல் வேள்விச் சாலை ஆகுதித் தூபம் ஓங்கும் . 

2 
ஆலைசூழ் பூக வேலி அத்திரு வாக்கூர் தன்னில் 
ஞாலமார் புகழின் மிக்கார் நான்மறைக் குலத்தி னுள்ளார் . 
நீலமார் கண்டத் தெண்டோள் நிருத்தர்தந் திருத்தொண் டேற்ற 
சீலராய்ச் சாலும் ஈகைத் திறத்தினில் சிறந்த நீரார் . 
ஆளும் அங் கணருக் கன்பர் அணைந்தபோ தடியிற் றாழ்ந்து 
மூளும் ஆதரவு பொங்க முன்புநின் றினிய கூறி 
நாளும்நல் லமுத மூட்டி நயந்தன எல்லாம் நல்கி 
நீளும் இன் பத்துள் தங்கி நிதிமழை மாரி போன்றார் . 

4 
அஞ்செழுத் தோதி அங்கி வேட்டுநல் வேள்வி எல்லாம் 
நஞ்சணி கண்டர் பாதம் நண்ணிடச் செய்து ஞாலத் ( து ) 
எஞ்சலில் அடியார்க் கென்றும் இடையறா அன்பால் வள்ளல் 
தஞ்செயல் வாய்ப்ப ஈசர் தாள்நிழல் தங்கி னாரே . 

5 
அறத்தினில் மிக்க மேன்மை அந்தணர் ஆக்கூர் தன்னில் , 
மறைப்பெரு வள்ள லார்வண் சிறப்புலி யார் தாள் வாழ்த்திச் , 
சிறப்புடைத் திருச்செங் காட்டங் குடியினிற் செம்மை வாய்த்த , 
விறற்சிறுத் தொண்டர் செய்த திருத்தொழில் * விளம்ப 
லுற்றேன் . 

6 


3 


2 சென்றார்க் . 


என்னும் . 


+ ஆக்கூர் . 


பா- ம் நாட்டு . 
திறத்தினை . 


36. சிறுத்தொண்ட நாயனார் 

புராணம் 


1 


உருநாட்டுஞ் செயல்காமன் ஒழியவிழி பொழிசெந்தீ 
வருநாட்டத் திரு நுதலார் மகிழ்ந்தருளும் பதிவயலில் 
கருநாட்டக் கடைசியர் தங் களிகாட்டுங் காவேரித் 
திருநாட்டு வளங்காட்டுஞ் செங்காட்டங் குடியாகும் . 

1 
நிலவிய அத் திருப்பதியில் நெடுஞ்சடையார் நீற்றடைவால் 
உலகில்வளர் உயிர்க்கெல்லாம் உயர்காவற் றொழில்பூண்டு 
மலர்புகழ்மா மாத்திரர்தங் குலம் பெருக வந்துள்ளார் 
பலர்புகழுந் திருநாமம் பரஞ்சோதி யார் என்பார் . 
ஆயுள்வே தக்கலையும் அலகில்வட நூற்கலையும் 
தூயபடைக் கலத்தொழிலும் துறைநிரம்பப் பயின்றவற்றால் 
பாயுமதக் குஞ்சரமும் பரியும்உகைக் கும்பண்பு 
மேயதொழில் விஞ்சையினும் மேதினியில் மேலானார் . 

3 
உள்ளநிறை கலைத்துறைகள் ஒழிவின்றிப் பயின்றவற்றால் 
தெள்ளிவடித் தறிந்தபொருள் சிவன் கழலிற் செறிவென்றே 
கொள்ளும்உணர் வினில் முன்னே கூற்றுதைத்த கழற்கன்பு 
பள்ளமடை யாய் என்றும் பயின்று வரும் பண்புடையார் . 

4 
ஈசனடி யார்க்கென்றும் இயல்பான பணிசெய்தே 
ஆசில் புகழ் மன்னவன் பால் அணுக்கராய் அவற்காகப் 
பூசல்முனைக் களிறுகைத்துப் போர் வென்று பொரும் அரசர் 
தேசங்கள் பலகொண்டு தேர்வேந்தன் பாற்சிறந்தார் . 

5 
மன்னவர்க்குத் தண்டுபோய் வடபுலத்து வாதாவித் 
தொன்னகரந் துகளாகத் துளைநெடுங்கை வரையுகைத்துப் 
பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் 
இன்னன எண் ணிலகவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார் . 6 
கதிர்முடிமன் னனும் இவர்தங் களிற்றுரிமை ஆண்மையினை 
அதிசயித்துப் புகழ்ந்துரைப்ப அறிந்த அமைச் சர்களுரைப்பார் ; 

பா - ம் - 1 பயின்றுள்ளார் . போய் . கவர்ந்திங்கியலரசன் . 


S 


சிறுத்தொண்ட நாயனார் 


573. 


- 


. 


" மதியணிந்தார் திருத்தொண்டு வாய்த்தவலி யுடைமையினால் 
எதிரிவருக் கிவ்வுலகி லில்லை என எடுத்துரைத்தார் . 

7 
" தம்பெருமான் திருத்தொண்டர் ” எனக்கேட்ட தார்வேந்தன் 
உம்பர்பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் ; 
வெம்பு கொடும் போர்முனையில் விட்டிருந்தேன் என வெருவுற்று 
“ எம்பெருமான் ! இதுபொறுக்க வேண்டும் ” என இறைஞ்சினான் . 
இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி " என்னுரிமைத் தொழிற்கடுத்த 
திறம்புரிவேன் ; அதற்கென்னோ ? தீங்கென்ன ஆங்கவர்க்கு 
நிறைந்த நிதிக் குவைகளுடன் நீடுவிருத் திகள் அளித்தே 
அறம்புரி செங் கோலரசன் அஞ்சலி செய் துரைக்கின்றான் . ஓ 

“ உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டுய்த்தீர் ; , 
எம்முடைய மனக்கருத்துக் கினிதாக இசைந் ( து ) உமது , மெய்ம் 
மைபுரி செயல்விளங்க வேண்டிய்வா றேசரித்துச் , செம்மை 
நெறித் திருத்தொண்டு செய்யும் ” என விடைகொடுத்தான் . 10 
மன்னவனை விடைகொண்டு தம்பதியில் வந்தடைந்து 
பன்னுபுகழ்ப் பரஞ்சோதி யார்தாமும் பனிமதிவாழ் 
சென்னியரைக் கணபதீச் சரத்திறைஞ்சித் திருத்தொண்டு 
முன்னை நிலை மையில் வழுவா முறை அன்பிற் செய்கின்றார் . 
வேதகா ரணர் அடியார் வேண்டிய மெய்ப் பணிசெய்யத் 
தீதில்குடிப் பிறந்த திரு வெண்காட்டு நங்கைஎனும் 
காதல் மனைக் கிழத்தியார் கருத்தொன்ற வரும் பெருமை 
நீதிமனை அறம்புரியும் நீர்மையினை நிலைநிற்பார் . 

12 
நறை இதழித் திருமுடியார் அடியாரை நாடோறும் 
முறைமையினில் திருவமுது முன்னூட்டிப் பின்னுண்ணும் 
நிறையுடைய பெருவிருப்பால் நியதியா கக்கொள்ளும் 
துறைவழுவா வகையொழுகுந் தூயதொழிற் றலைநின்றார் . 13 
தூயதிரு அமுதுகனி கன்னல் அறு சுவைக்கறிநெய் 
பாயதயிர் பால் இனிய பண்ணியம் உண் நீர் அமுதம் 


பா - ம் - செங்கோலான் . 


574 


திருத்தொண்டர் புராணம் 


மேயபடி யால் அமுது செய்விக்க மிசைந்தடியார் 
மாயிருஞா லம்போற்ற வரும் இவர்பால் மன மகிழ்ந்தார் . 
சீதமதி அரவினுடன் செஞ்சடைமேற் செறிவித்த 
நாதனடி யார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் 
மேதகையா ரவர் முன்பு மிகச்சிறிய ராய் அடைந்தார். 
ஆதலினாற் சிறுத்தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின்மேல் .15 
கண்ணுதலார் கணபதீச் சரத்தின்கட் கருத்தமர 
உண்ணிறை அன் பினிற்பணிசெய் தொழுகுவார் வழுவின்றி 
எண்ணில்பெருஞ் சீரடியார் இடைவிடா தமுது செய 
நண்ணியபே ருவகையுடன் நயந்துறையு நாளின் கண் . 18 
நீராருஞ் சடைமுடியார் அருளினால் நிறைதவத்துப் 
பேராள ரவர் தமக்குப் பெருகு திரு மனையறத்தின் 
வேராகி விளங்குதிரு வெண்காட்டு நங்கைபால் 
சீராள தேவர்எனுந் திருமைந்தர் அவதரித்தார் . 

17 
அருமையினிற் றனிப்புதல்வர் பிறந்த பொழு தலங்கரித்த 
பெருமையினிற் கிளைகளிப்பப் பெறற்கரிய மணிபெற்று 
வருமகிழ்ச்சி தாதையார் மனத்தடங்கா வகைவளரத் 
திருமலி நெய் யாடல்விழாச் செங்காட்டங் குடி எடுப்ப . 18 
மங்கலநல் லியம்முழக்கம் மறைமுழக்கம் வானளப்ப 
அங்கணர்தஞ் சீரடியார்க் களவிறந்த நிதியளித்துத் 
தங்கள்மர பினி லுரிமைச் சடங்குதச தினத்தினிலும் 
பொங்குபெரு மகிழ்ச்சியுடன் புரிந்துகாப் பணிபுனைந்தார் . 19 
ஆர்வநிறை பெருஞ்சுற்றம் அகமலர அளித்தவர்தாம் 
பார்பெருகு மகிழ்ச்சியுடன் பருவமுறைப் பாராட்டுச் 
சீர்பெருகச் செய்யவளர் திருமகனார் சீறடியில் ! 
தார்வளர்கிண் கிணி அசையத் தளர்நடையின் பதஞ்சார்ந்தார் . 20 
கருளுமயிர் நுதற்சுட்டி துணைக்காதின் மணிக்குதம்பை 
மருவு திருக் கண்டநாண் மார்பினில்ஐம் படைகையிற் 


பா.ம்- சீரடியில் . 


சிறுத்தொண்ட நாயனார் 


575 


பொருவில் வயி ரச்சரிகள் பொன்னரைஞாண் புனைசதங்கை 
தெருவிலொளி விளங்கவளர் திருவிளையாட் டினிலமர்ந்தார் . 21 
வந்துவளர் மூவாண்டில் மயிர்வினைமங் கலஞ்செய்து 
தந்தையா ரும்பயந்த தாயாருந் தனிச்சிறுவர் 
சிந்தைமலர் சொற்றெளிவிற் செழுங்கலைகள் பயிலத்தம் 
பந்தமற வந்தவரைப் பள்ளியினில் இருத்தினார் . 

22 
அந்நாளிற் சண்பைநகர் ஆண்டகையார் எழுந்தருள 
முன்னாக எதிர்கொண்டு கொடுபுகுந்து முந்நூல்சேர் 
பொன்மார்பிற் சிறுத்தொண்டர் புகலிகா வலனார்தம் 
நன்னாமச் சேவடிகள் போற்றிசைத்து நலஞ்சிறந்தார் . 
சண்பையர்தம் பெருமானுந் தாங்கரிய பெருங்காதல் 
பண்புடைய சிறுத்தொண்ட ருடன் பயின்று மற்றவரை 
மண்பரவுந் திருப்பதிகத் தினில்வைத்துச் சிறப்பித்து 
நண்பருளி எழுந்தருளத் தாமினிது நயப்புற்றார் . 

24 
இத்தன்மை நிகழுநாள் இவர்திருத்தொண் டிருங்கயிலை 
அத்தர்திரு வடியிணைக்கீழ்ச் சென்றணைய அவருடைய 
மெய்த்தன்மை அன்பு நுகர்ந் தருளுதற்கு விடையவர் தாம் 
சித்தமகிழ் வயிரவராய்த் திருமலைநின் றணைகின்றார் 

25 
மடல் கொண்ட மலரிதழி நெடுஞ்சடையை வனப்பெய்தக் 
கடல் மண்டி முகந்தெழுந்த காளமே கச்சுருள்போல் 
தொடர்பங்கி சுருண்டிருண்டு தூறிநெறித் தசைந்து செறி 
படர் துஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமா கப்பரப்பி . 
அஞ்சனமஞ் சனஞ்செய்த தனைய அணி கிளர்பம்பை 
மஞ்சினிடை இடைஎழுந்த வானமீன் பரப்பென்னப் 
புஞ்சநிரை வண்டுதேன் சுரும்புபுடை படர்ந் தார்ப்பத் 
துஞ்சினுனித் தனிப்பரப்புந் தும்பைநறு மலர்தோன்ற . 27 
அருகு திரு முடிச்செருகும் அந்தி இளம் பிறைதன்னைப் 
பெருகுசிறு மதியாக்கிப் பெயர்த்துச்சாத் தியதென்ன 
விரிசுடர்ச்செம் பவள ஒளி வெயில் விரிக்கும் விளங்குசுடர்த் 
திருநுதன் மேல் திருநீற்றுத் தனிப்பொட்டுத் திகழ்ந்திலங்க . 28 


26 


576 


திருத்தொண்டர் புராணம் 


29 


| 


வெவ்வருக்கன் மண்டலமும் விளங்குமதி மண்டலமும் 
அவ்வனற்செம் மண்டலமும் உடன் அணைந்த தென அழகை 
வவ்வு திருக் காதின் மணிக் குழைச்சங்கு வளைத்ததனுள் 
செவ்வரத்த மலர் செறித்த திருத்தோடு புடைசிறக்க . 
களங்கொள்விடம் மறைத்தருளக் கடலமுதக் குமிழி நிரைத் 
துளங்கொளிவெண் திரட்கோவைத் தூயவடம் அணிந்ததென 
உளங்கொள்பவர் கரைந்துடலும் உயிரும்உரு கப்பெருக 
விளங்கு திருக் கழுத்தினிடை வெண்பளிங்கின் வடந் திகழ . 30 
செம்பரிதி கடலளித்த செக்கரொளி யினை அந்திப் 
பம்புமிருள் செறிபொழுது படர்ந்தணைந்து சூழ்வதெனத் 
தம்பழைய கரியுரிவை கொண்டுசமைத் ததுசாத்தும் 
அம்பவளத் திருமேனிக் கஞ்சுகத்தின் அணிவிளங்க . 

31 
மிக்கெழும் அன் பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென 
அக்குமணி யாற்சன்ன வீரமும் ஆ ரமும்வடமும் 
கைக்கணிகொள் வளைச்சரியும் அரைக்கடிசூத் திரச்சரியும் 
தக்கதிருக் காற்சரியும் சாத்திய ஒண் சுடர் தயங்க . 

32 
பொருவில் திருத் தொண்டர்க்குப் புவிமேல்வந் தருள்புரியும் 
பெருகருளின் திறங்கண்டு “ பிரானருளே பேணுவீர் ! 
வரும் அன்பின் வழிநிற்பீர் என மறைபூண் டறைவனபோல் 
திருவடிமேல் திருச்சிலம்பு திசைமுழுதுஞ் செலஒலிப்ப . 33 
அயன்கபா லந்தரித்த இடத்திருக்கை யால் அணைத்த 
வயங்கொளிமூ விலைச்சூல மணித்திருத்தோள் மிசைப்பொலியத் 
தயங்குசுடர் வலத்திருக்கைத் தமருகத்தின் ஒலிதழைப்பப் 
பயன் தவத்தால் பெறும்புவியும் பாததா மரைசூட . 

34 
அருள்பொழியுந் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவெறிப்ப 
மருள் பொழிமும் மலஞ்சிதைக்கும் வடிச்சூலம் வெயிலெறிப்பப் 
பொருள் பொழியும் பெருகன்பு தழைத்தோங்கிப் புவிஏத்தத் 
தெருள்பொழிவண்டமிழ்தாட்டுச் செங்காட்டங்குடிச்சேர்ந்தார் . 

பா - ம்- செய் . கடற்குளித்த . * கைக்கணிதோள் . 


சிறுத்தொண்ட நாயனா 

னார் 


577 


தண்டாத தொருவேட்கைப் பசியுடையார் தமைப்போலக் 
கண்டாரைச் சிறுத்தொண்டர் மனை வினவிக் கடி தணைந்து 
“ தொண்டானார்க் கெந்நாளுஞ் சோறளிக்குந் திருத்தொண்டர் 
வண்டார் பூந் தாரார் இம் மனைக்குள்ளா ரோ ? " என்ன . 

36 
“ வந்தணைந்து வினவுவார் . மாதவரே யாம் என்று 
சந்தனமாந் தையலார் முன் வந்து தாள் வணங்கி 
அந்தமில்சீர் அடியாரைத் தேடி அவர் புறத்தணைந்தார் ; 
எந்தமைஆளுடையவரே ! அகத்துளெழுந் தருளும் "என . 37 
மடவரலை முகநோக்கி " மாதரார் தாமிருந்த 
இடவகையிற் றனிபுகுதோம் ” என் றருள அதுகேட்டு 
விட அகல்வார் போலிருந்தார் எனவெருவி விரைந்துமனைக் 
கடனுடைய திருவெண்காட் டம்மைகடைத் தலைஎய்தி . 38 
" அம்பலவர் அடியாரை அமுது செய்விப் பார் ; இற்றைக் ( கு ) 
எம்பெருமான் யாவரையுங் கண்டிலர்தே டிப்போனார் ; 
வம்பென நீர் எழுந் தருளி வருந்திருவே டங்கண்டால் 
தம் பெரிய பேறென்றே மிகமகிழ்வர் ; இனித்தாழார் . 

39 
“ இப்பொழுதே வந்தனைவர் ; எழுந்தருளி இரும் என்ன 
ஒப்பில் மனை யறம்புரப்பீர் ! உத்தரா பதியுள்ளோம் ; 
செப்பருஞ்சீர்ச் சிறுத்தொண்டர் தமைக்காணச் சேர்ந்தனம்யாம் ; 
எப்பரிசும் அவரொழிய இங்கிரோம் என்றருளி . 

40 
கண் நுதலிற் காட்டா தார் " கணபதீச் சரத்தின்கண் 
வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் ; மற்றவர்தாம் 
நண்ணினால் நாமிருந்த பரிசுரைப்பீர் என்றருளி 
அண்ணலார் திருவாத்தி அணைந்தருளி அமர்ந்திருந்தார் . 
நீரார் சடையான் அடியாரை நேடி எங்குங் காணாது 
சீரார் தவத்துச் சிறுத்தொண்டர் மீண்டுஞ் செல்வ மனை எய்தி 
ஆரா இன்ப மனைவியார்க் கியம்பி அழிவெய் திடஅவரும் 
பாரா தரிக்குந் திருவேடத் தொருவர் வந்த படிபகர்ந்தார் . 42 


பா - ம்- வண்டாருந் தாரினார் . " தனிப்புகுதோம் . * அன்பின் , 
37 


578 


திருத்தொண்டர் புராணம் 


“ அடியேன் உய்ந்தேன் ; எங்குற்றார் உரையாய் ? என்ன 
அவர்மொழிவார் ; , " வடிசேர் சூல கபாலத்தார் ; வடதே சத் 
தோம் என்றார் , வண் , துடிசேர் கரத்துப் பயிரவர் ;யாஞ் சொல்ல 
இங்கும் இராதேபோய்க் , கடிசேர் திருவாத் தியின் நிழற்கீழ் 
இருந்தார் கணப தீச்சரத்து .” 

43 
என்று மனைவி யார் இயம்ப எழுந்த விருப்பால் விரைந்தெய் 
திச் , சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறுத்தொண் 
டர் ;, நின்ற தொண்டர் தமைநோக்கி “ நீரோ பெரிய சிறுத் 
தொண்டர் ? , என்று திருவாய் மலர்ந்தருள இறைவர் தம்மைத் 
தொழுதுரைப்பார் . 

44 
" பூதி அணிசா தனத்தவர் முன் போற்றப் போதேன் ஆயிடி 
னும் , நாதன் அடியார் கருணையினால் அருளிச் செய்வர் ; நான் 
என்று , கோதில் அன்பர் தமை அமுது செய்விப் பதற்குக் குலப் 
பதியில் , காத லாலே தேடியுமுன் காணேன் ; தவத்தால் 
உமைக்கண்டேன் . 


அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண் 
டும் என , நெடியோன் அறியா அடியார் தாம் நிகழுந் தவத்தீர் ! 
உமைக்காணும் , படியால் வந்தோம் ; உத்தரா பதியோம் ; 
எம்மைப் பரிந்தூட்ட , முடியா துமக்குச் செய்கை அரி தொண்ணா 
தென்றுமொழிந்தருள . 

46 
" எண்ணா தடியேன் மொழியேன் ; நீர் அமுது செய்யும் 
இயல்பதனைக், கண்ணார் வேடம் நிறை தவத்தீர் ! அருளிச் செய் 
யுங் கடிதமைக்கத் , தண்ணார் இதழி முடியார்தம் அடியார் 
தலைப்பட் டால் தேட , ஒண்ணா தனவும் உளவாகும் ; அருமை 
இல்லை என உரைத்தார் . 

47 
" அரிய தில்லை எனக் கேட்ட பொழுதில் அழகு பொழி 
கின்ற , பெரிய பயிர வக்கோலப் பெருமான் அருளிச் செய்வார் ; 
" யாம் , பரியுந் தொண்டீர் / மூவிருது கழித்தாற் பசுவீழ்த் திட 
உண்ப ( து ) ;, உரிய நாளும் அதற்கின்றால் ; ஊட்ட அரிதாம் 
உமக் கென்றார் . 

48 
பா - ம் - பிரானார் . ஊட்ட முடியா துமக்கென்றார் . 


சிறுத்தொண்ட நாயனார் 


579 


“ சால நன்று ! முந்நிரையும் உடையேன் ; தாழ்விங் கெனக் 
கில்லை;, ஆலம் உண்டார் அன்பர் உமக் கமுதாம் பசுத்தான் 
இன்னதென , ஏல அருளிச் செயப்பெற்றால் யான் போய் அமுது 
கடி தமைத்துக், காலந் தப்பா மேவருவேன் என்று மொழிந்து 
கைதொழுதார் . 

49 
பண்பு மிக்க சிறுத்தொண்டர் பரிவு கண்டு பயிரவரும் , 
" நண்பு மிக்கீர் | நாம் உண்ணப் படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் ;, 
உண்ப தஞ்சு பிராயத்துள் உறுப்பில் மறுவின் றேல் இன்னம் , 
புண் செய் நோ வில் வேலெறிந்தாற் போலும் புகல்வ தொன் " 
றென்றார் . 

50 
யாதும் அரிய தில்லை இனி ஈண்ட அருளிச் செய்யும் என , 
நாதன் தானும் ஒருகுடிக்கு நல்ல சிறுவன் ஒருமகனைத் , தாதை 
அரியத் தாய்பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனமுவந்தே , ஏதம் 
இன்றி அமைத்தகறி யாம் இட் டுண்ப ( து ) என மொழிந்தார் . 

அதுவும் முனைவர் மொழிந்தருளக் கேட்ட தொண்டர் 
“ அடியேனுக் ( கு ) . இதுவும் அரிதன் ( று ) எம்பெருமான் | 
அமுது செய்யப் பெறில் என்று , கதுமென் விரைவில் அவர் 
இசையப் பெற்றுக் களிப்பாற் காதலொடு , மதுமென் கமல 
மலர்ப்பாதம் பணிந்து மனையில் வந்தணைந்தார் . 

52 
அன்பு மிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண் காட் 
டம்மை , முன்பு வந்து சிறுத்தொண்டர் வரவு நோக்கி முன் 
னின்றே , இன்பம் பெருக மலர்ந்தமுகங் கண்டு பாத மிசை 
இறைஞ்சிப் , பின்பு கணவர் முகநோக்கிப் பெருகுந் தவத்தோர் 
செயல்வினவ . 

53 : 
வள்ள லாரும் மனையாரை நோக்கி “ வந்த மாதவர் தாம் , 
உள்ளம் மகிழ அமுதுசெய இசைந்தார் குடிக்கோர் சிறுவனு 
மாய்க் கொள்ளும் பிராயம் ஐந்துளனாய் உறுப்பிற் குறைபா 
டின் றித்தாய் , பிள்ளை பீடிக்க உவந்துபிதா அரிந்து சமைச்சுப் 
பெறின் என்றார் . 

54 
பா - ம்- பிராயத்தில் . பெற்ற . செய்ய . 


3 


580 


திருத்தொண்டர் புராணம் 


அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய் 
வார் ; , " பெரிய பயிர வத்தொண்டர் அமுது செய்யப் பெறு 
வதற்கிங் ( கு ) , உரிய வகையால் அமுதமைப்போம் ; ஒருவ னாகி 
ஒருகுடிக்கு , வருமச் சிறுவன் தனைப்பெறுமா றெவ்வா ( று )? " 
என்று வணங்குதலும் . 

55 
மனைவி யார்தம் முகநோக்கி “ மற்றித் திறத்து மைந்தர் 
தமை , நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவா ருளரே ? நேர் 
நின்று , தனையன் தன்னைத் தந்தை தாய் அரிவார் இல்லைத் 
தாழாமே , எனை இங் குய்ய நீபயந்தான் தன்னை அழைப்போ 
மியாம் " என்றார் . 

56 
என்று கணவர் கூறுதலும் அதனுக் கிசைந் “ தெம் பிரான் 
தொண்டர் , இன்று தாழா தமுது செய்யப் பெற்றிங் கவர் தம் 
மலர்ந்தமுகம் , நன்று காண்ப " தென நயந்து நம்மைக் காக்க . 
வருமணியைச் , சென்று பள்ளி யினிற்கொண்டு வாரும் என் 
றார் திருவனையார் . 

57 - 
காதல் மனையார் தாங்கூறக் கணவ னாருங் காதலனை , ஏதம் 
அகலப் பெற்றபே றெல்லாம் எய்தினார் போல , நாதர் தமக்கங் 
கமுதாக்க நறுமென் குதலை மொழிப்புதல்வன் , ஓத அணைந்த 
பள்ளியினில் உடன்கொண் டெய்தக் கடி தகன்றார் . 

58 . 
பள்ளி யினிற்சென் றெய்துதலும் பாதச் சதங்கை மணி 
யொலிப்பப் , பிள்ளை ஓடி வந்தெதிரே தழுவ எடுத்துப் பியலின் 
மேல் , கொள்ள அணைத்துக் கொண்டுமீண் டில்லம் புகுதக் குல 
மாதர் , வள்ள லார்தம் முன் சென்று மைந்தன் தன்னை எதிர் 
வாங்கி . 

59 


குஞ்சி திருத்தி முகந்துடைத்துக் கொட்டை அரை நாண் 
துகள் நீக்கி , மஞ்சள் அழிந்த அதற்கிரங்கி மையுங் கண்ணின் 
மருங்கொதுக்கிப் , பஞ்சி அஞ்சும் மெல்லடியார் பரிந்து திருமஞ் 
களமாட்டி , எஞ்சல் இல்லாக் கோலஞ்செய் தெடுத்துக் கணவர் 
கைக்கொடுத்தார் . 

60 


பா - ம் - றெங்ஙன் . 


காண்பெமென . 


சிறுத்தொண்ட நாயனார் 


581 


அச்சம் எய்திக் கறியமுதாம் என்னும் அதனால் அரும் 
புதல்வன் , உச்சி மோவார் மார்பின்கண் அணைத்தே 1 முத்தந் 
தாமுண்ணார் ; , பொச்சம் இல்லாத் திருத்தொண்டர் புனிதர் 
தமக்குக் கறி அமைக்க, மெச்சு மனத்தால் அடுக்களையின் மேவார் 
வேறு கொண்டணைவார் . 

61 
ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகர் அறியார் என 
மறைவில் , சென்று புக்குப் பிள்ளைதனைப் பெற்ற தாயார் 
செழுங்கலங்கள் , நன்று கழுவிக் கொடுசெல்ல நல்ல மகனை 
எடுத்துலகை , வென்ற தாதை யார்தலையைப் பிடிக்க விரைந்து 
மெய்த்தாயர் . 

62 
இனிய மழலைக் கிண்கிணிக்கால் இரண்டும் மடியின் புடை 
இடுக்கிக் , கனிவாய் மைந்தன் கை இரண்டும் கையாற் பிடிக்கக் 
காதலனும் , நனி நீ டுவகை யுறுகின்றார் என்று மகிழ்ந்து 
நகை செய்யத், தனிமா மகனைத் தாதையார் கருவி கொண்டு தலை 
யரிவார் . 

63 
‘ பொருவில் பெருமைப் புத்திரன் மெய்த் தன்மை அளித் 
தான் எனப்பொலிந்து , மருவு மகிழ்ச்சி எய்த அவர் மனைவி 
யாருங் " கணவனார் , அருமை உயிரை எனக்களித்தான் ” என்று 
மிகவும் அகமலர , இருவர் மனமும் பேருவகை எய்தி அரிய 
வினைசெய்தார் . 

64 
“ அறுத்த தலையின் இறைச்சிதிரு வமுதுக் காகா தெனக் 
கழித்து , மறைத்து நீக்கச் சந்தனத்தார் கையிற் கொடுத்து 
மற்றைஉறுப் ( பு ) , இறைச்சி எல்லாங் கொத்தி அறுத் தெலும்பு 
மூளை திறந்திட்டுக் , கறிக்கு வேண்டும் பலகாயம் அரைத்துக் 
கூட்டிக் கடி தமைப்பார் . 

65 
மட்டு விரிபூங் குழல் * மடவார் அடுப்பில் ஏற்றி மன 
மகிழ்ந்தே , அட்ட கறியின் பதம்அறிந்தங் கிழிச்சி வேறோர் 
அருங்கலத்துப் , பட்ட நறையால் தாளித்துப் பலவும் மற்றுங் 


2 இனிய மதலைக் . 


வினைசெய்வார் . 


பா - ம்- அவணத்து . 
மட்டு விரியும் குழல் . 


582 


திருத்தொண்டர் புராணம் 


கறிசமைத்துச் , சட்ட விரைந்து போனகமும் சமைத்துக் கண 
வர் தமக்குரைத்தார் . 

66 
“ உடைய நாதர் அமுது செய உரைத்த படியே அமைத் 
தவதற் , கடையும் இன்பம் முன்னையிலும் ஆர்வம் பெருகிக் களி 
கூர , விடையில் வருவார் தொண்டர்தாம் விரைந்து சென்று 
மென்மலரின் , புடைவண் டறையும் ஆத்தியின் கீழ் இருந்த புனி 
தர் முன் சென்றார் . 

67 
அண்ணல் திருமுன் ( பு ) அணைந்திறைஞ்சி அன்பர் மொழி 
வார் " அடியேன் பால் , நண்ணி . நீரிங் கமுதுசெய வேண்டும் 
என்று நான்பரிவு, பண்ணி னேனாய்ப் பசித் தருளத் தாழ்த்த 
தெனினும் பணிசமைத்தேன் ; , எண்ணம் வாய்ப்ப எழுந்தருள 
வேண்டும் ” என்றங் கெடுத்துரைப்பார் . 

68 
“ இறையுந் தாழா தெழுந் தருளி அமுது செய்யும் " என் 
றிறைஞ்சக் , கறையும் கண்டத் தினில் மறைத்துக் கண்ணும் நுத 
லிற் காட்டாதார் , நிறையும் பெருமைச் சிறுத்தொண்டீர் ! 
போதும் என்ன நிதி இரண்டும் , குறைவன் ஒருவன் பெற் ( று ) 
உவந்தாற் போலக் கொண்டு மனைபுகுந்தார் . 
வந்து புகுந்து திருமனையில் மனைவி யார்தாம் மா தவரை 
முந்த எதிர்சென் றடிவணங்கி முழுதும் அழகு செய்தமனைச் 
சந்த மலர்மா லைகள் முத்தின் தாமம் நாற்றித் தவிசடுத்த 
கந்த மலர் ஆ சனங்காட்டிக் கமழ் நீர்க் கரகம் எடுத்தேந்த . 70 
தூய நீரால் சிறுத்தொண்டர் சோதி யார் தங் கழல்விளக்கி 
ஆய புனிதப் புனல் தங்கள் தலைமேல் ஆரத் தெளித்தின்பம் 
மேய இல்லம் எம்மருங்கும் வீசி விரைமென் மலர்சாந்தம் 
ஏயுந் தூப தீபங்கள் முதற்பூ சனை செய் திறைஞ்சுவார். 71 
பனிவெண் டிங்கள் சடைவிரித்த பயில்பூங் குஞ்சிப் பயிரவராம் 
புனிதர் தம்மைப் போனகமும் கறியும் படைக்கும் படிபொற்பின் 
வனிதை யாருங் கணவரும்முன் வணங்கிக் கேட்ப மற்றவர் தாம் 
“ இனிய அன்ன முடன்கறிகள் எல்லாம் ஒக்கப் படைக்க ” என . 

பா . ம்- கெடுத்துரைத்தார் . - மலர்ச்சாந்தம் . 


69 


சிறுத்தொண்ட நாயனார் 


583 


பரிசு விளங்கப் பரிகலமும் திருத்திப் பாவா டையில் ஏத் 
றித் , தெரியும் வண்ணஞ்செஞ்சாலிச் செழும்போ னகமும் கறி 
யமுதும் , வரிசை யினில் முன் படைத்தெடுத்து மன்னும் பரிக 
லக்கான்மேல் , விரிவெண் துகிலின் மிசைவைக்க விமலர் பார்த் 
தங் கருள் செய்வார் . 

78 
சொன்ன முறையிற் படுத்தபசுத் தொடர்ந்த உறுப்பெல் 
லாங்கொண்டு , மன்னு சுவையிற் கறியாக்கி மாண அமைத்தி 
ரே ? என்ன , அன்னம் அனையார் தலை இறைச்சி அமுதுக் காகா 
தெனக்கழித்தோம் , என்ன " அதுவுங் கூட நாம் உண்ப " தென் 
றார் இடர்தீர்ப்பார் . 

சிந்தை கல்ங்கிச் சிறுத்தொண்டர் மனையா ரோடுந் திகைத் 
தயரச் , சந்த னத்தார் எனுந்தாதி யார்தாம் அந்தத் தலை 
இறைச்சி , வந்த தொண்டர் அமுதுசெயும் பொழுது நினைக்க 
வரும் என்றே , முந்த அமைத்தேன் கறி அமு ( து ) " என் றெடுத் 
துக் கொடுக்க முகமலர்ந்தார் . 

75 
வாங்கி மகிழ்ந்து படைத்ததற்பின் வணங்குஞ் சிறுத் 
தொண் டரைநோக்கி , " ஈங்கு நமக்குத் தனியுண்ண ஒண்ணா 
தீசன் அடியார் இப் , பாங்கு நின்றார் தமைக்கொணர்வீர் என்று 
பரமர் பணித்தருள, ஏங்கிக் கெட்டேன் அமுதுசெய்ய 
இடையூ றிதுவோ ? என நினைவார் . 

78 
அகத்தின் புறத்துப் போய் அருளால் எங்குங் காணார் அழிந் 
தணைந்து , முகத்தில் வாட்டம் மிகப்பெருகப் பணிந்து முதல் 
வர்க் குரைசெய்வார் ; , “ இகத்தும் பரத்தும் இனியாரைக் 
காணேன் ; யானுந் திருநீறு , சகத்தில் இடுவார் தமைக்கண்டே 
இடுவேன் என்று தாழ்ந்திறைஞ்ச. 

77 
" உம்மைப் போல நீறிட்டார் உளரோ ? உண்பீர் நீர் 
என்று , செம்மைக் கற்பில் திருவெண்காட் டம்மை தம்மைக் 
" கலந்திருத்தி , வெம்மை இறைச்சி சோறி தனில் மீட்டுப் படை 


பா- ம்- அமுதுசெய . 2 இறைச்சிச் சோறி . 


584 


திருத்தொண்டர் புராணம் 


யும் ” எனப்படைத்தார் ;, தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண் 
ணப் புகலுந் தடுத்தருளி . 

78 
ஆறு திங்கள் ஒழிந்துண்போம் உண்ணும் அளவுந் தரி 
யாது . சோறு நாளும் உண்பீர்முன் உண்ப தென் ? நம் முடன் 
துய்ப்ப , மாறின் மகவு பெற்றீரேல் மைந்தன் தன்னை அழை 
யும் ” என , ஈறும் முதலும் இல்லாதார்க் ( கு ) “ இப்போ துத 
வான் அவன் என்றார் . 

79 
“ நாமிங் குண்ப தவன் வந்தால் நாடி அழையும் ” என 
நம்பர் , தாமங் கருளிச் செயத்தரியார் “ தலைவர் அமுது செய்த 
ருள , யாமிங் கென்செய் தாலாகும் ? ” என்பார் விரைவுற் றெழுந் 
தருளால் , பூமென் குழலார் தம்மோடும் புறம்போய் அழைக்கப் 
புகும்பொழுது . 

80 
வையம் நிகழுஞ் சிறுத்தொண்டர் “ மைந்தா ! வருவாய் ” என 
அழைத்தார் ;, தைய லாருந் தலைவர்பணி தலைநிற் பாராய்த் , 
தாம் அழைப்பார் ;, " செய்ய மணியே ! சீராளா ! வாராய் சிவனார் 
அடியார்யாம் , உய்யும் வகையால் உடனுண்ண அழைக்கின் 
றார் ” என் றோலமிட . 

81 
பரமர் அருளால் பள்ளியினின் றோடி வருவான் போல் 
வந்த , தரமில் வனப்பின் தனிப்புதல்வன் தன்னை எடுத்துத் தழு 
வித்தங் , கரமுன் அணைத்துக் கணவனார் கையிற் கொடுப்பக் 
களி கூர்ந்தார் ;, “ புரமூன் றெரித்தார் திருத்தொண்டர் உண் 
ணப் பெற்றோம் எனும் பொலிவால் . 

82 
வந்த மகனைக் கடிதிற்கொண் டமுது செய்விப் பான்வந் 
தார் ;, முந்த வே அப் பயிரவராம் முதல்வர் அங்கண் மறைந் தரு 
ளச் , சிந்தை கலங்கிக் காணாது திகைத்தார் ; வீழ்ந்தார் ; தெருமந் 
தார் ;, வெந்த இறைச்சிக் கறியமுதும் கலத்திற் காணார் வெரு 
வுற்றார் . 

83 
செய்ய மேனிக் கருங்குஞ்சிச் செழுங்கஞ் சுகத்துப் பயிர 
வர்யாம் , உய்ய அமுது செய்யாதே ஒளித்த தெங்கே? எனத் 
தேடி , மையல் கொண்டு புறத்தணைய மறைந்த அவர் தாம் மலை 


கழறிற்றறிவார் நாயனார் 


585 


பயந்த , தைய லோடுஞ் சரவணத்துத் தனய ரோடுந் தாம் 

84 


அணைவார் . 


தனிவெள் விடைமேல் நெடுவிசும்பில் தலைவர் பூத கண 
நாதர் , முனிவர் அமரர் விஞ்சையர்கள் முதலா யுள்ளோர் போற் 
றிசைப்ப , இனிய கறியும் திருவமுதும் அமைத்தார் காண எழுந் 
தருளிப் , பனிவெண் டிங்கள் முடி துளங்கப் பரந்த கருணை 
நோக்களித்தார் . 

85 
அன்பின் வென்ற தொண்டரவர்க் ( கு ) அமைந்த மனைவி 
யார்மைந்தர் , முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதுங் கண்டு 
பரவசமாய் , என்பும் மனமும் கரைந்துருக விழுந்தார் எழுந் 
தார் ஏத்தினார் ;, பின்பு பரமர் தகுதியினாற் பெரியோ ரவருக் 
கருள்புரிவார் . 

86 
கொன்றை வேணி யார்தாமும் பாகங் கொண்ட குலக் 
கொடியும் , வென்றி நெடுவேல் மைந்தருந்தம் விரைப்பூங் கமலச் 
சேவடிக்கீழ் , நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதி 
யார் , என்றும் பிரியா தே இறைஞ்சி இருக்க உடன்கொண் 
டேகினார் . 

87 
ஆறு முடிமேல் அணிந்தவருக் கடியார் என்று கறியமுதா 
ஊறி லாத தனிப்புதல்வன் தன்னை அரிந்தங் கமுதூட்டப் 
பேறு பெற்றார் சேவடிகள் தலை மேற் கொண்டு பிற உயிர்கள் 
வேறு கழறிற் றறிவார்தம் பெருமை தொழுது விளம்புவாம் . 88 


37. கழறிற்றறிவார் நாயனார் புராணம் * 


மாவீற் றிருந்த பெருஞ்சிறப்பின் மன்னுந் தொன்மை 
மலைநாட்டுப் , பாவீற் றிருந்த பல்புகழார் பயிலும் இயல்பிற் 
பழம்பதிதான் , சேவீற் றிருந்தார் திருவஞ்சைக் களமும் நிலவிச் 
சேரர்குலக் , கோவீற் றிருந்து முறை புரியும் குலக்கோ மூதூர் 
கொடுங்கோளூர் . 

பா - ம்- பல்புகழ்ற் . * இது சேரமான் பெருமாணாயனார் புரா 
ணம் என்றும் சில பிரதிகளில் உளது . 


586 


திருத்தொண்டர் புராணம் 


காலை எழும்பல் கலையினொலி களிற்றுக் கன்று வடிக்கு 
மொலி , சோலை எழுமென் சுரும்பினொலி துரகச் செருக்காற் 
சுலவுமொலி , பாலை விபஞ்சி பயிலுமொலி பாட லாடல் முழவி 
னொலி , வேலை யொலியை விழுங்கி எழ விளங்கி யோங்கும் வியப் 
பினதால் . 

2 
மிக்க செல்வம் மனைகள் தொறும் விளையும் ! இன்பம் 
விளங்குவன ; , பக்க நெருங்கு சாலைதொறும் பயில் சட் டறங் 
கள் பல்குவன ; , தக்க அணிகொள் மடங்கள்தொறும் சைவ 
மேன்மை " சாற்றுவன ; , தொக்க வளங்கொள் இடங்கள் 
தொறும் அடங்க நிதியம் துவன்றுவன . 

3 
வேத நெறியின் முறைபிறழா மிக்க ஒழுக்கந் தலை நின்ற , 
சாதி நான்கு நிலைதழைக்கும் தன்மைத் தாகித் தடமதில்சூழ் , 
சூத வகுள சரளநிரை துதையுஞ் சோலை வளநகந்தான் , 
கோதை அரசர் மகோதைஎனக் குலவு பெயரும் உடைத் 
துலகில் . 

முருகு விரியும் மலர்ச்சோலை மூதூ ரதன்கண் முறைமர 
பின் , அருகி அழியுங் கலி நீக்கி அறங்கொள் சைவத் திறந் 
தழைப்பத் , திருகு சினவெங் களியானைச் சேரர் குலமும் உலகுஞ் 
செய் , பெருகு தவத்தால் அரனருளால் பிறந்தார் பெருமாக் 
கோதையார் . 

5 
திருமா நகரந் திருஅவதா ரஞ்செய் விழவின் சிறப்பினால் , 
வருமா களிகூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர்மாரி , 

தருமா 
விசும்பின் மிகநெருங்கத் தழங்கும் ஒலிமங் கலந்தழைப்பப் , 
பெருமா நிலத்தில் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கினவால் . 

மண்மேற் சைவ நெறிவாழ வளர்ந்து முன்னை வழி அன் 
பாற் , கண்மேல் விளங்கு நெற்றியினார் கழலே பேணுங் கருத் 
தின ராய் , உண்மே விய அன் பினராகி உரிமை அரசர் தொழில் 
புரியார் , தெண்ணீர் முடியார் திருவஞ்சைக் களத்தில் திருத் 
தொண் டேபுரிவார் . 

77 


( 


பா- ம் - விழையும் . 2 அன்பர் . 


S 


மெய்ம்மை . 


நிலைதிளைக்கும் . 


கழறிற்றறிவார்- மந்திரிகள் முடிசூட வேண்டல் 587 


உலகின் இயல்பும் அரசியல்பும் உறுதியல்ல எனஉணர் 
வார் , புலரி எழுந்து புனல்மூழ்கிப் புனித வெண்ணீற் றினும் 
மூழ்கி , நிலவு திருநந் தனவனத்து நீடும் பணிகள் பலசெய்து , 
மலரு முகையும் கொணர்ந்து திரு மாலை சாத்த ம்கிழ்ந்தமைத்து . 

திருமஞ் சனமும் கொணர்ந்து திரு வலகும் இட்டுத் திரு 
மெழுக்கு , வரும்அன் புடன் இன் புறச்சாத்தி மற்றும் உள்ள 
திருப்பணிகள் , பெருமை பிறங்கச் செய்தமைத்துப் பேணும் 
விருப்பில் திருப்பாட்டும் , ஒருமை நெறியின் உணர்வுவர ஓதிப் 
பணிந்தே ஒழுகு நாள் . 

9 
நீரின் மலிந்த கடலகழி நெடுமால் வரையின் கொடி மதில் 
சூழ் , சீரின் மலிந்த திருநகர மதனிற் செங்கோற் பொறைய 
னெனும் , காரின் மலிந்த கொடைநிழல்மேற் கவிக்குங் கொற்றக் 
குடைநிழற்கீழ்த் , தாரின் மலிந்த புயத்தரசன் தரணி நீத்துத் 
தவஞ்சார்ந்தான் . 

10 
வந்த மரபின் அரசளிப்பான் வனஞ்சார் தவத்தின் மருவிய 
பின் , சிந்தை மதி நூல் தேரமைச்சர் சில நாள் ஆய்ந்து தெளிந்த 
நெறி , முந்தை மரபில் முதல்வர் திருத் தொண்டு முயல்வார் 
முதற்றாக , இந்து முடியார் திருவஞ்சைக் களத்தில் அவர்பால் 
எய்தினார் . 

11 
எய்தி அவர்தம் எதிரிறைஞ்சி இருந்தண் சாரல் மலை 
நாட்டுச் , செய்தி முறைமை யால் உரிமைச் செங்கோல் அரசு 
புரிவதற்கு , மைதீர் நெறியின் முடிசூடி அருளும் மரபால் வந்த 
தெனப் , பொய்தீர் வாய்மை மந்திரிகள் போற்றிப் புகன்ற 
பொழுதின் கண் . 

12 
“ இன்பம் பெருகுந் திருத்தொண்டுக் கிடையூ றாக இவர் 
மொழிந்தார் , அன்பு நிலைமை வழுவாமை அரசு புரக்க அருளுண் 
டேல் , என்பும் அரவும் புனைந்தாரை இடைபெற் றறிவேன் 
எனப்புக்கு , முன்பு தொழுது விண்ணப்பஞ் செய்தார் முதல் 
வர் அருளினால் . 

13 


பா - ம்- அன்பு நிலைமெய் . - புரக்கும் . * செய்ய . 


588 


திருத்தொண்டர் புராணம் 


மேவும் உரிமை அரசளித்தே விரும்பு காதல் வழிபாடும் , 
யாவும் யாரும் கழறினவும் அறியும் உணர்வும் ஈறில்லாத் , 
தாவில் விறலும் தண்டாத கொடையும் படைவா கனமுதலாம் , 
காவல் மன்னர்க் குரியனவும் எல்லாங் கைவந் துறப்பெற்றார் . 14 

ஆன அருள்கொண் டஞ்சலிசெய் திறைஞ்சிப் புறம்போக் 
தரசளித்தல் , ஊனம் ஆகுந் திருத்தொண்டுக் கெனினும் உடை 
யான் அருளாலே , மேன்மை மகுடந் தாங்குதற்கு வேண்டும் 
அமைச்சர்க் குடன் படலும் , மான அமைச்சர் தாள் பணிந்தவ் 
வினைமேற் கொண்டு மகிழ்ந்தெழுந்தார். 

15 
உரிமை நாளில் ஓரை நலன் 

ஓரை நலன் எய்த மிக்க உபகரணம் ,, 
பெருமை சிறக்க வேண்டுவன எல்லாம் பிறங்க மங்கலஞ் 
செய் ( து ), இருமை உலகுக் கொருமைமுடி கவித்தார் ; எல்லா 
உயிரும்மகிழ் , தரும நிலைமை அறிந்துபுவி தாங்குங் கழறிற் 
றறிவார்தாம் . 

16 
தம்பி ரானார் கோயில்வலங் கொண்டு திருமுன் தாழ்ந் 
தெழுந்து , கும்ப யானை மேல்கொண்டு கொற்றக் குடையுஞ் 
சாமரையும் , நம்பும் உரிமை யவர்தாங்க நலங்கொள் நகர்சூழ் 
வலங்கொள்வார் , மொய்ம்பில் உவரின் பொதிசுமந்தோர் வண் 
ணான் முன்னே வரக்கண்டார் . 

17 
மழையிற் கரைந்தங் குவர் ஊறி மேனி வெளுத்த வடிவி 
னால் , “ உழையிற் பொலிந்த திருக்கரத்தார் அடியார் வேடம் 
என்றுணர்ந்தே , இழையிற் சிறந்த ஓடைநுதல் யானைக் கழுத் 
தின் நின்றிழிந்து , விழைவிற் பெருகுங் காதலினால் விரைந்து 
சென்று கைதொழுதார் . 

18 
சேரர் பெருமான் தொழக்கண்டு சிந்தை கலங்கி முன் 
வணங்கி , “ யாரென் றடியே னைக்கொண்ட தடியேன் அடிவண் 
ணான் ” என்னச் , சேரர் பிரானும் “ அடிச்சேரன் அடியேன் " 
என்று திருநீற்றின் , வார வேடம் நினைப்பித்தீர் ; வருந்தா 
தேகும் என மொழிந்தார் . 

19 


பா - ம்- தாம் . 2 செறிந்த . 


கழறிற்றறிவார் - கூத்தர் சிலம்பொலி கேட்டல் 589 


மன்னர் பெருமான் திருத்தொண்டு கண்டு மதி நீ டமைச் 
சரெலாம் , சென்னி மிசை அஞ் சலிசெய்து போற்றச் சினமால் 
களிறேறி , மின்னு மணிப்பூண் கொடிமாட வீதி மூதூர் வலங் 
கொண்டு , பொன்னின் மணிமா ளிகை வாயில் புக்கார் புனைமங் 
கலம்பொலிய . 

20 
யானை மிசைநின் றிழிந்தருளி இலங்கும் மணிமண் டபத் 
தின்கண் , மேன்மை அரியா சனத்தேறி விளங்குங் கொற்றக் 
குடைநிழற்றப் , பானல் விழியார் சாமரைமுன் பணிமா றப்பன் 
மலர் தூவி , மான அரசர் போற்றிட வீற் றிருந்தார் மன்னர் 
பெருமானார் . 

21 
உலகு புரக்குங் கொடைவளவர் - உரிமைச் செழியர் உடன் 
கூட , நிலவு பெருமுக் கோக்களாய் நீதி , மனு நூல் நெறி நடத்தி , 
அலகில் அரசர் திறைகொணர அகத்தும் புறத்தும் பகை 
யறுத்து , மலருந் திருநீற் றொளிவளர மறைகள் வளர . மண்ண 
ளிப்பார் . 

22 
“ நீடும் உரிமைப் பேரரசால் நிகழும் பயனும் நிறைதவ 
மும் , தேடும் பொருளும் பெருந்துணையும் தில்லைத் திருச்சிற் றம் 
பலத்துள் , ஆடுங் கழலே எனத்தெளிந்த அறிவால் எடுத்த 
திருப்பாதம் , கூடும் அன்பில் அர்ச்சனைமேற் கொண்டார் சேரர் 
குலப்பெருமாள் . 

வாசத் திருமஞ் சனம்பள்ளித் தாமஞ் சாந்தம் மணித் 
தூபம் , தேசிற் பெருகுஞ் செழுந்தீபம் முதலா யின வுந் திரு 
வமுதும் , ஈசர்க் கேற்ற பரிசினால் அருச்சித் தருள எந்நாளும் , 
பூசைக் கமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலி 
அளித்தார் . 

24 . 
நம்பர் தாளின் வழிபாட்டால் நாளும் இன்புற் றமர்கின் 
றார் , இம்பர் உலகில் இரவலர்க்கும் வறியோர் எவர்க்கும் ஈகை 
யினால் , செம்பொன் மழையாம் எனப்பொழிந்து திருந்து 
வென்றி யுடன் பொருந்தி , உம்பர் போற்றத் தம்பெருமாற் குரிய 
வேள்வி பலசெய்தார் . 

25 . 
பா - ம்- இலகு . 2 பணிமாறப்பின் . 3 போற்ற . 4 

. குடைவளவர் . 


590 


திருத்தொண்டர் புராணம் 


இன்ன வண்ணம் இவரொழுக எழில்கொள் பாண்டி நன் 
னாட்டு , மன்னும் மதுரைத் திருவால வாயில் இறைவர் வரும் 
அன்பால் , பன்னும் இசைப்பா டலிற்பரவும் பாண் னார்பத் திர 
னார்க்கு , நன்மை நீடு பெருஞ்செல்வம் நல்க வேண்டி அருள் 
புரிவார் . 

26 
இரவு கனவில் எழுந்தருளி என்பால் அன்பால் எப்பொழு 
தும் , பரவு சேரன் தனக்குனக்குப் பைம்பொற் காணம் பட் 
டாடை , விரவு கதிர்செய் நவமணிப்பூண் வேண்டிற் றெல்லாங் 
குறைவின்றித் , தரநம் ஓலை தருகின்றோம் தாழா தேகி வரு " 

27 
அதிர்கழல் உதியர் வேந்தற் கருள் செய்த பெருமை யாலே 
எதிரில் செல்வத்துக் கேற்ற * இருநிதி கொடுக்க ” என்று 
* மதிமலி புரிசை என்னும் வாசகம் வரைந்த வாய்மைக் 
கதிரொளி விரிந்த தோட்டுத் திருமுகங் கொடுத்தார் காண . 28 

சங்கப் புலவர் திருமுகத்தைத் தலைமேற் கொண்டு பத்திர 
னார் , அங்கப் பொழுதே புறப்பட்டு மலை நா டணைய வந்தெய்தித் , 


கென்று . 


. 


2 


பா - ம்- மன்னும் . வேந்தர்க் . * கேற்ப . திருமுகந்தந் . 
* மதிமலி புரிசை மாடக் கூடற் 
பதிமிசை நிலவும் பால்நிற வரிச்சிற 
கன்னம் பயில்பொழில் ஆல வாயில் 
மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் 
பருவக் கொண்மூப் படியெனப் பாவலர்க் ( கு ) 
உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் 
குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ்ச் 
செருமா உகைக்குஞ் சேரலன் காண்க ; 
பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன் 
தன் போல் என் பால் அன்பன் தன்பால் 
காண்பது கருதிப் போந்தனன் 
மாண்பொருள் கொடுத்து வரவிடுப் பதுவே . 

- திருமுகப்பாசுரம் . 


கழறிற்றறிவார்- பாணர்க்குப் பெருங்கொடை 591 


துங்கப் புரிசைக் கொடுங் கோளூர் தன்னிற் புகுந்து துன்னு 
கொடி , மங்குல் தொடக்கும் மாளிகைமுன் வந்து மன்னர்க் 
கறிவித்தார் . 

29 
கேட்ட பொழுதே கை தலை மேற் கொண்டு கிளர்ந்த பேரன் 
பால் , நாட்டம் பொழிநீர் வழிந்திழிய எழுந்து நடுக்கம் மிக 
எய்தி , ஓட்டத் தம்பொன் மாளிகையின் புறத்தில் உருகுஞ் சிந் 
தையுடன் , பாட்டின் -தலைமைப் பாணனார் பாதம் பலகால் 
பணிகின்றார் . 

30 
“ அடியேன் பொருளாத் திருமுகங்கொண் டணைந்த 


தென்ன அவர்தாமும் , கொடி சேர் வீடையார் திருமுகங்கைக் 
கொடுத்து வணங்கக் கொற்றவனார் , முடிமேற் கொண்டு கூத் 
தாடி மொழியுங் குழறிப் பொழிகண்ணீர் , பொடியார் மார்பிற் 
பரந்து விழப் புவிமேற் பலகால் வீழ்ந்தெழுந்தார் . 


31 


பரிவிற் போற்றித் திருமுகத்தைப் பலகால் தொழுது படி 
எடுக்க , உரிய வகையால் எடுத்தோதி உம்பர் பெருமான் அருள் 
போற்றி , விரிபொற் சுடர்மா ளிகைபுக்கு மேவும் உரிமைச் 
சுற்றமெலாம் , பெரிது விரைவிற் கொடுபோந்து பேணும் 
அமைச்சர்க் கருள்செய்வார் . 

32 


நங்கள் குலமா ளிகையிதனுள் நலத்தின் மிக்க நிதிக் 
குவையாய்ப் , பொங்கி நிறைந்த பலவேறு வகையிற் பொலிந்த 
பண்டாரம் , அங்கண் ஒன்றும் ஒழியாமை அடையக் கொண்டு 
புறப்பட்டுத் , தங்கும் பொதிசெய் தாளின் மேற் சமைய ஏற்றிக் 
கொணரும் என . 

33 
சேரர் பெருமான் அருள் செய்யத் திருந்து மதிநூல் மந்திரி 
கள் , சாரு மணிமா ளிகையுள்ளாற் றனங்க " ளெல்லாம் நிறைந்த 
பெருஞ், சீர்கொள் நிதியம் எண்ணிறந்த எல்லாம் பொதிசெய் 
தாளின் மேல் , பாரில் நெருங்க மிசைஏற்றிக் கொண்டு - வந்து .. 
பணிந்தார்கள் . 

34 


2 


பா - ம்- விழந்தயர்வார் . 


ஒழியாமே . றலங்க . 


592 


திருத்தொண்டர் புராணம் 


F 


பரந்த நிதியின் பரப்பெல்லாம் பாண னார்பத் திரனார்க்கு , 
நிரந்த தனங்கள் வெவ்வேறு நிரைத்துக் காட்டி “ மற்றிவையும் , 
உரந்தங் கியவெங் கரிபரிகள் முதலாம் உயிருள் ளன தனமும் , 
புரந்த அரசும் கொள்ளும் என மொழிந்தார் பொறையக் 
புரவலனார் . 

35 
பாண னார்பத் திரனாரும் பைம்பொன் மௌலிச் சேரலனார் , 
காணக் கொடுத்த நிதிஎல்லாங் கண்டு மகிழ்வுற்ற திசயித்துப் , 
! பேண எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ளப் பிஞ்ஞக 
னார் , ஆணை , அரசும் அரசுறுப்புங் கைக்கொண் டருளும் ” என 
இறைஞ்ச. 

36 
இறைவர் ஆணை மறுப்பதனுக் கஞ்சி இசைந்தார் " இகல் 
வேந்தர் ; , நிறையும் நிதியின் பரப்பெல்லாம் நிலத்தை நெளிய 
உடன் கொண்டே , உறைமும் மதத்துக் களிறு பரி உள்ளிட்டன 
வேண் டுவகொண்டோர் , பிறைவெண் கோட்டுக் களிற்றுமேல் 
கொண்டு போந்தார் ; பெரும்பாணர் . 

37 
பண்பு பெருகும் பெருமாளும் பாண னார்பத் திரனார்பின் , 
கண்கள் பொழிந்த காதல் நீர் வழியக் கையால் தொழுதணைய , 
நண்பு சிறக்கும் அவர் தம்மை நகரின் புறத்து விடை கொண்டு . 
திண்பொற் புரிசைத் திருமதுரை புக்கார் திருந்தும் இசைப் 
பாணர் . 

88 
வான வரம்பர் குலம் பெருக்கும் மன்ன னாரும் மறித்தேகிக் , 
கூனல் இளவெண் பிறைக்கண்ணி முடியார் அடிமை கொண்ட 
ருளும் , பான்மை அருளின் பெருமையினை நினைந்து பலகால் 
பணிந்தேத்தி , மேன்மை விளங்கு மாளிகைமண் டபத்துள் அரசு 
வீற்றிருந்தார் . 

39. 
அளவில் பெருமை அகிலயோ னிகளும் கழறிற் றறிந்த 
வற்றின் , உளமன் னியமெய் யுறு துயரம் ஒன்றும் ஒழியா வகை 
அகற்றிக், களவு கொலைகள் முதலான கடிந்து கழறிற் றறிவார் 
தாம் , வளவர் பெருமா னுடன் செழியர் மகிழுங் கலப்பில் 

40 
ம் -1 

முதலா . இவை எல்லாம் . இருந்தார் . துயர்கள் . 


வைகுநாள் . 


UI 


2 


சழறிற்றறிவார் - சோழநாடு செல்ல விரும்புதல் 593 


வானக் கங்கை நதிபொதிந்த மல்கு சடையார் வழிபாட்டுத் , 
தூநற் சிறப்பின் அர்ச்சனை யாந் தொண்டு புரிவார் தமக்கொரு 
நாள் , தேனக் கலர்ந்த கொன்றையினார் ஆடற் சிலம்பின் ஒலி 
முன் போல் , மானப் பூசை முடிவின்கட் கேளா தொழிய மதி 
மயங்கி . 

41 


பூசை கடிது முடித் ( து ) " அடியேன் என்னோ பிழைத் 
த ( து )? " எனப்பொருமி , “ ஆசை உடம்பால் மற்றினிவே றடை 
யும் இன்பம் யா ” தென்று , தேசின் விளங்கும் உடைவாளை 
உருவித் திருமார் பினில் நாட்ட , ஈசர் விரைந்து திருச்சிலம்பின் 
ஓசை மிகவும் இசைப்பித்தார் . 

42 
ஆடற் சிலம்பின் ஒலிகேளா உடைவாள் அகற்றி அங்கை 
மலர் , கூடத் தலைமேற் குவித்தருளிக் கொண்டு விழுந்து தொழு 
தெழுந்து , நீடப் பரவி மொழிகின்றார் ; " நெடுமால் பிரமன் அரு 
மறைமுன் , தேடற் கரியாய் ! திருவருள் முன் செய்யா தொழிந்த 
தென் ? " என்றார் . 

43 
என்ற பொழுதில் இறைவர்தாம் எதிர்நின் றருளா தெழும் 
ஒலியால் , “ மன்றி னிடைநங் கூத்தாடல் வந்து வணங்கி வன் 
றொண்டன் , ஒன்றும் உணர்வால் நமைப் போற்றி உரைசேர் பதி 
கம் பாடுதலால் , நின்று கேட்டு வரத்தாழ்த்தோம் என்றார் 
அவரை நினைப்பிப்பார் . 

44 
“ என்னே ! அடியார்க் கிவர் அருளுங் கருணை இருந்த 
வா ” றென்று , பொன்னேர் சடையார் திருநடஞ்செய் புலியூர்ப் 
பொன்னம் பலம் இறைஞ்சித், தன்நே ரில்லா வன்றொண்டர் 
தமையுங் காண்பன் என விரும்பி , நன்னீர் நாட்டுச் செலநயந் 
தார் நாமச் சேரர் கோமானார் . 

45 


பொன்னார் மௌலிச் சேரலனார் போற்றும் அமைச்சர்க் 
கஃதியம்பி , “ நன்னாட் கொண்டு பெரும்பயணம் எழுக ” என்று 
நலஞ்சாற்ற , மின்னார் அயில் வேற் குலமறவர் வென்றி நிலவுஞ் 

பா - ம் - வரத்தாழ்ந்தோம் . அமைச்சர்க் கீதியம்பி . 
38 


594 


திருத்தொண்டர் புராணம் 


சிலை வீரர் , அந்நாட் டுள்ளார் அடைய நிரந் தணைந்தார் வஞ்சி 
அகல் நகர்வாய் . 

48 
இட்ட நன்னாள் , ஓரையினில் இறைவர் திருவஞ் சைக் 
களத்து , மட்டு விரிபூங் கொன்றையினார் தம்மை வலங்கொண் 
டிறைஞ்சிப்போய்ப் , பட்ட நுதல்வெங் களியானைப் பிடர்மேற் 
கொண்டு பனிமதியம் , தொட்ட கொடிமா ளிகைமூதூர் கடந் . 
தார் உதியர் தோன்றலார் . 

47 
யானை அணிகள் பரந்துவழி எங்கும் நிரந்து செல்லுவன 
மான மலைநாட் டினில் மலிந்த மலைக ளுடன்போ துவபோன்ற ; 
சேனை வீரர் புடைபரந்து செல்வ தங்கண் மலைசூழ்ந்த 
கானம் அடைய உடன்படர்வ போலுங் காட்சி மேவினதால் . 

புரவித் திரள்கள் ஆயோகப் + பொலிவின் அசைவிற் போது 
வன , அரவச் சேனைக் கடல்தரங்கம் மடுத்து மேன்மேல் அடர் 
வனபோல் , விரவிப் பரந்து சென்றனவால் மிசையும் அவலும் 
ஒன்றாக , நிரவிப் பரந்த நெடுஞ் சேனை நேமி நெளியச் சென்றன 
வால் . 

49 
அந்நாட் டெல்லை கடந்தணைய அமைச்சர்க் கெல்லாம் 
விடையருளி, மின்னார் மணிப்பூண் மன்னவனார் வேண்டு வாரை 
உடன் கொண்டு , கொன்னார் அயில்வேல் மறவர் பயில் கொங்கர் 
நாடு கடந்தருளிப் , பொன்னாட் டவரும் அணைந்தாடும் பொன்னி 
நீர் நாட் டிடைப்போவார் . 

50 
சென்ற திசையிற் சிவனடியார் சிறப்பி னோடும் எதிர்கொள் 
ளக் , குன்றுங் கானும் உடைக்குறும்பர் இடங்கள் தோறும் 
குறைவறுப்பத் , துன்று முரம்பும் கான்யாறும் துறுகற் சுரமும் 
பலகடந்து , வென்றி விடையார் இடம்பலவும் மேவிப் பணிந்து 
செல்கின்றார் . 

51 
பொருவில் பொன்னித் திருந்தியின் கரைவந் தெய்திப் 
புனித நீர் , மருவுந் தீர்த்தம் மகிழ்ந்தாடி மருங்கு வடபாற் கரை 

பா- ம்- 1. அகநகர்வாய் . செல்வனதாம் . செல்வார் அங் 
கண் . ஆயோதப் . படர்ந்து . படர்ந்த . " மருவு . 


2 


-1 


கழறிற்றறிவார் - தில்லையில் தாண்டவ தரிசனம் 595 


ஏறித் , திருவிற் பொலியுந் திருப்புலியூர்ச் செம்பொன் மன்றுள் 
நடம்போற்ற , உருகு மனத்தி னுடன் சென்றார் ஒழியா அன்பின் 
வழிவந்தார் . 

52 


வந்து தில்லை மூதூரின் எல்லை வணங்கி மகிழ்ச்சியினால் , 
அந்த ணாளர் தொண்டர்குழாம் அணைந்த போதில் எதிர்வணங் 
கிச் , சந்த விரைப்பூந் திருவீதி இறைஞ்சித் தலைமேற் கரம் 
முகிழ்ப்பச் , சிந்தை மகிழ எழுநிலைக்கோ புரத்தை அணைந்தார் 
சேரலனார் . 

53 
நிலவும் பெருமை எழுநிலைக்கோ புரத்தின் முன்னர் நிலத் 
திறைஞ்சி , மலருங் கண்ணீர்த் துளிததும்பப் புகுந்து மணிமா 
ளிகைவலங்கொண் ( டு ) , உலகு விளக்குத் திருப்போம் பலத்தை 
வணங்கி உள்ளணைந்தார் , அலகில் அண்டம் அளித்தவர்நின் 
றாடுந் திருச்சிற் றம்பலமுன் . 

54 
அளவில் இன்பப் பெருங்கூத்தர் ஆட எடுத்த கழல்காட்ட 
உளமும் புலனும் ஒருவழிச்சென் றுருகப் போற்றி உய்கின்றார் , 
--களனில் விடம்வைத் தளித்த அமு தன் றி 2 மன்றில் கழல் 
வைத்து , வளருந் திருக்கூத் தமுதுலகுக் களித்த கருணை வழுத் 
தினார் . 

55 
ஆரா ஆசை ஆனந்தக் கடலுள் திளைத்தே அமர்ந்தருளால் 
சீரார் வண்ணப் பொன்வண்ணத் திருவந்தாதி திருப்படிக்கீழ்ப் 
பாரா தரிக்க எடுத்தேத்திப் பணிந்தார் பருவ மழைபொழியும் 
காரால் நிகர்க்க அரியகொடைக் கையார் கழறிற் றறிவார்தாம் . 

தம்பி ரானார்க் கெதிர்நின்று தமிழ்ச்சொன் மாலை கேட்பிக்க , 
உம்பர் வாழ நடமாடும் ஒருவர் அதற்குப் பரிசிலெனச் , செம் 
பொன் மணிமன் றினிலெடுத்த செய்ய பாதத் திருச்சிலம்பின் , 
இம்பர் நீட எழுந்த ஒலி தாமும் எதிரே கேட்பித்தார் . 

57 
ஆடற் சிலம்பின் ஒலிகேட்பார் அளவில் இன்ப ஆனந்தம் , 
கூடப் பெற்ற பெரும்பேற்றின் கொள்கை வாய்ப்பக் கும்பிடு 

பா - ம் -1விளங்கும் . 2 விடம் வைத்துலகளித்த அமுதன் . 


596 


திருத்தொண்டர் புராணம் 


வார் , நீடப் பணியுங் காலமெலாம் நின்று தொழுது புறம் 
போந்து , மாடத் திருமாளிகைவீதி வணங்கிப் புறத்து வைகினார் . 
பரவுந் தில்லை வட்டத்துப் பயில்வார் பைம்பொன் அம்பலத்துள் 
அரவும் புனலும் சடையாட ஆடு வார் கூத் தாராமை 
விரவுங் காதல் மிக்கோங்க வேதம் படியுந் திருப்படிக்கீழ் 
இரவும் பகலும் பணிந்தேத்தி இன்பஞ் சிறக்கும் அந்நாளில் . 59 
ஆடும் பெருமான் பாடல்கேட் டருளித் தாழ்த்த படி தமக்குக் 
கூடும் பரிசால் முன்பருளிச் செய்த நாவ லூர்க்கோவை 
நீடும் பெருங்கா தலிற்காண நிறைந்த நினைவு நிரம்பமால் 
தேடும் பாதர் அருளினால் திருவா ரூர்மேற் செலஎழுந்தார் . 60 

அறிவின் எல்லை யாயதிருத் தில்லை எல்லை அமர்ந் 
திறைஞ்சிப் , பிறிவி லாத திருவடியைப் பெருகும் உள்ளத் 
தினிற்பெற்றுச் , செறியும் ஞான போனகர்வந் தருளும் புகலி 
சென்றிறைஞ்சி , மறிசேர் கரத்தார் கோயில் பல வணங்கி 
மகிழ்ந்து வழிக்கொள்வார் . 

61 
வழியிற் குழியிற் செழுவயலின் மதகின் மலர்வா விகளின் 
மடுச் , சுழியிற் றரளந் திரைசொரியுந் துறைநீர்ப் பொன்னி 
கடந்தேறி , விழியிற் றிகழுந் திருநுதலார் விரும்பும் இடங்கள் 
இறைஞ்சியுகக் , கழிவிற் பெருவெள் ளமுங்கொள்ளாக் கழமனி 
ஆரூர் கண்ணுற்றார் . 

62 
நம்பி தாமும் அந்நாட்போய் நாகைக் காரோ ணம்பாடி , 
அம்பொன் மணிப்பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற் 
பரிமா , பைம்பொற் சுரிகை முதலான பெற்று மற்றும் பலபதி 
யில் , தம்பி ரானைப் பணிந்தேத்தித் திருவா ரூரிற் சார்ந் 
திருந்தார் . 

63 
வந்து சேரர் பெருமானார் மன்னுந் திருவா ரூரெய்த . அந்த 
ணாளர் பெருமானும் அரசர் பெருமான் வரப்பெற்றுச் ," சிந்தை 
மகிழ எதிர்கொண்டு சென்று கிடைத்தார் ; சேரலனார் , சந்த 
விரைத்தார் வன்றொண்டர் முன்பு விருப்பி னுடன் தாழ்ந்தார் .64 

பா - ம் - தானும் . முன்னாட் போய் . * வரவேற்றுச் .. 


2 


கழறிற்றறிவார்- பரவையார் மனையில் வரவேற்பு 597 


முன்பு பணிந்த பெருமாளைத் தாமும் பணிந்து முகந் 
தெடுத்தே , அன்பு பெருகத் தழுவவிரைந் தவரும் ஆர்வத் தொடு 
தழுவ , இன்ப வெள்ளத் திடைநீந்தி ஏற மாட்டா தலைவார் 
போல் , என்பும் உருக ” உயிர் ஒன்றி உடம்பும் ஒன்றாம் என 
இசைந்தார் . 

65 


ஆன நிலைமை கண்டதிருத் தொண்டர் அளவில் மகிழ்வெய்த 
மானச் சேரர் பெருமானார் தாமும் வன்றொண் டருங்கலந்த 
பான்மை நண்பால் ‘ சேரமான் தோழர் என்று பார்பரவும் 
மேன்மை நாமம் முனைப்பாடி வேந்தர்க் காகி விளங்கியதால் . 66 

ஒருவர் ஒருவ ரிற்கலந்த உணர்வால் இன்ப மொழி 
யுரைத்து , “ மருவ இனியார் பால் செய்வ தென்னாம் ? என்னும் 
மகிழ்ச்சியினால் , பருவ மழைச்செங் கைப்பற்றிக் கொண்டு 
பரமர் தாள்பணியத், தெருவு நீங்கிக் கோயிலினுட் புகுந்தார் 
சேர மான்தோழர் . 

67 
சென்று தேவா சிரியனை முன் இறைஞ்சித் திருமா ளிகை 
வலங்கொண் ( டு ), ஒன்றும் உள்ளத் தொடும்புகுவார் உடைய 
நம்பி முன்னாக , நின்று தொழுது கண்ணருவி வீழ நிலத்தின் 
மிசைவீழ்ந்தே , என்றும் இனிய தம்பெருமான் பாதம் இறைஞ்சி 
ஏத்தினார் . 

68 


தேவர் முனிவர் வந்திறைஞ்சுந் தெய்வப் பெருமாள் கழல் 
வணங்கி , மூவர் தமக்கு முதலாகு மவரைத் திருமும் மணிக் 
கோவை , நாவ லூரர் தம்முன்பு நன்மை விளங்கக் கேட்பித்தார் , 
தாவில் பெருமைச் சேரலனார் , தம்பி ரானார் தாங்கொண்டார் . 69 


அங்கண் அருள்பெற் றெழுவாரைக் கொண்டு புறம் போந் 
தாரூரர் , நங்கை பரவை யார் திருமா ளிகையில் நண்ண நன்னுத 
லார் , பொங்கு விளக்கும் நிறைகுடமும் பூமா லைகளும் புகை . 
அகிலும் , எங்கும் மடவார் எடுத்தேந்த அணைந்து தர்மும் எதிர் 
கொண்டார் . 

70 


பா - ம் - 1 நின்றும் . 2 உருகி . 

2 உருகி . 3 செங்கைப்பற்றிக் .. 


598 


திருத்தொண்டர் புராணம் 


சோதி மணிமா ளிகையின்கண் சுடரும் பசும்பொற்காலமளி 
மீது பெருமாள் தமை இருத்தி நம்பி மேவி யுடனிருப்பக் 
கோதில் குணத்துப் பரவையார் கொழுந னார்க்குந் தோழர்க்கும் 
நீதி வழுவா ஒழுக்கத்து நிறைபூ சனைகள் முறையளித்தார் . 71 


தாண்டும் புரவிச் சேரர்குலப் பெருமாள் தமக்குத் திரு 
வமுது , தூண்டு சோதி விளக்கனையார் அமைக்கத் துணைவர் 
சொல்லுதலும் , வேண்டும் பரிசு வெவ்வேறு விதத்துக் கறியும் 
போனகமும் ஈண்டச் சமைப்பித் துடன் வந்தார்க் கெல்லாம் 
இயல்பின் விருந்தமைத்தார் . 

72 


அரசர்க் கமைத்த சிறப்பினுமேல் அடியார்க் கேற்கும் 
படியாக , விரவிப் பெருகும் அன்பினுடன் விரும்பும் அமுது 
சமைத்ததற்பின் , புரசைக் களிற்றுச் சேரலனார் புடைசூழ்ந் 
தவரோ டமுதுசெயப் , பரவைப் பிறந்த திருவனைய பரவை யார் 
வந் தறிவித்தார் . 

73 
“ சேரர் பெருமான் எழுந்தருளி அமுது செய்யச் செய் 
தவத்தால் , தாரின் மலிபூங் குழல்மடவாய் 1 தாழா தமுது 
செய்வி " எனப் , பாரின் மலிசீர் வன்றொண்டர் அருளிச் செய் 
யப் பரிகலங்கள் , ஏரின் விளங்கத் திருத்திக்கால் இரண்டிற் 
படியா ஏற்றுதலும் . 

74 
" ஆண்ட நம்பி , பெருமாளை உடனே அமுது செய் தருள , 
வேண்டும் ” என்ன ஆங்கவரும் விரைந்து வணங்கி வெருவுற 
லும் , நீண்ட தடக்கை பிடித்தருளி மீண்டும் நேரே குறை 
கொள்ள , ஈண்ட அமுது செய்வதனுக் கிசைந்தார் பொறையர்க் 
கிறையவனார் . 

75 . 


ஒக்க அமுது செய்தருள உயர்ந்த தவத்துப் பரவையார் , 
மிக்க விருப்பால் அமுது செய்வித் தருளி மேவும் பரிசனங்கள் , 
தக்க வகையால் அறுசுவையுந் தாம்வேண் டியவா றினிதருந்தத் , 
தொக்க மகிழ்ச்சி களிசிறப்பத் தூய விருந்தின் கடன் முடித்தார் . 


பா - ம் -1 ஈண்டு . 


திருக்கரத்தி லிரண்பேடியா . 


கழறிற்றறிவார் --- மதுரைக்குப் புறப்படல் 


599 


பனி நீர் விரவு சந்தனத்தின் பசுங்கர்ப் பூர விரைக்கலவை , 
வனிதை யவர்கள் சமைத்தெடுப்பக் கொடுத்து மகிழ்மர்ன் மதச் 
சாந்தும் , புனித நறும்பூ மாலைகளும் போற்றிக் கொடுத்துப் 
பொற்கொடியார் , இனிய 

இனிய பஞ்ச வாசமுடன் அடைக்காய் 
அமுதும் ஏந்தினார் . 

77 
ஆய சிறப்பிற் பூசனைகள் அளித்த எல்லாம் அமர்ந்தருளித் , 
தூய நீறு தங்கள் திரு முடியில் வாங்கித் தொழுதணிந்து , மேய 
விருப்பி னுடனிருப்பக் கழறிற் றறிவார் மெய்த்தொண்டின் , 
சேய நீர்மை அடைந்தாராய் நம்பி செம்பொற் கழல் 
பணிந்தார் . 

78 
மலை நாட் டரசர் பெருமானார் வணங்க வணங்கி எதிர் 
தழுவிக் , கலைநாட் பெருகு மதிமுகத்துப் பரவை யார் தங் கணவ 
னார் , சிலைநாட்டியவெல் கொடியாரைச் சேரத் தந்தார் எனக் 
கங்கை , அலை நாட் கொன்றை முடிச்சடையார் அருளே போற்றி 
யுடனமர்ந்தார் . 

79 
செல்வத் திருவா ரூர்மேவுஞ் செம்பொற் புற்றில் இனி 
தமர்ந்த , வில்வெற் புடையார் கழல்வணங்கி வீதி விடங்கப் 
பெருமானை , மல்லற் பவனி சேவித்து வாழ்ந்து நாளும் மன 
மகிழ்ந்து , சொல்வித் தகர்தாம் இருவர்களுந் தொடர்ந்த காத 
லுடன் சிறந்தார் . 

80 
இவ்வா றொழுகு நாளின்கண் இலங்கு மணிப்பூண் வன் 
றொண்டர் , மைவாழ் களத்து மறையவனார் மருவும் இடங்கள் 
பலவணங்கிச், செய்வார் கன்னித் தமிழ்நாட்டுத் திருமா மதுரை 
முதலான , மொய்வார் சடையார் மூதூர்கள் இறைஞ்ச முறைமை 
யால் நினைந்தார் . 

81 
சேரர் பிரானும் ஆரூரர் தம்மைப் பிரியாச் சிறப்பாலும் , 
வாரம் 2 பெருகத் தமக்கன்று மதுரை ஆல வாயமர்ந்த , வீரர் 
அளித்த திருமுகத்தால் விரும்பும் அன்பின் வணங்கு தற்குச் , 
சார எழுந்த குறிப்பாலும், தாமும் உடனே செலத்துணிந்தார்..2 


பா - ம் - பலவணங்கச் . 2 ஆர்வம் . 


600 


திருத்தொண்டர் புராணம் 


இருவர் திருவுள் ளமும் இசைந்த பொழுதில் எழுந்து திருவா 
ரூர் , ஒருவர் மலர்த்தாள் புக்கிறைஞ்சி உடன்பாட் டருளால் 
போந்தருளி, மருவும் உரிமைப் பெருஞ்சுற்றம் வரம்பில் பணி 
கள் வாகனங்கள் , பொருவில் பண்டா ரங்கொண்டு போது 
வார்கள் உடன்போத . 

83 


சேவித் தணையும் பரிசனங்கள் சூழத் திருவா ரூரிறைஞ்சிக் 
காவிற் பயிலும் புறம்பணையைக் கடந்து போந்து கீழ்வேளூர் 
மேவிப் பரமர் கழல்வணங்கிப் போந்து வேலைக் கழிக்கானல் 
பூவிற் றிகழும் பொழில் நாகை புகுந்து காரோ ணம்பணிந்தார் . 


திருக்கா ரோணச் சிவக்கொழுந்தைச் சென்று பணிந்து ” 
சிந்தையினை , உருக்கார் வச்செந் தமிழ்மாலை சாத்திச் சிலநாள் 
உறைந்துபோய்ப் , பெருக்கா றுலவு சடைமுடியார் இடங்கள் 
பலவும் பணிந்தேத்தி, அருட்கா ரணர் தர் திருமறைக்கா 
டணைந்தார் சேரர் ஆரூரர். 

85 


முந்நீர் வலங்கொள் மறைக்காட்டு முதல்வர் கோயில் சென் 
றிறைஞ்சிச், செந்நீர் வாய்மைத் திருநாவுக் கரசும் புகலிச் சிவக் 
கன்றும் , அந்நேர் “ திறக்க அடைக்க ” எனப் பாடுந் திருவா 
யிலை அணைந்து, நன்னீர் பொழியும் விழியினராய் நாயன்மாரை 
நினைந்திறைஞ்சி . 

86 


நிறைந்த மறைகள் அர்ச்சித்த நீடு மறைக்காட் டரு 
மணியை , இறைஞ்சி வீழ்ந்து பணிந்தெழுந்து போற்றி 
" யாழைப் பழித் ( து ) ” என்னும் , அறைந்த பதிகத் தமிழ்மாலை 
நம்பி சாத்த அருட்சேரர் , சிறந்த அந்தா தியிற்சிறப்பித் தனவே 
யோதித் திளைத்தெழுந்தார் . 

87 
எழுந்து பணிந்து புறத்தெய்தி இருவர் பெருந்தொண் டருஞ் 
சிலநாள் , செழுந்தண் பழனப் பதியதனுள் அமர்ந்து தென்பால் 
திரைக்கடல் நஞ் , ச முந்து மிடற்றார் அகத்தியான் பள்ளி 

பா . ம்- திருத்தாள் - திருக்கா ரோணத் திருப்பீரே யென்னும் 
அன்பர் . * பிறவும் . சென்றெய்திச் . 


கழறிற்றறிவார் -- ஆலவாய் தரிசனம் 


601 


இறைஞ்சி அவிர்மதியக், கொழுந்து வளர்செஞ் சடைக்கு ழகர் 
கோடிக் கோயில் குறுகினார் . 

88 
கோடிக் குழகர் கோயில் அயல் குடிகள் ஒன்றும் புறத்தெங் 
கும் , நாடிக் காணா துள்புக்கு நம்பர் பாதந் தொழுதுள்ளம் , 
வாடிக் “ கடிதாய்க் கடற்காற் ( று ) " என் றெடுத்து மலர்க்கண் 
ணீர்வாரப் , பாடிக் காடு காள்புணர்ந்த பரிசும் பதிகத் திடை 
வைத்தார் . 

89 
அங்கு வைகிப் பணிந்தருளாற் போவார் அகன்சோ ணாட்ட 
ரனார் , தங்கும் இடங்கள் வணங்கிப்போய்ப் பாண்டி நாடு தனைச் 
சார்ந்து , திங்கள் முடியார் திருப்புத்தூர் இறைஞ்சிப் போந்துது 
சேண் விளங்கும் , மங்குல் தவழும் மணிமாட மதுரை மூதூர் 
வந்தணைந்தார் . 

90 
சேரமான் தோழரும் அச் சேரர்பிரா னும்பணிப்பூண் 
ஆரமார் பரைமதுரை ஆலவா யினில்வணங்க 
வாரமா வந்தணைய வழுதியார் மனக்காதல் 
கூரமா நகர்கோடித் தெதிர்கொண்டு கொடுபுக்கார் . 

91 
தென்னவர்கோன் மகளாரைத் திருவேட்டு முன்னரே 
தொன்மதுரை நகரின் கண் இனிதிருந்த சோழனார் 
அன்னவர்கள் உடன் கூட அணைய அவ ருங்கூடி 
மன்னுதிரு வாலவாய் மணிக்கோயில் வந்தணைந்தார் . 
திருவால வாயமர்ந்த செஞ்சடையார் கோயில் வலம் 
வருவார்முன் வீழ்ந்திறைஞ்சி வன்றொண்டர் வழித்தொண்டு 
தருவாரைப் போற்றிசைத்துத் தாழ்ந்தெழுந்து வாழ்ந்த தமிழ்ப் 
பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி பிறங்கினார் . 93 
படியேறு புகழ்ச்சேரர் பெருமானும் பார்மிசைவீழ்ந் ( து ) 
“ அடியேனைப் பொருளாக அளித்ததிரு முகக்கருணை 
முடிவேதென் றறிந்திலேன் " எனமொழிகள் தடுமாறக் 
கடியேறு, கொன்றையார் முன்பரவிக் களிகூர்ந்தார் . 

94 
செம்பியனா ருடன் செழியர் தாம்பணிந்து சேரருடன் 
நம்பியுமுன் புறத்தணைய நண்ணியபே ருவகையால் 


92 


602 


திருத்தொண்டர் புராணம் 


உம்பர்பிரான் கோயிலினின் றுடன் கொடுபோய் இருவர்க்கும் 
பைம்பொன் மணி மாளிகையில் குறைவறுத்தார் பஞ்சவனார் . 95 
உளமகிழக் கும்பிட்டங் குறையுநாள் உதியருடன் 
கிளரொளிப்பூண் வன்றொண்டர் தாமிருந்த இடங்கெழுமி 
வளவனார் மீனவனார் வளம் பெருக மற்றவரோ ( டு ) 
அளவளா வியவிருப்பால் அமர்ந்துகலந் தினிதிருந்தார் . 96 
அந்நாளில் மதுரைநகர் மருங்கரனார் அமர்பதிகள் 
பொன்னாரம் அணிமார்பில் புரவலர்மூ வரும் போதச் 
செந்நாவின் முனைப்பாடித் திருநாடர் சென்றிறைஞ்சிச் 
சொன்மாலை களுஞ்சாத்தித் தொழத்திருப்பூ வணத்தணைந்தார் . 
நீடு திருப் பூவணத்துக் கணித்தாக நேர்செல்ல 
மாடுவருந் திருத்தொண்டர் மன்னிய அப் பதிகாட்டத் 
தேடுமறைக் கரியாரைத் திருவுடையார் " என்றெடுத்துப் 
பாடிசையிற் “ பூவணமீ தோ ? ” என்று பணிந்தணைவார் ." 98 
சென்று திருப் பூவணத்துத் தேவர்பிரான் மகிழ்கோயில் 
முன்றில்வலங் கொண்டிறைவர் முன் வீழ்ந்து பணிந்தெழுந்து 
நின்றுபர விப்பாடி நேர் நீங்கி யுடன்பணிந்த 
வென்றிமுடி வேந்தருடன் போந்தங்கண் மேவினார் . 

99 . 
அப்பதியி லமர்ந்திறைஞ்சிச் சில நாளி லாரூரர் 
முப்பெருவேந் தர்களோடு முதன்மதுரை நகரெய்தி 
மெய்ப்பரிவில் திருவால வாயுடையார் விரைமலர்த்தாள் 
எப்பொழுதும் பணிந்தேத்தி இன்புற்றங் கமர்கின்றார் . 100 . 
செஞ்சடையார் திருவாப்ப னூர்திருவே டகம்முதலாம் 
நஞ்சணியுங் கண்டரவர் * நயந்தபதி நண்ணியே 
எஞ்சலிலாக் காதலினால் இனிதிறைஞ்சி மீண்டணைந்து 
மஞ்சணையும் மதில்மதுரை மாநகரில் மகிழ்ந்திருந்தார் . 101 
பரமர் திருப் பரங்குன் றில் சென்று பார்த் திபரோடும் 
புரமெரித்தார் கோயில்வலங் கொண்டுபுகுந் துள்ளிறைஞ்சிச் 


பா - ம்- பகர்ந் தவணவார் . கிருக்கின்றார் . கண்டரவர்தாம் . 


கழறிற்றறிவார் -- இராமேச்சரம் பணிதல் 


603 


சிரமலிமா லைச்சடையார் திருவடிக்கீழ் ஆட்செய்யும் 
அருமைநினைந் ( து ) “ அஞ்சுதும் ” என் றாரூரர் பாடுவார் . 102 
“ கோத்திட்டை ” என்றெடுத்துக் கோதில் திருப் பதிக இசை 
மூர்த்தியார் தமைவணங்கி முக்கோக்க ளுடன் முன்பே 
ஏத்தியவண் டமிழ்மாலை இன்னிசைபா டிப்பரவிச் 
சாத்தினார் சங்கரனார் தங்கு திருப் பரங்குன் றில் . 

103 
இறைவர் திருத் தொண்டுபுரி அருமையினை இருநிலத்து 
முறைபுரியும் முதல்வேந்தர் மூவர்களுங் கேட்டஞ்சி 3 
மறைமுந் நூல் மணிமார்பின் வன்றொண்டர் தமைப்பணிந்தார் . 
நிறைதவத்தோர் அப்பாலும் நிருத்தர்பதி தொழநினைந்தார். 104 
அந்நாட்டுத் திருப்பதிகள் பலவும் அணைந் திறைஞ்சமலை 5 
நன்னாட்டு வேந்தருடன் நம்பிதாம் எழுந்தருள 
மின்னாட்டும் பன்மணிப்பூண் வேந்தர் இரு வரும் மீள்வார் 
தென்னாட்டு வேண்டுவன செய்தமைப்பார் தமைவிடுத்தார் . 105 
இருபெருவேந் தரும் இயல்பின் மீண்டற்பின் எழுந்தருளும் 
பொருவருஞ்சீர் வன்றொண்டர் புகழ்ச்சேர ருடன் புனிதர் 
மருவியதா னம்பலவும் பணிந்துபோய் மலைச்சாரல் 
குருமணிகள் வெயிலெறிக்குங் குற்றாலஞ் சென்றடைந்தார் . 106 
குற்றாலத் தினிதமர்ந்த கூத்தர்குரை கழல்வணங்கிச் 
சொற்றாம மலர்புனைந்து குறும்பலாத் தொழுதிப்பால் 
முற்றாவெண் மதிமுடியார் பதிபணிந்து மூவெயில்கள் 
செற்றார் மன் னியசெல்வத் திருநெல்வே லீயை அணைந்தார் . 107 
நெல்வேலி நீற்றழகர் தமைப்பணிந்து பாடி நிகழ் 
பல்வேறு பதிபிறவும் பணிந்தன் பால் வந்தணைந்தார் 
வில்வேட ராய்வென்றி விசயனெதிர் பன் றிப்பின் 
செல்வேத முதல்வரமர் திருவிரா மேச்சரத்து . 

108. 
மன்னுமிரா மேச்சரத்து மாமணியை முன் வணங்கிப் 
பன்னுதமிழ்த் தொடைசாத்திப் பயில்கின்றார் பாம்பணிந்த 

பா - ம்- என வெடுத்துக் . முக்கோக்கள்தம் . * கேட்டிறைஞ்சி . 
* பிறவும் . - திறைஞ்சிமலை . 


2 


604 


திருத்தொண்டர் புராணம் 


சென்னியர்மா தோட்டத்துத் திருக்கேதீச் சாஞ்சார்ந்த 
சொன்மலர்மா லைகள்சாத்தித் தூரத்தே தொழுதமர்ந்தார் . 109 
திருவிரா மேச்சரத்துச் செழும்பவளச் சுடர்க்கொழுந்தைப் 
பரிவினால் தொழுதகன்று பரமர்பதி பிறபணிந்து 
பெருவிமா னத்திமையோர் வணங்குபெருந் திருச்சுழியல் 
மருவினார் வன்றொண்டர் மலை வேந்த ருடன் கூட . 

110 
திருச்சுழிய லிடங்கொண்ட செம்பொன்மலைச் சிலையாரைக் 
கருச்சுழியில் வீழாமைக் காப்பாரைக் கடல்விடத்தின் 
இருட்சுழியு மிடற்றாரை இறைஞ்சிஎதிர் இதழிமலர்ப் 
பருச்சுழியத் துடன் ஊனாய் உயிர் ” எனும்பா மலர்புனைந்தார் . 
அங்கணரைப் பணிந்துறையும் ஆரூரர்க் கவ்வூரில் 
கங்குலிடைக் கனவின்கட் காளையார் திருவடிவால் 
செங்கையினிற் பொற்செண்டுந் திருமுடியிற் சுழியமுடன் 
எங்குமிலாத் திருவேடம் என்புருக முன்காட்டி . 

112 
" கானப்பேர் யாம் இருப்ப " தெனக்கழறிக் கங்கையெனும் 
வானப்பே ராறுலவும் மாமுடியார் தாமகல 
ஞானப்பே ராளர் உணர்ந் ததிசயித்து நாகமுடன் 
ஏனப்பே ரெயிறணிந்தார் அருளிருந்த பரி சென்பார் . 113 

கண்டருளும் படிகழறிற் றறிவார்க்கு மொழிந்தருளிப் , புண் 
டரிகப் புனற்சுழியற் புனிதர்கழல் வணங்கிப்போய் , அண்டர் 
பிரான் திருக்கானப் பேரணைவார் ஆரூரர் , “ தொண்டரடித் தொழ 
லும் எனுஞ் சொற்பதிகத் தொடைபுனைவார் .? 

114 
" காளையார் தமைக்கண்டு தொழப்பெறுவ தென் " றென்று 
தாளை நா ளும்பரவத் தருவார்பால் சார்கின்றார் ; 
ஆளை நீ ளிடைக்காண அஞ்சிய நீர் நாய் அயலே 
வாளை பாய் நுழைப்பழன முனைப்பாடி வளநாடார் . 

115 
முன்னுதிருக் கானப்பேர் வளம்பதியில் வந்தெய்திச் 
சென்னிவளர் மதியணிந்தார் செழுங்கோயில் வலங்கொண்டு 


பா . ம்- சார்ந்து . தொடையெடுத்தார் . 


கழறிற்றறிவார்- திருவாரூருக்கு மீளுகை 


605 


முன்னிறைஞ்சி உள்ளணைந்து முதல்வர்சே வடிதாழ்ந்து - 
பன்னுசெழுந் தமிழ்மாலை பாடினார் பரவினார் . 

116 
ஆராத காதலுடன் அப்பதியிற் பணிந்தேத்திச் 
சீராருந் திருத்தொண்டர் சிலநாளங் கமர்ந்தருளிக் 
காராரு மலர்ச்சோலைக் கானப்பேர் கடந்தணைந்தார் 
போரானேற் றார்கயிலைப் பொருப்பர்திருப் புனவாயில் . 117 
புனவாயிற் பதி அமர்ந்த புனிதர் ஆலயம்புக்கு 
மன ஆர்வ முறச் “சித்த நீ நினைஎன் னொடு ” என்றே 
வினவான தமிழ்பாடி வீழ்ந்திறைஞ்சி அப்பதியில் 
சினயானை உரித்தணிந்தார் திருப்பாதந் தொழுதிருந்தார். 

118 
திருப்புனவாயிற்பதியில் அமர்ந்தசிவனார் மகிழும் 
விருப்புடைய கோயில்பல பணிந் தருளால் 2 மேவினார் 
பொருப்பினொடு கானகன்று புனற்பொன்னி நாடணைந்து 
பருப்பதவார் சிலையார்தம் பாம்பணிமா நகர்தன்னில் . 

119 
பாதாளீச் சரமிறைஞ்சி அதன் மருங்கு பலபதியும் 
வேதாதி நாதர்கழல் வணங்கிமிகு விரைவினுடன் 
சூதாருந் துணைமுலையார் மணிவாய்க்குத் தோற்றிரவு 
சேதாம்பல் வாய்திறக்குந் திருவாரூர் வந்தணைந்தார் . 120 
திருநாவலூர்வேந்தர் சேரர்குல வேந்தருடன் 
வருவாரைத் திருவாரூர் வாழ்வார்கள் எதிர்கொள்ளத் 
தருகாத லுடன் வணங்கித் தம்பெருமான் கோயிலினுள் 
பெருகார்வத் தொடுவிரும்பும் பெரும்பேறு பெறப்புகுந்தார் . 121 
வாசமலர்க் கொன்றையார் மகிழ்கோயில் வலங்கொண்டு 
நேசமுற முன்னிறைஞ்சி நெடும்பொழுதெ லாம்பரவி 
ஏசறவால் திருப்பதிகம் எடுத்தேத்தி எழுந்தருளால் 
பாசவினைத் தொடக்கறுப்பார் பயில் கோயில் பணிந்தணைவார் . 
பரவையார் மாளிகையில் பரிசனங்கள் முன்னெய்த 
விரவுபே ரலங்கார விழுச்செல்வம் மிகப்பெருக 

பா - ம்- சித்தநீமேன மென்றெடுத்து . " கோயில் பணிந்தருள் 
பெற்று . 


606 


திருத்தொண்டர் புராணம் 


வரவெதிர்கொண் டடிவணங்க வன்றொண்டர் மலை நாட்டுப் 
புரவலனா ரையுங்கொண்டு பொன்னணிமா ளிகைபுகுந் தார் . 123 
பரவியே பரவையார் பரிவுடனே பணிந்தேத்தி 
விரவியபோ னகங்கறிகள் விதம்பலவா கச்சமைத்துப் 
பரிகலமும் பாவாடை பகல் விளக்கும் உடனமைத்துத் 
திருவமுது செய்வித்தார் திருந்தியதேன் மொழியினார் . 124 
மங்கலமாம் பூசனைகள் பரவையார் செயமகிழ்ந்து 
தங்கி இனி தமர்கின்றார் தம்பிரான் கோயிலினுட் 
பொங்குபெருங் காலமெலாம் புக்கிறைஞ்சிப் புறத்தணைந்து 
நங்கள் பிரான் அருள்மறவா நல்விளையாட் டினைநயந்தார் . 125 
நிலைச்செண்டும் பரிச்செண்டும் வீசிமிக மகிழ்வெய்தி 
விலக்கரும் போர்த் தகர்ப்பாய்ச்சல் கண்டருளி வென்றிபெற 
மலைக்குநெடு முட்கணைக்கால் வாரணப் போர் மகிழ்ந்தருளி 
அலைக்குமறப் பலபுள்ளின் அமர்விரும்பி அமர்கின்றார் . 126 
விரவு காதல் மீக்கூர மேவு நாள்கள் பலசெல்லக் 
கரவில் ஈகைக் கேரளனார் தங்கள் கடல் சூழ் மலைநாட்டுப் ( வான் 
பரவை யார்தங் கொழுநனார் தம்மைப் பணிந்து கொண்டணை 
இரவும் பகலும் தொழுதிரக்க இசைந்தார் அவரும் எழுந்தருள . 
நங்கை பரவை யாருள்ளத் திசைவால் நம்பி எழுந்தருளத் 
திங்கள் முடியார் திருவருளைப் பரவிச் சேர மான்பெருமாள் 
எங்கு முள்ள அடியாருக் கேற்ற பூசை செய்தருளிப் 
பொங்கு முயற்சி இருவரும்போய்ப் புக்கார் புனிதர் பூங்கோயில் . 
தம்பி ரானைத் தொழுதருளாற் போந்து தொண்டர் சார்ந்தணைய 
நம்பி யாரூ ரருஞ்சேரர் நன்னாட்டரச னாராய [ முடன் 
பைம்பொன் மணி நீள் முடிக்கழறிற் றறிவார் தாமும் பயண 
செம்பொன் நீடு மதிலாரூர் தொழுது மேல்பாற் செல்கின்றார் . 
பொன்பரப்பி மணிவரன்றிப் புனல்பரக்குங் காவேரித் 
தென்கரை போய்ச் சிவன் மகிழ்ந்த கோயில்பல சென்றிறைஞ்சி 


3 


பா - ம்- தமரவர்கள் . வீசிநிதம் . 


னாராகும் . 


--- 


கழறிற்றறிவார் -- காவிரிநீர் வழிகாட்டல் 


607 


டந்தேறித் 


மின்பரப்புஞ் சடை அண்ணல் விரும்பு திருக் கண்டியூர் 
அன்புருக்குஞ் சிந்தையுடன் பணிந்துபுறத் தணைந்தார்கள் . 130 
வடகரையில் திருவையா றெதிர்தோன்ற மலர்க்கரங்கள் 
உடலுருக உள்ளுருக உச்சியின் மேற் குவித்தருளிக் 
கடல்பரந்த தெனப்பெருகுங் காவிரியைக் கட 
தொடர்வுடைய திருவடியைத் தொழுவதற்கு நினைவுற்றார் . 131 
ஐயா றதனைக் கண்டுதொழு தருளா ரூரர் தமை நோக்கிச் 
செய்யாள் பிரியாச் சேரமான் பெருமாள் அருளிச் செய்கின்றார் ; 
“ மையார் கண்டர் மருவு திரு வையா றிறைஞ்ச மனமுருகி 
நையா நின்ற திவ்வாறு கடந்து பணிவோம் நாம் " என்ன . 132 
ஆறு பெருகி இருகரையும் பொருது விசும்பில் எழுவதுபோல் 
வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகைமிகைப்ப 
நீறு விளங்குந் திருமேனி நிருத்தர் பாதம் பணிந்தன்பின் 
ஆறு நெறியாச் செலவுரியார் தரியா ( து ) அழைத்துப் பாடுவார் . 

" பரவும் பரி சொன் ( று ) ” 1 எடுத்தருளிப் பாடுந் திருப்பாட் 
டின் முடிவில் , அரவம் புனை வார் தமை " ஐயா றுடைய அடிக 
ளோ " என்று , விரவும் வேட்கை யுடனழைத்து விளங்கும் பெரு 
மைத் திருப்பதிகம் , நிரவும் இசையில் வன்றொண்டர் நின் 
தொழுது பாடுதலும் . 

134 
மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் தொல்லை ஐயாற்றில் , 
கன்று தடையுண் டெதிரழைக்கக் கதறிக் கனைக்கும் புனிற்றாப் 
போல் , ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாங் கேட்க 
“ ஓலம் ” என , நின்று மொழிந்தார் பொன்னிமா நதியும் நீங்கி 
நெறிகாட்ட . 

135 
விண்ணின் முட்டும் பெருக்காறு மேல்பாற் பளிக்கு வெற் 
பென்ன , நண்ணி நிற்கக் கீழ்பால் நீர் வடிந்த நடுவு நல்லவழிப், 
பண்ணிக் குளிர்ந்த மணற்பரப்பக் கண்ட தொண்டர் பயில் 
மாரி , கண்ணிற் பொழிந்து மயிர்ப்புளகம் கலக்கக் கை அஞ் 
சலிகு வித்தார் . 

138 


பா- ம்- பரிசென்று . வடிந்து . 


5 நல்ல வழி . 


608 


திருத்தொண்டர் புராணம் 


நம்பி பாதஞ் சேரமான் பெருமாள் பணிய நாவலூர்ச் 
செம்பொன்முந் நூல் மணிமார்பர் சேரர் பெருமான் எதிர்வணங்கி 
“ உம்பர் நாதர் உமக்களித்த தன்றோ? " என்ன உடன் மகிழ்ந்து 
தம்பி ரானைப் போற்றிசைத்துத் தடங்கா வேரி நடுவணைந்தார் . 

செஞ்சொற் றமிழ்நா வலர்கோனும் சேரர் பிரானும் தம் 
பெருமான் , எஞ்ச லில்லா நிறையாற்றின் இடையே அளித்த 
மணல்வழியில் , தஞ்ச முடைய பரிசனமும் தாமும் ஏறித் தலைச் 
சென்று , பஞ்ச நதிவா ணரைப்பணிந்து விழுந்தார் எழுந்தார் 
பரவினார் . 

138 
அங்கண் அரனார் கருணையினை ஆற்றா தாற்றித் திளைத் 
திறைஞ்சித், தங்கள் பெருமான் திருவருளால் தாழ்ந்து மீண்டுந் 
தடம் பொன்னிப் , பொங்கு நதியின் முன் வந்த படியே நடுவு 
போந்தேறத், துங்க வரைபோல் நின்ற நீர் துரந்து தொடரப் 
பெருகியதால் . 

139. 
ஆய செயலின் அதிசயத்தைக் கண்டக் கரையில் ஐயாறு , 
மேய பெருமான் அருள் போற்றி வீழ்ந்து தாழ்ந்து மேல்பாற் 
போய்த் , தூய மதிவாழ் சடையார் தம் பதிகள் பிறவுந் தொழு 
தேத்திச் , சேய கொங்க நாடணைந்தார் திருவா ரூரர் சேரருடன் . 

கொங்கு நாடு கடந்துபோய்க் குலவு மலை நாட் டெல்லையுற , 
நங்கள் பெருமான் தோழனார் நம்பி தம்பி ரான் தோழர் , அங் 
கண் உடனே அணைய எழுந் தருளா நின்றார் எனும்விருப்பால் , 
எங்கும் அந்நாட் டுள்ளவர்கள் எல்லாம் எதிர்கொண் டின்புறு 
வார் . 

141 
பதிக ளெங்கும் தோரணங்கள் பாங்க ரெங்கும் பூவனங்கள் 1 
வதிக ளெங்கும் குளிர்பந்தர் மனைக ளெங்கும் அகிற்புகைக்கார் 
நதிக ளெங்கும் மலர்ப்பிறங்கல் ஞாங்க ரெங்கும் ஓங்குவன 
நிதிக ளெங்கும் முழவினொலி நிலங்க ளெங்கும் பொலஞ்சுடர்ப்பூ . 

திசைகள் தோறும் வரும் பெருமை அமைச்சர் சேனைப் 
பெருவெள்ளம் , குசைகொள் வாசி நிரைவெள்ளம் கும்ப யானை 


பா- ம்- பல வளங்கள் . 


கழறிற்றறிவார் - சேரநாட்டு மக்கள் புகழ்தல் 609 


அணிவெள்ளம் , மிசைகொள் பண்ணும் பிடிவெள்ளம் மேவுஞ் 
சாற்று வெள்ளங்கண் ( டு ) , அசைவில் இன்பப் பெருவெள்ளத் 
தமர்ந்து கொடுங்கோ ளூரணைந்தார் . 

143 
கொடுங்கோ ளூரின் மதில்வாயில் அணிகோ டித்து மறுகிலு 
டுத் , தொடுங்கோ புரங்கள் மாளிகைகள் சூளி குளிர்சா லைகள் 
தெற்றி , நெடுங்கோ நகர்கள் ஆடரங்கு நிரந்த மணித்தா 
மங்கமுகு , " விடுங்கோ தைப்பூந் தாமங்கள் நிரைத்து வெவ்வே 
றலங்கரித்து . 

144 
நகர மாந்தர் எதிர்கொள்ள நண்ணி எண்ணில் அரங்கு 
தொறும் , மகரக் குழைமா தர்கள்பாடி ஆட மணிவீ தியில் 
அணைவார் , சிகர நெடுமா ளிகை அணையார் சென்று திருவஞ் 
சைக்களத்து , நிகரில் தொண்டர் தமைக்கொண்டு புகுந்தார் 
உதியர் நெடுந்தகையார் . 

145 
இறைவர் கோயில் மணிமுன்றில் வலங்கொண் டிறைஞ்சி 
எதிர்புக்கு , நிறையுங் காத லுடன் வீழ்ந்து பணிந்து நேர்நின் 
முரூரர் , முறையில் விளம்புந் திருப்பதிகம் முடிப்பது கங்கை 
என்றெடுத்துப் , பிறைகொள் முடியார் தமைப்பாடிப் பரவிப் 
பெருமா ளுடன் தொழுதார் . 

146 
தொழுது திளைத்துப் புறம்போந்து தோன்றப் பண்ணும் 
பிடிமேற்பார் , முழுதும் ஏத்த நம்பியைமுன் பேற்றிப் பின்பு 
தாமேறிப் , பழுதில் மணிச்சா மரைவீசிப் பைம்பொன் மணிமா 
ளிகையில் வரும் , பொழுது மறுகில் இருபுடையும் மிடைந்தார் 
வாழ்த்திப் புகல்கின்றார் . 

147 
நல்ல தோழர் நம்பெருமாள் தமக்கு நம்பி இவர் " என் 
பார் ;, " எல்லை இல்லாத் தவமுன் பென் செய்தோம் ? இவரைத் 
தொழ ” என்பார் ;, “ செல்வம் இனியென் பெறுவதுநஞ் சிலம்பு 
நாட்டுக் கென உரைப்பார் ;, " சொல்லுந் தரமோ ? பெருமாள் 
செய் தொழிலைப் பாரீர் எனத்தொழுவார் . 

148. 


2 மணித்தாமங்கள் மது . 


3 


பா - ம் - கரி சாலைகள் . 
" பெறுவதினிச் . 

39 


610 


திருத்தொண்டர் புராணம் 


பூவும் பொரியும் பொற்றுகளும் பொழிந்து பணிவார் 
" பொருவில் இவர் , மேவும் பொன்னித் திருநாடே புவிக்குத் தில 
தம் " எனவியப்பார் ; , பாவுந் துதிகள் எம்மருங்கும் பயில வந்து 
மாளிகையின் , மாவுங் களிறும் நெருங்குமணி வாயில் புகுந்து 
மருங்கிழிந்தார் , 

149 


1 


கழறிற் றறியுந் திருவடியுங் கலைநா வலர்தம் பெருமானாம் , 
முழவிற் பொலியுந் திருநெடுந்தோள் முனைவர் தம்மை உடன் 
கொண்டு , விழவிற் பொலியும் மாளிகையில் விளங்கு சிங்கா 
சனத்தின் மிசை , நிழல்திக் கொளிரும் பூணாரை இருத்தித் தாமும் 
நேர்நின்று . 

150 


செம்பொற் கரக வாசநீர் தேவி மார்கள் எடுத்தேந்த , அம் 
பொற் பாதந் தாம்விளக்கி அருளப் புகலும் ஆரூரர் , தம்பொற் 
றாளை வாங்கி இது தகா தென் றருளத் தரணியில் வீழ்ந் ( து ) , 
" எம்பெற் றிமையால் செய்தன இங் கெல்லாம் இசைய வேண் 
டும் ” என . 

151 
பெருமாள் வேண்ட எதிர்மறுக்க மாட்டார் அன்பிற் பெருந் 
தகையார் , திருமா நெடுந்தோள் உதியர்பிரான் செய்த எல்லாங் 
கண்டிருந்தார் ;. அருமா னங்கொள் பூசனைகள் அடைவே எல்லாம் 
அளித்ததற்பின் , ஒருமா மதிவெண் குடைவேந்த ருடனே அமுது 
செய்துவந்தார் . 

152 
சேர ருடனே திருவமுது செய்த பின்பு கைகோட்டி 
ஆரம் நறுமென் கலவைமான் மதச்சாந் தாடை அணிமணிப்பூண் 
FF ர விரைமென் மலர்ப்பணிகள் இனைய முதலா யினவருக்கம் 
சார எடுத்து வன்றொண்டர்ச் சாத்தி மிக்க தமக்காக்கி . 153 
பாடல் ஆடல் இன்னியங்கள் பயிறல் முதலாம் பண்ணையினில் 
நீடும் இனிய விநோதங்கள் நெருங்கு காலந் தொறு நிகழ 
‘ மாடு விரைப்பூந் தருமணஞ்செய் ஆரா மங்கள் வைகுவித்துக் 
கூட முனைப்பா டியர்கோவைக் கொண்டு மகிழ்ந்தார் கோதையார் . 


பா -ம் - 


ம் - பெருமானார் . 


2 


அன்பர் . 


கழறிற்றறிவார்- பிரியாவிடை 


611 


செண்டாடுந் தொழில்மகிழ்வுஞ் சிறுசோற்றுப் பெருஞ்சிறப்பும் 
வண்டாடு மலர்வாவி மருவிய நீர் விளையாட்டும் 
தண்டாமும் மதகும்பத் தடமலைப்போர் சலமற்போர் 
கண்டாரா விருப்பெய்தக் காவலனார் காதல் செய்நாள் . 155 
நாவலர்தம் பெருமானும் திருவாரூர் நகராளும் 
தேவர்பிரான் கழலொருநாள் மிகநினைந்த சிந்தையராய் 
ஆவியை ஆ ரூரானை மறக்கலுமா மே என்னும் 
மேவியசொற் றிருப்பதிகம் பாடியே வெருவுற்றார் . 

156 
திருவாரூர் தனைநினைந்து சென்றுதொழு வேன் என்று 
மருஆர்வத் தொண்டருடன் வழிக்கொண்டு செல்பொழுதில் 
ஒருவா நண் புள்ளுருக உடனெழுந்து கைதொழுது 
பெருவான வரம்பனார் பிரிவாற்றார் பின் செல்வார் . 

157 
வன்றொண்டர் முன்னெய்தி மனமழிந்த உணர்வினராய் 
" இன்றுமது பிரிவாற்றேன் ; என்செய்கேன் யான் ” என்ன 
“ ஒன்றுநீர் வருந்தாதே உமதுபதி யின்கணிருந் ( து ) 
அன்றினார் முனை முருக்கி அரசாளும் என மொழிந்தார் . 158 
ஆரூரர் மொழிந்தருள அதுகேட்ட அருட்சேரர் 
பாரோடு விசும்பாட்சி எனக்( கு ) உமது பாதமலர் ; 
தேரூரும் நெடு வீதித் திருவாரூர்க் கெழுந்தருள 
நேரூரும் மனக்காதல் நீக்கவும் அஞ் சுவன் ” என்றார் . 159 
மன்னவனார் அதுமொழிய வன்றொண்டர் எதிர்மொழிவார் ; 

என்னுயிருக் கின்னுயிராம் எழிலாரூர்ப் பெருமானை 
வன்நெஞ்சக் கள்வனேன் மறந்திரேன் ; மதியணிந்தார் 
இன்னருளால் அரசளிப்பீர் ; நீர் இருப்பீர் என இறைஞ்ச . 160 


மற்றவரும் பணிந்திசைந்தே மந்திரிகள் தமை அழைத்துப் 
பொற்புநிறை தொன்னகரில் இற்றைக்கு முன் புகுந்த 
நற்பெரும்பண் டாரநா னாவருக்க மான வெலாம் 
பற்பலராம் ஆளின் மிசை ஏற்றிவரப் பண்ணும் ” என . 


161 


பா - ம்- பற்பலவாம் . 


612 


திருத்தொண்டர் புராணம் 


( கல் 


ஆங்கவரும் அன்றுவரை ஆயமா கியதனங்கள் 
ஓங்கியபொன் நவமணிகள் ஒளிர்மணிப்பூண் துகில்வருக்கம் 
ஞாங்கர்நிறை விரையுறுப்பு வருக்கமுதல் நலஞ்சிறப்பத் 
தாங்குபொதி வினைஞர்மேல் தலமலியக் கொண்டணைந்தார் . 162 
மற்றவற்றின் பரப்பெல்லாம் வன்றொண்டர் பரிசனத்தின் 
முற்படவே செலவிட்டு முனைப்பாடித் திருநாடார் 
பொற்பதங்கள் பணிந்தவரைத் தொழுதெடுத்துப் புனை அலங் 
வெற்புயர்தோ ளுறத்தழுவி விடை அளித்தார் வன்றொண்டர் . 163 
ஆரூரர் அவர் தமக்கு விடை அருளி அங்ககன்று 
காரூரு மலை நாடு கடந் தருளிக் கற்சுரமும் 
நீரூருங் கான் யாறும் நெடுங்கானும் பலகழியச் 
சீரூருந் திருமுருகன் பூண்டிவழிச் செல்கின்றார் . 

164 
திருமுருகன் பூண்டி அயற் செல்கின்ற போழ்தின்கண் , 
பொருவிடையார் நம்பிக்குத் தாமே பொன் கொடுப்பதலால் , 
ஒருவர் கொடுப் பக்கொள்ள ஒண்ணாமைக் கதுவாங்கிப் , பெருகரு 
ளால் தாங்கொடுக்கப் பெறுவதற்கோ ? அது அறியோம் . 165 
வென்றிமிகு பூதங்கள் வேடர்வடி வாய்ச்சென்று 
வன்றொண்டர் பண்டாரம் கவர அருள் வைத்தருள 
அன்றினார் புரமெரித்தார் அருளால்வேட் டுவப்படையாய்ச் 
சென்றவர்தாம் வரும்வழியில் இருபாலுஞ் செயிர்த்தெழுந்து . 
வில்வாங்கி அலகம்பு விசைநாணிற் சந்தித்துக் 
கொல்வோம் இங் கிட்டுப்போம் எனக்கோபத் தாற்குத்தி 
எல்லையில்பண் டாரமெலாங் கவர்ந்துகொள இரிந்தோடி 
அல்லலுடன் பறியுண்டார் ஆரூரர் மருங்கணைந்தார் . 167 
ஆரூரர் தம்பால் அவ் வேடுவர் சென் றணையாதே 
நீரூருஞ் செஞ்சடையார் அருளினால் நீங்க அவர் 
சேரூராம் திருமுருகன் பூண்டியினிற் சென்றெய்திப் 
போரூரு மழவிடையார் கோயிலைநா டிப்புக்கார் . 

168 


ம்- செலவவணந்தார் . 


- 


கழறிற்றறிவார் - மகோதையில் தனி ஆட்சி 613 


அங்கணர்தங் கோயிலினை அஞ்சலி கூப் பித்தொழுது 
மங்குலுற நீண்டதிரு வாயிலினை வந்திறைஞ்சிப் 
பொங்குவிருப் புடன் புக்கு வலங்கொண்டு புனி தநதி 
திங்கள் முடிக் கணிந்தவர்தந் திருமுன்பு சென்றணைந்தார் . 189 
உருகிய அன் பொடுகைகள் குவித்துவிழுந் துமைபாகம் 
மருவியதம் பெருமான் முன் வன்றொண்டர் பாடினார் ; 
வெருவுறவே டுவர்பறிக்கும் வெஞ்சுரத்தில் எத்துக்கிங் ( கு ) 
அருகிருந்தீர் ? " எனக் கொடுகு வெஞ்சிலை ” அஞ் சொற்பதிகம் . 
பாடியவர் பரவுதலும் பரம்பொருளாம் அவரருளால் 
வேடுவர்தாம் பறித்தபொரு ளவையெல்லாம் விண்ணெருங்க 
நீடுதிரு வாயிலின் முன் குவித்திடலும் நேரிறைஞ்சி 
ஆடுமவர் திருவருளால் அப்படியே கைக்கொண்டார் . 171 
கைக்கொண்டு கொடுபோம் அக் கைவினைஞர் தமைஏவி 
மைக்கொண்ட மிடற்றாரை வணங்கிப்போய்க் கொங்ககன்று 
மெய்க்கொண்ட காதலினால் விரைந்தேகி மென்கரும்புஞ் 
செய்க்கொண்ட சாலியுஞ்சூழ் திருவாரூர் சென்றணைந்தார் . 172 
நாவலர்மன் னவர் அருளால் விடை கொண்ட நரபதியார் 
ஆவியின் ஒன் றா நண்பின் ஆரூரர் தமைநினைந்து 
மாவலரு மலர்ச்சோலை மகோதையினில் மன்னிமலைப் 
பூவலயம் பொது நீக்கி அரசுரிமை புரிந்திருந்தார் . 

173 
இந்நிலைமை உதியர்பிரான் எம்பிரான் வன்றொண்டர் , 
பொன்னிவள நாடகன்று மகோதையினில் மேற்புகுந்து , மன்னு 
திருக் கயிலையினில் மதவரைமேல் எழுந்தருள , முன்னர்வயப் 
பரிஉகைக்குந் திருத்தொழில்பின் மொழிகின்றாம் . 

174 
மலைமலிந்த திருநாட்டு மன்னவனார் மாகடல் போல் 
சிலைமலிந்த கொடித்தானைச் சேரலனார் கழல் போற்றி 
நிலைமலிந்த மணிமாட நீள்மறுகு நான்மறைசூழ் 
கலைமலிந்த புகழ்க்காழிக் கணநாதர் திறமுரைப்பாம் . 175 


38. கணநாத நாயனார் புராணம் 


ஆழி மாநிலத் தகிலமீன் றளித்தவள் திறமுலை அமுதுண்ட 
வாழி ஞானசம் பந்தர்வந் தருளிய வனப்பின தளப்பில்லா 
ஊழி மாகடல் வெள்ளத்து மிதந்துல கினுக்கொரு முதலாய 
காழி மாநகர்த் திருமறை யவர்குலக் காவலர் கணநாதர் . 1 

ஆய அன்பர் தாம் அணிமதிற் சண்பையின் அமர்பெருங் 
திருத்தோணி , நாய னார்ச்குநற் றிருப்பணி யாயின நாளும் அன் 
பொடுசெய்து , மேய அத்திருத் தொண்டினில் விளங்குவார் ; 
விரும்பிவந் தணைவார்க்குத் , தூய கைத் திருத் தொண்டினில் 
அவர்தமைத் துறைதொறும் பயில்விப்பார் . 

2 
நல்ல நந்தன வனப்பணி செய்பவர் ; நறுந்துணர் மலர்கொய் 
வோர் ;, பல்ப ணித்தொடை புனைபவர் கொணர்திரு மஞ்சனப் 
பணிக்குள்ளோர் ;, அல்லும் நன்பக லுந்திரு அலகிட்டுத் திரு 
மெழுக் கமைப்போர்கள் ;, எல்லை யில்விளக் கெரிப்பவர் ; திரு 
முறை எழுதுவோர் வாசிப்போர் . 

3 
இனைய பஃறிருப் பணிகளில் அணைந்தவர்க் கேற்ற அத் 
திருத்தொண்டின் , வினைவி ளங்கிட வேண்டிய குறைஎலாம் 
முடித்துமே விடச்செய்தே , அனைய அத்திறம் புரிதலில் தொண் 
டரை ஆக்கி அன் புறுவாய்மை , மனைய றம்புரிந் தடியவர்க் கின் 
புற வழிபடுந் தொழில் மிக்கார் . 

4 
இப்பெருஞ்சிறப் பெய்திய தொண்டர்தாம் ஏறுசீர் வளர்காழி 
மெய்ப்பெருந்திரு ஞானபோ னகர்கழல் மேவிய விருப்பாலே 
முப்பெரும்பொழு தருச்சனை வழிபாடு மூளும் அன் பொடுநாளும் 
ஒப்பில் காதல்கூர் உளங்களி சிறந்திட ஒழுகினார் வழுவாமல் . 5 

ஆன தொண்டினில் அமர்ந்தபே ரன்பரும் அகலிடத் தினி 
லென்றும் , ஞான முண்டவர் புண்டரீ கக்கழல் அருச்சனை நலம் 
பெற்றுத் , தூநறுங்கொன்றை முடியவர் சுடர் நெடுங் கயிலை 
மால் வரைஎய்தி , மான நற்பெருங் கணங்கட்கு நாதராம் வழித் 
தொண்டின் நிலைபெற்றார் . 

6 


15 


கூற்றுவ நாயனார் 


615 


உலக முய்யநஞ் சுண்டவர் தொண்டினில் உறுதிமெய் 
யுணர்வெய்தி , அலகில் தொண்டருக் கறிவளித் தவர்திறம் அவ 
னியின் மிசையாக்கும் , மலர்பெரும்புகழ்ப் புகலியில் வருங்கண 
நாதனார் கழல்வாழ்த்திக் , குலவு நீற்றுவண் கூற்றுவ னார்திறங் 
கொள்கையின் மொழிகின்றாம் . 


39. கூற்றுவ நாயனார் புராணம் 


துன்னார் முனைகள் தோள்வலியால் வென்று சூலப் படை 
யார் தம் நன்னா மந்தந் திருநாவில் நாளும் நவிலும் நலமிக்கார் ;, 
பன்னாள் ஈசர் அடி யார்தம் பாதம் பரவிப் பணிந்தேத்தி , முன்னா 
கியநற் றிருத்தொண்டின் முயன்றார் ; களந்தை முதல்வனார் . 1 

அருளின் வலியால் அரசொதுங்க அவனி எல்லாம் அடிப் 
படுப்பார் , பொருளின் முடிவுங் காண்பரிய வகையால் பொலி 
வித் திகல்சிறக்க , மருளுங் களிறு பாய்புரவி மணித்தேர் படை 
ஞர் முதல் மாற்றார் , வெருளுங் கருவி நான்கு நிறை வீரச் செருக் 
கின் மேலானார் . 

2 
வென்றி வினையின் மீக்கூர வேந்தர் முனைகள் பலமுருக்கிச் , 
சென்று தும்பைத் துறைமுடி த்துஞ் செருவில் வாகைத் திறங் 
கெழுமி , மன்றல் மாலை மிலைந்தவர் தம் வளநா டெல்லாங் 
கவர்ந்து முடி , ஒன்றும் ஒழிய அரசர் திரு வெல்லாம் உடைய 
ராயினார் . 

3 
மல்லல் ஞாலம் புரக்கின்றார் மணிமா மவுலி புனைவதற்குத் 
தில்லை வா ழந் தணர்தம்மை வேண்ட அவரும் " செம்பியர் தம் 
தொல்லை நீடுங் குலமுதலோர்க் கன்றிச் சூட்டோம் முடி ” என்று 
நல்கா ராகிச் சேரலன் றன் மலைநா டணைய நண்ணுவார் . 4 
ஒருமை உரிமைத் தில்லைவாழந் தணர்கள் தம்மில் ஒரு குடியைப் 
பெருமை முடியை அருமைபுரி காவல் பேணும் படி இருத்தி 
இருமை மரபுந் தூயவர் தாஞ் சேரர் நாட்டில் எய்தியபின் 
வரும்ஐ யுறவால் மனந்தளர்ந்து மன்றுள் ஆடும் கழல்பணிவார் ... 


816 


திருத்தொண்டர் புராணம் 


அற்றை நாளில் இரவின்கண் “ அடியேன் தனக்கு முடியாகப் 
பெற்ற பேறு மலர்ப்பாதம் பெறவே வேண்டும் " எனப்பரவும் 
பற்று விடாது துயில் வோர்க்குக் கனவில் பாத மலரளிக்க 
உற்ற அருளால் அவைதாங்கி உலகம் எல்லாந் தனிப்புரந்தார் . 
அம்பொன் நீடும் அம்பலத்துள் ஆரா அமுதத் திருநடஞ்செய் 
தம்பி ரானார் புவியில் மகிழ் கோயில் எல்லாந் தனித்தனியே 
இம்பர் ஞாலம் களிகூர எய்தும் பெரும்பூ சனை இயற்றி 
உம்பர் மகிழ அரசளித்தே உமையாள் கணவன் அடிசேர்ந்தார் ." 

காதற் பெருமைத் தொண்டின் நிலைக் கடல் சூழ் வையங் 
காத்தளித்துக் , கோதங் ககல முயல்களந்தைக் கூற்ற னார்தங் 
கழல்வணங்கி , நாத மறைதந் தளித்தாரை நடை நூற் பாவில் 
நவின்றேத்தும் , போத மருவிப் பொய்யடிமை இல்லாப் புலவர் 
செயல்புகல்வாம் . 

8 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
தேனுங் குழலும் பிழைத்ததிரு மொழியாள் புலவி தீர்க்கமதி 
தானும் பணியும் பகைதீர்க்குஞ் சடையார் தூது தருந்திருநாள் 
கூனுங் குருடுந் தீர்த்தேவல் கொள்வார் குலவு மலர்ப்பாதம் 
யானும் பரவித் தீர்க்கின்றேன் ஏழு பிறப்பின் முடங்குகூன் . 9 


சருக்கம் ஏழுக்குத் திருவிருத்தம் 3943 


பா - ம் - தனிபுரந்தார் . 


2 


ii 


அடிச்சேர்ந்தார் . 


8. பொய்யடிமையில்லாத புலவர் 

சருக்கம் 


0-00 * 000 


40. பொய்யடிமையில்லாத புலவர் 


புராணம் 


- 


“ செய்யுள் நிகழ் சொற்றெளிவும் செவ்விய நூல் பலநோக் 
கும் , மெய்யுணர்வின் பயன் இதுவே எனத்துணிந்து விளங்கி 
யொளிர் , மையணியுங் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் , 
பொய்யடிமை யில்லாத புலவர் * எனப் புகழ்மிக்கார் . 
பொற்பமைந்த அரவாரும் புரிசடையார் தமையல்லால் 
சொற்பதங்கள் வாய்திறவாத் தொண்டுநெறித் தலைநின்ற 
பெற்றியினில் மெய்யடிமை யுடையாராம் பெரும்புலவர் ; 
மற்றவர்தம் பெருமையார் அறிந்துரைக்க வல்லார்கள் . 2 
ஆங்கவர்தம் அடியிணைகள் தலை மேற்கொண் டவனிஎலாம் 
தாங்கியவெண் குடைவளவர் குலஞ்செய்த தவமனையார் 
ஓங்கிவளர் திருத்தொண்டின் உண்மையுணர் செயல்புரிந்த 
பூங்கழலார் புகழ்ச்சோழர் திருத்தொண்டு புகல்கின்றாம் . 

3 


41. புகழ்ச்சோழ நாயனார் புராணம் 


1 


குலகிரியின் கொடுமுடிமேல் கொடிவேங்கைக் குறியெழுதி 
நிலவுதரு மதிக்குடைக்கீழ் நெடுநிலங்காத் தினிதளிக்கும் 
மலர்புகழ்வண் டமிழ்ச்சோழர் வளநாட்டு மாமூதூர் 
உலகில்வளர் அணிக்கெல்லாம் உள்ளுறையூ ராம்உறையூர் . 
அளவில் பெரும் புகழ்நகரம் அதனில் அணி மணிவிளக்கும் 
இளவெயிலின் சுடர்ப்படலை இரவொழிய எறிப்பனவாய்க் 
கிளரொளிசேர் நெடுவானப் பேர்யாற்றுக் கொடி கெழுவும் 
வளரொளிமா ளிகைநிரைகள் மருங்குடைய மறுகெல்லாம் : 


2 


பா - ம்- தொண்டு நெறி . * இவர்கள் கடைச்சங்கப் புலவர்கள் . 


618 


திருத்தொண்டர் புராணம் 


4 


நாகதலத் தும்பிலத்தும் நானிலத்தும் நலஞ்சிறந்த 
போகம் அனைத் தினுக்குறுப்பாம் பொருவிறந்த வளத்தினவாய் 
மாகநிறைந் திடமலிந்த வரம்பில் பல பொருள் பிறங்கும் 
ஆகரமொத் துள அளவில் ஆவணவீ திகளெல்லாம் . 
பார் நனைய மதம்பொழிந்து பனிவிசும்பு கொளமுழங்கும் 
போர்முகவெங் கறையடியும் புடையினமென் றடையவரும் 
சோர்மழையின் விடுமதத்துச் சுடருநெடு மின்னோடைக் 
கார்முகிலும் பலதெரியா களிற்றுநிரைக் களமெல்லாம் . 
படுமணியும் பரிச் செருக்கும் ஒலிகிளரப் பயில்புரவி 
நெடுநிரைமுன் புல்லுண்வாய் நீர்த்தரங்க நுரை நிவப்ப 
விடுசுடர்மெய் யுறையடுக்கல் முகில் படிய விளங்குதலால் 
தொடுகடல்கள் அனையபல துரங்கசா லைகளெல்லாம் . 

5 
துளைக்கைஐரா வதக் களிறுந் துரங்க அர சுந்திருவும் 
விளைத்த அமு துந் தருவும் விழுமணியுங் கொடுபோத 
உளைத் தகடல் இவற்ருென்று பெறவேண்டி உம்பரூர் 
வளைத்தது போன் றுள தங்கண் மதில் சூழ்ந்த மலர்க்கிடங்கு . 6 
காரேறுங் கோபுரங்கள் கதிரேறும் மலர்ச்சோலை 
தேரேறும் அணிவீதி திசையேறும் வசையிலணி 
வாரேறும் முலைமடவார் மருங்கேறும் மலக்கணை யொண் 
பாரேறும் புகழ்உறந்தைப் பதியின் வளம் பகர்வரிதால் . 

7 
அந்நகரில் பாரளிக்கும் அடலரச ராகின்றார் 
மன்னுதிருத் தில்லைநகர் மணிவீதி அணிவிளக்கும் 
சென்னிநீ டனபாயன் திருக்குலத்து வழிமுதலோர் 
பொன்னி நதிப் புரவலனார் புகழ்ச்சோழர் எனப்பொலிவார் . 8 
ஒருகுடைக்கீழ் மண்மகளை உரிமையினில் மணம்புணர்ந்து 
பருவரைத்தோள் வென் றியினால் பார்மன்னர் பணிகேட்பத் 
திருமலர்த்தும் பேருலகுஞ் செங்கோலின் முறைநிற்ப 
அருமறைச்சை வந்தழைப்ப அரசளிக்கும் அந்நாளில் . 

9 . 
பாடம் -1 துவளக்கை இராபதக் . பேருலகு . 


2 


619 


புகழ்ச்சோழ நாயனார் 


பிறைவளருஞ் செஞ்சடையார் பேணுசிவா லய மெல்லாம் 
நிறைபெரும்பூ சனை விளங்க நீடுதிருத் தொண்டர்தமைக் 
குறையிரந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி 
முறைபுரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார் . 

10 
அங்கண் இனி துறையு நாள் அரசிறைஞ்ச வீற்றிருந்து 
கொங்கரொடு குடபுலத்துக் கோமன்னர் திறைகொணரத் " 
தங்கள் குல மரபின் முதற் றனிநகராங் கருவூரில் 
மங்கல நாள் அரசுரிமைச் சுற்றமுடன் வந்தணைந்தார் . 
வந்துமணி மதிற்கருவூர் மருங்கணை வார் வானவர்சூழ் 
இந்திரன்வந் தமரர் புரி எய்துவான் என எய்திச் 
சிந்தைகளி கூர்ந்தரனார் மகிழ்திருவா னிலைக்கோயில் 
முந்துறவந் தணைந்திறைஞ்சி மொய்யொளிமா ளிகை புகுந்தார் . 
மாளிகை முன் அத்தாணி மண்டபத்தின் மணிபுனை பொற் 
கோளரி ஆ சனத்திருந்து குடபுலமன் னவர்கொணர்ந்த 
ஓளிநெடுங் களிற்றின் அணி உலப்பில் பரி துலைக்கனகம் 
நீளிடைவில் லிலகுமணி முதல் நிறையுந் திறைகண்டார் . 13 
திறைகொணர்ந்த அரசர்க்குச் செயலுரிமைத் தொழிலருளி 

முறைபுரியுந் தனித்திகிரி முறைநில்லா முரண் அரசர் 
உறை அரணம் உளவாகில் தெரிந்துரைப்பீர் எனஉணர்வு 
நிறைமதி நீ டமைச்சர்க்கு மொழிந்தருளி நிகழுநாள் . 

14 . 
சென்றுசிவ காமியார் கொணர் திருப்பள் ளித்தாமம் 
அன்றுசிதறுங்களிற்றை அறஎறிந்து பாகரையும் 
கொன் றஎறி பத்தர் எதிர் “ என்னையுங்கொன் றருளும் "என 
வென்றிவடி வாள் கொடுத்துத் திருத்தொண்டில் மிகச்சிறந்தார் . 

விளங்குதிரு மதிக்குடைக்கீழ் வீற்றிருந்து பாரளிக்கும் ,, 
துளங்கொளி நீள் முடியார்க்குத் தொன் முறைமை நெறி அமைச் 
சர் , " அளந்ததிறை முறைகொண ரா அரசன் உளன் ஒருவன் 

உளங்கொள்ளும் வகைஉரைப்ப உறுவியப்பால் முறு 
வலிப்பார் . 

16 


என , 


முக 


பா - ம்- 1 திறைகாணத் . 


620 


திருத்தொண்டர் புராணம் 


“ ஆங்கவன்யார் ? ” என்றருள " அதிகனவன் ; அணித்தாக 
ஓங்கெயில் சூழ் மலை அரணத் துள்ளுறைவான் " என உரைப்ப 
" ஈங்கு நுமக் கெதிர்நிற்கும் அரணுளதோ ? படைஎழுந்தப் 
பாங்கரணந் துகளாகப் பற்றறுப்பீர் எனப்பகர்ந்தார் . 17 
அடல்வளவர் ஆணையினால் அமைச்சர்களும் புறம்போந்து 
கடலனைய நெடும்படையைக் கைவகுத்து மேற்செல்வார் 
படர்வனமும் நெடுங்கிரியும் பயில் அரணும் பொடியாக 
மிடலுடைநாற் கருவியுற வெஞ்சமரம் மிகவிளைத்தார் . 18 
வளவனார் பெருஞ்சேனை வஞ்சிமலர் மிலைந்தேற 
அளவில்அர ணக்குறும்பில் அதிகர்கோன் அடற்படையும் 
உளநிறைவெஞ் சினந்திருகி உயர்காஞ்சி மிலைந்தேறக் 2 
கிளர்கடல்கள் இரண்டென்ன இருபடையும் கிடைத்தனவால் .. 

கயமொடு கயமெதிர் குத்தின ; 
அயமுடன் அயமுனை முட்டின ; 
வயவரும் வயவரு முற்றனர் ; 
வியனமர் வியலிட மிக்கதே . 

20 


மலையொடு மலைகள் மலைந்தென 
அலைமத அருவி கொழிப்பொடு 
சிலையினர் விசையின் மிசைத்தெறு 
கொலைமத கரி கொலை யுற்றவே . 


21 


சூறை மாருதம் ஒத்தெதிர் 
ஏறு பாய்பரி வித்தகர் 
வேறு வேறு தலைப்பெய்து 
சீறி ஆவி செகுத்தனர் . 


22 


மண்டு போரின் மலைப்பவர் 
துண்ட மாயிட உற்றெதிர் 
கண்டர் ஆவி கழித்தனர் 
உண்ட சோறு கழிக்கவே . 


23 


பா- ம்- மிலைந்தேற்ப . 


2 


மலைந்தேற்பக் . 


புகழ்ச்சோழ நாயனார் 


621 


24 


25 . 


28 


சி 


வீடி னார் உட லிற்பொழி 
நீடு வார்குரு திப்புனல் 
ஓடும் யாறென ஒத்தது ; 
கோடு போல் பிணக்குவை . 
வானி லாவு கருங்கொடி 
மேனி லாவு பருந்தினம் 
ஏனை நீள்கழு கின்குலம் 

ஆன ஊணா டெழுந்தவே . 
வரிவிற் கதைசக்கரமுற் கரம்வாள் 
சுரிகைப் படைசத் திகழுக் கடைவேல் 
எரிமுத் தலைகப் பணமெற் பயில் கோல் 
முரிவுற் றன துற் றனமொய்க் களமே . 
வடிவே லதிகன் படைமா ளவரைக் 
கடிசூழ் அரணக் கணவாய் நிரவிக் 
கொடிமா மதில் நீ டுகுறும் பொறையூர் 
முடிநே ரியனார் படைமுற் றியதே . 
முற்றும் பொருசே னைமுனைத் தலையில் 
கற்றிண் புரிசைப் பதிகட் டழியப் 
பற்றுந் துறைநொச் சிபரிந் துடையச் 
சுற்றும் படைவீரர் துணித் தனரே . 
மாறுற் றவிறற் படைவா ளதிகன் 
நூறுற் றபெரும் படை நூ ழில்படப் 
பாறுற் றஎயிற் பதிபற் றறவிட் ( டு ) 
ஏறுற் றனன் ஓ டி இருஞ் சுரமே . 
அதிகன் படைபோர் பொருதற் றதலைப் 
பொதியின் குவைஎண் ணிலபோ யினபின் 
நிதியின் குவைமங் கையர் நீள் பரிமா 
எதிருங் கரிபற் றினர் எண் ணிலரே . 
அரண்முற் றி எறிந்த அமைச்சர்கள் தாம் 
இரணத் தொழில்விட் டெயில் சூழ் கருவூர் 


27 


28 


29 


622 


திருத்தொண்டர் புராணம் 


முரணுற் றசிறப் பொடுமுன் னினர் நீள் 
தரணித் தலைவன் கழல்சார் வுறவே . 

31 
மன்னுங் கருவூர் நகர்வா யிலின் வாய் 
முன் வந் தகருந் தலைமொய் குவை தான் 
மின்னுஞ் சுடர்மா முடிவேல் வளவன் 
தன் முன் புகொணர்ந் தனர்தா னையுளோர் . 32 
மண்ணுக் குயிரா மெனும்மன் னவனார் 
எண்ணிற் பெருகுந் தலையா வையினும் 
நண்ணிக் கொணருந் தலையொன் றினடுக் 

கண்ணுற்ற தொர்புன் சடைகண் டனரே . 
கண்டபொழு தேநடுங்கி மனங்கலங்கிக் கைதொழுது , 
கொண்டபெரும் பயத்தினுடன் குறித்தெதிர் சென் 
றது 
கொணர்ந்த , திண்டிறலோன் கைத்தலையில் சடைதெரியப் பார்த் 
தருளிப் , புண்டரிகத் திருக்கண்ணீர் பொழிந்திழியப் புரவலனார் . 

முரசுடைத்தின் படைகொடுபோய் முதலமைச்சர் முனை 
முருக்கி , உரைசிறக்கும் புகழ்வென்றி ஒன்றொழிய ஒன்றாமால் ;, 
திரைசரித்த கடலுலகில் திருநீற்றின் நெறிபுரந்தியான் , அரச 
ளித்த படி.சால அழகி ! " தென அழிந்தயர்வார் . 

35 
“ தார்தாங்கிக் கடன் முடித்த சடை தாங்குந் திருமுடியார் 
நீர் தாங்குஞ் சடைப் பெருமான் நெறிதாங்கண் டவரானார் 
சீர்தாங்கும் இவர்வேணிச் சிரந்தாங்கி வரக்கண்டும் 
பார் தாங்க இருந்தேனோ ? பழிதாங்கு வேன் ” என்றார் . 
என் றருளிச் செய்தருளி இதற்கிசையும் படி துணிவார் 
நின்றநெறி அமைச்சர்க்கு நீள் நிலங்காத் தரசளித்து 
மன்றில் நடம் புரிவார் தம் வழித்தொண்டின் வழிநிற்ப 
வென்றிமுடி என் குமரன் தனைப்புனை வீர் எனவிதித்தார் . 37 
அம்மாற்றங். கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றிக் 
கைம்மாற்றுஞ் செயல் தாமே கடனாற்றுங் கருத்துடையார் 

பா - ம்- ஒன்ருமல் . 


1 . 


36 


நரசிங்கமுனையரைய நாயனார் 


623 


செம்மார்க்கந் தலைநின்று செந்தீமுன் வளர்ப்பித்துப் 
பொய்ம்மாற்றுத் திருநீற்றுப் புனை கோலத் தினிற்பொலிந்தார் . 
கண்டசடைச் சிரத்தினையோர் கனகமணிக் கலத்தேந்திக் 
கொண்டுதிரு முடித்தாங்கிக் குலவும் எரி வலங்கொள்வார் 
அண்டர் பிரான் திருநாமத் தஞ்செழுத்தும் எடுத்தோதி 
மண்டுதழற் பிழம்பினிடை மகிழ்ந்தருளி உள்புக்கார் , 39 
புக்கபொழு தலர்மாரி புவிநிறையப் பொழிந்திழிய 
மிக்கபெரு மங்கலதூ ரியம்விசும்பின் முழக்கெடுப்பச் 
செக்கர்நெடுஞ் சடைமுடியார் சிலம்பலம்பு சேவடியின் 
அக்கருணைத் திருநிழற்கீழ் ஆராமை அமர்ந்திருந்தார் . 40 
முரசங்கொள் கடற்றானை மூவேந்தர் தங்களின் முன் 
பிரசங் கொள் நறுந்தொடையல் புகழ்ச்சோழர் பெருமையினைப் 
பரசுங்குற் றேவலினால் அவர் பாதம் பணிந்தேத்தி 
நரசிங்க முனையர்திறம் நாமறிந்த படி உரைப்பாம் . 

41 


42. நரசிங்கமுனையரைய நாயனார் 


புராணம் 


கோடாத நெறிவிளக்கும் குலமரபின் அரசளித்து 
மாடாக மணிகண்டர் திருநீறே மனங்கொள்வார் ; 
தேடாத பெருவளத்தில் சிறந்ததிரு முனைப்பாடி 
நாடாளுங் காவலனார் ; நாசிங்க முனையரையர். 

1 
இம்முனையர் பெருந்தகையார் இருந்தரசு புரந்து போய்த் 
தெம்முனைகள் பலகடந்து தீங்கு நெறிப் பாங்ககல 
மும்முனை நீள் இலைச்சூல முதற்படையார் தொண்டுபுரி 
அம்முனைவர் அடி அடைவே அரும்பெரும்பே றென அடைவார் . 2 
சினவிடையார் கோயில் தொறுந் திருச்செல்வம் பெருக்குநெறி 
யன இடைஆர் உயிர் துறக்க வருமெனினும் அவைகாத்து 


பா - ம் - விளங்கும் . 


624 


திருத்தொண்டர் புராணம் 


மனவிடைஆ மைத்தொடையல் அணிமார்பர் வழித்தொண்டு 
கனவிடையா கிலும்வழுவாக் கடனாற்றிச் செல்கின்றார் . 31 
ஆறணிந்த சடைமுடியார்க் காதிரைநா டொறுமென்றும் 
வேறுநிறை வழிபாடு விளங்கியபூ சனைமேவி 
நீறணியும் தொண்டர் அணைந் தார்க்கெல்லாம் நிகழ்பசும்பொன் 
நூறுகுறை யாமல் அளித் தின்னமுது நுகர்விப்பார் . 

4 
ஆன செயல் முறைபுரிவார் ஒரு திருவா திரை நாளில் 
மேன்மைநெறித் தொண்டர்க்கு விளங்கியபொன் னிடும்பொழு 
மான நிலை அழிதன்மை வருங்காமக் குறி மலர்ந்த 

( தில் 
ஊன நிகழ் மேனியராய் ஒருவர் நீ றணிந்தணைந்தார் . 

5 
மற்றவர் தம் வடிவிருந்த படிகண்டு மருங்குள்ளார் 
உற்ற இகழ்ச் சியராகி ஒதுங்குவார் தமைக்கண்டு 
கொற்றவனார் எதிர்சென்று கைகுவித்துக் கொடுபோந்தப் 
பெற்றியினார் தமைமிகவுங் கொண்டாடிப் பேணுவார் . 6 
சீலம் இல ரேஎனினுந் திருநீறு சேர்ந்தாரை 
ஞாலம் இகழ்ந் தருநரகம் நண்ணாமல் எண்ணுவார் 
பாலணைந்தார் தமக்களித்த படி இரட்டிப் பொன் கொடுத்து 
மேலவரைத் தொழுதினிய மொழிவிளம்பி விடைகொடுத்தார் .? 7 
இவ்வகையே திருத்தொண்டின் அருமைநெறி எந்நாளும் 
செவ்விய அன் பினிலாற்றித் திருந்தியசிந் தையராகிப் 
பைவளர்வாள் அரவணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து 
மெய்வகைய வழி அன்பின் மீளாத நிலைபெற்றார் . 

8 
விடநாகம் அணிந்தபிரான் மெய்த்தொண்டு விளைந்த கிலை 
உடனாகும் நரசிங்க முனையர்பிரான் கழலேத்தித் 
தடநாக மதஞ்சொரியத் தனஞ்சொரியுங் கலஞ்சேரும் 
கடனாகை அதிபத்தர் கடனாகைக் கவினுரைப்பாம் . 

8 . 


2 


பா - ம் - இகழ்ச்சியராக . 
தலஞ்சொரியுங் . 


விடைகொண்டார் . 


3 


கழலோதித் . 


43. அதிபத்த நாயனார் புராணம் 


2 


3 


மன்னி நீடிய செங்கதி ரவன்வழி மரபின் 
தொன்மை யாம்முதற் சோழர் தந் திருக்குலத் துரிமைப் 
பொன்னி நாடெனுங் கற்பகப் பூங்கொடி மலர்போல் 
நன்மை சான்றது நாகப்பட் டினத்திரு நகரம் . 
தாம நித்திலக் கோவைகள் சரிந்திடச் சரிந்த 
தேம லர்க்குழல் மாதர்பந் தாடுதெற் றிகள் சூழ் 
காமர் பொற்சுடர் மாளிகைக் கருங்கடல் முகந்த 
மாமு கிற்குலம் மலையென ஏறுவ மருங்கு . 
பெருமை யிற்செறி பேரொலி பிறங்கலின் நிறைந்து 2 
திரும கட்குவாழ் சேர்விட மாதலில் யாவும் 
தருத லின்கடல் தன்னினும் பெரிதெனத் திரைபோல் 
கரிபரித்தொகை மணிதுகில் சொரிவதாங் கலத்தால் . 
நீடு தொல்புகழ் நிலம்பதி னெட்டினும் நிறைந்த 
பீடு தங்கிய பலபொருள் மாந்தர்கள் பெருகிக் 
கோடி நீள் தனக் குடியுடன் குவலயங் காணும் 
ஆடி மண்டலம் போல்வதவ் வணிகிளர் மூதூர் . 
அந்நெடுந்திரு நகர்மருங் கலைகடல் விளிம்பில் 
பன்னெ டுந்திரை நுரைதவழ் பாங்கரின் ஞாங்கர் 
மன்னு தொன்மையின் வலைவளத் துண வினில் மலிந்த 
தன்மை வாழ்குடி மிடைந்தது தடநுளைப் பாடி . 
புயல ளப்பன * எனவலை புறம்பணை குரம்பை 
அயல ளப்பன மீன் விலைப் பசும்பொனின் அடுக்கல் ; 
வியல ளக்கரில் விடுந்திமில் வாழ்நர்கள் கொணர்ந்த 
கயல ளப்பன பரத்தியர் கருநெடுங் கண்கள் . 

ணங்கல் மீன்கவர் உறு நசைக் குருகுடன் அணைந்த 
கணங்கொள் ஓதிமம் கருஞ்சினைப் புன்னையங் கானல் 


5 


8 


2 


சிறந்து . 


3 


பா -ம் - மாளிகை . 
40 


புனல ளப்பில . 


626 


திருத்தொண்டர் புராணம் 


7 


8 


9 


10 


அணங்கு நுண்ணிடை நுளைச்சியர் அசைநடைக் கழிந்து 
மணங்கொள் கொம்பரின் மருங்குநின் றிழியல மருளும் . 
வலைநெடுந்தொடர் வடம்புடை வலிப்பவ ரொலியும் 
விலைப கர்ந்து மீன் குவைகொடுப் பவர்விளி யொலியும் 
தலைசி றந்தவெள் வளைசொரி பவர்தழங் கொலியும் 
அலைநெடுங்கடல் அதிரொலிக் கெதிரொலி அனைய . 
அனைய தாகிய அந்நுளைப் பாடியில் அமர்ந்து 
மனைவ ளம்பொலி நுளையர் தங் குலத்தினில் வந்தார் ; 
புனை இளம்பிறை முடியவர் அடித்தொண்டு புரியும் 
வினைவி ளங்கிய அதிபத்தர் என நிகழ் மேலோர் . 
ஆங்க வன்பர் தாம் நுளையர்தந் தலைவராய் அவர்கள் 
ஏங்கு தெண்டிரைக் கடலிடைப் பலபட வியக்கிப் 
பாங்கு சூழ்வலை வளைத்து மீன் படுத்து முன் குவிக்கும் 
ஓங்கு பல்குவை உலப்பில உடையராய் உயர்வார் . 
முட்டில் மீன் கொலைத் தொழில்வளத் தவர்வலை முகந்து 
பட்ட மீன்களில் ஒருதலை மீன்படு தோறும் 
" நட்ட மாடிய நம்பருக் ” கென நளிர் முந்நீர் 
விட்டு வந்தனர் விடாத அன் புடனென்றும் விருப்பால் . 
வாகு சேர்வலை * நாளொன்றில் மீனொன்று வரினும் 
ஏக நாயகர் தங்கழற் கென விடும் இயல்பால் 
ஆகு . நாள்களில் அநேகநாள் அடுத்தொரு மீனே 
மேக நீர்படி வேலையிற் படவிட்டுவந்தார் . 
மீன்வி லைப்பெரு குணவினில் மிகுபெருஞ் செல்வம் 
தான்ம றுத்தலின் உணவின்றி அருங்கிளை சாம்பும் 
பான்மை பற்றியும் வருந்திலர் பட்டமீன் ஒன்று 
மான்ம றிக்கரத் தவர்கழற் கென விட்டு மகிழ்ந்தார் . 
சாவு நாள்கள் இப்படிவரத் தாம் உண வயர்த்துக் 
கோல மேனியுந் தளரவுந் தந்தொழில் குறையாச் 


12 


13 


பா- ம் -1 அணிநடைக். 


2 மீன்படும் . 


மாகுசேர்வலை . 


- 


அதிபத்த நாயனார் . 


627 


சீல மேதலை நின்றவர் தந்திறந் தெரிந்தே 
ஆலம் உண்டவர் தொண்டர் அன் பெனும் அமு துண்பார் . 
ஆன நாளொன்றில் அவ்வொரு மீனும் அங் கொழித்துத் 
தூநி றப்பசுங் கனகநற் சுடர் நவ மணியால் 
மீனு றுப்புற அமைத்துல கடங்கலும் விலையாம் 
பான்மை அற்புதப் படியதொன் றிடுவலைப் படுத்தார் . 15 . 
வாங்கு நீள்வலை அலைகடற் கரையில்வந் தேற 
ஓங்கு செஞ்சுடர் உதித்தென உலகெலாம் வியப்பத் 
தாங்கு பேரொளி தழைத்திடக் காண்டலும் எடுத்துப் 
பாங்கு நின்றவர் " மீனொன்று படுத்தனம் " என்றார் . 16 
என்று மற்றுளோர் இயம்பவும் ஏறுசீர்த் தொண்டர் 
பொன் தி ரட்சுடர் நவமணி பொலிந்தமீன் உறுப்பால் 
ஒன்றும் மற்றிது என்னை ஆளுடையவர்க் காகும் 
சென்று பொற்கழல் சேர் " கெனத் திரையொடுந் திரித்தார் . 17 
அகில லோகமும் பொருள் முதற் றாமெனும் அளவில் 
புகலும் அப்பெரும் பற்றினைப் புரையற எறிந்த 
இகலில் மெய்த்திருத் தொண்டர்முன் இறைவர் தாம் விடைமேல் 
முகில் வி சும்பிடை அணைந்தனர் ; பொழிந்தனர் முகைப்பூ . 18 
பஞ்ச நாதமும் எழுந்தன அதிபத்தர் பணிந்தே 
அஞ்ச லிக்கரஞ் சிரமிசை அணைத்துநின் றவரை 
நஞ்சு வாண்மணி மிடற்றவர் சிவலோகம் நண்ணித் ( து ) 
அஞ்சி றப்புடை அடியர் பாங் குறத்தலை அளித்தார் . 

19 . 
தம்ம றம்புரி மரபினில் தகும்பெருந் தொண்டு 
மெய்ம்மை யேபுரி அதிபத்தர் விளங்குதாள் வணங்கி 
மும்மை யாகிய புவனங்கள் முறைமையிற் போற்றும் 
செம்மை நீதியார் கலிக்கம்பர் திருத்தொண்டு பகர்வாம் . 

20 


பா - ம்- நண்ணி . 


44. கலிக்கம்ப நாயனார் புராணம் 


உரிமை ஒழுக்கந் தலைநின்ற உயர்தொன் மரபில் நீடு 
மனைத் தரும நெறியால் வாழ்குடிகள் தழைத்து வளரும் 
தன்மையதாய் , வருமஞ் சுறையும் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த 
வளம்புறவில் , பெருமை யுலகு பெறவிளங்கும் மேல்பாற் 
பெண்ணா கடமூதூர் . 

1 
மற்றப் பதியி னிடைவாழும் வணிகர் குலத்து வந்துதித் 
தார் , கற்றைச் சடையார் கழற்காத லுடனே வளர்ந்த கருத் 
துடையார் , அற்றைக் கன்று தூங்கானை மாட 

தூங்கானை மாடத் தமர்ந்தார் 
அடித்தொண்டு , பற்றிப் பணிசெய் கலிக்கம்பர் என்பார் மற் 
றோர் பற்றில்லார் . 

2 
ஆன அன்பர் தாமென்றும் அரனார் அன்பர்க் கமுதுசெய 
மேன்மை விளங்கு போனகமும் விரும்பு கறிநெய் தயிர் தீம்பால் 
தேனின் இனிய கனிகட்டி திருந்த அமுது செய்வித்தே 
ஏனை நிதியம் வேண்டுவன எல்லாம் இன்ப முற அளிப்பார் . 3 

அன்ன வகையால் திருத்தொண்டு புரியு நாளில் அங்கொரு 
நாள் , மன்னு மனையில் அமுதுசெய வந்த தொண்டர் தமை 
எல்லாம் , தொன்மை முறையே அமுதுசெயத் தொடங்கு விப் 
பார் அவர் தம்மை , முன்னர் அழைத்துத் திருவடிகள் எல்லாம் 
விளக்க முயல்கின்றார் . 

4 
திருந்து மனையார் மனை யெல்லாந் திகழ விளக்கிப் போனக 
மும் , பொருந்து சுவையிற் கறியமுதும் புனிதத் தண்ணீ ருடன் 
மற்றும் , அருந்தும் இயல்பில் உள்ளனவும் அமைத்துக் கரக 
நீரளிக்க , விரும்பு " கணவர் பெருந்தவர் தாள் எல்லாம் விளக்கும் 
பொழுதின்கண் . 

5 
முன்பு தமக்குப் பணி * செய்யுந் தமராய் ஏவல் முனிந்துபோய் 
என்பும் அரவும் அணிந்தபிரான் அடியா ராகி அங்கெய்தும் 


. 


2 


3 


பா - ம்- அற்றைக் கென்று . 
தமக்குத் தொழில் . 


முறைமை . 


விரும்புங் . 


- கலிய நாயனார் 


629 


அன்ப ருடனே திருவேடந் தாங்கி அணைந்தார் ஒருவர் தாம் 
பின்பு வந்து தோன்ற அவர் பாதம் விளக்கும் பெருந்தகையார் . 6 
கையால் அவர் தம் அடிபிடிக்கக் காதல் மனையார் “ முன்பேவல் 
செய்யா தகன்ற தமர்போலும் ” என்று தேரும் பொழுதுமலர் 
மொய்யார் வாசக்கரகநீர் வார்க்க முட்ட . முதற்றொண்டர் 
மையார் கூந்தல் மனையாரைப் பார்த்து மனத்துட் கருதுவார் . 7 

“ வெறித்த கொன்றை முடியார் தம் அடியார் இவர்முன் 
மேவுநிலை , குறித்து வெள்கி நீர்வாரா தொழிந்தாள் என்று 
மனங்கொண்டு , மறித்து நோக்கார் வடிவாளை வாங்கிக் கரகம் 
வாங்கிக்கை , தறித்துக் கரக நீரெடுத்துத் தாமே அவர் தாள் 
விளக்கினார் . 

8 
விளக்கி அமுது செய்வதற்கு வேண்டு வனதா மேசெய்து , 
துளக்கில் சிந்தை யுடன் தொண்டர் தம்மை அமுது செய்வித் 
தார் , அளப்பில் பெருமை யவர் பின்னும் அடுத்த தொண்டின் 
வழிநின்று , களத்தில் நஞ்சம் அணிந்தவர் தாள் நிழற்கீழ் அடியா 
ருடன் கலந்தார் . 

9 
ஓத மலி நீர் விடமுண்டார் அடியார் வேடம் என்றுணரா 
மாத ரார்கை தடிந்தகலிக் கம்பர் மலர்ச்சே வடி வணங்கிப் 
பூத நாதர் திருத்தொண்டு புரிந்து புவனங் களிற்பொலிந்த 
காத லன்பர் கலிநீதி யார்தம் பெருமை கட்டுரைப்பாம் . 10 


45. கலிய நாயனார் புராணம் 


பேருலகில் ஓங்குபுகழ்ப் பெருந்தொண்டை நன்னாட்டு 
நீருலவுஞ் சடைக்கற்றை நிருத்தர் திருப் பதியாகும் ; 
காருலவு மலர்ச்சோலைக் கன்னி மதில் புடைசூழ்ந்து 
தேருலவு நெடுவீதி சிறந்ததிரு வொற்றியூர் . 


1 


2 


* இது சில பிரதிகளில் 


பா - ம் - வெறித்தண் . அவர்முன் . 
கலிநீதி நாயனார் என்றும் உள்ளது . 


630 


திருத்தொண்டர் புராணம் 


3 


பீடுகெழும் பெருந்தெருவும் புத்தருடன் பீலி அமண் 
வேடமுடை யவர்பொருள்போல் ஆகாச வெளிமறைக்கும் 
ஆடுகொடி மணிநெடுமா ளிகைநிரைகள் அலைகமுகின் 
காடனைய கடல்படப்பை எனவிளங்குங் கவின் காட்டும் , 2 
பன்னுதிருப் பதிக இசைப் பாட்டோவா மண்டபங்கள் ; 
அன்ன நடை மடவார்கள் ஆட்டோவா அணிஅரங்கு ; 
பன்முறை தூ ரியமுழங்கு விழவோவா பயில்வீதி ; 
செந்நெல் அடி சிற்பிறங்கல் உணவோவா திருமடங்கள் . 
கெழுமலர்மா தவிபுன்னை கிளைஞாழல் தளை அவிழும் 
கொழுமுகைய சண்பகங்கள் குளிர் செருந்தி வளர்கைதை 
முழுமணமே முந்நீரும் கமழமலர் முருகுயிர்க்கும் 
செழுநிலவின் துகளனைய மணற்பரப்புந் திருப்பரப்பு .. 
எயிலணையும் முகில் முழக்கும் எறிதிரைவேலையின் முழக்கும் 
பயில் தருபல் லியமுழக்கும் முறைதெரியாப் பதியதனுள் 
வெயிலணிபன் மணிமுதலாம் விழுப்பொருளா வன விளக்கும் 
தயிலவினைத் தொழில்மரபில் சக்காப்பா டித்தெருவு . 

5 
அக்குலத்தின் செய்தவத்தால் அவனிமிசை அவதரித்தார் ; 
மிக்கபெருஞ் செல்வத்து மீக்கூர விளங்கினார் ; 
தக்கபுகழ்க் கலியனார் எனுநாமந் தலைநின்றார் ; 
முக்கண் இறை வர்க்குரிமைத் திருத்தொண்டின் நெறிமுயல்வார் . 
எல்லையில் பல் கோடிதனத் திறைவராய் இப்படித்தாம் 
செல்வநெறிப் பயனறிந்து திருவொற்றி யூரமர்ந்த 
கொல்லை மழ விடையார் தங் கோயிலின் உள்ளும்புறம்பும் 
அல்லுநெடும் பகலும் இடுந் திருவிளக்கின் அணிவிளைத்தார் . 7 
எண்ணில் திரு விளக்குநெடு நாளெல்லாம் எரித்துவரப் 
புண்ணியமெய்த் தொண்டர் செயல் புலப்படுப்பார் அருளாலே 
உண்ணிறையும் பெருஞ்செல்வம் உயர்த்தும் வினைச் செயல் ஓவி 
மண்ணில் அவர் இருவினைபோல் மாண்டதுமாட் சிமைத்தாக . 8 


பா- ம்- முழங்கும் . * இப்பாடல் சில பிரதிகளில் இல்லை ; 
வெள்ளிப்பாடல் என்பர் . 


கலிய நாயனார் 


631 


திருமலி செல் வத்துழனி தேய்ந்தழிந்த பின்னையுந்தம் 
பெருமைநிலைத் திருப்பணியில் பேராத பேராளர் 
வருமரபில் உள்ளோர்பால் எண்ணெய்மா றிக்கொணர்ந்து 
தருமியல்பிற் கூலியினால் தமது திருப் பணி செய்வார் . 
வளமுடையார் பால் எண்ணெய் கொடுபோய்மா றிக்கூலி 
கொளமுயலுஞ் செய்கையும்மற் றவர் கொடா மையின்மாறத் 
தளருமன முடையவர்தாஞ் சக்கரஎந் திரம்புரியும் 
களனில்வரும் பணிசெய்து பெறுங்கூலி காதலித்தார் . 10 
செக்கு நிறை எள்ளாட்டிப் பதமறிந்து தில தயிலம் 
பக்கமெழ மிகவுழந்தும் பாண்டில்வரும் எருதுய்த்தும் 
தக்கதொழில் பெறுங்கூலி தாங்கொண்டு தாழாமை 
மிக்கதிரு விளக்கிட்டார் விழுத்தொண்டு விளக்கிட்டார் . 
அப்பணியால் வரும்பேறும் அவ்வினைஞர் பலருள ராய் 
எப்பரிசுங் கிடையாத வகைமுட்ட இடருழந்தே 
ஒப்பீல்மனை விற்றெரிக்கும் உறுபொருளும் மாண்டதற்பின் 
செப்பருஞ்சீர் மனையாரை விற்பதற்குத் தேடுவார் . 
மனமகிழ்ந்து மனைவியார் தமைக்கொண்டு வளநகரில் 
தனமளிப்பார் தமை எங்குங் கிடையாமல் தளர்வெய்திச் 
சின விடையார் திருக்கோயில் திருவிளக்குப் பணிமுட்டக் 
கனவினுமுன் பறியாதார் கையறவால் எய்தினார் . 

18 


பணிகொள்ளும் படம்பக்க நாயகர்தங் கோயிலினுள் 
அணிகொள்ளுந் திருவிளக்குப் பணிமாறும் அமையத்தில் 
மணிவண்ணச் சுடர்விளக்கு மாளில்யான் மாள்வன் எனத் 
துணிவுள்ளங் கொளநினைந்தவ் வினை முடிக்கத் தொடங்குவார் . 
திருவிளக்குத் திரி இட்டங் ககல்பரப்பிச் செயல் நிரம்ப 
ஒருவிய எண் ணெய்க்கீடா உடல் உதிரங் கொடுநிறைக்கக் 
கருவியினால் மிடறரிய , அக்கையைக் கண்ணுதலார் 
பெருகு திருக் கருணையுடன் நேர்வந்து பிடித்தருளி. 

15 


பா - ம் - ஒருவிய வெண்ணெய்க்குடமா . 


632 


திருத்தொண்டர் புராணம் 


18 


மற்றவர்தம் முன்னாக மழவிடைமேல் எழுந்தருள 
உற்றவூ றது நீங்கி ஒளிவிளங்க உச்சியின் மேல் 
பற்றிய அஞ் சலியினராய் நின்றவரைப் பரமர்தாம் 
பொற்புடைய சிவபுரியில் பொலிந்திருக்க அருள்புரிந்தார் . 
தேவர் பிரான் திருவிளக்குச் செயல்முட்ட மிடறரிந்து 
மேவரிய வினை முடித்தார் கழல்வணங்கி வியனுலகில் 
யாவரெனா தரனடியார் தமை இகழ்ந்து பேசினரை 
நாவரியுஞ் சத்தியார் திருத்தொண்டின் நலமுரைப்பாம் . 


17 


46. சத்தி நாயனார் புராணம் 


களமர் கட்ட கமலம் பொழிந்ததேன் 
குளநிறைப்பது கோலொன்றி லெண்டிசை 
அளவும் ஆணைச் சயத்தம்பம் நாட்டிய 
வளவர் காவிரி நாட்டு வரிஞ்சையூர் .? 

1 
வரிஞ்சை யூரினில் வாய்மைவே ளாண்குலம் 
பெருஞ்சி றப்புப் பெறப்பிறப் பெய்தினார் ; 
விரிஞ்சன் மால் முதல் விண்ணவர் எண்ணவும் 
அருஞ்சி லம்பணி சேவடிக் காட்செய்வார் . 

2 
அத்த ராகிய அங்கணர் அன்பரை 
இத்தலத்தில் இகழ்ந்தியம் பும்உரை 
வைத்த நாவை வலித்தரி சத்தியால் + 
சத்தி யார்எனும் நாமமும் தாங்கினார் . 

3 
தீங்கு சொற்ற திருவிலர் நாவினை 
வாங்க வாங்கு தண் டாயத்தி னால்வலித் 
தாங்க யிற்கத்தி யால்அரிந் தன்புடன் 

ஓங்கு சீர்த்திருத் தொண்டி னுயர்ந்தனர் . 
பா - ம்- ஒளிவிளங்கும் . வரிஞ்சியூர் . 

* வரிஞ்சி . சத்தி 
பார் . 5 நாமம் தரித்துளார் . 


5 


4 


ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் 


633 


5 


அன்ன் தாகிய ஆண்மைத் திருப்பணி 
மன்னு பேருல கத்தில் வலியுடன் 
பன்னெ டும்பெரு நாள் பரி வாற்செய்து 
சென்னி ஆற்றினர் செந்நெறி ஆற்றினர் . 
ஐய மின்றி அரிய திருப்பணி 
மெய்யி னாற்செய்த வீரத் திருத்தொண்டர் 
வைய முய்ய மணிமன்று ளாடுவார் 
செய்ய பாதத் திருநிழல் சேர்ந்தனர் . 
நாய னார்தொண் டரை நலங் கூறலார் 
சாய நாவரி சத்தியார் தாள்பணிந் ( து ) 
ஆய மாதவத் ( து ) ஐயடி கள் எனுந் 
தூய காடவர் தந்திறஞ் சொல்லுவாம் . 


6 


7 


47. ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் 


புராணம் 


1 


வையநிகழ் பல்லவர்தங் குலமரபின் வழித்தோன்றி 
வெய்யகலி யும்பகையும் மிகையொழியும் வகை அட 
செய்ய சடை யார் - சைவத் திருநெறியால் அரசளிப்பார் 
ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்துஞ் செங்கோலார் . 
திருமலியும் புகழ்விளங்கச் சேணிலத்தில் எவ்வுயிரும் 
பெருமையுடன் இனிதமரப் பிறபுலங்கள் அடிப்படுத்துத் 
தருமநெறி தழைத்தோங்கத் தா ரணிமேற் சைவமுடன் 
அருமறையின் துறைவிளங்க அரசளிக்கும் அந்நாளில் . 
மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் றமிழ் முதலாம் 
பன்னுகலைப் பணிசெய்யப் பாரளிப்பார் " அரசாட்சி 
இன்னல் ” என இகழ்ந்ததனை எழிற்குமரன் மேலிழிச்சி 
நன்மைநெறித் திருத்தொண்டு நயந் தளிப்பா ராயினார் . 


2 


H 


3 


பா - ம் -1 சடையவர் . 


634 


திருத்தொண்டர் புராணம் 


தொண்டுரிமை புரக்கின்றார் சூழ்வேலை உலகின்கண் 
அண்டர்பிரான் அமர்ந்தருளும் ஆலயங்க ளான எலாம் 
கண்டிறைஞ்சித் திருத்தொண்டின் கடனேற்ற பணிசெய்தே 
வண்டமிழின் மொழிவெண்பா ஓரொன்றா வழுத்துவார் . 
பெருத்தெழுகா தலில்வணங்கிப் பெரும்பற்றத் தண்புலியூர்த் 
திருச்சிற்றம் பலத்தாடல் புரிந்தருளுஞ் செய்யசடை 
நிருத்தனார் திருக்கூத்து நேர்ந்திறைஞ்சி நெடுந்தகையார் 
விருப்பினுடன் செந்தமிழின் வெண்பாமென் மலர்புனைந்தார் . 5 
அவ்வகையால் அருள்பெற்றங் கமர்ந்துசில நாள்வைகி 
இவ்வுலகில் தம்பெருமான் கோயில்களெல் லாமெய்திச் 
செவ்விய அன் பொடுபணிந்து திருப்பணிஏற் றனசெய்தே 
எவ்வுலகும் புகழ்ந்தேத்தும் இன்றமிழ்வெண் பாமொழிந்தார் . 6 
இந்நெறியால் அரனடியார் இன்பமுற இசைந்தபணி 
பன்னெடுநாள் ஆற்றியபின் பரமர் திரு வடிநிழற்கீழ் 
மன்னுசிவ லோகத்து வழி அன்பர் மருங்கணைந்தார் ; 
கன்னிமதில் சூழ்காஞ்சிக் காடவரை அடிகளார் . 
பையரவ மணியாரம் அணிந்தார்க்குப் பாவணிந்த 
ஐயடிகள் காடவனார் அடியிணைத்தா மரைவணங்கிக் 
கையணிமான் மழுவுடையார் கழல்பணிசிந் தனையுடை 

டய 
செய் தவத்துக் கணம்புல்லர் திருத்தொண்டு விரித்துரைப்பாம் . 8 


3 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
உளத்திலொரு துளக்கமிலோம் உலகுய்ய இருண்ட திருக் 
களத்துமுது குன் றர் தரு கனகம் ஆற் றினிலிட்டு 
வளத்தின் மலிந் தேழுலகும் வணங்கு பெருந் திருவாரூர்க் 
குளத்திலெடுத் தார்வினையின் குழிவாய்நின் றெனை எடுத்தார் . 9 . 


சருக்கம் எட்டுக்குத் திருவிருத்தம் - 4059 . 


9. கறைக்கண்டன் சருக்கம் 


0000 * 0000 


48. கணம்புல்ல நாயனார் புராணம் 


திருக்கிளர்சீர் மாடங்கள் திருந்து பெருங் குடிநெருங்கிப் 
பெருக்குவட வெள்ளாற்றுத் தென்கரைப்பால் பிறங்குபொழில் 
வருக்கைநெடுஞ் சுளைபொழிதேன் மடுநிறைத்து வயல்விளைக்கும் 
இருக்குவேளூர்என்ப ( து ) இவ்வுலகில் விளங்குபதி . 

1 
அப்பதியில் குடிமுதல்வர்க் கதிபராய் அளவிறந்த 
எப்பொருளும் முடிவறியா எய்துபெருஞ் செல்வத்தார் ; 
ஒப்பில்பெருங் குணத்தினால் உலகின்மேம் படநிகழ்ந்தார் ; 1 
" மெய்ப்பொருளா வன் ஈசர் கழல் என்னும் விருப்புடையார் . 2 
“ தாவாத பெருஞ்செல்வந் தலை நின்ற பயன் இது ” என் ( று ) 
ஓவாத ஒளிவிளக்குச் சிவன் கோயி லுள்ளெரித்து 
நாவாரப் பரவுவார் நல்குரவு வந்தெய்தத் 
தேவாதி தேவர்பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார் . 

3 
தில்லைநகர் மணிமன்றுள் ஆடுகின்ற சேவடிகள் 
அல்கிய அன் புடனிறைஞ்சி அமர்கின்றார் புரமெரித்த 
வில்லியார் திருப்புலீச் சரத்தின்கண் விளக்கெரிக்க 
இல்லிடைஉள் ளனமாறி எரித்துவரும் அந்நாளில் . 

4 
ஆயசெயல் மாண்டதற்பின் அயலவர்பால் இரப்பஞ்சிக் 
காயமுயற் சியில் அரிந்த கணம்புல்லுக் கொடுவந்து 
மேயவிலைக் குக்கொடுத்து விலைப்பொருளால் நெய்மாறித் 
தூயதிரு விளக்கெரித்தார் . துளக்கறுமெய்த் தொண்டனார் . 

5 . 
இவ்வகையால் திருந்து விளக் கெரித்துவர அங்கொருநாள் 
மெய்வருந்தி அரிந்தெடுத்துக் கொடுவந்து விற்கும்புல் 
எவ்விடத்தும் விலைபோகா தொழியவும் இப் பணியொழியார் 
அவ்வரிபுல் லினைமாட்டி அணிவிளக்கா யிடஎரிப்பார் . 

6 
பா . ம்- மேற்பட எழுந்தார் . 


636 


திருத்தொண்டர் புராணம் 


முன்பு திரு விளக்கெரிக்கும் முறையாமங் குறையாமல் 
மென்புல்லும் விளக்கெரிக்கப் போதாமை மெய்யான 
அன்புபுரி வார் அடுத்த விளக்குத்தந் திருமுடியை 
என்புருக படுத்தெரித்தார் இருவினையின் தொடக்கெரித்தார் . 7 
தங்கள் பிரான் திருவுள்ளஞ் செய்து தலைத் திருவிளக்குப் 
பொங்கிய அன் புடன் எரித்த பொருவில் திருத் தொண்டருக்கு 
மங்கலமாம் பெருங்கருணை வைத்தருளச் சிவலோகத் ( து ) 
எங்கள் பிரான் கணம்புல்லர் இனி திறைஞ்சி அமர்ந்திருந்தார் . 8 
மூரியார் கலியுலகின் முடியிட்ட திருவிளக்குப் 
பேரியா றணிந்தாருக் கெரித்தார்தங் கழல்பேணி 
வேரியார் மலர்ச்சோலை விளங்குதிருக் கடவூரில் 
காரியார் தாஞ்செய்த திருத்தொண்டு கட்டுரைப்பாம் . 9 


49. காரி நாயனார் புராணம் 


மறையாளர் திருக்கடவூர் வந்துதித்து வண்டமிழின் 
துறையான பயன்தெரிந்து சொல்விளங்கிப் பொருள்மறையக் 
குறையாத தமிழ்க்கோவை தம்பெயராற் குலவும்வகை 
முறையாலே தொகுத்தமைத்து மூவேந்தர் பாற்பயில்வார் . 1 
அங்கவர் தாம் மகிழும்வகை அடுத்த உரை நயமாக்கிக் 
கொங்கலர் தார் மன்னவர்பால் பெற்றநிதிக் குவைகொண்டு 
வெங்கண் அரா வொடுகிடந்து விளங்கும் இளம் பிறைச்சென்னிச் 
சங்கரனார் இனி தமருந் தானங்கள் பலசமைத்தார் . 

2 
யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழிப் பயனியம்பித் 
தேவர்க்கு முதற்றேவர் சீரடியார் எல்லார்க்கும் 
மேவுற்ற இருநிதியம் மிகஅளித்து விடையவர் தம் 1 
காவுற்ற திருக்கயிலை மறவாத கருத்தின ராய் . 

3 
எய்ந் தகடல் சூழுலகில் எங்குந்தம் இசைநிறுத்தி 
ஆய்ந்தஉணர் ( வு ) இடையறா அன் பினராய் அணிகங்கை 


பா - ம் . 


விடையவர்தாம் . 


நின்றசீர் நெடுமாற நாயனார் 


637 


தோய்ந்தநெடுஞ் சடையார் தம் அருள்பெற்ற தொடர்பினால் 
வாய்ந்தமனம் போலுடம்பும் வடகயிலை மலைசேர்ந்தார் . 
வேரியார் மலர்க்கொன்றை வேணியார் அடிபேணும் 
காரியார் கழல்வணங்கி அவரளித்த கருணையினால் 
வாரியார் மதயானை வழுதியர்தம் மதிமரபில் 
சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்புவாம் . 


5 


50. நின்றசீர் நெடுமாற நாயனார் 


புராணம் 


1 


2 


தடுமாறும் நெறிய தனைத் தவமென்று தம்முடலை 
அடுமாறு செய்தொழுகும் அமண்வலையில் அகப்பட்டு 
விடுமாறு தமிழ்விரகர் வினைமாறுங் கழலடைந்த 
நெடுமாற னார் பெருமை உலகேழும் நிகழ்ந்ததால் 

ல் . 
அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே 
தென்னாடு சிவம்பெருகச் செங்கோல் உய்த் தறம் அளித்துச் 
சொன்னாம நெறிபோற்றிச் சுரர்நகர்க்கோன் தனைக்கொண்ட 
பொன்னாரம் அணிமார்பிற் புரவலனார் பொலிகின்றார் . 
ஆய அர சளிப்பார்பால் அமர்வேண்டி வந்தேற்ற 
சேய்புலத் தெவ்வரெதிர் நெல்வேலிச் செருக்களத்துப் 
பாயபடைக் கடல்முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம் 
காயுமதக் களிற்றின் நிரை பரப்பி அமர் நடக்கின்றார் . 
எடுத்துடன்ற முனைஞாட்பின் இருபடையிற் பொருபடைஞர் 
படுத்தநெடுங் கரித்துணியும் பாய்மாவின் அறு குறையும் 
அடுத்தமர்செய் வயவர்கருந் தலைமலையும் அலைசெந்நீர் 
மடுத்தகடல் மீளவுந்தாம் வடிவேல்வாங் கிடப்பெருக . 
வயப்பரியின் களிப்பொலியும் மறவர் படைக் கல ஒலியும் 
கயப்பொருப்பின் முழக்கொலியும் கலந்தெழுபல் லிய ஒலியும் 


3 


4 . 


2 


பா - ம்- வழுதியவர்தம் . 


அவர் செந்நீர் . 


1638 


திருத்தொண்டர் புராணம் 


. 


வியக்குமுகக் கடைநாளின் மேகமுழக் கெனமீளச் 
சயத்தொடர்வல் லியும் இன்று தாம்விடுக்கும் படி தயங்க . 

5 
தீயுமிழும் படைவழங்குஞ் செருக்களத்து முருக்கு முடல் 
தாயுநெடுங் குருதிமடுக் குளித்துநிணந் துய்த்தாடிப் 
போயபரு வம்பணிகொள் பூதங்க ளேயன்றிப் 
பேயும் அரும் பணிசெய்ய உணவளித்த தெனப்பிறங்க . 6 
இனையகடுஞ் சமர்விளைய இகலுழந்த பறந்தலையில் 
பனைநெடுங்கை மதயானைப் பஞ்சவனார் படைக்குடைந்து 
முனையழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படைசரியப் 
புனையுநறுந் தொடைவாகை பூழியர்வேம் புடன் புனைந்து . 

7 
வளவர்பிரான் திருமகளார் மங்கையருக் காசியார் 
களபமணி முலைதிளைக்குந் தடமார்பிற் கவுரியனார் [ லாம் 
இளவளவெண் பிறை அணிந்தார்க் கேற்ற திருத் தொண்டெல் 
அளவில்புகழ் பெறவிளக்கி அருள் பெருக அரசளித்தார் . 8 
திரைசெய்கடல் உலகின்கண் திருநீற்றின் நெறிவிளங்க 
உரைசெய்பெரும் புகழ்விளக்கி ஓங்குநெடு மாறனார் 
அரசுரிமை நெடுங்காலம் அளித்திறைவர் அருளாலே 
பரசுபெருஞ் சிவலோகத் தின்புற்றுப் பணிந்திருந்தார் . 9 
பொன்மதில் சூழ் புகலிகா வலர் அடிக்கீழ்ப் புனிதராந் 
தென்மதுரை மாறனார் செங்கமலக் கழல்வணங்கிப் 
பன்மணிகள் திரையோதம் பரப்பு நெடுங் கடற்படப்பைத் 
தொன்மயிலை வாயிலார் திருத்தொண்டின் நிலை தொழுவாம் . 10 


51. வாயிலார் நாயனார் புராணம் 


சொல்வி ளங்குசீர்த் தொண்டைநன் னாட்டிடை 
மல்லல் நீடிய வாய்மை வளம்பதி 
பல்பெருங்குடி நீடு பரம்பரைச் 
செல்வம் மல்கு திருமயி லாபுரி . 


1 


பா - ம்-- மூளச் .. 


இளவரவெண் . 


* தொண்டரெல்லாம் . 


வாயிலார் நாயனார் 


639 


2 


நீடு வேலை தன் பால் நிதி வைத்திடத் 
தேடும் அப்பெருஞ் சேமவைப் பாமென 
ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி 
மாடு தள்ளு மரக்கலச் செப்பினால் . 
கலஞ்சொ ரிந்த கரிக்கருங் கன்று முத்( து ) 
அலம்பு முந்நீர் படிந்தணை மேகமும் 
நலங்கொள் மேதிநன் னாகுந் தெரிக்கொணா 
சிலம்பு தெண்டிரைக் கானலின் சேணெலாம் . 

3 
தவள மாளிகைச் சாலை மருங்கிறைத் 
துவள்ப தாகை நுழைந்தணை தூமதி 
பவள வாய்மட வார்முகம் பார்த்தஞ்சி 
உவள கஞ்சேர்ந் தொதுங்குவ தொக்குமால் . 

4 
வீதி எங்கும் விழா அணிக் காளையர் 
தூதியங்குஞ் சுரும்பணி தோகையர் 
ஓதி எங்கும் ஒழியா அணிநிதி 
பூதி எங்கும் புனைமணி மாடங்கள் . 
மன்னு சீர்மயி லைத்திரு மாநகர்த் 
தொன்மை நீடிய சூத்திரத் தொல்குல 
நன்மை சான்ற நலம்பெறத் தோன்றினார் ; 
தன்மை வரயிலார் என்னுந் தபோதனர் . 

6 
வாயி லாரென நீடிய மாக்குடித் 
தூய மாமர பின் முதல் தோன்றியே 
நாயனார் திருத் தொண்டின் நயப்புறு 
மேய காதல் விருப்பின் விளங்குவார் . 

77 
மறவாமை யான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி 
உறவாதி தனையுணரும் ஒளிவிளக்குச் சுடரேற்றி 
இறவாத ஆனந்தம் எனுந்திருமஞ் சனம் ஆட்டி 
அறவாணர்க் கன்பென்னும் அமுதமைத்தர்ச் சனைசெய்வார் . 8 

பா - ம்- மருங்குறைத் ; முடங்கிறைத் ; 


5 


1 


640 


திருத்தொண்டர் புராணம் 


அகமலர்ந்த அர்ச்சனையில் அண்ணலார் தமை நாளும் 
நிகழவரும் அன்பினால் நிறைவழிபா டொழியாமே 
திகழ நெடு நாட்செய்து சிவபெருமான் அடிநிழற்கீழ்ப் 
புகலமைத்துத் தொழுதிருந்தார் புண்ணியமெய்த் தொண்டனார் . 
நீராருஞ் சடையாரை நீடுமன ஆலயத்துள் 
ஆராத அன்பினால் அருச்சனைசெய் தடியவர்பால் 
பேராத நெறிபெற்ற பெருந்தகையார் தமைப் போற்றிச் 
சீராருந் திருநீடூர் முனை அடுவார் திறமுரைப்பாம் . 

10 


52. முனையடுவார் நாயனார் 


புராணம் 


மாறு கடிந்து மண்காத்த வளவர் பொன்னித் திருநாட்டு , 
நாறு விரைப்பூஞ் சோலைகளின் நனைவாய் திறந்து பொழிசெழுந் 
தேன் , ஆறு பெருகி வெள்ளமிடும் அள்ளல் வயலின் மள்ளர் 
உழுஞ், சேறு நறுவா சங் கமழுஞ் செல்வ நீடூர் திருநீடூர் . 1 

விளங்கும் வண்மை மிக்குள்ள வேளாண் தலைமைக் குடி 
முதல்வர் , களங்கொள் மிடற்றுக் கண்ணு தலார் - கழலிற் 
செறிந்த காதல்மிகும் , உளங்கொள் திருத்தொண் டுரிமையினில் 
உள்ளார் நள்ளார் முனை எறிந்த, வளங்கொ டிறைவர் அடி 
யார்க்கு மாறா தளிக்கும் வாய்மையார் . 

மாற்றார்க் கமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதி 
யம் , ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலைவைத்துக் , கூற் 
றும் ஒதுங்கும் ஆள்வினையால் கூலி ஏற்றுச் சென்றெறிந்து , 
போற்றும் வென்றி கொண்டிசைந்த பொன்னுங் கொண்டு 
மன்னுவார் . 

3 
இன்ன வகையால் பெற்றநிதி எல்லாம் ஈசன் அடியார்கள் 
சொன்ன சொன்ன படி நிரம்பக் கொடுத்துத் தூய போனகமும் 


2 


ம் 


நறைவாசங் . 


2 


வளமைத் திருநீடூர் . 


முனையடுவார் நாயனார் 


641 


கன்னல் நறுநெய் கறிதயிர் பால் கனியுள் ளுறுத்த கலந்தளித்து , 
மன்னும் அன்பின் நெறி பிறழா வழித்தொண் டாற்றி 
வைகினார் . 

4 
மற்றிங் நிலைமை பன்னெடுநாள் வையம் நிகழச் செய்துவழி , 
உற்ற அன்பின் செந்நெறியால் உமையாள் கணவன் திருவரு 
ளால் , பெற்ற சிவலோ கத்தமர்ந்து பிரியா உரிமை மருவினார் , 
முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார் 5 

யாவ ரெனினும் இகலெறிந்தே ஈசன் அடியார் தமக்கின் 
பம் , மேவ அளிக்கும் முனையடுவார் விரைப்பூங் கமலக் கழல் 
வணங்கித் , தேவர் பெருமான் சைவநெறி விளங்கச் செங்கோல் 
முறைபுரியும் , காவல் பூண்ட கழற்சிங்கர் தொண்டின் நிலைமை 
கட்டுரைப்பாம் . 

8 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
செறிவுண் டென்று திருத்தொண்டிற் சிந்தை செல்லும் 
பயனுக்கும் , குறியுண் டொன்று கிலுங்குறையொன் றில்லோம் 
நிறையுங் கருணையினால் , வெறியுண் சோலைத் திருமுருகன் பூண்டி 
வேடர் வழிபறிக்கப் , பறியுண் டவர் எம் பழவினைவேர் பறிப்பார் 
என்னும் பற்றாலே . 

7 


சருக்கம் ஒன்பதுக்குத் திருவிருத்தம் - 4,100 . 


2 குறியுண்டன்றா. * பழ 


பா- ம்- பயனுவக்கும் ; பயனுக்குக் , 
வினைநோய் . 

41 


10. கடல்சூழ்ந்த சருக்கம் 


oooooo * oooooa 


53. கழற்சிங்க நாயனார் புராணம் 


1 


படிமிசை நிகழ்ந்த தொல்லைப் பல்லவர் குலத்து வந்தார் 
கடிமதில் மூன்றுஞ் செற்ற கங்கைவார் சடையார் செய்ய 
அடி மலர் அன்றி வேறொன் றறிவினிற் குறியா நீர்மைக் 
கொடிநெடுந் தானை மன்னர் கோக்கழற் சிங்கர் என்பார் . 
காடவர் குரிசி லாராங் கழற்பெருஞ் சிங்க னார்தாம் 
ஆடக மேரு வில்லார் அருளினால் அமரிற் சென்று 
கூடலர் முனைகள் சாய வடபுலங் கவர்ந்து கொண்டு 
நாடற நெறியில் வைக நன்னெறி வளர்க்கு நாளில் . 

2 
குவலயத் ( து ) அரனார் மேவுங் கோயில்கள் பலவுஞ் சென்று 
தவலரும் அன்பில் தாழ்ந்து தக்கமெய்த் தொண்டு செய்வார் ; 
சிவபுரி என்ன மன்னுந் தென் திரு வாரூர் எய்திப் 
பவமறுத் தாட்கொள் வார்தங் கோயிலுட் பணியப் புக்கார் . 3 . 
அரசியல் ஆயத் தோடும் அங்கணர் கோயி லுள்ளால் 
முரசுடைத் தானை மன்னர் முதல்வரை வணங்கும் போதில் 
விரைசெறி மலர்மென் கூந்தல் உரிமைமெல் லியலார் தம்முள் 
உரைசிறந் துயர்ந்த பட்டத் தொரு தனித் தேவி மேவி . 

4 
கோயிலை வலங்கொண் டங்கண் குலவிய பெருமை எல்லாம் 
சாயல்மர் மயிலே போல்வாள் தனித்தனி கண்டு வந்து 
தூயமென் பள்ளித் தாமந் தொடுக்குமண் டபத்தின் பாங்கர் 
மேயதோர் புதுப்பூ அங்கு விழுந்ததொன் றெடுத்து மோந்தாள் . 
புதுமலர் மோந்த போதிற் செருத்துணைப் புனிதத் தொண்டர் 
“ இதுமலர் திருமுற் றத்துள் எடுத்துமோந் தனளாம் ” என்று 
ததுமென ஓடிச் சென்று கருவிகைக் கொண்டு பற்றி 
மதுமலர்த் திருவொப் பாள் தன் மூக்கினைப் பிடித்து வார்ந்தார். 

பா - ம்- றறிவினுட் . " சிங்கர்தாமும் . 


கழற்சிங்க நாயனார் 


643 


வார்ந்திழி குருதி சோர மலர்க்கருங் குழலுஞ் சோரச் 
சோர்ந்து வீழ்ந் தரற்றுந் தோகை மயிலெனத் துளங்கி மண்ணில் 
சேர்ந் தயர்ந் துரிமைத் தேவி புலம்பிடச் செம்பொற் புற்றுள் 
ஆர்ந்தபே ரொளியைக் கும்பிட் டரசரும் அணைய வந்தார் . 7 
வந்தணை வுற்ற மன்னர் மலர்ந்தகற் பகத்தின் வாசப் 
பைந்தளிர்ப் பூங்கொம் பொன்று பார்மிசை வீழ்ந்த தென்ன 
நொந்தழிந் தரற்று வாளை நோக்கி " இவ் வண்டத் துள்ளோர் 
இந்தவெவ் வினை அஞ் சாதே யார் செய்தார் ? " என்னும் எல்லை . 8 
அந்நிலை அணைய வந்து செருத்துணை யாராம் அன்பர் 
முன்னுறு நிலைமை அங்குப் புகுந்தது மொழிந்த போது 
மன்னரும் அவரை நோக்கி மற்றிதற் குற்ற தண்டம் 
தன்னை அவ் வடைவே யன்றோ தடிந்திடத் தகுவ தென்று . 9 
கட்டிய உடைவாள் தன்னை உருவி " அக் கமழ்வா சப்பூத் 
தொட்டு முன் னெடுத்த கையாம் முற்படத் துணிப்ப " தென்று 
பட்டமும் அணிந்து காதல் பயில்பெருந் தேவி யான 
மட்டவிழ் குழலாள் செங்கை வளையொடுந் துணித்தா ரன்றே . 10 
ஒருதனித் தேவி செங்கை உடைவாளால் துணித்த போது 
பெருகிய தொண்டர் ஆர்ப்பின் பிறங்கொலி புவிமேற் பொங்க 
இருவிசும் படைய ஓங்கும் இமையவர் ஆர்ப்பும் விம்மி 
மருவிய தெய்வ வாச மலர்மழை பொழிந்த தன்றே . 

11 
அரிய அத் திருத்தொண் டாற்றும் அரசனார் அளவில் காலம் 
மருவிய உரிமை தாங்கி மாலயற் கரியார் மன்னும் 
திருவருட் சிறப்பி னாலே செய்யசே வடியின் நீழற் 
பெருகிய உரிமை யாகும் பேரருள் எய்தி னாரே ." 

12 
வையக நிகழக் காதல் மாதேவி தனது செய்ய 
கையினைத் தடிந்த சிங்கர் கழலிணை தொழுது போற்றி 
எய்திய பெருமை அன்பர் இடங்கழி யார்என் றேத்தும் 
மெய்யரு ளுடைய தொண்டர் செய்வினை விளம்ப லுற்றாம் : 18 


பா- ம்- பேரரசெய்தினாரே . 


54. இடங்கழி நாயனார் புராணம் 


எழுந்திரைமா கடலாடை இருநிலமா மகள் மார்பில் 
அழுந்துபட எழுதும் இலைத் தொழில் தொய்யில் அணியினவாம் ; 
செழுந் தளிரின் புடைமறைந்த பெடைகளிப்பத் தேமாவின் 
கொழுந்துணர்கோ திக்கொண்டு குயில் நாடு கோனாடு . 

1 
முருகுறுசெங் கமலமது மலர் துதைந்த மொய்யளிகள் 
பருகுறுதெண் டிரைவாவிப் பயில்பெடையோ டிரையருந்தி 
வருகுறுதண் டுளிவாடை மறையமா தவிச்சூழல் 
குருகுறங்குங் கோனாட்டுக் கொடிநகரங் கொடும்பாளூர் . 
அந்நகரத் தினிலிருக்கும் வேளிர்குலத் தரசளித்து 
மன்னியபொன் னம்பலத்து மணிமுகட்டில் பாக்கொங்கின் 1 
பன்னுதுலைப் பசும்பொன்னாற் பயில்பிழம்பாம் மிசையணிந்த 
பொன்னெடுந்தோள் ஆதித்தன் புகழ்மரபிற் குடிமுதலோர் . 3 
இடங்கழியார் எனவுலகில் ஏறுபெரு நாமத்தார் 
அடங்கலர்முப் புரமெரித்தார் அடித்தொண்டின் நெறியன்றி 
முடங்குநெறி கனவினிலும் முன்னாதார் எந்நாளும் 
தொடர்ந்தபெருங் கா தலினால் தொண்டர்வேண் டிய செய்வார் . * 
சைவநெறி வைதிகத்தின் தருமநெறி யொடுந்தழைப்ப 
மைவளருந் திருமிடற்றார் மன்னியகோ யில்களெங்கும் 
மெய்வழிபாட் டர்ச்சனைகள் விதிவழிமேன் மேல்விளங்க 
மொய்வளர்வண் புகழ்பெருக முறைபுரியும் அந்நாளில் . 
சங்கரன் றன் அடியாருக் கமுதளிக்குந் தவமுடையார் 
அங்கொருவர் அடியவருக் கமுதொருநாள் ஆக்க உடன் 
எங்கும் ஒரு செயல்காணா தெய்திய செய் தொழில் முட்டப் 
பொங்கி எழும் பெருவிருப்பால் புரியும்வினை தெரியாது . 
அரசரவர் பண்டாரத் தந்நாட்டின் நெற்கூட்டின் 
நிரை செறிந்த புரிபலவா நிலைக்கொட்ட காரத்தில் 

ம் - பாக்கொடுங்கின் . - பன்னுது வணப் . 5 அடியர்தமக் . 


5 
. 


செருத்துணை நாயனார் 


645 


புரைசெறிநள் ளிருளின்கண் புக்குமுகந் தெடுப்பவரை 
முரசெறிகா வலர்கண்டு பிடித்தரசன் முன் கொணர்ந்தார் . 7 
மெய்த்தவரைக் கண்டிருக்கும் வேல்மன்னர் வினவுதலும் 
" அத்தனடி யாரையான் அமுது செய்விப் பதுமுட்ட 
இத்தகைமை செய்தேன் " என் றியம்புதலும் மிக இரங்கிப் 
பத்தரைவிட் ( டு ) “ இவரன்றோ ? பண்டாரம் எனக் ( கு ) என்பார் . 
நிறையழிந்த உள்ளத்தால் “ நெற்பண்டா ரமும் அன்றிக் 
குறைவில்நிதிப் பண்டார மான எலாங் கொள்ளைமுகந் ( து ) 
இறைவனடி யார்கவர்ந்து கொள்க என எம்மருங்கும் 
பறையறையப் பண்ணுவித்தார் படைத்த நிதிப்பயன்கொள்வார் . 
எண்ணில்பெரும் பண்டாரம் ஈசனடி யார்கொள்ள 
உண்ணிறைந்த அன்பினால் உறுகொள்ளை மிகஊட்டித் 
தண்ணளியால் நெடுங்காலந் திருநீற்றின் நெறிதழைப்ப 
மண்ணிலருள் புரிந்திறைவர் மலரடியின் நிழல் சேர்ந்தார் . 10 

மைதழையும் மணிமிடற்றார் வழித்தொண்டின் வழிபாட் 
டில் , எய்துபெருஞ் சிறப்புடைய இடங்கழியார் கழல்வணங்கி , 
மெய்தருவார் நெறியன்றி வேறொன்றும் மேல றியாச் , செய்தவ 
ராஞ் செருத்துணையார் திருத்தொண்டின் செயல்மொழிவாம் . 11 


55. செருத்துணை நாயனார் 


புராணம் 


உள்ளும் புறம்புங் குலமரபின் ஒழுக்கம் வழுக்கா ஒருமை 
நெறி , கொள்ளும் இயல்பிற் குடிமுதலோர் மலிந்த செல்வக் 
குலப்பதியாம் , தெள்ளுந் திரைகள் மதகுதொறுஞ் சேலுங் கய 
லுஞ் செழுமணியும் , தள்ளும் பொன்னி நீர்நாட்டு மருக னாட்டுத் 
தஞ்சாவூர் . 

சீரின் விளங்கும் அப்பதியில் திருந்து வேளாண் குடிமுதல் 
வர் , நீரின் மலிந்த செய்யசடை நீற்றர் கூற்றின் நெஞ்சிடித்த , 


646 


திருத்தொண்டர் புராணம் 


வேரி மலர்ந்த பூங்கழல் சூழ் மெய்யன் புடைய சைவரெனப் , 
பாரில் நிகழ்ந்த செருத்துணையார் பரவுந் தொண்டின் நெறி 

2 


நின்றார் . 


. 


ஆன அன்பர் திருவாரூர் ஆழித் தேர்வித் தகர்கோயில் , 
ஞான முனிவர் இமையவர்கள் நெருங்கு நலஞ்சேர் முன்றிலி 
னுள் , மான நிலவு திருப்பணிகள் செய்து காலங் களின் வணங் 
கிக் , கூனல் இளவெண் பிறைமுடியார் தொண்டு பொலியக் 
குலவுநாள் . 
உலகு நிகழ்ந்த பல்லவர்கோச் சிங்கர் உரிமைப் பெருந்தேவி 
நிலவு திருப்பூ மண்டபத்து மருங்கு நீங்கிக் கிடந்ததொரு 
மலரை எடுத்து மோந்ததற்கு வந்து பொறாமை வழித்தொண்டர் 
- இலகு சுடர்வாய்க் கருவி எடுத் தெழுந்த வேகத் தாலெய்தி . 4 

கடிது முற்றி மற்றவள் தன் கருமென் கூந்தல் பிடித்தீர்த் 
துப் , படியில் வீழ்த்தி மணிமூக்கைப் பற்றிப் “ பரமர் செய்ய 
சடை , முடியில் ஏறுந் திருப்பூமண் டபத்து மலர்மோந் திடும் 
மூக்கைத் , தடிவன் ” என்று கருவியினால் அரிந்தார் தலைமைத் . 
தனித்தொண்டர் . 

5 
அடுத்த திருத்தொண் டுலகறியச் செய்த அடலே றனையவர்தாம் 
தொடுத்த தாம மலரிதழி முடியார் அடிமைத் தொண்டுகடல் 
உடுத்த உலகில் நிகழச்செய் துய்யச் செய்ய பொன் மன்றுள் 
எடுத்த பாத நிழலடைந்தே இறவா இன்பம் எய்தினார் . 6 

செங்கண் விடையார் திருமுன்றில் விழுந்த திருப்பள் ளித் 
தாமம் , அங்கண் எடுத்து மோந்த அதற்கரசன் உரிமைப் பெருந் 
தேவி , துங்க மணிமூக் கரிந்தசெருத் துணையார் தூய கழலி 
றைஞ்சி , எங்கு நிகழ்ந்த புகழ்த்துணையார் உரிமை அடிமை 
எடுத்துரைப்பாம் . 

7 


பம்- வேரின் மலிர்ந்த பூங்கழல்கள் . 


2 


கடிதுமுட்டி . 


56. புகழ்த்துணை நாயனார் புராணம் 


명 


செருவிலிபுத் தூர்மன்னுஞ் சிவமறையோர் திருக்குலத்தார் 
அருவரைவில் லாளி தனக் ( கு ) அகத்தடிமை யாமதனுக் ( கு ) 
ஒருவர்தமை நிகரில்லார் உலகத்துப் பரந்தோங்கிப் 
பொருவரிய புகழ் நீடு புகழ்த்துணையார் எனும் பெயரார் . 
தங்கோனைத் தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுநாள் 
பொங்கோத ஞாலத்து வற்கடமாய்ப் பசிபுரிந்தும் 
“ எங்கோமான் தனைவிடுவேன் அல்லேன் ” என் றிராப்பகலும் 
கொங்கார்பன் மலர்கொண்டு குளிர்புனல்கொண் டருச்சிப்பார் . 2 
மாலயனுக் கரியானை மஞ்சனம் ஆட் டும்பொழுது 
சாலவுறு பசிப்பிணியால் வருந்திநிலை தளர் வெய்திக் 
கோலநிறை புனல் தாங்கு குடந்தாங்க மாட்டாமை 
ஆலமணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்தயர்வார் . 

3 
சங்கரன் தன் அருளாலோர் துயில்வந்து தமையடைய 
அங்கணனுங் கனவின்கண் அருள்புரிவான் " அருந்துணவு 
மங்கிய நாட் கழிவளவும் வைப்பது நித் தமும் ஒருகா ( சு ) 
இங்குனக்கு நாம் ” என்ன இடர் நீங்கி எழுந்திருந்தார் . 
பெற்றம் உகந் தேறுவார் பீடத்தின் கீழ் ஒருகா ( சு ) 
அற்றம் அடங் கிடஅளிப்ப அன்பரும்மற் றதுகைக்கொண் ( டு ) 
உற்றபெரும் பசியதனால் உணங்கும்உடம் புடன் உவந்து 

5 
முற்றுணர்வு தலை நிரம்ப முகமலர்ந்து களிகூர்ந்தார் . 
அந்நாள் போல் எந்நாளும் அளித்தகா சதுகொண்டே 
இன்னாத பசிப்பிணிவந் திறுத்தநாள் நீங்கியபின் 
மின்னார் செஞ் சடையார்க்கு மெய்யடிமைத் தொழில் செய்து 
பொன்னாட்டின் அமரர்தொழப் புனிதரடி நிழல்சேர்ந்தார் . 

6 
பந்தணையு மெல்விரலாள் பாகத்தார் திருப்பாதம் 
வந்தணையு மனத்துணையார் புகழ்த்துணையார் கழல்வாழ்த்திச் 
சந்தணியு மணிப்புயத்துத் தனிவீர ராந்தலைவர் 
கொந்தணையும் மலரலங்கல் கோட்புலியார் செயலுரைப்பாம் . 


57. கோட்புலி நாயனார் புராணம் 


நலம் பெருகுஞ் சோணாட்டு நாட்டியத்தான் குடிவேளாண் 
குலம் பெருக வந்துதித்தார் கோட்புலியார் எனும் பெயரார் ; 
தலம் பெருகும் புகழ்வளவர் தந்திரியா ராய் வேற்றுப் 
புலம் பெருகத் துயர்விளைப்பப் போர்விளைத்துப் புகழ்விளைப்பார் . 
மன்னவன்பால் பெறுஞ்சிறப்பின் வளமெல்லாம் மதியணியும் 
பிஞ்ஞகர் தங் கோயில் தொறுந் திருவமுதின் படிபெருகச் 
செந்நெல்மலைக் குவடாகச் செய்துவருந் திருப்பணியே 
பன்னெடுநாள் செய்தொழுகும் பாங்குபுரிந் தோங்குநாள் . 

2 
வேந்தனே வலிற்பகைஞர் வெம்முனைமேல் செல்கின்றார் 
பாந்தள் பூ ணென அணிந்தார் தமக்கமுது படியாக 
ஏந்தலார் தாமெய்து மளவும் வேண் டுஞ்செந்நெல் 
வாய்ந்தகூ டவைகட்டி வழிக்கொள்வார் மொழிகின்றார் . 3 
தந்தமர்க ளாயினார் தமக்கெல்லாந் தனித்தனியே 

எந்தையார்க் கமுதுபடிக் கேற்றிய நெல் லிவை அழிக்கச் 
சிந்தை ஆற் றாநினைவார் திருவிரையாக் கலி ” என்று 
வந்தனையால் உரைத்தகன்றார் மன்னவன்மாற் றார்முனை மேல் . 4 
மற்றவர் தாம் போயினபின் சிலநாளில் வற்காலம் 
உற்றலும் அச் சுற்றத்தார் உணவின்றி " இறப்பதனில் 
பெற்றம்உயர்த்தவர் அமுது படிகொண்டா கிலும் பிழைத்துக் 
குற்றமறப் பின் கொடுப்போம் எனக்கூடு குலைத்தழித்தார் . 5 
மன்னவன் றன் தெம்முனையில் வினைவாய்த்து மற்றவன் பால் 
நன்நிதியின் குவைபெற்ற நாட்டியத்தான் குடித்தலைவர் 
அந்நகரில் தமர் செய்த பிழையறிந்த தறியாமே 
துன்னினார் “ சுற்றமெலாந் துணிப்பன் " எனுந் துணிவின ராய் . 
எதிர்கொண்ட தமர்க்கெல்லாம் இனியமொழி பல மொழிந்து 
மதி தங்கு சுடர்மணிமா ளிகையின்கண் வந்தணைந்து 
“ பதிகொண்ட சுற்றத்தார்க் கெல்லாம்பைந் துகில் நிதியம் 
அதிகந்தந் தளிப்பதனுக் கழைமின்கள் என்றுரைத்து . 

7 


கோட்புலி நாயனார் 


649 


எல்லாரும் புகுந்ததற்பின் இருநிதியம் அளிப்பார்போல் 
" நல்லார்தம் பேரோன்முன் கடைகாக்க நாதன்றன் 
வல்லாணை மறுத்தமுது படி அழித்த மறக்கிளையைக் 
கொல்லாதே விடுவேனோ ” எனக்கனன்று கொலை புரிவார் . 8 
தந்தையார் தாயார்மற் றுடன் பிறந்தார் தாரங்கள் 
பந்தமார் சுற்றத்தார் பதியடியார் மதியணியும் 
எந்தையார் திருப்படிமற் றுண்ண இசைந் தார்களையும் 
சிந்தவாள் கொடுதுணித்தார் தீயவினைப் பவந்துணிப்பார் . 9 
பின்னங்குப் பிழைத்த தொரு பிள்ளையைத்தம் பெயரோன் " அவ் 
வன்னந்துய்த் திலது; குடிக் கொருபுதல்வன் அருளும் ” என 
இந்நெல்லுண் டாள் முலைப்பால் உண்ட " தென எடுத்தெறிந்து 
மின்னல்ல வடிவாளால் இரு துணியாய் விழவேற்றார் . 

10 
அந்நிலையே சிவபெருமான் அன்பெரெதிர் வெளியேநின் ( று ) 
" உன்னுடைய கைவாளால் உறுபாசம் அறுத்தகிளை 
பொன்னுலகின் மேலுலகம் புக்கணையப் புகழோய் நீ 
இந்நிலை நம் முடன் அணை கென் றேவி எழுந் தருளினார் . 11 
அத்தனாய் அன்னையாய் ஆருயிராய் அமிர்தாகி 
முத்தனாம் முதல்வன் தாள் அடைந்துகிளை முதல் தடிந்த 
கொத்தலர் தார்க் கோட்புலியார் அடிவணங்கிக் கூட்டத்தில் 
பத்தராய்ப் பணிவார்தம் பரிசினை யாம் பகருவாம் . 

12 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
மேவரிய பெருந்தவம்யான் முன்புவிளைத் தனஎன்னோ ? 
யாவதும்ஓர் பொருளல்லா என்மனத்தும் அன்றியே 
நர்வலர்கா வலர்பெருகு நதிகிழிய வழிநடந்த 
சேவடிப்போ தெப்போதுஞ் சென்னியினும் மலர்ந்தனவால் . 13 


சருக்கம் பத்துக்குத் திருவிருத்தம் - 4151 . 


11. பத்தராய்ப் பணிவார் சருக்கம் 


0P00 * 0000 


58. பத்தராய்ப் பணிவார் புராணம் 


2 


3 


ஈசருக்கே அன்பானார் யாவரையுந் தாங்கண்டால் 
கூசிமிகக் குதுகுதுத்துக் கொண்டாடி மனமகிழ்வுற் ( று ) 
ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தாற் போலணைந்து 
பேசுவன பணிந்தமொழி இனியனவே பேசுவார் . 
தாவரிய அன்பினாற் சம்புவினை எவ்விடத்தும் 
யாவர்களும் அர்ச்சிக்கும் படிகண்டால் இனிதுவந்து 
பாவனையால் நோக்கினால் பலர் காணப் பயன் பெறுவார் ; 
மேவரிய அன்பினால் மேலவர்க்கும் மேலானார் . 
அங்கணனை அடியாரை ஆராத காதலினால் 
பொங்கிவரும் உவகையுடன் தாம்விரும்பிப் பூசிப்பார் ; 
பங்கயமா மலர்மேலான் பாம்பணையான் என்றிவர்கள் 
தங்களுக்குஞ் சார்வரிய சரண்சாருந் தவமுடையார் . 
யா தானும் இவ்வுடம்பாற் செய்வினை கள் ஏறுயர்த்தார் , 
பாதார விந்தத்தின் பாலாக எனும்பரிவால் 
காதார் வெண் குழையவர்க்காம் பணி செய்வார் கருக்குழியில் 
போ தார்கள் ; அவர்புகழ்க்குப் புவனமெலாம் போதாவால் . 
சங்கரனைச் சார்ந்தகதை தான் கேட்குந் தன்மையராய் 
அங்கணனை மிகவிரும்பி அயலறியா அன்பினால் 
கங்கைநதி மதி இதழி காதலிக்குந் திருமுடியார் 
செங்கமல மலர்ப்பாதஞ் சேர்வதனுக் குரியார்கள் . 
ஈசனையே பணிந்துருகி இன்பமிகக் களிப்பெய்திப் 
பேசினவாய் தழுதழுப்பக் கண்ணீரின் பெருந்தாரை 
மாசிலா நீறழித்தங் கருவி தர மயிர்சிலிர்ப்பக் 
கூசியே உடல்கம்பித் திடுவார் ; மெய்க் குணமிக்கார் . 
நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் 
மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் 


4 . 


5 . 


6 


சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார் 


651 


77 


மன்றாடும் மலர்ப்பாதம் ஒருகாலும் மறவாமை 
குன்றாத உணர்வுடையார் தொண்டராங் குணமிக்கார் . 
சங்கரனுக் காளான தவங்காட்டித் தாமதனால் 
பங்கமறப் பயன் துய்யார் ; படி விளக்கும் பெருமையினார் ; 
அங்கணனைத் திருவாரூர் ஆள்வானை அடிவணங்கிப் 
பொங்கி எழுஞ்சித்தமுடன் பத்தராய்ப் போற்றுவார் . 


8 


59. பரமனையே பாடுவார் 


புராணம் 


புரமூன்றுஞ் செற்றானைப் பூணாகம் அணிந்தானை 
உரனில்வரும் ஒருபொருளை உலகனைத்தும் ஆனானைக் 
கரணங்கள் காணாமல் கண்ணார்ந்து நிறைந்தானைப் 
பரமனையே பாடுவார் தம்பெருமை பாடுவாம் . 
தென் றமிழும் வடகலையும் தேசிகமும் பேசுவன 
மன்றினிடை நடம்புரியும் வள்ளலையே பொருளாக 
ஒன்றியமெய் யுணர்வோடும் உள்ளுருகிப் பாடுவார் 
பன்றியுடன் புட்காணாப் பரமனையே பாடுவார் . 


60. சித்தத்தைச் சிவன்பாலே வைத்தார் 


புராணம் 


காரணபங் கயம்ஐந்தின் கடவுளர்தம் பதங்கடந்து 
பூரணமெய்ப் பரஞ்சோதி பொலிந்திலங்கு நாதாந்தத் 
தாரணையாற் சிவத்தடைந்த சித்தத்தார் தனிமன் றுள் 
ஆரணகா ரணக்கூத்தர் அடித்தொண்டின் வழியடைந்தார் . 


1 


பா- ம்- துய்ப்பார் . 


61. திருவாரூர்ப் பிறந்தார் புராணம் 


1 


1 


அருவாகி உருவாகி அனைத்துமாய் நின்றபிரான் 
மருவாருங் குழலுமையாள் மணவாளன் மகிழ்ந்தருளும் 
திருவாரூர்ப் பிறந்தார்கள் திருத்தொண்டு தெரிந்துணர 
ஒருவாயால் சிறியேனால் உரைக்கலாந் தகைமையதோ .. 
திருக்கயிலை வீற்றிருந்த சிவபெருமான் திருக்கணத்தார் 
பெருக்கியசீர்த் திருவாரூர்ப் பிறந்தார்கள் ஆதலினால் 
தருக்கியஐம் பொறி அடக்கி மற்றவர் தந் தாள் வணங்கி 
ஒருக்கியநெஞ் சுடையவர்க்கே அணித்தாகும் உயர் நெறியே . 


2 


62. முப்போதும் திருமேனி தீண்டுவார் 

புராணம் 


எப்போதும் இனியபிரான் இன்னருளால் அதிகரித்து 
மெய்ப்போத நெறிவந்த விதிமுறைமை வழுவாமே 
அப்போதைக் கப்போதும் ஆர்வமிகும் அன்பினராய் 
முப்போதும் அர்ச்சிப்பார் முதற்சைவ ராம்முனிவர் . 

1 
தெரிந்துணரின் முப்போதுஞ் செல்காலம் நிகழ்காலம் 
வருங்கால மானவற்றின் வழிவழியே திருத்தொண்டின் 
விரும்பிய அர்ச் சனைகள்சிவ வேதியர்க்கே உரியன அப் 
பெருந்தகையார் குலப்பெருமை யாம்புகழும் பெற்றியதோ ? 2 

நாரணற்கும் நான்முகற்கும் அறிய ஒண்ணா நாதனைஎம் 
பெருமானை ஞான 

ஆரணத்தின் உட்பொருள்கள் 
அனைத்து மாகும் அண்ணலை எண் ணியகாலம் மூன்றும் அன் 
பின் , காரணத்தால் அர்ச்சிக்கும் மறையோர் தங்கள் கமலமலர்க் 
கழல்வணங்கிக் கசிந்து சிந்தைப் , பூரணத்தால் முழுநீறு பூசி 
வாழும் புனிதர்செயல் அறிந்தவா புகல லுற்றேன் . 


மான , 


3 


பா- ம்- தெரிந்துரைக்க . 


தாள் வணங்க. 


63. முழுநீறு பூசிய முனிவர் 


புராணம் 


ஆதார மாயனைத்தும் ஆகி நின்ற அங்கணன்எம் பெரு 
மான் நீர் அணிந்த வேணிக் , காதார்வெண் திருக்குழையான் 
அருளிச் செய்த கற்பம் அநு கற்பம்உப கற்பந் தானாம் , ஆகா 
தென் றங்குரைத்த அகற்பம் நீக்கி ஆமென்று முன்மொழிந்த 
மூன்று பேதம் , மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீற்றை மொழி 
வது நம் இருவினைகள் கழிவ தாக . 

1 
அம்பலத்தே உலகுய்ய ஆடும் அண்ணல் உவந்தாடும் அஞ் 
சினையும் அளித்த ஆக்கள் , இம்பர்மிசை அநாமயமாய் இருந்த 
போதில் ஈன்றணிய கோமயமந் திரத்தி னால் ஏற் ( று ) , உம்பர் 
தொழ எழுஞ்சிவமந்திர ஓ மத்தால் உற்பவித்த சிவாங்கிதனில் 
உணர்வுக்கெட்டா , எம்பெருமான் கழல் நினைந்தங் கிட்ட தூநீ 
றி துகற்பம் என்றெடுத்திங் கேத்த லாகும் . 

2 
ஆரணியத் துலர்ந்தகோ மயத்தைக் கைக்கொண் டழகுற 
நுண்பொடியாக்கி ஆவின் சுத்த , நீரணிவித் தத்திரமந் திரத்தி 
னாலே நிசயமுறப் பிடித்தோம நெருப்பில் இட்டுச் , சீரணியும் 
படிவெந்து கொண்ட செல்வத் திருநீறாம் அநுகற்பம் தில்லை 
மன்றுள் , வாரணியும் முலையுமையாள் காண ஆடும் மாணிக்கக் 
கூத்தர் மொழி வாய்மை யாலே . 

3 
அடவிபடும் அங்கியினால் வெந்த நீறும் ஆனிலைகள் அனல் 
தொடக்க வெந்த நீறும் , இடவகைகள் எரிகொளுவ வெந்த 
நீறும் இட்டிகைகள் சுட்டஎரி பட்ட நீறும் , உடனன்றி - வெவ் 
வேறே ஆவின் நீரால் உரை திகழு மந்திரங்கொண் ( டு ) உண்டை 
யாக்கி , மடமதனில் பொலிந்திருந்த சிவாங்கி தன்னால் வெந்தது 
மற் ( று ) உபகற்பம் மரபின் ஆகும் . 

இந்தவகை யால் அமைத்த நீறு கொண்டே இருதிறமுஞ் 
சுத்திவரத் தெறித்த பின்னர் , அந்தமிலா அரன் அங்கி ஆறு 


4 


பா- ம்- நிசையமுறப் . 


திருத்தொண்டர் புராணம் 


654 


மெய்ம்மை அறிவித்த குருநன்மை அல்லாப் பூமி , முந்தஎதிர் 
அணியாதே அணியும் போது முழுவதுமெய்ப் புண்டரஞ்சந் 
திரனிற் பாதி , நந்திஎரி தீபநிகழ் வட்டமாக நாதரடி யார் 
அணிவர் நன்மை யாலே . 

5 
சாதியினில் தலையான தரும சீலர் தத்துவத்தின் நெறி 
யுணர்ந்தோர் தங்கள் கொள்கை , நீதியினிற் பிழையாது நெறி 
யில் நிற்போர் நித்தநிய மத்து நிகழ் அங்கி தன்னில் , பூதியினைப் 
புதியபா சனத்துக் கொண்டு புலியதளின் உடையானைப் போற்றி 
நீற்றை , ஆதிவரு மும்மலமும் அறுத்த வாய்மை அருமுனிவர் 
முழுவதும் மெய் அணிவரன்றே . 

6 


64. அப்பாலும் அடிச்சார்ந்தார் 

புராணம் 


மூவேந்தர் தமிழ்வழங்கு நாட்டுக் கப்பால் முதல்வனார் 
அடிச்சார்ந்த முறைமை யோரும் , நாவேய்ந்த திருத்தொண்டத் 
தொகையிற் கூறும் நற்றொண்டர் காலத்து முன்னும் பின்னும் , 
பூவேய்ந்த நெடுஞ்சடைமேல் அடம்பு தும்பை புதியமதி நதி 
இதழி பொருந்த வைத்த , சேவேந்து வெல்கொடியான் அடிச் 
சார்ந் தாரும் செப்பிய அப் பாலும் அடிச் சார்ந்தார் தாமே . 

1 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி 
செற்றார்தம் புரமெரித்த சிலையார் செல்வத் திருமுருகன் 
பூண்டியினிற் செல்லும் போதில் , சுற்றாருஞ் சிலைவேடர் கவர்ந்து 
கொண்ட தொகுநிதியின் பரப்பெல்லாஞ் சுமந்து கொண்டு , 
முற்றாத முலையுமையாள் பாகன் பூத முதற்கணமே உடன் செல்ல 
முடியாப் பேறு , பெற்றார் தங் கழல்பரவ அடியேன் முன்னைப் 
பிறவியினிற் செய்ததவம் பெரிய வாமே . 

2 
சருக்கம் பதினொன்றுக்குத் திருவிருத்தம் - 4175 


பா - ம்- முழவதுமெய் . 


12. மன்னியசீர்ச் சருக்கம் 


ooooo * 000000 


65. பூசலார் நாயனார் புராணம் 


அன் றினார் புரமெரித்தார்க் காலயம் எடுக்க எண்ணி 
ஒன்றும் அங் குதவா தாக உணர்வினால் எடுக்குந் தன்மை 
நன்றென மனத்தி னாலே நல்ல ஆலயந் தான் செய்த 
சின் றஊர்ப் பூச லார்தம் நினைவினை உரைக்க லுற்றாம் . 

1 
உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்பெருந் தொண்டை நாட்டு 
நலமிகு சிறப்பின் மிக்க நான் மறை விளங்கு மூதூர் 
குலமுதற் சீலம் என்றுங் குறைவிலா மறையோர் கொள்கை 
நிலவிய செல்வம் மல்கி நிகழ்திரு நின்ற ஊராம் . 

2 
அருமறை மரபு வாழ அப்பதி வந்து சிந்தை 
தருமுணர் வான எல்லாந் தம்பிரான் கழல் மேற் சார 
வருநெறி மாறா அன்பு வளர்ந்தெழ வளர்ந்து வாய்மைப் 
பொருள் பெறு வேத நீதிக் கலையுணர் பொலிவின் மிக்கார் . 
« * அடுப்பது சிவன்பால் அன்பர்க் காம்பணி செய்தல் ” என்றே 
கொடுப்பதெவ் வகையுந் தேடி அவர்கொளக் கொடுத்துங் கங்கை .. 
மடுப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துறை வதற்கோர் கோயில் 
எடுப்பது மனத்துக் கொண்டார் இருநிதி இன்மை எண்ணார் . 4 

மனத்தினாற் கருதி எங்கும் மாநிதி வருந்தித் தேடி , “ எனைத் 
தும்ஓர் பொருட்பே றின்றி என் செய்கேன் என்று நைவார் , 
நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நிகழ்வுறு நிதிய மெல்லாம் , 
தினைத்துணை முதலாத் தேடிச் சிந்தையால் திரட்டிக் கொண் 
டார் . 

5 


3 


சாதனத் தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி 
நாதனுக் கால யஞ்செய் நலம்பெறு நன்னாட் கொண்டே 
ஆதரித் தாக மத்தால் அடிநிலை பாரித் தன்பால் 
காதலிற் கங்குற் போதுங் கண்படா தெடுக்க லுற்றார் . 


6 . 


656 


திருத்தொண்டர் புராணம் 


அடிமுதல் உபானம் ஆதி யாகிய படைக ளெல்லாம் 1 
வடிவுறுந் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மான 
முடிவுறு சிகரந் தானும் முன்னிய முழத்திற் கொண்டு 
நெடிது நாள் கூடக் கோயில் நிரம்பிட நினைவாற் செய்தார் . 7 
தூபியும் நட்டு மிக்க சுதையுநல் வினையுஞ் செய்து 
கூவலும் அமைத்து மாடு கோயில்சூழ் மதிலும் போக்கி 
வாவியுந் தொட்டு மற்றும் வேண்டுவ வகுத்து மன்னுந் 
தாபரஞ் சிவனுக் கேற்க விதித்த நாள் சாரு நாளில் . 

8 
காடவர் கோமான் கச்சிக் கற்றளி எடுத்து முற்ற 
மாடெலாஞ் சிவனுக்காகப் பெருஞ்செல்வம் வகுத்தல் செய்வான் 
நாடமா லறியா தாரைத் தாபிக்கும் அந்நாள் முன்னாள் 
ஏடலர் கொன்றை வேய்ந்தார் இரவிடைக்கனவி லெய்தி . 

“ நின்ற ஊர்ப் பூசல் அன்பன் நெடிதுநாள் நினைந்து செய்த , 
நன்று நீ டால யத்து நாளை நாம் புகுவோம் ; நீ இங் ( கு ) , ஒன்றிய 
செயலை நாளை ஒழிந்துபின் கொள்வாய் ” என்று , கொன்றைவார் 
சடையார் தொண்டர் கோயில்கொண் டருளப்போந்தார் . 10 
தொண்டரை விளக்கத் தூயோன் அருள் செயத் துயிலை நீங்கித் 
திண்டிறல் மன்னன் " அந்தத் திருப்பணி செய்தார் தம்மைக் 
கண்டுநான் வணங்க வேண்டும் ” என்றெழுங் காத லோடும் 
தண்டலைச் சூழல் சூழ்ந்த நின்றவூர் வந்து சார்ந்தான் . 11 . 

அப்பதி அணைந்து பூசல் அன்பர் இங் கமைத்த கோயில் , 
எப்புடை யது ? " என் றங்கண் எய்தினார் தம்மைக் கேட்கச் , 
" செப்பிய பூசல் கோயில் செய்ததொன் றில்லை என்றார் ;, 
" மெய்ப்பெரு மறையோ ரெல்லாம் வருக என் றுரைத்தான் 
வேந்தன் . 

12 
பூசுரர் எல்லாம் வந்து புரவலன் தன்னைக் காண 
" மாசிலாப் * பூச லார் தாம் யார் ? " என மறையோ ரெல்லாம் 
“ ஆசில்வே தியன் இவ் வூரான் ” என்றவர் அழைக்க ஒட்டான் ! 
ஈசனார் அன்பர் தம்பால் எய்தினான் வெய்ய வேலான் . 


பாடம்- படிகளெல்லாம் . - தாபனஞ். * மாசில் சீர்ப் . ஒட்டாது . 


மங்கையர்க்கரசியார் . 


657 


தொண்டரைச் சென்று கண்ட மன்னவன் தொழுது “ நீர் 
இங் ( கு ) , எண்டிசை யோரும் ஏத்த எடுத்த ஆ லயந்தான் 
யாதிங் ( கு )?, அண்ட்டர்நா யகரைத் தாபித் தருளுநாள் இன் 
றென் ( று ) உம்மைக் , கண்டடி பணிய வந்தேன் ; கண்ணுதல் 
அருள்பெற் ( று ) என்றான் . 

14 
மன்னவன் உரைப்பக் கேட்ட அன்பர்தாம் மருண்டு 
நோக்கி , என்னையோர் பொருளாக் கொண்டே எம்பிரான் 
அருள்செய் தாரேல் , முன் வரு நிதியி லாமை மனத்தினால் 
முயன்ற கோயில் , இன்னதாம் என்று சிந்தித் தெடுத்தவா 
றெடுத்துச் சொன்னார் . 

15 


அரசனும் அதனைக் கேட்டங் கதிசயம் எய்தி என்னே ! 
புரையறு சிந்தை அன்பர் பெருமை ! " என் றவரைப் போற்றி 
விரைசெறி மாலை தாழ நிலமிசை வீழ்ந்து தாழ்ந்து 
முரசெறி தானை யோடு மீண்டு தன் மூதூர்ப் புக்கான் . 18 


17 


அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத் தரனார் தம்மை 
நன்பெரும் பொழுது சாரத் தாபித்து நலத்தி னோடும் 
பின்புபூ சனைக ளெல்லாம் பெருமையிற் பலநாட் பேணிப் 
பொன்புனை மன்று ளாடும் பொற்கழல் நீழல் புக்கார் . 
நீண்டசெஞ் சடையி னார்க்கு நினைப்பினால் கோயி லாக்கிப் 
பூண்ட அன் பிடைய றாத பூசலார் பொற்றாள் போற்றி 
ஆண்டகை வளவர் கோமான் உலகுய்ய அளித்த செல்வப் 
பாண்டிமா தேவி யார்தம் பாதங்கள் பரவ லுற்றேன் . 


18 


66. மங்கையர்க்கரசியார் புராணம் 


மங்கையர்க்குத் தனியரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக் 
குலக் கொழுந்து வளைக்கை மானி , செங்கமலத் திருமடந்தை 
கன்னி நாடாள் தென்னர்குலப் பழிதீர்த்த தெய்வப் பாவை , 
எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளி னாலே இருந்தமிழ்நா 

42 


658 


திருத்தொண்டர் புராணம் 


டுற்ற இடர் நீக்கித் தங்கள் , பொங்கொளிவெண் டிருநீறு பரப்பி 
னாரைப் போற்றுவார் கழல் எம்மால் போற்ற லாமே . 

1 
பூசுரர்சூ ளாமணியாம் புகலி வேந்தர் போனகஞா னம் 
பொழிந்த புனித வாக்கால் , தேசுடைய பாடல்பெறுந் தவத்தி 
னாரைச் செப்புவதியா மென்னறிந்து தென்னர் கோமான் , மாசில் 
புகழ் நெடுமாறன் தனக்குச் சைவ வழித்துணையாய் நெடுங் 
காலம் மன்னிப் பின்னை , ஆசில்நெறி யவரோடுங் கூட ஈசர் 
அடிநிழற்கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார் . 

2 
வருநாளென் றும்பிழையாத் தெய்வப் பொன்னி வளம் 
பெருக்க வளவர்குலம் பெருக்குந் தங்கள் , திருநாடு போற்செழி 
யர் தென்னர் நாடு சீர்விளக்குஞ் செய்யசீ றடிகள் போற்றி , 
ஒருநாளுந் தஞ்செயலில் வழுவா தன்பர்க் குடைகளும் கோவண 
மும் நெய்து நல்கும் , பெருநாமச் சாலியர்தங் குலத்தில் வந்த 
பெருந்தகையார் நேசர்திறம் பேச லுற்றாம் . 

3 


67. நேசநாயனார் புராணம் 


சீர்வளர் சிறப்பின் மிக்க செயன்முறை ஒழுக்கங் குன்றா 
நார்வளர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் 
பார்வளர் புகழின் மிக்க பழம்பதி மதிதோய் நெற்றிக் 
கார்வளர் சிகர மாடக் காம்பீலி என்ப தாகும் . 

1 
அந்நகர் அதனில் வாழ்வார் ; அறுவையர் குலத்து வந்தார் ; 
மன்னிய தொழிலில் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் 
பன்னகா பரணற் கன்பர் பணி தலைக் கொண்டு பாதம் 
சென்னியிற் கொண்டு போற்றும் தேசினார் ; தேசர் என்பார் . 2 
ஆங்கவர் மனத்தின் செய்கை அரனடிப் போதுக் காக்கி 
ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ் செழுத்துக் காக்கித் 
தாங்குகைத் தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க் காகப் 
பாங்குடை உடையுங் கீளும் பழுதில்கோ வணமும் நெய்வார் . 


பா - ம்- தென்னாடு விளக்குஞ் சீர்விளக்கின் , 


* தன்னில் . 


கோச்செங்கட்சோழ நாயனார் 


659 


உடையொடு நல்ல கீளும் ஒப்பில் கோ வணமும் நெய்து 
விடையவர் அடியார் வந்து வேண்டுமா றீயு மாற்றால் 
இடையறா தளித்து நாளும் அவர்கழல் இறைஞ்சி ஏத்தி 
அடைவுறு நலத்த ராகி அரனடி நீழல் சேர்ந்தார் . 


4 


கற்றை வேணி முடியார் தங் கழல்சேர் வதற்குக் கலந்த 
வினை , செற்ற நேசர் கழல்வணங்கிச் சிறப்பால் முன்னைப் பிறப் 
புணர்ந்து , பெற்றம் உயர்த்தார்க் காலயங்கள் பெருக அமைத்து 
மண்ணாண்ட , கொற்ற வேந்தர் கோச்செங்கட் சோழர் பெருமை 
கூறுவாம் . 

5 . 


68. கோச்செங்கட்சோழ நாயனார் 


புராணம் 


துலையிற் புறவின் நிறையளித்த சோழர் உரிமைச் சோணாட் 
டில் , அலையிற் றரளம் அகிலொடுசந் தணிநீர்ப் பொன்னி மணி 
கொழிக்கும் , குலையிற் பெருகுஞ் சந்திரதீர்த் தத்தின் மருங்கு 
குளிர்சோலை , நிலையிற் பெருகுந் தருமிடைந்த நெடுந் தண் கானம் 
ஒன்றுளதால் . 

1 


அப்பூங் கானில் வெண்ணாவல் அதன்கீழ் முந்நாள் அரி 
தேடும் , மெய்ப்பூங் கழலார் வெளிப்படலும் மிக்க தவத்தோர் 
வெள்ளானை , கைப்பூம் புனலும் முகந்தாட்டிக் கமழ்பூங் கொத் 
தும் அணிந்திறைஞ்சி , மைப்பூங் குவளைக் களத்தாரை நாளும் 
வழிபட் டொழுகுமால் . 


2 


ஆன செயலால் திருவானைக் காஎன் றதற்குப் பெயராக 
ஞான முடைய ஒருசிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடிமேல் 
கானல் விரவுஞ் சருகுதிரா வண்ணங் கலந்த வாய் நூலால் 
மேனற் றிருமேற் கட்டி என விரிந்து செறியப் புரிந்துளதால் . 3 

பா - ம்- வேண்டுமாற்றியு . அப்பூங்காவில் . * நம்பற் . 


2 


660 


திருத்தொண்டர் புராணம் 


நன்றும் இழைத்த சிலம்பிவலைப் பரப்பை நாதன் அடி 
வணங்கச் , சென்ற யானை " அநுசிதம் " என் றதனைச் சிதைக்கச் 
சிலம்பிதான் , " இன்று களிற்றின் கரஞ்சுலவிற் ( று ) " என்று 
மீள இழைத்ததனை , அன்று கழித்த பிற்றைநாள் அடல் வெள் 
ளானை அழித்ததால் . 

“ எம்பி ரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் 
வருந்தி , உம்பர் இழைத்த நூல்வலயம் அழிப்ப தே " என் 
றுருத்தெழுந்து , வெம்பிச் சிலம்பி துதிக்கையினிற் புக்குக் கடிப்ப 
வேகத்தால் , கும்ப யானை கைநிலத்தில் மோதிக் குலைந்து வீழ்ந்த 

5 


தால் . 


தறையிற் புடைப்பக் கைப்புக்க சிலம்பி தானும் உயிர் 
நீங்க , மறையிற் பொருளுந் தருமாற்றான் மதயா னைக்கும் 
வரங்கொடுத்து , முறையிற் சிலம்பி தனைச்சோழர் குலத்து வந்து 
முன்னுதித்து , நிறையிற் புவனங் காத்தளிக்க அருள் செய் தருள 
நிலத்தின் கண் . 


7 


தொன்மைதரு சோழர்குலத் தரசனாஞ் சுபதேவன் 
தன்னுடைய பெருந்தேவி கமலவதி யுடன் சார்ந்து 
மன்னுபுகழ்த் திருத்தில்லை மன்றாடும் மலர்ப்பாதம் 
சென்னியுறப் பணிந்தேத்தித் திருப்படிக்கீழ் வழிபடுநாள் . 7 
மக்கட்பே றின்மையினால் மாதேவி வரம்வேண்டச் 1 
செக்கர்நெடுஞ் சடைக்கூத்தர் திருவுள்ளஞ் செய்தலினால் 
மிக்க திருப் பணிசெய்த சிலம்பிகுல வேந்துமகிழ் 
அக்கமல வதிவயிற்றில் அணிமகவாய் வந்தடைய . 

8 
கழையார் தோளி கமலவதி தன்பாற் கருப்ப நாள் நிரம்பி , 
விழைவார் மகவு பெற அடுத்த வேலை யதனிற் காலம் உணர் , 
பழையார் “ ஒருநா ழிகைகழித்துப் பிறக்கு மேல் இப் பசுங் 
குழவி , உழையார் புவனம் ஒருமூன்றும் அளிக்கும் " என்ன 
ஒள்ளிழையார் . 


-- 


பா - ம் -1 மாதேவியார் தமக்கு . 


கோச்செங்கட்சோழ நாயனார் 


661 


" பிறவா தொருநா ழிகைகழித்தென் பிள்ளை பிறக்கும் 
பரிசென்கால் , உறஆர்த் தெடுத்துத் தூக்கும் ” என உற்ற 
செயல்மற் றதுமுற்றி , அறவா ணர்கள் சொல் லியகாலம் அணை 
யப் பிணிவிட் டருமணியை , இறவா தொழிவாள் பெற் 
றெடுத் ( து ) “ என் கோச்செங் கண்ணா னோ ! ” என்றாள் . 10 


தேவி புதல்வர்ப் பெற்றிறக்கச் செங்கோற் சோழன் சுப 
தேவன் , ஆவி அனைய அரும்புதல்வன் தன்னை வளர்த்தங் கணி 
மகுடம் , மேவும் உரிமை முடிகவித்துத் தானும் விரும்பு பெருந் 
தவத்தின் , தாவில் நெறியைச் சென்றடைந்து தலைவர் சிவலோ 
கஞ்சார்ந்தான் . 

11 


கோதை வேலார் கோச்செங்கட் சோழர் தாம் இக் குவலயத் 
தில் , ஆதி மூர்த்தி அருளால் முன் னறிந்து பிறந்து மண்ணாள் 
வார் , பூத நாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தண் 
சிவாலயங்கள் , காத லோடும் பல எடுக்குந் தொண்டு புரியுங் 
கடன் பூண்டார் . 

12 
ஆனைக் காவில் தாம் ? முன்னம் அருள் பெற் றதனை அறிந் 
தங்கு , மானைத் தரித்த திருக்கரத்தார் மகிழுங் கோயில் செய் 
கின்றார் , ஞானச் சார்வாம் வெண்ணாவ லுடனே கூட நலஞ் 
சிறக்கப் , பானற் களத்துத் தம்பெருமான் அமருங் கோயிற் 
பணிசமைத்தார் . 

13 


மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனபாயன் 
முந்தைவருங் குலமுதலோ ராயமுதற் செங்கணார் 
அந்தமில் சீர்ச் சோணாட்டில் அகனாடு தொறுமணியார் 
சந்திரசேகரன் அமருந் தானங்கள் பலசமைத்தார் . 

14 
அக்கோயில் தொறுஞ்சிவனுக் கமுதுபடி முதலான 
மிக்கபெருஞ் செல்வங்கள் விருப்பினால் மிக அமைத்துத் 
திக்கனைத்துந் தனிச்செங்கோல் முறைநிறுத்தித் தேர்வேந்தர் 
முக்கண்முதல் நடமாடும் முதற்றில்லை முன்னினார் . 

15 


பா- ம் - புதல்வற் .. 


2 தான் . 


662 


திருத்தொண்டர் புராணம் 


திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தே நடஞ்செய்யும் 
பெருமானை அடிவணங்கிப் பேரன்பு தலைசிறப்ப 
உருகாநின் றுளங்களிப்பத் தொழுதேத்தி உறையுநாள் 
வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பலசமைத்தார் . 18 
தேவர்பிரான் திருத்தொண்டிற் கோச்செங்கட் செம்பியர்கோன் 
பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளிப் புவனியின்மேல் 
ஏவியநற் றொண்டு புரிந் திமையவர்கள் அடிபோற்ற 
மேவினார் திருத்தில்லை வேந்தர்திரு வடிநிழற்கீழ் . 

17 
கருநீல மிடற்றார் செய்ய கழலடி நீழல் சேர 
வருநீர்மை யுடைய செங்கட் சோழர்தம் மலர்த்தாள் வாழ்த்தித் 
தருநீர்மை இசைகொள் யாழின் தலைவராய் உலக மேத்தும் 
திருநீல கண்டப் பாணர் திறமினிச் செப்ப லுற்றேன் . 18 


69. திருநீலகண்டயாழ்ப்பாண 

நாயனார் புராணம் 


எருக்கத்தம் புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன் தன்சீர் 
திருத்தகும் யாழி லிட்டுப் பரவுவார் செழுஞ்சோ ணாட்டில் 
விருப்புறு தான மெல்லாம் பணிந்துபோய் விளங்கு கூடற் 
பருப்பதச் சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார் . 


ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று 
பாலை ரேழு கோத்த பண்ணினிற் கருவி வீக்கிக் 
காலமா தரித்த பண்ணிற் கைபல முறையும் ஆராய்ந் ( து ) 
ஏலவார் குழலாள் பாகர் பாணிகள் யாழி லிட்டார் . 

மற்றவர் கருவிப் பாடல் மதுரை நீ டால வாயில் , கொற்ற 
வன் திருவுள் ளத்துக் கொண்டுதன் தொண்டர்க் கெல்லாம் , 
அற்றைநாட் கனவில் ஏவ அருட்பெரும் பாண னாரைத் , தெற்றி 
னார் புரங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு புக்கார் . 


3 


ம் - ஓசையாழின் . 


" ஏலவார் குழலார் . 


திருநீலகண்டயாழ்ப்பாண நாயனார் 


663 


அன்பர்கள் கொண்டு புக்க பொழுதினில் அரிவை பாகன் 
தன் பெரும் பணியாம் என்று தமக்கு மெய் யுணர்த லாலே 
மன் பெரும் பாண னாரும் மாமறை பாட வல்லார் 
முன்பிருந் தியாழிற் கூடல் முதல்வரைப் பாடு கின்றார் . 
திரிபுர மெரித்த வாறும் தேர்மிசை நின்ற வாறும் 
கரியினை யுரித்த வாறும் காமனைக் காய்ந்த வாறும் 
அரி அயற் கரிய வாறும் அடியவர்க் கெளிய வாறும் 
பரிவினாற் பாடக் கேட்டுப் பரமனார் அருளி னாலே . 
அந்தரத் தெழுந்த ஓசை “ அன்பினிற் பாணர் பாடும் 
சந்தயாழ் தரையிற் சீதந் தாக்கில் வீக்கழியும் " என்று 

சுந்தரப் பலகை முன் நீர் இடும் எனத் தொண்ட ரிட்டார் 
செந்தமிழ்ப் பாண னாருந் திருவருள் பெற்றுச் சேர்ந்தார் . 8 
தமனியப் பலகை எறித் தந்திரிக் கருவி வாசித் ( து ) 
உமையொரு பாகர் வண்மை உலகெலாம் அறிய ஏத்தி 
இமையவர் போற்ற ஏகி எண்ணில் தா னங்கள் கும்பிட் ( டு ) 
அமரர்நா டாளா ( து ) ஆரூர் ஆண்டவர் ஆரூர் சேர்ந்தார் . 7 
கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றஞ் செற்ற பெருந்திறலும் 
தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க் களிக்குந் தண்ணளியும் 
ஏயுங் கருவி யிற்றொடுத்தங் கிட்டுப் பாடக் கேட்டங்கண் 
வாயில் வேறு வடதிசையில் வகுப்பப் புகுந்து வணங்கினார் . 8 
மூலத் தானத் தெழுந்தருளி இருந்த முதல்வன் தனை வணங்கிச் 
சாலக் காலம் அங்கிருந்து தம்பி ரான் தன் திருவருளால் 
சீலத் தார்கள் பிரியாத திருவா ரூரின் நின்றும்போய் 
ஆலத் தார்ந்த கண்டத்தார் அமருந் தானம் பலவணங்கி . 8 

ஆழி சூழுந் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே , 
யாழின் மொழியாள் உமைஞானம் ஊட்ட உண்ட எம்பெரு 
மான் , காழி நாடன் கவுணியர்கோன் கமல பாதம் வணங்கு 
தற்கு , வாழி மறையோர் புகலியினில் வந்தார் சந்த இசைப் 
பாணர் . 

10 


664 


திருத்தொண்டர் புராணம் 


ஞானம் உண்டார் கேட்டருளி நல்ல இசையாழ்ப் பெரும் 
பாணர்க்( கு ) , ஆன படியாற் சிறப்பருளி அமரும் நாளில் அவர் 
பாடும் , மேன்மைப் பதிகத் திசையாழில் இடப்பெற் றுடனே 
மேவியபின் , பானற் களத்தார் பெருமணத்தி லுடனே பரமர் 
தாளடைந்தார் . 

11 
வரும்பான் மையினிற் பெரும்பாணர் மலர்த்தாள் வணங்கி 
வயற்சாலிக் , கரும்பார் கழனித் திருநாவ லூரிற் சைவக் கலைமறை 
யோர் , அரும்பா நின்ற அணிநிலவும் பணியும் அணிந்தார் அருள் 
பெற்ற , சுரும்பார் தொங்கற் சடையனார் பெருமை சொல்ல 
லுறுகின்றாம் . 

12 


70 , சடைய நாயனார் புராணம் 


தம்பி ரானைத் தோழமைகொண் டருளித் தமது தடம்புயஞ்சேர் 
கொம்பனார் பால் ஒரு தூது செல்ல ஏவிக் கொண்டருளும் 
எம்பி ரானைச் சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் 
நம்பி யாரூ ரரைப்பயந்தார் ஞால மெல்லாங் குடிவாழ . 

1 


71. இசைஞானியார் புராணம் 


ஒழியாப் பெருமைச் சடையனார் உரிமைச் செல்வத் திருமனையார் 
அழியாப் புரங்கள் எய்தழித்தார் ஆண்ட நம்பி தனைப்பயந்தார் 
இழியாக் குலத்தின் இசைஞானிப் பிராட்டி யாரை என்சிறுபுன் 
மொழியாற் புகழ முடியுமோ ? முடியா தெவர்க்கும் முடியாதால் . 

சருக்கம் பன்னிரண்டுக்குத் திருவிருத்தம் - 4,233 


13. வெள்ளானைச் சருக்கம் 


toooC0000 


மூல மான திருத்தொண்டத் தொகைக்கு முதல்வ ராய் இந்த 
ஞாலம் உய்ய எழுந்தருளும் நம்பி தம்பி ரான் தோழர் 
காலை மலர்ச்செங் கமலக்கண் கழறிற் றறிவா ருடன் கூட 
ஆலம் உண்டார் திருக்கயிலை அணைந்த தறிந்த படியுரைப்பாம் . 1 
படியில் நீடும் பத்திமுதல் அன்பு நீரிற் பணைத்தோங்கி 
-வடிவு நம்பி யாரூரர் செம்பொன் மேனி வனப்பாகக் 
கடிய வெய்ய இருவினையின் களைகட் டெழுந்து கதிர்பரப்பி 
முடிவி லாத சிவபோகம் முதிர்ந்து முறுகி விளைந்ததால் . 2 

ஆரம் உரகம் அணிந்தபிரான் அன்பர் அணுக்க வன் 
றொண்டர் , ஈர மதுவார் மலர்ச்சோலை எழிலா ரூரில் இருக்கு 
நாள் , சேரர் பெருமாள் தனை நினைந்து தெய்வப் பெருமாள் கழல் 
வணங்கிச் , சாரல் மலைநா டணைவதற்குத் தவிரா விருப்பி னுடன் 
போந்தார் . 

3 


நன்னீர்ப் பொன்னித் திருநாட்டு நாதர் மகிழுந் திருப்பதி 
கள் , முன்னி இறைஞ்சி அகன்றுபோய் முல்லைப் படப்பைக் 
கொல்லைமான் , துன்னி உகைக்குங் குடக்கொங்கில் அணைந்து 
தூய மதிவான் நீர் , சென்னி மிசைவைத் தவர் செல்வத் திருப்புக் 
கொளியூர் சென்றடைந்தார் 

4 
மறையோர் வாழும் அப்பதியின் மாட வீதி மருங்கணைவார் , 
நிறையுஞ் செல்வத் தெதிர் மனை கள் இரண்டில் நிகழ்மங் கலவி 
யங்கள் , அறையும் ஒலியொன் றினில் ஒன்றில் அழுகை ஒலிவந் 
தெழுதலும் ஆங் ( கு ) , உறையும் மறையோர் களை " இரண்டும் 
உடனே நிகழ்வ தென் ? என்றார் . 

5 


அந்த ணாளர் வணங்கி " அரும் புதல்வர் இருவர் ஐயாண்டு 
வந்த பிராயத் தினர்குளித்த மடுவில் முதலை ஒருமகவை 
முந்த விழுங்கப் பிழைத்தவனை முந்நூல் அணியுங் கலியாணம் 
இந்த மனைமற் றந்தமனை இழந்தார் அழுகை என்றுரைத்தார் . 6 


666 


திருத்தொண்டர் புராணம் 


இத்தன் மையினைக் கேட்டருளி இரங்குந் திருவுள் ளத்தின 
ராம் , மொய்த்த முகைத்தார் வன்றொண்டர் தம்மை முன்னே 
கண்டிறைஞ்ச , வைத்த சிந்தை மறையோனும் மனைவி தானும் 
மகவிழந்த , சித்த சோகம் தெரியாமே வந்து திருத்தாள் இறைஞ் 
சினார் . 

7 
துன்பம் அகல முகமலர்ந்து தொழுவார் தம்மை முக 
நோக்கி , " இன்ப மைந்தன் தனை இழந்தீர் நீரோ ? என்ன 
எதிர் வணங்கி , " முன்பு புகுந்து போனதது முன்னே வணங்க 
முயல்கின்றோம் , அன்பு பழுதா காமலெழுந் தருளப் பெற் 
றேம் ” எனத்தொழுதார் . 

8 
“ மைந் தன் தன்னை இழந்ததுயர் மறந்து நான் வந் தணைந் 
ததற்கே , சிந்தை மகிழ்ந்தார் , மறையோனும் மனைவி தானும் சிறு 
வனையான் , அந்த முதலை வாய்கின்றும் அழைத்துக் கொடுத்தே. 
அவிநாசி , எந்தை பெருமான் கழல்பணிவேன் என்றார் சென் 
றார் இடர்களைவார் . 

8 
இவ்வா றருளிச் செய் தருளி இவர்கள் புதல்வன் தனைக் 
கொடிய , வெவ்வாய் முதலை விழுங்குமடு எங்கே ? " என்று வின 
விக்கேட் ( டு ) , அவ்வாழ் பொய்கைக் கரையிலெழுந் தருளி அவனை 
அன்று கவர் , வெவ்வாள் எயிற்று முதலைகொடு வருதற் கெடுத் 
தார் திருப்பதிகம் . 

10 . 
உரைப்பார்உரை ” என் றெடுத்த திருப் பாட்டு முடியா 
முன் னுயர்ந்த , வரைப்பான் மையில் நீள் தடம்புயத்து மறலி 
மைந்தன் உயிர்கொணர்ந்து , திரைப்பாய் புனலின் முதலைவயிற் 
றுடலிற் சென்ற ஆண்டுகளும் , தரைப்பால் வளர்ந்த தென 
நிரம்ப முதலை வாயில் தருவித்தான் . 

11 
பெருவாய் முதலை கரையின் கண் கொடுவந் துமிழ்ந்த பிள்ளை தனை 
உருகா நின்ற தாய் ஓடி எடுத்துக் கொடுவந் துயிரளித்த 
திருவா ளன் தன் சேவடிக்கீழ்ச் சீல மறையோ னொடுவீழ்ந்தாள் ; 
மருவார் தருவின் மலர்மாரி பொழிந்தார் விசும்பில் வானோர்கள் . 


. 


ம் - 1 வைவ்வாள் ; வைவாள் . 


வெள்ளானைச் சருக்கம் - முதலைவாய்ப் பிள்ளை 667 


மண்ணி னுள்ளார் அதிசயித்தார் ; மறையோ ரெல்லாம் உத் 
தரியம் , விண்ணில் ஏற விட்டார்த்தார் ; வேத நாதம் மிக்கெழுந் 
த ( து ); அண்ண லாரும் அவிநாசி அரனார் தம்மை அருமறை 
யோன் , கண்ணின் மணியாம் புதல்வனையும் கொண்டு பணிந்தார் 
காசினிமேல் . 

13 ; 
பரவும் பெருமைத் திருப்பதிகம் பாடிப் பணிந்து போந்தன்பு 
விரவு மறையோன் காதலனை வெண்ணூல் பூட்டி அண்ணலார் 
முரசம் இயம்பக் கலியாணம் முடித்து முடிச்சே ரலர்தம்பால் 
குரவ மலர்ப்பூந் தண்சோலை குலவு மலைநா டணைகின்றார் . 14 

சென்ற சென்ற குடபுலத்துச் சிவனார் அடியார் பதிகள் 
தொறும் , நன்று மகிழ்வுற் றின் புற்று நலஞ்சேர் தலமுங் கான 
கமும் , துன்று மணி நீர்க் கான்யாறுந் துறுகற் சுரமுங் கடந்தரு 
ளிக் , குன்ற வளநாட்டகம்புகுந்தார் ; குலவும் அடியேன் அகம் 
புகுந்தார் . 

15 . 
“ முன்னாள் முதலை வாய்ப்புக்க மைந்தன் முன்போல் வர 
மீட்டுத் , தென்னா ரூரர் எழுந்தருளா நின்றார் என்று சேரர் 
பிரார்க் ( கு ) , அந்நாட் டரனார் அடியார்கள் முன்னே ஓடி அறி 
விப்பப் , பொன்னார் கிழியும் மணிப்பூணுங் காசுந் தூசும் 
பொழிந்தளித்தார் . 

16 
செய்வ தொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து களி கூர்ந் ( து ) 
“ என் . ஐயன் அணைந்தான் எனை ஆளும் அண்ணல் அணைந்தான் 
ஆரூரிற் , சைவன் அணைந்தான் என் துணையாம் தலைவன் அணைந் 
தான் தரணிஎலாம் , உய்ய அணைந்தான் அணைந்தான் " என் 
றோகை முரசஞ் சாற்றுவித்தார் . 

17 
பெருகு மதி நூல் அமைச்சர்களை அழைத்துப் பெரியோர் 
எழுந்தருளப் , பொருவில் நகரம் அலங்கரித்துப் பண்ணிப் பய 
ணம் புறப்படுவித்( து ) , அருவி மதமால் யானையினை அணைந்து 
மிசைகொண் டரசர்பெருந் , தெருவு கழிய எதிர்வந்தார் சேரர் 
குலம் உய்ந் திடவந்தார் . 

18 


பா- ம் -1 சேரர்பிராற்கு . 


668 


திருத்தொண்டர் புராணம் 


19 


மலை நாட் டெல்லை யுட்புகுத வந்த வன்றொண் டரைவரை 
--யில் , சிலை நாட் டியவெல் கொடித்தானைச் சேரர் பெருமான் 
எதிர்சென்று , தலைநாட் கமலப் போதனைய சரணம் பணியத் 
தாவில்பல , கலைநாட் டமுத ஆரூரர் தாமுந் தொழுது கலந்தன 
ரால் . 
சிந்தை மகிழுஞ் சேரலனார் திருவா ரூரர் எனுமிவர்கள் 
தந்த மணிமே னிகள் வேறாம் எனினும் ஒன்றாந் தன்மையராய் 
முந்த எழுங்கா தலிற்றொழுது முயங்கு உதியர் முதல் வேந்தர் 
எந்தை பெருமான் திருவாரூர்ச் செல்வம் வினவி இன்புற்றார் .20 

ஒருவர் ஒருவ ரிற்கலந்து குறைபா டின்றி உயர்காதல் , இரு 
வர் நண்பின் செயல்கண்ட இரண்டு திறத்து மாந்தர்களும் , 
பெருகு மகிழ்ச்சி கலந்தார்த்தார் ; பெருமாள் தமிழின் பெரு 
மாளை , வருகை வரையின் மிசைஏற்றித் தாம்பின் மதிவெண் 
குடைகவித்தார் . 

21 
உதியர் பெருமாள் பெருஞ்சேனை ஓதங் கிளர்ந்த தென 
ஆர்ப்பக் , கதிர்வெண் திருநீற் றன்பர் குழாங் கங்கை கிளர்ந்த 
தென ஆர்ப்ப , எதிர்வந் திறைஞ்சும் அமைச்சர்குழாம் ஏறும் இவு 
ளித் துகள் ஆர்ப்ப , மதிதங் கியமஞ் சணி இஞ்சி வஞ்சி மணிவா 
யிலை அணைந்தார் . 

22 
ஆரண மொழிகள் முழங்கிட ஆடினர் குணலைகள் அந்தணர் ; 
வாரண மதமழை சிந்தின ; வாசிகள் கிளரொளி பொங்கின ; 
பூரண கலசம் மலிந்தன ; பூமழை மகளிர் பொழிந்திடும் " 
தாரண மறுகு புகுந்தது தோழர்கள் நடவிய குஞ்சரம் . 23 
அரிவையர் தெருவில் நடம்பயில் அணிகிளர் தளிரடி தங்கிய 
பரிபுர வொலிகள் கிளர்ந்தன ; பணை முர சொலிகள் பரந்தன ; 
சுரிவளை நிரைகள் முரன்றன ; துணைவர்கள் இருவரும் வந்தணி 
விரிதரு பவன நெடுங்கடை விறல்மத கரியின் இழிந்தனர் . 24 
தூநறு மலர்தர ளம்பொரி தூவிமுன் இருபுடை யின்கணும் 
நான்மறை முனிவர்கள் மங்கல நாமகன் மொழிகள் விளம்பிட 

பா - ம்- பொழிந்திடு . 


க 


வெள்ளானைச் சருக்கம் - வெள்ளானை வருதல் 669. 


மேனிறை நிழல் செய வெண்குடை வீசிய கவரி மருங்குற 
வானவர் தலைவரும் நண்பரும் மாளிகை நடுவு புகுந்தனர் . 


25 . 


அரியணை யதனில் விளங்கிட அடல்மழ விடைஎன நம்பியை 
வரிமலர் அமளி அமர்ந்திட மலையர்கள் தலைவர் பணிந்துபின் 
உரிமைநல் வினைகள் புரிந்தன உரைமுடி விலவென முன்செய்து 
பரிசனம் மனமகி ழும்படி பலபட மணிநிதி சிந்தினர் . 28 

இன்ன தன்மையில் உதியர்கள் தலைவர்தாம் இடர் கெட 
முனைப்பாடி , மன்னர் தம்முடன் மகிழ்ந்தினி துறையு நாள் 
மலை நெடு நாட்டெங்கும் , பன்ன கம்புனை பரமர்தந் திருப்பதி 
பலவுடன் பணிந்தேத்திப் , பொன்னெ டுந்தட மூதெயில் மகோ 
தையிற் புகுந்தனர் வன்றொண்டர் . 

27 
ஆய செய்கையில் நாள்பல கழிந்தபின் அரசர்கள் முதற் 
சேரர் , தூய மஞ்சனத் தொழிலினின் தொடங்கிடத் துணை 
வராம் வன்றொண்டர் , பாய கங்கைசூழ் நெடுஞ்சடைப் பரமரைப் 
பண்டுதாம் பிரிந்தெய்தும் , சேய நன்னெறி குறுகிடக் குறுகி 
னார் திருவஞ்சைக் களந்தன்னில் . 

28 
கரிய கண்டர்தங் கோயிலை வலங்கொண்டு காதலாற் பெரு 
கன்பு , புரியும் உள்ளத்தர் உள்ளணைந் திறைவர் தம் பூங்கழ 
லிணை போற்றி , அரிய செய்கையில் அவனியில் விழுந்தெழுந் 
தலைப்புறும் மனைவாழ்க்கை , சரிய வே " தலைக் குத்தலை மாலை 
என் றெடுத்தனர் தமிழ்மாலை. 

29 . 
எடுத்த அத்திருப் பதிகத்தின் உட்குறிப் ( பு ) இவ்வுல 
கினிற்பாசம் , அடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் 
என் ( று ) அன்பர் அன் பினிற்பாடக் , கடுத்த தும்பிய கண்டர்தங் 
கயிலையிற் கணத்தவ ருடன் கூடத் தடுத்த செய்கைதான் முடிந் 
திடத் , தங்கழற் சார்புதந் தளிக்கின்றார் . 

30 
மன்ற லந்தரு மிடைந்த பூங் கயிலையில் மலைவல்லி யுடன் 
கூட , வென்றி வெள்விடைப் பாகர்தாம் வீற்றிருந் தருளிய 


பா - ம் - பலபடி . 





670 


திருத்தொண்டர் புராணம் 


வான 


பொழுதின் கண் , “ ஒன்று சிந்தைநம் மூரனை உம்பர்வெள் 
ளானையின் உடனேற்றிச் , சென்று கொண்டிங்கு வாரும் என் 
றயன் முதற் றேவர்கட் கருள் செய்தார் . 

31 
நாடர்கள் அரிஅயன் முதலினோர் வணங்கி முன் 
விடைகொண்டு , தூந லந்திகழ் சோதிவெள் ளானையுங் கொண்டு 
வன் றொண்டர்க்குத், தேன லம்பு தண் சோலைசூழ் மகோதை 
யில் திருவஞ்சைக் களஞ்சேரக் , கானி லங்கொள வலங்கொண்டு 
மேவினார் கடி மதில் திருவாயில் . 

32 
தேவர் தங்குழாம் நெருங்கிய வாய்தலில் திருநாவ லூரர் 
தம் , காவல் மன்னரும் புறப்பட எதிர்கொண்டு கயிலைவீற் 
றிருக்கின்ற , பூவ லம்புதண் புனற்சடை முடியவர் அருளிப் 
பா ( டு ) " எனப்போற்றி , “ ஏவல் என்றபின் செய்வதொன் 
றிலாதவர் பணிந்தெழுந் தெதிரேற்றார் . 

33 
ஏற்ற தொண்டரை அண்டர்வெள் ளானையின் எதிர்வலங் 
கொண்டேற்ற, நாற்ற டங்கடல் முழக்கென ஐவகை நாதம் 
தெழுந்தார்ப்பப் , போற்றி வானவர் பூமழை பொழிந்திடப் 
போதுவார் உயிரெல்லாம் , சாற்று மாற்றங்கள் உணர்பெருந் 
துணைவரை மனத்தினிற் கொடுசார்ந்தார் . 

34 
சேரர் தம்பிரான் தம்பிரான் தோழர்தஞ் செயலறிந் தப் 
போதே , சார நின்றதோர் பரியினை மிசைக்கொண்டு திருவஞ் 
சைக் களஞ்சார்வார் , வீர வெண்களி றுகைத்துவிண் மேற் 
செலும் மெய்த்தொண்டர் தமைக்கண்டார் , பாரில் நின்றிலர் 
சென்றதம் மனத்தொடு பரியும் முன் செலவிட்டார் . 35 

விட்ட வெம்பரிச் செவியினிற் புவிமுதல் வேந்தர் தாம் விதி 
யாலே , இட்ட மாஞ்சிவ மந்திரம் ஓதலின் இருவிசும் பெழப் 
பாய்ந்து , மட்ட லர்ந்தபைந் தெரியல்வன் . றொண்டர்மேல் 
கொண்டமாதங்கத்தை , முட்ட எய்திமுன் வலங்கொண்டு 
சென்றது மற்றதன் முன்னாக . 

36 
உதியர் மன்னவர் தம்பெருஞ் சேனையின் உடன் சென்ற 
படைவீரர் , கதிகொள் வாசியிற் செல்பவர் தம்மைத்தங் கட்பு 


வெள்ளானைச் சருக்கம் - கயிலை சேறல் 


671 


37 


புலப் படுமெல்லை , எதிர்வி சும்பினிற் கண்டு பின் கண்டிலர் ; ஆத 
லின் எல்லாருங் , முதிரும் அன்பினில் உருவிய சுரிகையால் 
முறைமுறை உடல் வீழ்த்தார் . 

வீர யாக்கையை மேல் கொண்டு சென்றுபோய் வில்லவர் 
பெருமானைச் , சார முன் சென்று சேவக மேற்றனர் தனித் 
தொண்டர் மேல் கொண்ட , வாரும் மும்மதத் தருவிவெள் 
ளானைக்கு வயப்பரி முன்வைத்துச் , சேரர் வீரருஞ் சென்றனர் 
மன்றவர் திருமலைத் திசைநோக்கி . 

38 
யானை மேல்கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் 
குழாமென்னும் , தானை முன் செலத் “ தானெனை முன்படைத் 
தான் எனுந் தமிழ்மாலை , மான வன்றொண்டர் பாடிமுன் 
னணைந்தனர் மதிநதி பொதிவேணித் , தேன லம்பு தண் கொன் 
றையார் திருமலைத் தென்றிசைத் திருவாயில் . 

39 
மாசில் வெண்மைசேர் பேரொளி உலகெலாம் மலர்ந்திட 
வளர்மெய்ம்மை , ஆசில் அன்பர்தஞ் சிந்தைபோல் விளங்கிய 
அணிகிளர் மணிவாயில் , தேசு தங்கிய யானையும் புரவியும் 
இழிந்துசே ணிடைச்செல்வார் , ஈசர் வெள்ளி மா மலைத் தடம் ! 
பலகடந் தெய்தினர் மணிவாயில் . 

40 
அங்கண் எய்திய திரு அணுக் கன் திரு வாயிலின் அடற் 
சேரர் , தங்கள் காவலர் தடையுண்டு நின்றனர் தம்பிரான் 
அருளாலே , பொங்கு மாம தம் பொழிந்தவெள் ளானையின் 
உம்பர்போற் றிடப்போந்தி , நங்கள் நாவலூர் காவலர் நண்ணி 
னார் அண்ணலார் திருமுன்பு .” 

41 
சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந் தெழுந்துசே 
ணிடைவிட்ட , கன்று கோவினைக் கண்டணைந் தது எனக் காத 
லின் விரைந்தெய்தி , நின்று போற்றிய தனிப்பெருந் தொண்டரை 
நேரிழை வலப்பாகத் தொன்றும் மேனியர் " ஊரனே ! வந் 
தனை என்றனர் உலகுய்ய : 

42 
பா - ம்- மலைத்தடை . 

நங்கள் காவலர் நாவலர் காவலர் 
கண்ணினார் திருமுன்பு . 


672 


திருத்தொண்டர் புராணம் 


அடிய னேன் பிழை பொறுத்தெனை ஆண்டுகொண் டத் 
தொடக் கினை நீக்கி , முடிவி லாநெறி தரும் பெருங் கருணை என் 
தரத்ததோ ? என முன்னர்ப் , படியும் நெஞ்சொடு பன்முறை 
பணிந்தெழும் பரம்பரை ஆனந்த , வடிவு நின்றது போன் 
றின்ப வெள்ளத்து மலர்ந்தனர் வன்றொண்டர் . 

நின்ற வன்றொண்டர் “ நீரணி வேணிய ! நின்மலர்க் கழல் 
சாரச் , சென்று சேரலன் திருமணி வாயிலின் புறத்தினன் " 
எனச் செப்பக் , குன்ற வில்லியார் பெரியதே வரைச்சென்று 
கொணர்கென அவரெய்தி , வென்றி வானவர்க் ( கு ) 
ளிப்பா ( டு ) ” என அவர் கழல்தொழ விரைந்தெய்தி . 

மங்கை பாகர்தந் திருமுன்பு சேய்த்தாக வந்தித்து மகிழ் 
வெய்திப் , பொங்கும் அன்பினிற் சேரலர் போற்றிடப் புதுமதி 
அலைகின்ற , கங்கை வார்சடைக் கயிலைநா யகர் திரு முறுவலின் 
கதிர்காட்டி , “ இங்கு நாம் அழை யாமை எய்திய தென் ? 
என அருள்செய்தார் . 

அரசர் அஞ்சலி கூப்பிநின் ( று ) " அடியனேன் ஆரூரர் கழல் 
போற்றிப் , புரசை யானை முன் சேவித்து வந்தனன் பொழியுநின் 
கருணைத்தெண் , டிரைசெய் வெள்ளமுன் கொடுவந்து புகுதலின் 
திருமுன்பு வரப்பெற்றேன் , விரைசெய் கொன்றைசேர் வேணி 
யாய் ! இனியொரு விண்ணப்பம் உள ( து ) என் . 

46 
பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெருமையாய் ! 
உனை அன்பால் , திருஉ லாப்புறம் பாடினேன் திருச்செவி சாத் 
திடப் பெறவேண்டும் , மருவு பாசத்தை அகன்றிட வன்றொண் 
டர் கூட்டம்வைத் தாய் என்ன , அருளும் ஈசருஞ் சொல் 
லுக " என்றனர் அன்பருங் கேட்பித்தார் . 

சேரர் காவலர் பரிவுடன் கேட்பித்த திருஉலாப் புறங். 
கொண்டு , நாரி பாகரும் நலம்மிகு திருவருள் நயப்புடன் அருள் 
செய்வார் , “ ஊர னாகிய ஆலால சுந்தர னுடனமர்ந் திருவீரும் , 
சார நங்கண நாதரார் தலைமையில் தங்கும் ” என் றருள்செய் 
தார் . 

48 
ம் - சாருநங்கண . 


வெள்ளானைச் சருக்கம் - பதிக வெளியீடு 


673 


அன்ன தன்மையில் இருவரும் பணிந்தெழுந் தருள் தலை 
மேற்கொண்டு , மன்னும் வன்றொண்டர் ஆலால சுந்தரர் ஆகித் 
தாம் வழுவாத , முன்னை நல்வினைத் தொழில்தலை நின்றனர் 
முதற்சேரர் பெருமானும் , நன்மை சேர்கண நாதராய் அவர் 
செயும் நயப்புறு தொழில் பூண்டார் . 

தலத்து வந்துமுன் னு தயஞ்செய் பரவையார் சங்கிலி 
யாரென்னும் , நலத்தின் மிக்கவர் வல்வினைத் தொடக்கற நாயகி 
அருளாலே , அலத்த மெல்லடிக்கமலினி யாருடன் அனிந்திதை 
யாராகி , மலைத்தனிப்பெரு மான் மகள் கோயிலில் தந்தொழில் 
வழிநின்றார் . 


வாழி மாதவர் ஆலால சுந்தரர் வழியிடை அருள் செய்து, 
ஏழி சைத்திருப் பதிகம் இவ் வுலகினில் ஏற்றிட எறிமுந்நீர் , 
ஆழி வேந்தனாம் வருணனுக் ( கு ) அளித்திட அவனும் அல் 
வருள் சூடி , ஊழி யிற்றனி யொருவர்தந் திருவஞ்சைக் களத்தி 
லுய்த் துணர்வித்தான் . 

50 
சேரர் காவலர் விண்ணப்பஞ் செய்த அத் திருவுலாப் புறம் 
அன்று , சாரல் வெள்ளியங் கயிலையிற் கேட்டமா சாத்தனம் 
தரித்திந்தப் , பாரில் வேதியர் திருப்பிட வூர்தனில் வெளிப்படம் 
பகர்ந்தெங்கும் , நார வேலைசூழ் உலகினில் விளங்கிட நாட்டினர் 
நலத்தாலே . 

என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் 
ஒன்று காதலித் துள்ளமும் ஓங்கிட 
மன்று ளாரடி யாரவர் வான்புகழ் 
நின்ற தெங்கும் நிலவி உலகெலாம் . 

51 
சருக்கம் பதின் மூன்றுக்குத் திருவிருத்தம் - 4,286 . 

இரண்டாங் காண்டம் முற்றிற்று . 
திருத்தொண்டர் புராணம் முற்றுப்பெற்றது . 

திருச்சிற்றம்பலம் 


43 


வாழ்த்து 


வைய நீடுக ; மாமழை மன்னுக ; 
மெய்வி ரும்பிய அன்பர் விளங்குக ; 
சைவ நன்னெறி தாந்தழைத் தோங்குக : 
தெய்வ வெண்டிரு நீறு சிறக்கவே . 


இந்த இறுதி வாழ்த்துச் செய்யுள் பெரிய புராண ஏட்டுப் பிரதிகள் 
பலவற்றுள்ளும் இல்லை . 


சமயகுரவர் 
நால்வர் திருநட்சத்திரம் 


சித்திரைச் சதயம் அப்பர் ; சிறந்தவை காசி மூலம் 
அத்தரைப் பணிசம் பந்தர் ; ஆனிமா மகத்தில் அந்த 
முத்தமிழ் வாத வூரர் ; முதியநல் ஆடி தன்னில் 
சுத்தமாஞ் சோதி நாளில் சுந்தரர் கயிலை சேர்ந்தார் . 


1 


சமயகுரவர் நால்வர் வயசு 


அப்பருக்கெண் பத்தொன் ( று ) அருள்வாத வூரருக்குச் 
செப்பியநா லெட்டினில் தெய்வீகம் -- இப்புவியில் 
சுந்தரர்க்கு மூவாறு தொன்ஞான சம்பந்தர்க் ( கு ) 
அந்தம் பதினா றறி . 

2 
- தனிப்பாடல் . 


செந்திலாண்டவன் துணை 

கொற்றவன்குடி 
உமாபதி சிவாசாரியர் 

அருளிச் செய்த 
நம்பியாண்டார் நம்பி புராணம் 

என்னும் 
திருமுறைகண்ட புராணம் * 

0000 * 0000 


காப்பு 
கருமுறை விண்டடி யவருயு மாறருள் கவுணியர் குல தீபம் , 
தருமிறை நாவுக் கரசா ரூரர் தாஞ்சே மித்திடும் அத் , திருமுறை 
கண்ட புராணம் உரைக்கச் சிந்துர முகன ற்றாள் , ஒருமுறை 
இருமுறை மும்முறை வாழ்த்தி உவந்தன் பொடுபணிவாம் . 


நூல் 


உலகமகிழ் தருசைய மீது தோன்றி ஓவாது வருபொன்னி 
சூழ்சோ ணாட்டின் , திலகமென விளங்குமணி மாடஆரூர்த் தியா 
கேசர் பதம்பணிந்து செங்கோ லோச்சி , அலகில்புகழ் பெறுராச 
ராச மன்னன் அபயகுல சேகரன் பால் எய்தும் அன்பர் , இலகு 
மொரு மூவரருள் பதிக மொன்றொன் றே இனிதின் உரைசெய்ய 
அன்பாற் கேட்டு . 

1 
கையிரண்டும் உச்சிமேல் ஏறக் கண்ணீர் கரைந்தோட 
மெய்ம்முழுதும் புளகம் போர்ப்ப , ஐயன் மலர்ப் பதமுளத்தே 
கொண்டு போற்றி அரியமுறை தேட எங்கும் இலாமை யாலே , 


* இதனைப் பாடியவர் , உமாபதி சிவம் என்னும் புலவர் ஒருவர் 
என்றும் , அவர் கி . பி . 940-1012 - ல் விளங்கியவர் என்றும் ஆராய்ச்சி 
யாளர் கூறுவர் . உமாபதி சிவாசாரியார் காலம் கி . பி . 1313 . 
இவனை ஆதித்த கரிகாலன் என்பர் ஆராய்ச்சியாளர் . 


676 


திருமுறைகண்ட புராணம் 


நையுமனத் தினனாகி இருக்குங் காலை நாரையூரினில் ஆதி . சைவ 
மறை யோன்பால் , 

வையமெலாம் ஈடேறச் சைவம் வாழ 
மாமணிபோல் ஒருசிறுவன் வந்து தோன்றி . 

2 
வளமொடுப நயனவிதிச் சடங்கும் பூண்டு மறைமுதலாம் 
கலைபயின்று வருநாள் ஈன்ற , கிளர்மறையோன் ஓரூர்க்குச் 
செல்ல மைந்தன் கேடில் பிதா உரைத்தமொழிப் படியே அந்தி , 
இளமதிச் செஞ்சடைப் பொல்லாப் பிள்ளையாரை ஏத்தி ஆராதிப் 
பான் இனிதின் ஏகி , உளமலி அன் பொடு திருமஞ் சனமுன் 
னாகும் உரிய எலாஞ் செய்து நிவே தனம்முன் வைத்து . 

3 


“ எம்பெருமான் ! அமுதுசெய வேண்டும் ” என்ன இறைஞ் . 
சிடவும் அமுதுசெயா திருப்பக் கண்டு , வெம்பியுளம் " ஏதேனுர். 
தவறிங் குண்டோ ? வேழமுகனே ! அடியேன் நிவேதித் திட்ட , 
பம்பமுதம் உண்ணாத தென்னை ? என்று பரிந்து தலை தனை 
மோதப் புகுங்கால் எம்மான் , “ நம்பி !பொறு எனத்தடுத்தவ் 
வமுத மெல்லாம் நன்கருந்த உவந்து நம்பி நவில்வ தானான் . 4 . 

“ எந்தையே ! இனி அடியேன் பள்ளிக் கேகில் எங்கள் தே 
சிகன் அடிப்பான் ஆத லாலே , சந்தமறை முதற்கலைகள் நீயே 
ஓதித் தரல்வேண்டும் ” என வேழ முகத்தோன் தானும் , அந்த 
மற ஓதுவிக்க ஓதி நம்பி மகிழ்ந்தனன் ; அன் றதுபோல மற்றை 
நாளும் , விந்தையொடு நிகழநம்பி யாண்டார் நம்பி மேவியிருந் 
திடுஞ்செய்தி வேந்தன் கேளா . 

5 . 
செல்வமிகு திருநாரை யூரில் மேவுஞ் சிவனளித்த மதகரிக் 
குச் சிந்தை கூர்ந்து , நல்லபுக ழுடைய நம்பி யாண்டார் நம்பி 
நண்பினொடு நிவேதிப்பான் மதுர மிக்க , எல்லையில்வா ழைக்கனி 
தேன் அவலோ டப்பம் எள்ளுண்டை இவ்வுலகோர் எடுக்க 
என்றே , மல்லல்மிகு சேனை யுடன் இராச ராச மன்னவனும் 
அந்நகரில் வந்து சேர்ந்தான் . 

6 


ஆங்கதனுக் கந்நகரில் இடம்போ தாமல் அயல் சூழப் 
பதின்காத அகல எல்லை , மாங்கனிவா ழைக்கனிகள் வருக்கை 
யாவும் வந்தன அவ் வெல்லையெலாம் மருவ வைத்துப் , பாங்கி 


திருமுறைகண்ட புராணம் 


677 


‘ நன்றுனது 


னுடன் நம்பிதாள் பணிந்து மன்னன் பலகனிகள் கொணர்ந்த 
எலாம் பகர்ந்து போற்றி , * ஈங்கிதனைப் பொல்லாத பிள்ளை 
யாருக் கிப்பொழுதே நிவேதிக்க " என்று சொன்னான் . 7 

நம்பிஅர சன் சொன்ன வார்த்தை கேளா நன் 
பணி என்ன அருளால் உன்னித் , தும்பிமுகன் அடிபணிந்து 
மன்னன் இங்குத் தொகுத்தன நீ அமுது செய வேண்டும் 
என்னக், கம்பமதக் களிற்றுமுகத் தானும் அங்குக் கருத்தி 
னுடன் நம்பியுரைக் கிசைந்து காட்ட , இம்பரினில் வந்தன நாற் 
சுத்தி செய்தே இருந்தஎலாம் படைக்க அவன் ஏற்றல் செய் 

8 
புகர்முகக்கை புறப்படவே படைத்த எல்லாம் புகுந்த இடம் 
அறியாமற் போன பின்னை , அகநெகிழ மெய்யரும்பிக் கண்ணீர் 
வார நம்பிகழல் அன்பினால் அரசன் போற்றி , " மிகவும் ஒரு 
விண்ணப்பம் அடியேற் குண்டு ; வேதியனே ! கேள் என்று 
விளம்பு வான் : “ மெய்ப் , புகழதுசேர் மூவர்தமிழ் - தொண்டர் 
செய்தி பூதலத்தில் விளங்க ” எனப் போற்றி நின்றான் . 9 


தான் . 


அந்த உரை கேட்டலும் அங் கரசன் தன்னை நம்பி மகிழ்ந் 
தருள்புரிவான் " அருள்சேர் மூவர் , செந்தமிழ்கள் இருந்த இடம் 
அன்ப ருள்ளோர் செய்திக்கவ் விநாயகன் தாள் சிந்தித் தெந் 
தாய் , அந்தவகை ஏதென்று கேட்டால் எந்தை மகிழ்ந்தருளும் ; 
அந்நெறியை வழாது னக்குத் தந்திடுவன் ; மன்ன ! பொறு ” 
என்று சொல்லித் தந்திமுகன் சந்நிதியில் தாழ்ந்து சென்றான் . 10 

சென்றுபணிந் திபமுகத்தோன் பாதப் போதைச் சென்னி 
யில்வைத் தவனருளில் திளைத்துச் சிந்தை , ஒன்றுமற உருகிவிழி 
தாரை 

கொள்ள உண்மையினால் வந்தித்தங் குவாவோன் 
தன்னை , “ இன் றமிழ்சேர் மூவர்தமிழ் இருந்த எல்லை - எல்லையில் 
சீர்த் திருத்தொண்டர் இயல்பு - மூர்த்தி 1 , நன்றும் அருள் செய் 
தருள வேண்டும் ” என்ன நாகமுகன் நம்பிக்கு கவில லுற்றான் . 


“ வார்ந்தருட்கண் நீர்சொரிய நம்பி கேட்ப வண்டமிழ்கள் 
இருந்த இடம் மன்று ளாடும் , கூர்ந்த இருட் கண்டர்புறக் கடை 


678 


திருமுறைகண்ட புராணம் 


யின் பாங்கர்க் கோலமலர்க் கைகள் அடை யாள மாகச் , சார்ங் 
தன ” என் றருள்செய்து தொண்டர் பேறும் சாற்றுதலால் 
சகதலத்தோர் அருளைச் சார , ஆர்ந்ததமிழ் இருந்த இடம் - அன் 
பர் செய்தி அத்தனையும் நம்பிமனத் தருளிற் கொண்டார் . 12 

கொண்டுகுல சேகரனாங் கோன்பால் வந்து குஞ்சரத்தோன் 
அருள்செய்த கொள்கை எல்லாம் , மண்டுபெருங் காதலுடன் 
சொல்லி அந்த வண்டமிழின் பெருமைதனை வகுத்துச் சொல் 
வார் ;, “ கண்டபெரு மந்திரமே மூவர் பாடல் ; கைகாணா மந்திரங் 
கண் ணுதலோன் கூறல் ; எண்டிசையுஞ் சிவனருளைப் பெறுதற் 
காக இம்மொழியின் பெருமையையான் இயம்பக் கேள் நீ . " 13 

சேடர்மலி காழிநகர் வேந்தர் தாமுந் தேவர்புகழ் திருத் 
தோணிச் சிவனார் பங்கில் , பீடுடைய உமைமுலைப்பால் அருளால் 
உண்டு பிஞ்ஞகனைச் சின விடைமேல் பெருகக் கண்டு , தோடு 
டைய செவியன் முதல் கல்லூர் என்னும் தொடைமுடிவாப் 
பரசமயத் தொகைகள் மாளப் , பாடினார் ; பதிகங்கள் பாவில் 
ஒன்றாம் பதினாறா யிரம்உளதாப் பகரு மன்றே . 


திருநாவுக் கரையரெனும் செம்மை யாளர் தீ அமணர் சிறை 
நீங்க அதிகை மேவும் , குருநாமப் பரஞ்சுடரைப் பரவிச் சூலை 
கொடுங் கூற்றா யின என்ன எடுத்துக் கோதில் , ஒருமானைத் 
தரிக்கும் ஒருவரையுங் காறும் ஒரு நாற்பத்தொன் பதினாயிரம் 
தாகப் , பெருநாமப் புகலூரிற் பதிகங் கூறிப் பிஞ்ஞகனார் அடி 
யிணைகள் பெற்று ளாரே . 

15 
பின் புசில நாளின் கண் ஆரூர் நம்பி பிறங்கு திரு வெண் 
ணெய்நல்லூப் பித்தா என்னும் , இன்பமுதல் திருப்பதிகம் 
ஊழி தோறும் ஈறாய்முப் பத்தெண்ணா யிரம தாக , முன்பு 
புகன் றவர் நொடித்தான் மலையிற் சேர்ந்தார் ; முறைகளெல்லாக் 
திருத்தில்லை மூதூர் தன்னில் , அன்றவர்கை இலச்சினையால் 
வைத்தார் ; மன்ன ! ஆராய்ந்து தருக என அருளிச் செய்தார் . 16 

" அருமையைச் சிச்சிலிபண் டருந்தத் தேடும் அதுபோலன் 
றிதுஎன்றும் உளதாம் ; உண்மைப் , பரபதமும் தற்பரமும் 


திருமுறைகண்ட புராணம் 


679 


பரனே அன்றிப் பலரில்லை என்றெழுதும் பனுவல் ; பாரின் , எரி 
யினிடை வேவா ( து ) ஆற் றெதிரே யோடும் என்புக்கும் உயிர் 
கொடுக்கும் இடுநஞ் சாற்றும் , கரியைவளை விக்குங்கல் மிதக்கப் 
பண்ணுங் கராமதலை கரையிலுறக் காற்றுங் காணே . " 17 

என்றென்று நம்பிக்குப் பரிவால் உண்மை இன்றமிழின் 
பெருமைதனை இயம்பக் கேட்டுக் , குன்றொன்று பேருருவங் 
கொண்டாற் போலுங் குஞ்சரத்தோன் அருளினை உட் கொண்டு 
மன்னன் , மன் றினிடஞ் சென்றுமறை யோர்கள் தொண்டர் 
வார்சடையோர் காவலுடை மரபோர்க் கெல்லாம் , “ நன்றெங்கள் 
கணபதிதன் சொல் இ ( து ) என்று நன்மையுடன் மன்னவனார் 
நவிலுங் காலை . 

18 
அத்தகையோர் “ தமிழ்வைத்த மூவர் வந்தால் அறைதிறக் 
கும் ” எனஉரைக்க அரசன் தானும் , மெய்த்தகுசீர் அம்பலவர்க் 
குற்ற செல்வ விழா எடுத்து விளம்பு தமிழ் மூவர் தம்மை , உய்த் 
தணிவீ தியினிலுலா வருவித் தும்பர் நாயகன் றன் கோயில்வல 
மாக்கி யுள்ளே , சித்தமெலாம் உருக்குதமிழ் இருக்கை சேரச் 
சேர்த்தி அவர் சேர்ந்ததெனச் செப்பி நின்றான் . 

19 
ஐயர்நட மாடும்அம் பலத்தின் மேல்பால் அருள்பெற்ற 
மூவர்தம தருள் சேர் செய்ய , கையதுவே இலச்சினையாய் இருந்த 
காப்பைக் கண்டவர்கள் அதிசயிப்பக் கடைவாய் நீக்கிப் , பொய் 
யுடையோர் அறிவுதனைப் புலன்கள் மூடும் பொற்பதுபோல் 
போதமிகும் பாடல் தன்னை , நொய்யசிறு வன்மீகம் மூடக்கண்டு 
நொடிப்பளவி னிற்சிந்தை நொந்த வேந்தன் . 

20 
பார்த்த தனைப் புறத்துய்ப்ப உரைத்து மேலே படிந்திருந்த 
மண்மலையைச் சேரத் தள்ளிச் , சீர்த்ததில தயிலமலி கும்பங் 
கொண்டு செல்லுநனை யச்சொரிந்து திருஏ டெல்லாம் , ஆர்த்த 
அரு ளதனாலே எடுத்து நோக்க அலகிலா ஏடுபழு தாகக் கண்டு , 
“ தீர்த்தமுடிக் கணிபரனே ! பரனே ! 1 என்னச் சிந்தை தளர்க் 
திருகண்ணீர் சோர நின்றான் . 

21 
ஏந்து புகழ் வளவனிவ்வா றன்பி னாலே இடர்க்கடலின் 
கரைகாணா தினையுங் காலைச் , சார்ந்தமலை மகள் கொழுநன் 


680 


|| 


திருமுறைகண்ட புராணம் 


பாடல் , 


அருளால் " வேதச் சைவநெறித் தலைவரெனும் மூவர் பாடல் , 
வேய்ந்தனபோல் மண் மூடச் செய்தே ஈண்டு வேண்டுவன வைத் 
தோம் ” என் றுலகி லுள்ள , மாந்தரொடு மன்னவனுங் கேட்கு 
மாற்றால் வானகத்தில் ஓரோசை எழுந்த தன்றே . 

22 
அந்தமொழி கேட்டலுமே மன்னன் தானும் ஆடினான் ; 
உாடினான் ; அலக்கண் யாவும் , சிந்தினான் ; அமுதமுண்டான் 
போல நெஞ்சந் தேறினான் நம்பி திரு வடியில் தாழ்ந்தான் , 
* பந்தமறு சிவனடியார் கொள்க என்னாப் பண்டாரந் திறந்து 
விட்டான் ; பரிவு கூர்ந்தான் , இந்தவகைப் பெருங்களிகொள் 
மன்னன் தானும் எழில்முறையை முன்போல வகுக்க எண்ணி . 

மன்னுதமிழ் விரகரெங்கள் காழி வேந்தர் வகுத்தருளால் 
அமைத்ததிரு முறைஓர் மூன்றும் , அன்னவகை வாகீசர் முறை 
ஓர் மூன்றும் ஆரூரர் உரைத்ததிரு முறைய தொன்றும் , துன்ன 

கை ஏழாகத் தொகுத்துச் செய்தான் தூயமனு ஏழுகோடி 
என்ப துன்னித் , தன்னிகரில் திருவருளால் மன்னன் தானுந் 
தாரணியோர் வீடுபெறுந் தன்மை சூழ்ந்தே . 

24 
வண்புற்ற திருஞான சம்பந்தர் பதிகமுந்நூற் ( று ) 
எண்பத்தி னான்கினால் இலங்கு திரு முறை மூன்று 
கண்புற்ற நாவரசர் முந்நூற்றேழ் மூன்றினால் 
வண்பெற்ற முறை ஒன்று நூற்றினால் வன்றொண்டர் . 25 
ஆகவளர் திருமுறைஏழ் அருட்டிருவா சகமொன்று 
மோகமெறி திருவிசைப்பா மாலைமுறை யொன்று சிவ 
போகமிகு மந்திரமாம் முறையொன்று புகழ்பெறவே 
பாகமிகுந் திருமுறைகள் பத்தாக வைத்தார்கள் . 

26 
வைத்ததற்பின் நம்பிகழல் மன்னர்பிரான் மகிழ்ந்திறைஞ்சித் 
சுசித்திதரும் இறைமொழிந்த திருமுகப்பா சுரம் முதலாம் 
உய்த்தபதி கங்களையும் ஒருமுறையாச் செய்க எனப் 
பத்திதருந் திருமுறைகள் பதினொன்றாப் பண்ணினார் . 

27 
மந்திரங்கள் ஏழுகோடி ஆதலினால் மன்னுமவர் 
இந்தவகை திருமுறைகள் ஏழாக எடுத்தமைத்துப் 


திருமுறைகண்ட புராணம் 


681 


பந்தமுறு மந்திரங்கள் பதினொன்றும் ஆதலினால் 
அந்தமுறை நான்கினொடு முறைபதினொன் றாக்கினார் . 28 
ஆக்கியபின் திருத்தொண்டத் தொகை அடைவை அருளாலே 
நோக்கியபின் நாயன்மார் நுடங்கடைவுந் தொழிற்பேறும் 
பாக்கியத்தால் இபமுகத்தோன் அருள் செய்த பகுதியினால் 
வாக்கியல்சேர் அந்தாதி நம்பி அடை வேவகுத்தார் . 

29 
சீரருள்சேர் அறுபத்து மூவர் தனித் திருக்கூட்டம் 
சாரும் அவர் ஒன்பானுந் தண்டமிழா னுரைசெய்து 
பேரிசையாம் வகை அடைவு புவியினிடைப் பெருமையினாற் 
சீருலவு திருஎருக்கத் தம்புலியூர் சென்றடைந்தார் . 

30 
சென்னியருள் நம்பி இவர் அந்நகரைச் சேர்ந்துசிவன் 
மன்னுதிருக் கோயிலினை வலங்கொண்டு பணிந் ( து ) " அரனே ! 
இன்னிசைதந் தருள் என்ன இரக்கமுடன் குறைந்திரப்பக் 
கன்னியொரு பங்குடையோன் அருள் செய்த கடனுரைப்பாம் .31 
“ நல்லிசையாழ்ப் பாணனார் நன்மரபின் வழிவந்த 
வல்லி ஒருத் திக்கிசைகள் வாய்ப்ப அளித் தோம் " என்று 
சொல்ல அவள் தனை அழைத்துச் சுருதிவழிப் பண்தழுவும் 
நல்லிசையின் வழிகேட்டு நம்பி இறை உள்மகிழ்ந்தார் . 
“ ஆங்கவளை அம்பலத்துள் ஆடுவார் திருமுன்பே 
பாங்கினுடன் கொடுவந்து பண்ணடைவு பயில்பாடல் 
ஓங்கருளால் முறைபணித்தற் கொக்கும் என ஓரோசை 
நீங்கரிய வானின் கண் நிகழஅர சன் கேட்டான் . 

33 
மன்னனுக்கும் நம்பிக்கும் மறையவர் மூவாயிரவர் 
பன்னரிய திருத்தொண்டர் பல துறையோர்க் குங்கேட்க 
இன்னருள் முன் வியந்துரைத்த இவள் முதலா இசைத்த இசை 
தென்னிலமேல் மிகத்தோன்றத் திருவருளால் தோன்றிய தாம் . 
சொல் நட்ட பாடைக்குத் தொகை எட்டுக் கட்டளையாம் ; 
இன்னிசையால் தருந்தக்க ராகத்தேழ் கட்டளையாம் ; 
பன்னுபழந் தக்கரா கப்பண்ணின் மூன் றுளதாம் ; 
உன்னரிய தக்கேசிக் கோரிரண்டு வருவித்தார் . 

35 


32 


682 


திருமுறைகண்ட புராணம் 


மேவுகுறிஞ் சிக்கஞ்சு ; வியாழக்குறிஞ் சிக்காறு ; 
பாவுபுகழ் மேகரா கக்குறிஞ்சிப் பாலிரண்டு ; 
தேவுவந்த இந்தளத்தின் செய்திக்கு நான்கினிய ; 
தாவில்புகழ்க் காமரத்தின் தன்மைதனக் கிரண்டமைத்தார் . 36 


காந்தார மாகிய பியந்தையாங் கட்டளைக்கு 
வாய்ந்தவகை மூன்றாக்கி வன்னட்ட ராகத்திற்( கு ) 
ஏய்ந்தவகை இரண்டாக்கிச் செவ்வழியொன் - முக்கி இசைக் 
காந்தார பஞ்சமத்தின் கட்டளை மூன் றாக்கினார் . 


37 


கொல்லிக்கு நாலாக்கிக் கவுசிகத்துக் கூறும்வகை 
சொல்லிலிரண் டாக்கிமிகு தூங்கிசைநேர் பஞ்சமத்திற் ( கு ) 
ஒல்லையினில் ஒன்றாக்கிச் சாதாரிக் கொன்பதாப் 
புல்லும் இசைப் புறநீர்மைக் கொன்றாகப் போற்றினார் . 


அந்தாளிக் கொன்றாக்கி வாகீசர் அருந் தமிழின் 
முந்தாய பலதமிழுக் கொன்றொன்றாம் மொழிவித்து 
நந்தாத நேரிசையாங் கொல்விக்கு நாட்டிலி ரண் ( டு ) 
உந்தாடுங் குறுந்தொகைக்கோர் கட்டளையா விரித்துரைத்தார் . 


தாண்டகமாம் பாவுக்கோர் கட்டளையாத் தாபித்தங் ( கு ) 
ஆண்டகையார் தடுத்தாண்ட ஐயர் அருள் துய்யமுறைக் ( கு ) 
ஈண்டிசைசேர் இந்தளத்துக் கிரண்டாக எடுத்துரைத்து 
நீண்டதக்க ராகத்துக் கிரண்டாக நிகழ்வித்தார் . 


40 


கூறரிய நட்டரா கத்திரண்டு கொல்லிக்கு 
வேறுவகை மூன்றாக மிகுத்தபழம் பஞ்சுரத்துக் ( கு ) 
ஏறும்வகை இரண்டாக்கி இன்னிசைதேர் தக்கேசிப் 
பேறிசைஆ றாக்கியதிற் காந்தாரம் பிரித்திரண்டாம் . 
ஒன்றாகுங் காந்தார பஞ்சமத்துக் கோரிரண்டாம் 
நன் ன சீர்நட்ட பாடைக்கு நவின்றுரைக்கில் 
குன்றாத புறநீர்மைக் கிரண்டாகுங் கூறுமிசை 
ஒன்றாகக் காமரத்துக் கொன்றாகப் போற்றினார் . 


42 


திருமுறைகண்ட புராணம் 


683 


43 


உற்றஇசைக் குறிஞ்சிக்கோர் இரண்டாக வகுத்தமைத்துப் 
பற்றரிய செந்துருத்திக் கொன்றாக்கிக் கவுசிகப்பாற் 
றுற்ற இசை இரண்டாக்கித் தூய இசைப் பஞ்சமத்துக் 
கற்ற இசை ஒன்றாக்கி அரனருளரல் விரித்தமைத்தார் . 
இந்தவகை சிவன் செவிப்பால் எக்கண்ணுந் தழைத்தோங்க 
அந்தமிலா அறுபத்து மூவரருள் அம்புவிமேல் 
நந்தியிட மும்மலமும் நல்லுலகோர் நீங்கியிடச் 
சிந்தை அருட் சிவமாகத் தெளிவித்தான் அருட்சென்னி . 
சீராருந் திருமுறைகள் கண்டதிறற் பார்த்திபனாம் 
ஏராரும் இறைவனையும் எழிலாரும் நம்பியையும் 
ஆராத அன்பினுடன் அடிபணிந்தங் கருள்விரவச் 
சோராத காதல் மிகுந் திருத்தொண்டர் பதந்துதிப்பாம் . 

திருமுறைகண்ட புராணம் முற்றிற்று . 

ஆ . திருவிருத்தம் - 46 . 


44: 


45 


இந் நம்பியாண்டார் நம்பி கி . பி . 966-970 வரை அரசாண்ட 
ஆதித்த கரிகாலன் ( இரண்டாம் ஆதித்தன் ) காலத்தவர் என்று. சைவ 
சிகாமணிகள் இருவர் என்ற நூல் கூறும் . சில ஆராய்ச்சியாளர் 
கி . பி . 956-1012 என்பர் . 


செந்திலாண்டவன் துணை 

கொற்றவன்குடி 
உமாபதி சிவாசாரியர் 

அருளிச் செய்த 
திருத்தொண்டர் புராண வரலாறு 

என்னும் 
சேக்கிழார் சுவாமிகள் புராணம் * 


oocoon 


oooooo 


பாயிரம் 


விநாயகர் 
வானுலகும் மண்ணுலகும் வாழமறை வாழப் 
பான்மைதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க 
ஞானமத ஐந்துகர மூன்றுவிழி நால்வாய் 
ஆனைமுகனைப்பரவி அஞ்சலிசெய் கிற்பாம் . 

1 
சபாநாதர் 
சீராருஞ் சதுமறையும் தில்லைவா ழந் தணரும் 
பாராரும் புலிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்த 
வாராருங் கடல் புடைசூழ் வையமெலாம் ஈடேற 
ஏராரு மணிமன் றுள் எடுத்ததிரு வடிபோற்றி . 

2 
சிவகாமசுந்தரி 
பரந்தெழுந்த சமண்முதலாம் பரசமய இருள் நீங்கச் 
சிரந்தழுவு சைவநெறித் திருநீற்றின் ஒளிவிளங்க 
அரந்தைகெடப் புகலியர்கோன் அமுதுசெயத் திருமுலைப்பால் 
சுரந்தளித்த சிவகாம சுந்தரிபூங் கழல் போற்றி . 

3 
கற்பகவிநாயகர் 
மலரயனுந் திருமாலுங் காணாமை மதிமயங்கப் 
புலிமுனியும் பதஞ்சலியுங் கண்டுதொழப் புரிசடையார் 

* இஃது உமாபதிசிவம் என்றும் புலவர் இயற்றியது என்பர் . 


சேக்கிழார் புராணம் 


685 


குலவுநடந் தருந்தில்லைக் குடதிசைக்கோ புரவாயில் 
நிலவியகற் பகக்கன் றின் நிரைமலர்த்தா ளிணை போற்றி . 


சுப்பிரமணியர் 

டில் 
பாறுமுக மும்பொருந்தப் பருந்துவிருந் துணக்கழுகு 
நூறுமுக மாயணைந்து நூழில் படு களம்புகுத 
மாறு முகந் தருநிருதர் மடியவடி வேலெடுத்த 
ஆறுமுகன் திருவடித்தா மரையிணைக ளவைபோற்றி . 


5 . 


சைவ சமயாசாரியர் 


பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல்போற்றி ; 
ஆழிமிசைக் கல்மி தப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி ; 
வாழிதிரு நாவலூர் வன்றொண்டர் பதம்போற்றி ; 
ஊழிமலி திருவாதவூரர் திருத் தாள் போற்றி . 

6 


திருத்தொண்டர் - சேக்கிழார் 
தில்லைவாழ் அந்தணரே முதலாகச் சீர்படைத்த 
தொல்லையதார் திருத்தொண்டத் தொகையடி யார் பதம்போற்றி ; 
ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த 
செல்வமலி குன்றத்தூர்ச் சேக்கிழா ரடிபோற்றி . 

7 
தெப்பது நூற்பெயர் 
தாய்மலர்ந்த முகத்தினளாய்த் தழுவிமுலை தரவந்த 
நோய்மலர்ந்த பிறவிதொறு நுழையாமல் உலகுய்யத் 
தீமலர்ந்த சடைக்கூத்தர் திருவருளாற் சேக்கிழார் 
வாய்மலர்ந்த புராணத்தின் வரலாறு விரித்துரைப்பாம் . 

1 அலைய 

அவையடக்கம் 


8 


ஊர்க்கடலை இவனென வந்துதித்த நான் ஓங்கு தமிழ் 
நூற்கடலைக் கரைகண்டு நுவலநினைக் குமது திருப் 
பாற்கடலைச் சிற்றெறும்பு பருகநினைப்பது போலும் 
நீர்க்கடல்சூழ் மண்ணுலகை நிறுக்கநினைக் குமதொக்கும் . 9. 


686 


சேக்கிழார் புராணம் 


தேவுடனே கூடியசொல் செழுந்தமிழோர் தெரிந்துரைத்த 
பாவுடனே கூடிய என் பருப்பொருளும் விழுப்பொருளாம் ; 
கோவுடனே கூடிவருங் குருட்டாவும் ஊர்புகுதும் ; 
பூவுடனே கூடியநார் புனிதர்முடிக் கணியாமால் . 


10 


நூல் 


11 


பாலாறு வளஞ்சுரந்து நல்க மல்கும் பாளைவிரி மணங் 
கமழ்பூஞ் சோலை தோறும் , காலாறு கோலி இசை பாட நீடும் 
களிமயில்நின் றாடும் இயல் தொண்டை நாட்டுள் , நாலாறு 
கோட்டத்துப் புலியூர்க் கோட்டம் நன் றிபுனை குன்றைவள 
நாட்டு மிக்க , சேலாறு கின்றவயற் குன்றத் தூரில் சேக்கிழார் 
திருமரபு சிறந்த தன்றே . 

நாடெங்கும் சோழன் முனந் தெரிந்தே ஏற்றும் நற்குடி நாற் 
பத்தெண்ணாயிரத்து வந்த , கூடல்கிழான் புரிசைகிழான் குலவு 
சீர்வெண் குளப்பாக்கி ழான் வரிசைக் குளத்து மான் முன் , 
தேடுபுக ழாரிவருஞ் சிறந்து வாழச் சேக்கிழார் குடியிலிந்தத் 
தேசம் உய்யப் , பாடல்புரி அருண்மொழித்தே வரும்பி னந்தம் 
பாலறா வாயரும்வந் துதித்து வாழ்ந்தார் . 

12 
இமயமலை யரையன் மகள் தழுவக் கச்சி ஏகம்பர் திருமேனி 
குழைந்த ஞான்று , 

ஆறினுக்குந் தலைவிக் கீசர் 
தந்தபடி எட்டுழக்கீ ராழி நெல்லும் , உமைதிருச்சூ டகக்கை 
யால் கொடுக்க வாங்கி உழவுதொழி லாற்பெருக்கி உலக 
மெல்லாம் , தமது கொழு மிகுதிகொடு வளர்க்கும் வேளாண் 
தலைவர் பெரும் புகழ்உலகில் தழைத்த தன்றே . 

13 


சமயமவை 


விளைகழனி பூலோகம் முழுதும் ஏரி விரிதிரை நீர்க் கடல் 
வருணன் கம்பு கட்டி , கிளர்கலப்பை தருசுமையாள் சுவேத 
ராமன் கிடாமறலி வசத்தீசன் வசத்தான் என்றிங் , களவறிந் 
தாண் டாண்டுதொறும் விதைதப் பாமல் அளக்குமவள் கச்சிய 
றம் வளர்த்த மாதா , ஒளிபெருகு கொழுமிகுதி எறும்பீ றான 
உயிரனைத்துந் தேவரும்உண் டுவப்ப தன்றே . 

14 


சேக்கிழார் புராணம் 


687 


மாறுகொடு பழையனூர் நீலி செய்த வஞ்சனையால் வணிகன் 
உயிர் இழப்பத் தாங்கள் , கூறியசொல் பிழையாது துணிந்து 
செந்தீக் குழியிலெழு பது பேரும் முழுகிக் கங்கை , ஆறணிசெஞ் 
"சடைத்திருவா லங்காட் டப்பர் அண்டமுற நிமிர்ந்தாடும் 
அடியின் கீழ்மெய்ப் , பேறுபெறும் வேளாளர் பெருமை எம்மால் 
பிறித்தளவிட் டிவளவெனப் பேச லாமோ . 

15 


காராளர் அணிவயலில் உழுது தங்கள் கையார நட்டமுடி 
திருந்தில் இந்தப் , பாராளுந் திறல் அரசர் கவித்த வெற்றிப் 
பசும்பொன் மணி முடிதிருந்துங் கலப்பை பூண்ட , ஏராலெண் 
டிசைவளர்க்கும் புகழ்வே ளாளர் ஏரடிக்குஞ் சிறுகோலால் 
தரணி யாளச் , சீராரு முடியரசர் இருந்து செங்கோல் செலுத்து 
வர்வே ளாளர்புகழ் செப்ப லாமோ . 

16 


வாயிலார் சத்தியார் விறல்சேர் மிண்டர் வாக்கரையர் சாக்கி 
யர்கோட் புலிகஞ் சாறர் , ஏயர்கோன் கலிக்காமர் முளைவித் 
தாக்கும் இளையான் றன் குடிமாறர் மூர்க்கர் செங்கைத் , தாயனார் 
செருத்துணை யார் செருவில் வெம்போர் சாதித்த முனையடுவார் 
ஆக நம்பி , பாயிரஞ்சேர் அறுபதுபேர் தனிப்பேர் தம்மில் பதின் 
மூவர் வேளாளர் பகருங் காலே . 

17 


அத்தகைய புகழ்வேளாண் மரபில் சேக்கி மார்குடியில் 
வந்த அருண் மொழித்தே வர்க்குத் , தத்துபரி வளவனுந்தன் 
செங்கோ லோச்சுந் தலைமை அளித் தவர் தமக்குத் தனது பேரும் , 
" உத்தமசோழப்பல்ல வன்தான் என்றும் உயர்பட்டங் 
கொடுத்திட ஆங் கவர் நீர் நாட்டு , நித்தனுறை திருநாகேச் சுரத் 
தில் அன்பு நிறைதலினால் மறவாத நிலைமை மிக்கார் . 18 

தம்பதிகுன் றத்தூரில் மடவ ளாகந் தானாக்கித் திருக் 
கோயில் தாபித் தங்கண் , செம்பியர்கோன் திருநாகேச் சுரம்போ 
லீதுந் திருநாகேச் சுரமெனவே திருப்பேர் சாற்றி , அம்புவியில் 
அங்காங்க வைபவங்கட் கானபரி கலந்திருநாள் பூசைகற்பித் ( து ) 
இம்பர்புகழ் வளவன் அர சுரிமைச் செங்கோல் இமசேது பரி 
யந்தம் இயற்று நாளில் . 

19 


688 


சேக்கிழார் புராணம் 


கலகமிடும் அமண்முருட்டுக் கையர் பொய்யே கட்டி நடத் 
தியசிந்தா மணியை மெய்யென் ( று ) உலகிலுளோர் சிலர்கற்று 
நெற்குத் துண்ணா துமிக்குத்திக் கைவருந்திக் கறவை நிற்க, 
மலடுகறந் துளந் தளர்ந்து குளிர்பூஞ்சோலை வழியிருக்கக் குழியில் 
விழுந் தளறு பாய்ந்து , விலை தருமென் கரும்பிருக்க இரும்பை 
மென்று விளக்கிருக்க மின்மினித்தீக் காய்ந்து நொந்தார் . 20 


வளவனுங்குண் டமண் புரட்டுத் திருட்டுச் சிந்தா மணிக் 
கதையை மெய்யென்று வரிசை கூர , உளமகிழ்ந்து பலபடப்பா 
ராட்டிக் கேட்க உபயகுல மணிவிளக்காஞ் சேக்கி மார்கண் ( டு ) , 
இள அரசன் தனைநோக்கிச் “ சமணர் பொய்ந் நூல் இது மறு 
மைக் காகா ( து ) ; இம் மைக்கு மற்றே , வளமருவு கின் றசிவ கதை 
இம்மைக்கும் மறுமைக்கும் உறுதி " என வளவன் கேட்டு . 21 


“ அவகதையாய்ப் பயனற்ற கதையீ தாகில் அம்மையும் இம் 
மையும்உறுதி பயக்கத் தக்க , சிவகதைஏ ததுகற்ற திறமைப் 
பேரார் சீவகசிந் தாமணிபோல் இடையில் வந்த , நவகதையோ ? 
புராதனமோ ? முன்னூ லுண்டோ ? நானிலத்துச் சொன்னவ 
ரார் ? கேட்ட பேரார் ?, தவகதையோ ? தவம்பண்ணிப் பேறு 
பெற்ற தனிக்கதையோ ? அடைவுபடச் சாற்றும் ” என்றான் . 22 


செம்பியர் பூ பதிமகிழ்ந்து வினவிக் கேட்கச் சேக்கிழார் 
குரிசில் உரை செய்வார் “ ஞாலத் ( து ), அம்பலவர் திருத்தொண்டர் 
பெருமை ஆரூர் அடிகள் முதல் அடி எடுத்துக் கொடுக்க நாவல் , 
நம்பிபதி னொருதிருப்பாட் டாகச்செய்த நலமலி தொண் டத் 
தொகைக்கு நாரை யூரில் , தும்பிமுகன் பொருளுரைக்க நம்பி 
யாண்டார் சுருதிமொழிக் கலித்துறை அந் தாதி செய்தார் . 23 

ஆயுமறை மொழி நம்பி யாண்டார் நம்பி அருள் செய்த 
கலித்துறை அந் தாதி தன்னைச் , சேயதிரு முறைகண்ட ராச ராச 
தேவர் சிவா லயதேவர் முதலாயுள்ள , ஏயகருங் கடல்புடைசூழ் 
உலக மெல்லாம் எடுத்தினிது பாராட்டிற்( று ) " என்ன " அந்தத் 
தூயகதை அடைவுபடச் சொல்வீர் என்று சோழன் உரை 
செயக்கேட்டுக் குன்றை வேந்தர் . 

24 


சேக்கிழார் புராணம் 


689 


தில்லைவாழ் அந்தணரே முதற்பண் பாடு திருநீல கண்டத் 
துப் பாணர் ஈறாச் , சொல்லியதொண் டத்தொகை நூல் வகை அந் 
தாதித் தொடர்ச்சியினை விரித்துரைக்க வளவன் கேட்டு , மெல் 
லியலாள் பங்கர் திரு வருளை நோக்கி வியந்தடியார் தொண்டு 
செய்து பேறு பெற்ற , செல்கதியை நினைந்துருகி வளவர் 
கோமான் சேவையர்கா வலரை முக நோக்கிச் சொல்வான் . 25 


அவரவர்கள் நாடவர்கள் இருந்த ஊர்வந் ( து ) அவரித்த 
திருமரபு திருப்பேர் செய்த , சிவசமயத் திருத்தொண்டு முற்பிற் 
பாடு சிவனடிக்கீழ் உயர்பரம முத்தி பெற்றோர் , எவரும் அறி 
யச்சீவன் முத்த ராய்இங் கிருப்பவர்கள் இனிமேலும் பிறப் 
போர் மண்மேல் , அவர்களைச் சேர்ந் தருள்பெற்றோர் பகைத்துப் 
பெற்றோர் அவர்கள் பகை யாய்நரகில் அடைந்த பேர்கள் . 26 


இல்லறத்தில் இருந்துநனி முத்தி பெற்றோர் இல்லறத்தில் 
சிற்றின்ப இயல்பை நீக்கி , நல்லறமாந் துறவறத்தில் நின்று 
பெற்றோர் நற்பிரமசாரிகளாய் அருள்பெற் றுய்ந்தோர் , செல் 
கதிசற் குருவருளால் சென்று சேர்ந்தோர் சிவபூசை செய்து பா 
முத்தி பெற்றோர் , புல்லறிவு தவிர்ந்து திரு வேடமேமெய்ப் 
பொருளெனக்கொண் டரனடிக்கீழ்ப் பொருந்தப் புக்கோர் . 2 ? 


இப்படியே அடைவுபடப் பிரித்துக் கேட்டால் யாவருக்கு 
மேதரிக்கச் செவிநா நீட்ட , ஒப்பரிய பொருள் தெரிந்து விளங்கித் 
தோன்ற உவமையுடைத் தாயகதை கற்க நிற்கத் , தப்பில் 
பெருங் காவியமாய் விரித்துச் செய்து தருவீர் என் றவர்க்கு 
விடை கொடுத்து வேண்டும் , செப்பரிய திரவியமும் கொடுக்க 
வாங்கிச் சேக்கிழார் குரிசில் திருத் தில்லை சேர்ந்தார் . 

28 
தில்லை எல்லையில் வந்து வந்தெதிர் தெண்டனாகவி ழுந்தெழுந் ( து ) 
அல்லி சேர்கம லத்தடத்தினில் மூழ்கி அம்பல வாணர்முன் 
ஒல்லை சென்றுப ணிந்து கைத்தலம் 

உச்சி வைத்துளம் உருகிநைர் 
தெல்லை காணரி தாய பேரொளி இன்ப வாரியில் மூழ்கியே . 29 


பா - ம்- வியந்தடிமைத் . 
44 


690 


சேக்கிழார் புராணம் . 


அடைய லார்புரம் நீறெழத்திரு நகைசெய் தன்றொரு மூவரைப் 
படியின் மேல் அடி மைக்கொ ளும்பத பங்க யங்கள் பணிந்து நின் 
" றடிக ளே உன தடியர் சீர்அடி யேன்உரைத்திட அடிஎடுத் ( து ) 
இடர்கெடத்தரு வாய் எனத்திரு வருளை எண்ணி இறைஞ்சினார் . 
அலைபு னற்பகி ரதிரு திச்சடை யாட வாடர வாடநின் ( று ) 
இலகு மன்றினில் ஆடு வார்திரு வருளி னால் அசரீரிவாக் ( கு ) 
உலகெலாம் என அடிஎடுத்துரை செய்தபேரொலி யோசைமிக், 
கிலகு சீரடி யார்செவிப்புலத் தெங்கு மாகிநி றைந்ததால் 

31 
தில்லை மாநகர் வாழ வாழ்தவ சிந்தை அந்தணர் ஆறைஞ்ஏ ( று ) 
அல்ல தும்பல மடப தித்தவ ராசரிக்கையி லுள்ளபேர் 
எல்லை யில்லவர் யாவ ருங்களி கொளவி ளங் ( கு ) அசரீரிவாக்( கு ) 
ஒல்லை வந்தெழ அனைவ ருங்கரம் உச்சி வைத்துளம் உருகினார் .32 
உள்ள லார்புரம் நீறெ ழக்கணை ஒன்றுதொட்டுயர் மன்றில்வாழ் 
வள்ள லார் திரு மாலை யுந்திரு நீறு மெய்ப்பரி வட்டமும் 
எள்ள லாரல ரென்று சேவையர் காவலர்க்கிவை இனிதளித் ( து ) 
அள்ள லார்வயல் நீடு தில்லையில் அனைவருங்களி கொண்டபின் . 
• சேவை காவலர் தொண்டர் சீர்உரைசெய்வதற்குயர் செய்யுள்முன் 
மூவ ரோதிய திருநெறித்தமிழ் ஆத லால்வரன் முறையால் 
யாவ ரும்புகழ் திருநெ றித்தலை வரைவ ணங்கிஇணங்கிமெய்த் 
தாவ ருஞ்சிவ சாதனங்கள் தரித்து நீறு பரித்தரோ . 
வந்து சூழ நிரைத்த ஐஇரு நூறு கால்மணி மண்டபத் ( து ) 
எந்தை யார்திரு வருளை யுன்னி இருந்து சேவையர் காவலர் 
செந்த மிழ்த்தொடை யால்வி ளங்கிய திருவி ருத்தநி ருத்தனார் 
தந்த சொன் முத லாஎ டுத்தனர் தாணு வானபு ராண நூல் . 

ல் . 35 
திருமறையோர் புராண மவை பதின்மூன்று சிவவே தியர் 
அரனை வழிபட்ட புராணமோ ரிரண்டு , குரைகழல்மா மாத்திர 
ரொன் ( று ) அறுவர்முடி மன்னர் குறுநில மன் னவர் ஐவர் வணிகர் 
குலத் தைவர் , இருமைநெறி வேளாளர் பதின்மூவர் இடையர் 
இருவர் சா லியர்குயவர் தயிலவினை யாளர் , பரதவர்சான் றார்வண் 
ணார் சிலைமறவர் நீசர் பாண ரிவர் ஒரொருவ ராம்பகருங் காலே .36 


சேக்கிழார் புராணம் 


691 


அறுதிபெறத் திருமரபு குறித்துரையாப் புராணம் அவை 
---கள் ஒரு பதின் மூன்று திருக்கூட்டந் தன்னில் , மறுவிலவர் பதி 
யறிந்த கதை இரண்டு வந்த மரபறிந்த கதை இரண்டு பேரறிந்த 
கதையொன் ( று ), உறுமரபு தெரியாப் புராணமவை யோரேழ் 
ஊரறியாச் கதைஏழு பேரறியாக் கதைஎட்டு ) , இறுதியிலக்கங் 
கண்ட திருக்கூட்ட மொன்றெண் ணித்தனைஎன் றறியாத திருக் 
கூட்டம் எட்டே . 

37 


தில்லை மறை யோர்கலயர் முருகர்பசு பதியார் சிறப்புலியார் 
கண நாதர் பூசலைசண் டேசர் , கல்விநிறை சோமாசி மாறர்நமி 
நந்தி கவுணியனார் அப்பூதி நீலநக்க ராகச் , செல்வமறை யோர் 
காதை பதின் மூன்று சிவவே தியர்காதை இரண்டு புகழ்த் துணை 
யார்முப் போதும் , வல்லபடி சிவனை அருச் சிப்பார்கள் மாமாத் 
திரர்மர பில் சிறுத்தொண்டர் ஒருவர் முடி மன்னர் . 

38 
அறுவரெவ ரவர் செங்கட் சோழர் புகழ்ச் சோழர் அருள் 
மானி இடங்கழியார் நெடுமாறர் சேரர் , குறுநிலமன் னவர் ஐவர் 
நரசிங்க முனையர் கூற்றுவனார் கழற்சிங்கர் மெய்ப்பொருள் ஐ 
யடிகள் , முறைமைவணி ? கரில் ஐவர் காரைக்காலம்மை மூர்த்தி 
கலிக் கம்பர் அமர் நீதி இயற் பகையார் , திறமைவிரி வேளாளர் 
பதின் மூவர் மூர்க்கர் செருத்துணையார் வாயிலார் கோட்புலியார் 
சத்தி . 

39 
தாயனார் இளையான்றன் குடிமாறர் அரசு சாக்கியர்கஞ் 
சாறர்விறன் மிண்டர் முனை யடுவார் , ஏயர்கோன் கலிக்காமர் 
கோபாலர் மரபில் இருவர் திரு மூலனார் ஆனாயர் குயவர் , சேய 
புகழ்த் திருநீல கண்டனார் பாணர் திருமரபில் திருநீல கண்டத் 
துப் பாணர் , மேயதிறல் அதிபத்தர் பர தவர்கண் ணப்பர் வேடர் 
மர பினில் சான்றார் ஏனாதி நாதர் . 

40 
தேசனார் சாலியரில் திருநாளைப் போவார் நீசர்மர பினில் 
எங்கள் திருக்குறிப்புத் தொண்டர் , தூசொலிக்கும் ஏகாலி 
மரபுதில தயிலத் தொழில் மரபில் கலியனார் மரபுகுறித் துரை * 

பா - ம்- 1 திறமைபுரி . சான்சேர் . 3 குறித்தறி . 


692 


சேக்கிழார் புராணம் 


யாக் , காசில்கதை பதின் மூன்று குலச்சிறையார் தண்டி கணம் 
புல்லர் எறிபத்தர் காரியார் குறும்பர் , தேசுடைய பத்தர்பர 
மனைப்பாடு வார்கள் சித்தத்தைச் சிவன் பால்வைத் தார் ஆரூர்ப் 
பிறந்தார் . 

41 


செப்பரிய பொய்யடிமை இல்லாதார் மெய்யில் திருநீறு பூசு 
முனிவர்களுலகு தன்னில் , அப்பாலும் அடிச்சார்ந்தார் இவர்கள் 
தமிற் சிலபேர் ஆய்ந்த தமிழ்ப் பேர்சிலபேர் மலையாளர் சிலபேர் , 
தப்பாத தெலுங்கர்சிலர் மற்றுளதே சத்தோர் தவஞ்செய்து 
பரகதியை அடைந்தவர்கள் சிலபேர் , இப்போதும் இருந்தரனை 
வழிபடுவோர் சிலபேர் இனிமேலும் திருமேனி கொடுவருவோர் 
சிலரே . 

42 


திருஞான சம்பந்தர் திருநாவுக் கரையர் திருமூலர் நெடு 
மாறர் மங்கையருக் கரசி , கரைசேருங் குலச்சிறையார் யாழ்ப் 
பாணர் குறும்பர் கணநாதர் அப்பூதி சோமாசி மாறர் , உரை 
சேரும் இவர்கள் பதினொருவர்குரு வருளால் உயர்முத்தி யடைர் 
தவர்கள் ; எறிபத்தர் கலயர் , முருகனார் கண்ணப்பர் ஆனாயர் 
தாயர் மூர்த்தியார் சண்டேசர் திருநாளைப் போவார் . 

சேரனார் சாக்கியனார் கூற்றுவனார் தண்டி சிறப்புலியார் பசு 
பதியார் கலிக்காமர் கலியர் , காரியார் அதிபத்தர் நீலநக்கர் பூசல் 
கணம்புல்லர் கோட்புலியார் நமிநந்தி யடிகள் , சீருடைய கழற் 
சிங்கர் வாயிலார் தூய செருத்துணையார் புகழ்த்துணையார் காட 
வர்ஐ யடிகள் , மூரிநெடு வேற்செங்கட் சோழனாராக முப்பது 
பேர் சிவலிங்கத் தால்முத்தி யடைந்தோர் . 


திருநீல கண்டனார் இயற்பகையார் மூர்க்கர் சிறுத்தொண் 
டர் திருக்குறிப்புத் தொண்டர்விறன் மிண்டர் , அருள் சேரும் 
இடங்கழியார் முனையடுவார் சத்தி அமர்நீதி மெய்ப்பொருளார் 
ஏனாதி நாதர் , கரைசேரும் புகழ்ச்சோழர் கஞ்சாறர் மாறர் 
காரைக்காலம்மைநர சிங்கர்கலிக் கம்பர் , வருநேச ராகொரு பத் 
தொன்ப தடியார் மணிவேடத் தாரைவழி பட்டரனை யடைந் 
தோர் . 


சேக்கிழார் புராணம் 


693 


கவுணியர் நா வுக்கரசர் பேயார் இம் . மூவர் கற்கும் இயல் 
இசைவல்லோர் இசைத்தமிழ் நூல் வல்லோர் ; , பவமணுகாத் 
திருநாளைப் போவார் ஆ னாயர் பாணர்பர மனைப்பாடு வாராக 
நால்வர் , புவனிபுகழ் ஐயடிகள் திருமூலர் காரி பொய்யடிமை 
இல்லாத தமிழ்ப்புலவர் சேரர் , நவமுடைய இவர் ஐவர் - இயல் 
வல்லோர் ; நின்ற நாயன்மார் தவம்புரிந்து நற்கதியை அடைந் 
தோர் . 

46 
இல்லறத்தில் நின்றவர்கள் திருநீல கண்டர் இயற்பகை 
யார் உள்ளிட்டார் ; மூர்த்தியார் அப்பர் , நல்லதுற வறம் ; பிரம 
சாரிகள் சண் டேசர் ; நானிலத்தில் அரனடியார் தங்களுடன் 
சேர்ந்து , செல்கதிபெற் றவர்ஞான சம்பந்த ருடனே திருமணத் 
தில் ஒருமண மாய்ச் சேர்ந்தவர்கள் அநேகர் ;, பல்வளஞ்சேர் ஆரூர 
ருடன் சேரர் கையில் பரி உகைக்க உடன் சென்ற பரிசனமெண் 
ணிறந்தோர் . 

47 
சிவனடியா ருடன் பகையாய் முத்தியடைந் தவர்கள் சேய்ஞ் 
ஞலூர்ச் சண்டேசர் பிதாஎச்ச தத்தன் , கவர்புகழ்சேர் கோட் 
புலியார் உரைத்ததிரு வீரையாக் கலிபிழைத்த கிளைபகைத்து 
நரகினைச்சென் றடைந்தோர் , தவரான மூர்த்தியார் இறை 
வனுக்குச் சாத்துஞ் சந்தனக்காப் பினைவிலக்கி அமண்சமயச் 
சார்வாய்ப் , புவிபுரந்த கருநடமன் னவன் முதல னேகர் புராண . 
கதை யினைப்பிரித்துப் புகலஎளி தலவே . 

48 
ஆரூரர் திருத்தொண்டத் தொகையுரைத்த நாளில் அடித் 
தொண்டு செய்தொண்டர் சிலர் அவர்க்கு முன்னே , பேரூர் 
மெய்த் தொண்டு செய்த பேர்சிலபேர் அவர்க்குப் பிறகுதிருத் 
தொண்டுசெயும் பேர்சிலபே ராகச் , சீரூருந் திருத் தொண்டர் 
புராணத்திற் சேர்த்துச் சேவையர்கோன் சேர்வைசெயுந் தொண் 
டாள விறந்தோர் , காரூரும் மணிகண்டர்க் கவரவர்கள் செய்த 
கைத்தொண்டின் நிலைகரைகண் டுரைக்கஎளி தலவே . 

ஓருலகோ ஒருதிசையோ ஒருபதியோ தம்மில் ஒருமரபோ 
ஒரு பெயரோ ஒருகாலந் தானோ, பேருலகில் ஒருமைநெறி தருங் 

பா - ம் - பிழைத்து . தவராசர் . 


1 


21 


694 


சேக்கிழார் புராணம் 


கதையோ பன்மைப் பெருங்கதையோ பேர் ஒன்றோ அல்லவே 
இதனை , ஏர் " உலகெலாம் உணர்ந்தோ தற்கரிய வன் ” என் றிறை 
வன் முதல் அடியெடுத்துக் கொடுத்தருளக் கொண்டு , பாருலகில் 
நாமகள் நின் றெடுத்துக்கை நீட்டப் பாடிமுடித் தனர்தொண் 
டர் சீர்பரவ வல்லார் . 

50 


கருங்கடலைக் கை நீத்துக் கொளஎளிது முந்நீர்க் கடற்கரை 
யின் நொய்மணலை எண்ணி அள விடலாம் , பெருங்கடல்மேல் 
வருந்திரையை ஒன்றிரண்டென் றெண்ணிப் பிரித்தெழுதிக் 
கடைஇலக்கம் பிரித்துவிட லாகும் , தருங்கடலின் மீனை அள 
விடலாகும் வானத் தாரகையை அளவிடலாம் சங்கரன் தாள் 
தமது , சிரங் கொள் திருத் தொண்டர்புரா ணத்தை அள விடநஞ் 
சேக்கிழார்க் கெளிதலது தேவர்க்கும் அரிதே . 

51 
அறுபதுபேர் தனித்திருப்பேர் திருக்கூட்டம் ஒன்ப தாக 
அறு பத்தொன்ப ( து ) அரனடியார் கதையை , மறுவில் திரு நாவ 
லூர்ச் சிவமறையோர் குலத்து வருசடைய னார்மனைவி இசை 
ஞானி வயிற்றில் , உறுதிபெற அவதரித்த ஆரூரர் முன்னாள் 
உரைசெய்த திருத்தொண்டத் தொகைப்பதிகத் 

தடைவே, 
நறைமலிபூம் பொழில்புடைசூழ் திருநாரை யூரில் நம்பியாண் 
டார் திருவந் தாதிகடைப் பிடித்து. 

52 
காண்டம் இரண் டாவகுத்துக் கதைப்பரப்பைத் தொகுத்துக் 
கருதரிய சருக்கங்கள் பதின்மூன்றா நிலையிட் ( டு ) , ஈண்டுரைத்த 
புராணத்தில் திருவிருத்தம் நாலாயிரத்திருநூற் றைம்பத்து 
மூன்றாக அமைத்துச் , சேண்டகைய திருத்தொண்டர் புராண 
மெனப் புராணத் திருமுறைக்குத் திருநாமஞ் சீர்மைபெற 
அமைத்திட் , டாண்டகைமை பெற எழுதி மைக்காப்புச் சாத்தி 
அழகுபெறக் கவளிகையும் அமைத்ததில் வைத் ததன் பின் . 53 
“ சேவை காவலர் புராண 

காதைதொகை செயநி னைந் 
தெமை அகன்றபின் , யாவர் தாம் அரு கிருந்த பேர்கள் கதை 
சென்ற தெவ்வளவி ருந்ததெங் ( கு ) , ஆவ தென்னிவைகள் அறிய 


பாம்-1 கடற்கரைதுண் . 


சேக்கிழார் புராணம் 


695 


எனா . 


வேண்டும் தறிந்து வாரும் ”என வளவர்கோன் , ஏவி னானுரிய 
தூ தர் தூதரறி யாமல் ஒற்றரையு மேவினான் . 

54 
வென்றி வேல்வளவன் அளவ றிந்துவர விட்ட காளையர் பு 
ராண நூல் , ஒன்று பாதிகதை சென்ற ( து ) என்று சிலர் ஓடி னார் 
சிலர் உவந்து சென் ( று ) , இன்று நாளை முடி யும்பு ராணம் இனி " 
என்று ரைத்திடஇறைஞ்சினான் , சென்று நற்கதை முடிந் 
த ( து ) என்றுசிலர் செம்பியற் குறுதி செப்பினார் . 

55 
வந்து சொன்னவர்கள் அனைவ ருக்குநவ மணிக ளுந்துகிலு 
மம்பொனும் , சிந்தி அள்ளியும் உவந்து வீசி உயர் செம்பொன் 
அம்பல மருங்கில்வாழ் , அந்தி வண்ணர்நட மும்பணிந் து முதல் 
அடிஎடுத்தவர் கொடுத்திடப் , புந்தி செய்துமகிழ் சேவை காவ 
லர் “ புராண முந்தொழு வன் நான் 

56 
வீதி வீதிகள் தொ றுந்தொறும் பயணம் என்று வென்றி 
மணி முரசறைந் , தோதி வேதியர்கள் எண்ணி இட்டஉயர் நாளும் 
ஓரையும் முகூர்த்தமும் , போத நாடிவரை புரைகடக் களிறு 
புரவி தேர்கருவி யாள் தரச் , சாது ரங்கமுட னேசெலப் பிளிறு 
தந்தி மேல் கொடு நடந்தனன் . 

57 
தேர்மு ழக்கொலி மழைக்க டக்கரட சிந்துரக் களிறு பிளி 
றுசீர் , ஆர்மு ழக்கொலி பரிச்செ ருக்கொலி பதாதி வந்தெதிர் 
அடர்ந்தெழும் , போர்மு ழக்கொலி சழக்கி லாதுயர் படைக்க 
லன்புணரும் ஓசைஏழ் , கார்மு ழக்கொலியின் எட்டி ரட்டி நிறை 
கடல்மு ழக்கென முழக்கெழ . 

58 
வளவர் கோன்வர வறிந்த தில்லைமறை யோரும்வண் மை 
மட பதிகளும் , பிளவு கொண்டமதி நுதல்ம டந்தையரும் மற்று 
முள்ளபெரி யோர்களும் , களவி லாதமொழி கொடுபு ராணகதை 
செய்த கங்கைகுல திலகரும் , தளவ மாலை அபயனை எதிர்ந் தினிய 
சார ஆசிபல சாற்றினார் . 

59 
முண்ட மான திரு முடியும் இட்டதிரு முண்ட முங்கவச 
முந்துணைக் , குண்ட லங்களும் இரண்டு காதினும் வடிந்த லைந்த 
குழை யுந்திருக் , கண்ட மாலைகர மாலை யுஞ்சிரசு மாலை யுங்க 


696 


சேக்கிழார் புராணம் 


வின் விளங்கவே , தொண்டர் சீர்பரவு வான் அணைந்தசுப சரிதை 
சோழனெதிர் கண்டனன் . 

60 
கண்ட போதுள மகிழ்ந்து தன்னை அறி யாது கைகள் தலை 
மீதுறக் , கொண்ட வேடம்அர னடியர் வேடம் இது குறைவி 
லாததவ வேடம் என் , றண்ட வாணர்திரு வருளை யுன்னி அவர் 
அடிமை கொண்டபெரு மையைநினைந் ( து ) , எண்ட யங்கரசர் 
ஏறுசேவையர் குலாதி பாதுகை இறைஞ்சினான் . 

61 
இறைஞ்சி அம்பலவர் பாத தாமரை இறைஞ்ச எண்ணி 
வரன் முறைமையால் , அறஞ்சி றந்தமுனி சேவை காவலரும் 
ஆறைஞ் ஏறுமறை யோர்களும் , துறஞ்சி றந்தமட பதிகளும் 
தொடர வந்து மன்னன் அரி பிரமர்பால் , மறைஞ்சு நின்றபொ 
ருள் வெளிப்படக் கனக மன்றில் நின்றபடி கண்டனன் . 62 

கண்ட கண்ணருவி தாரை கொள்ள இரு கைகள் அஞ்சலி 
கொளக்கசிந் ( து ) , எண்ட . ரும்புளக ரோம கூபம்எழ இன்பம் 
வாரிகரை புரளவாய் , விண்ட தூ மொழிகள் குழற அன்பினொடு 
விம்மி , விம்பி அருள் மேலிடத், தெண்ட னாகமுன் விழுந்தெ 
முந்து நனி செம்பி யன்பரவ எம்பிரான் . 

63 
“ சேக்கி ழான் நமது தொண்டர் சீர்பரவ நாம்மகிழ்ந் ( து ) 
உலகம் என்று நம் , வாக்கினால் அடி எடுத்துரைத்திட வரைந்து 
நூல் செய்து முடித்தனன் ; , காக்கும் வேல்வளவ ! நீ இதைக் 
கடிதுகேள் " எனக் கனக வெளியிலே , ஊக்க மான திரு வாக்கெ 
முந்தது ; திருச்சி லம்பொலியும் உடனெழ . 

64 
மன்று ளாடிதிரு வாய்மலர்ந்தமொழி யுஞ்சிலம் பொலியும் 
மன்றிலே , நின்ற மானிடர் செவிப்பு லன்புக நிறைந்த தன்றி 
யும் நிலத்தின்மேல் , ஒன்றி நின்றுயர் சராசரங் கள் அடை யக்க 
சிந் துருகி ஓலிடக் , குன்றி லங்கு திரள் தோள் நரேந் திரபதி 
குதுகு லித் துளம் மகிழ்ந்தனன் . 

65 
" தொண்டர் தொண்டுசெய் புராண காதைமதி சூடு நாதர் 
திரு வருளினால் , விண்ட நீதிபுனை சேக்கி ழார்முனி விரித்து 


- 


பா - ம் - 1 சபையிலே . 


2 


குதுகுதுத் . 


சேக்கிழார் புராணம் 


697 : 


ரைத்தகதை கேட்பதற்( கு ) , அண்ட வாணர் அடி யாரெலாங் 
கடுகவருக என்று திசை திசைதொறும் , எண்ட யங்கரசன் 
ஏடெடுத் தெழுதி ஆளும் ஓலைகளும் ஏவினான் . 

66 
கவச மணிந்த சனங்களு மிங்கித முங்கம்பித் 
தவச முறுஞ்சிவ சிந்தையும் அன்பக லாமேன்மைத் 
தவச ரிதத் தொழி லுஞ்சிவ சாதன முஞ்சாரச் 
சிவச மயத்தவர் யாவரும் வந்து திரண்டார்கள் . 

67 


68 


69 


வேதியர் வேத முழக்கொலி வேதத்தைத் தமிழால் 
ஓதிய மூவர் திருப்பதி கத்தொலி ஓவாமல் 
பூதி அணிந்தர கர என அன்பர் புகழ்ந்தோதும் 
காதியல் பேரொலி காரொலி போலொலி கைத்தேற . 
பூசிப் பவர்சிலர் பூசித் தன்பொடு புனிதன் தாள் 
நேசிப் பவர்சிலர் " பிறவா வரம் அருள் நிமலா " என் 
றியாசிப் பவர்சிலர் திரு முறை எழுதிக் களிகூர் 
வாசிப் பவர்சில ராக இருந்து மகிழ்ந்தார்கள் . 
தெள்ளு திரைக்கடல் மீது மிதந்த திருத்தோணி 
வள்ளலை அன்புசெய் அன்பர் மடங்கள் தொறும்பாலர் 
மெள்ள இருந்து மிழற்று புராண விருத்தத்தைக் 
கிள்ளைகள் பாடி உரைப்பன கேட்பன மெய்ப்பூவை . 
மற்றது கண்டு களித்த நலத்த மனத்தோடு 
சுற்றிய மந்திரி மாரொடு தந்திரி மார்சூழத் 
தெற்றென வந்து திரண்டு முரண் தரு சீர் நாடு 
பெற்றது செல்வ மெனத்தனி யோகை பெருத்தார்கள் . 
பாடினர் தும்புரு நாரதர் நீடிசை பாடாநின் ( று ) 
ஆடினர் வானில் அரம்பையர் அஞ்சலி எஞ்சாமல் 
சூடினர் மண்ணின் மடந்தையர் எந்தை துணைப்பாதம் 
தேடினர் மாலயன் அன்பர் நடந்தரி சித்தார்கள் . 
சங்கொடு பேரி கறங்கிசை வீணை தனித்தாளம் 
வங்கிய காளமிடக்கை கடக்கை மணிக்காளம் 


70 


71 


72 


698 

சேக்கிழார் புராணம் 
பொங்கிய பம்பை வலம்புரி கண்டை முதற்பொற்பார் 
மங்கல தூரியம் எங்கும் முழங்கி வனப்பெய்த 

73 . 
வேதியர் வேள்வி நெடும்புகை ஆலயம் எங்கெங்கும் 
காதிய குங்குலி யப்புகை நீடு கருப்பாலைச் 
சோதி நெடும்புகை தோரண வீதி தொறுந்தோறும் 
மாதர் புகைக்கும் அகிற்புகை எங்கும் வனப்பெய்த . 
ஆடக நாடக சாலைகள் முத்தணி அத்தாணி 
மேடை அரங்குக ளங்க மிலாத வெளிக்கூடம் 
மாட மதிட்கன மாளிகை சூளிகை எங்கெங்கும் 
தோடவிழ் மாலைகள் பொன்னரி மாலைகள் சூழ்வித்தார் . 

15 
பழுதக லத்திரு வலகு விருப்பொடு பணிமாறிக் 
குழைவு பெறத்திகழ் கோமய நீர்குளி ரச்செய்து 
தழைபொதி தோரண முங்கொடி யுந்துகி லுஞ்சார்வித் ( து ) 
அழகு பெறத்திரு வீதி புதுக்கி யதன் பின்பு . 
திருநெறித்தமிழ் வல்ல பேர்கள் சிவாக மங்கள் படித்தபேர் 
கருநெறிப்பகை ஞான நூல்பல கற்ற பேர் மறை கற்றபேர் 
குருநெறிக்குரி யோரி லக்கண லக்கி யங்கள்கு றித்த பேர் 
பெருநெறிப்பல காவி யங்கதை பேச வல்லவர் அனைவரும் . 77 

வள்ளலார் திருநடஞ்செய் மன்றின் முன்றில் மறைய 
வர்கோ மயசலத்தால் மெழுகித் தாபித், தெள்ளரும்வெண் 
சுதையொழுக்கி அறுகாற் பீடம் இட்டதன் மேல் பசும்பட்டு 
விரித்து மீதே , வெள்ளை மடித் திட்டுமது மலருந் தூவி விரை 
நறுந்தூ பங்கொடுத்தா தனங்கற் பித்துத் , தெள்ளுதமிழ்ச் சேக் 
கிழார் புராணஞ் செய்த திருமுறையை அதன் மேல்வைத் 
திறைஞ்சிப் போற்றி . 

78 
வாழிதிருத் தொண்டர்புராணத்தை நீரே வாசித்துப் 
பொருள் அருளிச் செய்வீர் என்று , சோழர்பெரு மான் முதலாம் 
அடிய ரெல்லாஞ் சொலக்கேட்டுக் குன்றைமுனி மன்று ளாடும் , 
தாழ்சடையான் அடி எடுத்துத் தரத்தாஞ் செய்த சைவகதை 
யினை விளங்க விரித்துச் சொல்லச் , சூழ இருந் தம்பலவர் அடியா 
ரெல்லாம் " சுருதிமொழி இது எனக்கை தொழுது கேட்டார் . 


சேக்கிழார் புராணம் 


699 


தாளுடைய திருச்சிலம்பு புலம்பநடம் புரியுந் தன்மை அர 
னுக்கிசைந்த பேர்வழியி னாளும் , ஆளுடைய பிள்ளையார் அவ 
தரித்த நாளும் அவரழுது திருஞானம் அமுது செய்த நாளும் , 
சூளுடைஆ திரை நாளாம் சித்திரை ஆ திரைநாள் தொடங்கி எதி 
ராம் ஆண்டு சித்திரை ஆ திரையின் , நாளுடைய கதைமுடிப்பம் ” 
எனக்குன்றை வேந்தர் நடத்த அனை வருமிருந்து கேட்டனர் நாள் 
தோறும் . 

80 
சிறப்புடைய மூவர்முத லிகள் திருவாய் மலர்ந்த திருநெறிய 
தமிழ்மூலர் திருமந்திர மாலை , அறப்பயனாங் காரைக்கால் பேயி 
ரட்டை மாலை அந்தாதி மூத்தபதி கங்கழறிற் றறிவார் , மறப் 
பரிய பொன்வண்ணத் தந்தாதி திருமும் மணிக் கோவை தெய்வ 
உலா ஐயடிகள் வெண்பா , உறுப்பாகத் திருவிருத்தம் உடலாகப் 
பொருட்கோள் உயிராக நாலடியால் நடந்ததுல கெல்லாம் 81 

அன்று முதல் நாடோறும் நாடோறும் அண்ணல் அடியர் 
அள விறந்த பெயர் வந்தவர்க ளெல்லாம் , சென்றுறையத் திரு 
மடங்கள் திருமடங்கள் தோறும் திருவிளக்கங் கவர்சாத்த 
உள்ளுடைமேற் போர்வை , துன்றியசெந் நெலின் அடிசில் கன் 
னல்நறுங் கனிகள் தூய அறு சுவைக்கறிநெய் தயிர் திரண்ட 
பால்தேன் , நன்று திருப் பண்ணியந் தண் ணீர் அமுதம் அடைக் 
காய் நரபதிஏ வலின் அமைச்சர் நாடோறும் நடத்த. 

82 
நலமலியுந் திருத்தில்லை மன்றினில் நின் றாடும் நடராசற் 
கன்று முதல் மகபூசை நடத்தி , அலகில் புகழ்த் தில்லைவாழ் அந்த 
ணர்க்கும் வெவ்வே றமுதுபடி கறியமுது முதலான எல்லாம் , 
நலமலி செங் கோல்வளவன் தப்பாமே நாளும் நடத்திவர அரனடி 
யார் நிறைந்துபதஞ் சலியும் , புலிமுனியும் தவஞ்செய்த பெரும் 
பற்றப் புலியூர் பூலோக சிவலோக மெனப்பொலிந்து தோன்ற . 

மருவு திரு முறைசேர்ப்பார் எழுதுவார் இருந்து வாசிப்பார் 
பொருளுரைப்பார் கேட்டிருப்பார் மகிழ்ந்து , சிரமசைத்துக் 
கொண்டாடிக் குதுகுலிப்பார் சிரிப்பார் தேனிப்பார் குன்றை 
முனி சேக்கிழார் செய்த , அரியதவத்தினை நினைப்பார் அம்பலவர் 
முன்னாள் அடிஎடுத்துக் கொடுக்க இவர் பாடினர் என் றுரைப் 


700 


சேக்கிழார் புராணம் 


- 


பார் , பெரியபுரா ணங்கேட்ட வளவர் பிரான் செவிக்குப் பிடிக் 
குமோ ? இனிச்சிந்தா மணிப்புரட் ( டு ) என் றுரைப்பார் . 84 

இத்தகைய சிறப்புடனே திருத்தொண்டர் புராணம் இருந் 
தின்பர் பாராட்ட நடந்தெதிராம் ஆண்டு , சித்திரை ஆ . திரை 
நாளின் முடிய அது கண்டு திருத்தொண்டர் அர எனும்பே 
ரொலி எழுந்து பொங்கக் , கத்துதிரைக் கடலொலியை விழுங்கி 
முழங் கோரேழ் கடலொலியைக் கீழ்ப்படுத்திப் பிரமாண்ட 
வெளியைப் , பொத்தி இமை யவர்செவியை நிறைத்துயரப் பொங் 
கிப் பொன்னுலகுக் கப்பாலும் புகழ்பொலிந்த தன்றே . 85 

திருத்தொண்டர் புராணம்எழு தியமுறையை மறையோர் 
சிவமூல மந்திரத்தால் அருச்சனை செய் திறைஞ்சி , இருக்குமுதல் 
•மறைநான் கில் இன்று முத லாக இதுவும் ஒரு தமிழ்வேதம் 
ஐந்தாவ தென்று , கருத்திருத்தி அமு தடைக்காய் நறுந்தூப 
தீபம் கவரிகுடை கண்ணாடி ஆலத்தி நீறு , பரித்தளவு செயக் 
கண்டு வளவர்பிரான் முறையைப் பசும்பட்டி னாற்சூழ்ந்து 
பொற்கலத்தில் இருத்தி . 

88 
செறிமதயா னைச்சிரத்தில் பொற்கலத்தோ டெடுத்துத் திரு 
முறையை இருத்தியபின் சேவையர்கா வலரை , முறைமைபெற 
ஏற்றி அர சனுங்கூட ஏறி முறைமையினால் இணைக்கவரி துணைக் 
கரத்தால் வீச , மறைமுழங்க விண்ணவர்கள் கற்பகப்பூ மாரி 
மழைபொழியத் திருவீதி வலமாக வரும்போ ( து ) , இறைவர் திரு 
வருளை நினைந் தடலரசர் கோமான் " இதுவன்றோ நான் செய்த 
தவப்பயன் என் றிசைத்தான் . 

87 
வாரணத்தில் இவரைவரக் கண்டதிரு வீதி மறுகுதொறுந் 
தூய்மைசெய்து வாழைகளும் நாட்டிப் , பூரணகும் பமும் 
அமைத்துப் பொரியும்மிகத் தூவிப் பொன்னரிமா லையும்நறும்பூ 
மாலைகளுந் தூக்கித் , தோரணங்கள் நிரைத்து விரை நறுந்தூபம் 
ஏந்திச் சுடர்விளக்கும் ஏற்றி அணி மணிவிளக்கும் ஏந்தி , ஆர 
ணங்கள் விரித்தோதி மாமறையோ ரெதிர்கொண் டறுகெடுப்ப 
வாழ்த்தெடுத்தார் அரம்பையர்க ளெல்லாம் . 

88 


சேக்கிழார் புராணம் 


70.1 


“ காவல னாரிவர் தவரிவர் காவலர் கவரி இடத்தகு மோ ” 
என்பார் , " சேவையர் காவல னார்சிவ மான சிறப்பிது நல்ல 
சிறப் " பென்பார் , தேவரு மெழுதவொ ணாமறை யைத்தமிழ் 
செய்து திருப்பதி கம்பாடும் , மூவரும் ஒருமுத லாயுல கத்து 
முளைத்த முதற் பொருள் தான் " என்பார் . 

89 
மின் மழை பெய்தது மேக ஒழுங்குகள் விண்ணவர் கற்பக 
விரைசேர்பூ , நன் மழை பெய்தனர் சேவையர் காவலர் நாவல 
ரின்புற நாவாரச் , சொன்மழை பெய்தனர் இரவலர் மிடிகெட 
அள்ளி முகந்தெதிர் சோழேசன் , பொன் மழை பெய்தனன் 
உருகிய நெஞ்சொடு கண் மழைஅன்பர் பொழிந்தார்கள் . 90 

மதுர இராமா யணகதை உரை செய்த வான் மிக பகவனும் 
ஒப்பல்ல , விதிவழி பாரதம் உரைசெய்து கரைசெய்த வேதவி 
யாதனும் ஒப்பல்ல , சிதைவற ஆயிர நாவுடன் அறிவுள சேட 
விசேடனும் ஒப்பல்ல , பொதிய மலைக்குறு முனிவனும் ஒப்பல 
புகழ்புனை குன்றை முனிக் ( கு ) " என்பார் . 

91 
மெய்யுள சிவசா தனழும் வெளிப்பட வெண்ணீ றெழுதிய 
கண்ணேறும் , கையுந் திகழ்மணி கண்டமும் ஒளிதரு கவளிகை 
யும்புத் தக ஏடும் , நையுந் திருவுள மழியுந் தொறு " மர கர " 
வெனு நாமமும் “ நாமெல்லாம் , உய்யும் படியருள் கருணையும் 
அழகி " தெனத்தொழு தன ரூல கவரெல்லாம் . 

2 
பூவை மறந்தனள் வெண்டா மரைமயில் ; புகல் தரு சங்கப் 
புலவோர்சொல் , பாவை மறந்தனள் ; தேச சுபாடித பயனை 
மறந்தனள் ; பதுமத்தோன் , நாவை மறந்தனள் ; பொதிய மலைத் 
தலை நண்ணிய புண்ணிய முனிவனெனும் , கோவை மறந்தனள்; 
சேவையர் காவல னார் திரு நாவிற் குடிகொண்டாள் . 

93 
இப்படி இப்படி தன்னில் விதிப்படி இம்பரும் உம்பரும் 
ஏனோரும் , அப்படி சூழ அரத்திரு வீதிவ லஞ்செய் தணைந்தம் 
பலமுன்றில் , தப்பற யானையி னின்றும் இழிந்தர சனும் உரை 
செறிசே வையர்கோவும் , முப்புரி நூல்மறை யோரொடணைந் . 
தெழு தியமுறை யைத்திரு முன்வைத்தார் . 

94 


7.02 


சேக்கிழார் புராணம் 


அண்ட வாணரெதிர் தெண்ட னாக அனை வரும்வி ழுந்து பின் 
எழுந்து சீர் , கொண்ட சேவைகுல திலக ருக்கனைவ ருங்கு றித் 
தெதிர் கொடுத்தபேர் , தொண்டர் சீர்பரவு வாரெ னப்பெயர் 
சுமத்தி ஞானமுடி சூட்டி முன் , மண்ட பத்தினி லிருத்தி மற்ற 
வரை வளவர் பூபதி வணங்கினான் . 

95 


மூவ ரோது திரு முறைக ளேழுதிரு வாத வூரர்முறை ஒன்றி 
சைப் , பாவ ரைந்தமுறை ஒன்று மூலர்முறை ஒன்று பாசுரம 
தாதியாக் , கோவை செய்தமுறை ஒன்று சேவையர் குலாதி நீதி 
முறை ஒன்றுடன் , பாவை பாகர் திரு வருள்சிறந்தமுறை பன்னி 
ரண்டென வகுத்தபின் . 

96 
“ தோடு செய்த திரு நெறிய செந்தமிழொ டொக்கும் " என் 
றுரை தொடர்ந்து செப், பேடு செய்துநட ராசர் சந்நிதியில் ஏற்றி 
னார்களிது பாலிசூழ் , நாடு செய்ததவ நீடு குன்றைவள நகரி 
செய்த தவ நிகரிலாப் , பீடு செய்தபகி ரதிகு லத்திலகர் சேக்கி 
பார் செய்த பெருந்தவம் . 

97 
ஆய வேலை அன பாயன் இந் நிலைமை யாதலால் " அனுசர் 
பாலறா, வாயர் எங்குளர் எனப்ப ணிந்திரு மருங்கு நின்றவர் 
விளம்புவார் , " தூய குன்றைநகர் மீது தம்பெயர் துலங்க ஓர் 
குளம் அமைத்தபின் , ஏய நாகை அர னார்தி , ருப்பணி இயற்றி 
அவ்விடை இருந்தனர் . 

98 
என்று சொல்ல அவர் தமை அழைத் தரசன் “ இவரமைச் 
சரிவர் பட்டமும் , ‘ மன்றல் மாலைபுனை தொன்டை மான் " என 
வகுத்தபின் தமது மண்டலம் , அன்று வற்பம்வர வந்த டைந்த 
வரை ஆற்றல் செய்து தொண் டைமண்டல , நின்று காத்த 
பெருமான் ” எனத் தமது பெயரை எங்கணும் நிறுத்தினார் . 99 

தொண்டர் சீர்பரவு சேக்கி ழார்குரிசில் தூய தில்லைநகர் 
தன்னிலே , பண்டு மூவர்பதி கத்து வந்த அறு பத்து மூவர்கதை 
தனையுணர்ந் ( து ) அண்ட வாணர் அடி யார்கள் தம்முடன் 
அருந்த வந்தனில் இருந்துபின் , இண்டை வைத்தசடை அம்ப 
லத்தவர் எடுத்த பாத நிழல் எய்தினார் . 

100 


சேக்கிழார் புராணம் 


703 


வாழி தில்லைமணி மன்று ளென்றும்நட மாடும் அங்கணர் 
மலர்ப்பதம் , வாழி காழிநகர் வாழ வந்ததிரு நெறிய ராதிபதி 
வள்ளல் தாள் , வாழி அன்பர் திரு நீறு மிட்டதிரு முண்ட முந்து 
வய கவசமும் , வாழி குன்றை முனி சேவை யாதிபதி வாய்ம 
லர்ந்தருள் புராணமே . 

101 
தேசி லங்கு முகில் குன்றை யாதிபதி தொண்டர் சீர்பரவு 
சேக்கிழார் , வாசல் அன்று முதல் இன்று காறும் இனி மேலும் 
வாழையடி வாழையாய் , வீசு தென்றல்மணி மண்ட பத்தரசு 
வீற்றி ருக்கு முடி மன்னருக் ( கு ) , ஈச னன்பர்கள் புராண முஞ் 
சொலி அமைச்சு மாகிநலம் எய்துமால் . 

102 


அண்ட வாணர்தொழு தில்லை யம்பலவர் அடிஎடுத் ( து ) உல 
கெலாம் எனத் , தொண்டர் சீர்பரவு சேக்கி ழான் வரிசை துன்று 
குன்றைநக ராதிபன் , தண்ட காதிபதி திருநெறித்தலைமை தங்கு 
செங்கைமுகில் பைங்கழல் , புண்ட ரீகமலர் தெண்டனிட்டுவினை 
போக்கு வார்பிறவி நீக்குவார் . 

103 
ஆ திருவிருத்தம் - 103 


சிறப்புப்பாயிரம் 
திருக்கிளருங் கயிலை மலைக் காவல் பூண்ட செல்வமலி திரு 
நந்தி மரபில் வந்து , கருக்குழியில் எமைவீழா தெடுத்தாட் 
கொள்ளுங் கருணை மிகு மெய்கண்ட தேவர் தூய , மருக்கிளர் தாள் 
பரவும் அருணந்தி தேவர் மகிழும்மறை ஞானதே வருக்கன் 
பாகி , இருக்கும்உமா பதிதேவர் சேக்கி ழார் தம் இசைப்புரா 
ணம்உரைத்தார் என்ப மாதோ . 


* இச்சிறப்புப் பாயிரம் சில பிரதிகளிலில்லை . 


செந்திலாண்டவன் துணை 
திருச்சிற்றம்பலம் 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


பாட்டு 

பக்கம் பாட்டு பக்கம் பாட்டு பக்கம் 
அக்குடியின் 

203 அங்கண் இனித 518 அங்கணரைப்போ 447 
அக்குலத்தின் 630 அங்கண் இனிரு 361 அங்கணன அம் 280 
அக்குலப்பதிக் 66 அங்கண் இனிது 619 அங்கணனை அடி 650 
அக்குலப்பதித 143 அங்கண் எய்திய 671 அங்கணாளர்தம் 469 
அக்கோயில் 661 அங்கண் ஓரொளி 5 அங்கணாளன 

7 
அகத்தின் 

583 அங்கண்மலைத் 110 அங்கணைந்தமர்ந் 379 
அகம்நிறைந்த 569 | அங்கண்மாநக 162 அங்கணைந்தரும 449 
அகமலர்ந்த 640 அங்கண்மாமலை 256 அங்கணைந்தி 334 
அகல்பாறையின் 159 அங்கண்மாமறை 37 அங்கணைந் 

து கோ 371 
அகலிடத்து 59 | அங்கண்மிக்க 

495 அங்கணைந்து தம் 234 . 
அகில் நறுந்தூபம் 490 அங்கண் முன்னை 195 அங்கணைந்தும் 441 
அகில்விரைத்தூப 25 அங்கண்மேவிய 405 அங்கணைவார் 540 
அகிலகாரணர் 21 அங்கண்வட 460 அங்கது கேட்டு 422 
அகிலலோகமும் 627 அங்கண்வான்மி 171 அங்கப்பதியின் 353 
அங்ககன்று 282 அங்கண் விழவிற் 303 அங்கப் பொழு 

114 
211 அங்கணகனறம் 346 அங்கம் எட்டி 403 
அங்கண் அணை 451 அங்கணமர்வார் 475 அங்கம் ஓதியோர் 510 
அங்கண் அமர் 341 அங்கணர் அடியார் 95 அங்கம்மாநிலத் 448 
அங்கண் அமர் 384 அங்கணர் ஆரூர் 376 அங்கயற்கண்ணி 432 . 

524 அங்கணர் 613 அங்கவர்ஏக 392 
ங்கண் அமரர் 453 அங்கணர்தம் 533 அங்கவர் தம்பின் 534 
ங்கண் அமருந் 162 அங்கணரை அடி 35 அங்கவர்தாம் 

636 
ங்கண் அரனார் 608 அங்கணரை 539 அங்கவரும் அடி 444. 
அங்கண் அருள் 597 அங்கணரைப் 434 அங்கவரும் 206 . 
அங்கண் அவ்வூர் 556 

517 அங்கவள உருவ 471 
ங்கண் இருந்த 249 

604 அங்கவளும் மக்க 559 : 


அங்கங்கள் 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


705 


அங்கிவன்மலை 121 அஞ்செழுத்தோ 571 அண்டர்வாழக் 545 

* கினிதமர்ந்து 556 அஞ்சைக்களத் 271 அண்ணல் அணை 311 
அங்குச்சிலநாள் 525 அஞ்சொல் திரு 225 அண்ணல் அருந் 218 
அங்கு நன்மை 379 அடல் முனைமற 100 அண்ணல் திரு 582 
அங்கு நாதர்செய் 537 அடல்வளவர் 620 அண்ணல்தொட 525 
அங்கு நிகழ்ந்த 244 அடல்விடையே 103 அண்ணல் வீற்றிரு -3 
அங்குகின்றரி 380 அடவிபடும் அங் 653 அண்ணலவன் 44 
அங்குநின்று திரு 505 அடி கண்மார் எல் 214 அண்ணலார் அடி 508 
அங்கு நின்றும் 500 அடிகள்மார்முக 423 அண்ணலார் அரு 178 
அங்கு நின்றெழு 326 அடிபணிந்த திரு 20 அண்ண - அருளி 548 
அங்குநின்றே 343 அடிமுதல்உபா 656 

554 
அங்கு நீடருள் 510 அடியவர்க்கடிய 52 அண்ணலார் அன் 187 
அங்குமண்ணு 177 அடியவர்கள் எதி 362 அண்ணலார்தமக் 323 
அங்குமவன் திரு 35 அடியவர்கள் களி 366 அண்ணலார் அ 334 
அங்குமுற்றி அக 256 அடியவரும்பதி 390 அண்ணலார் ஆ 364 
அங்குமுன்னெ 6. அடியனேன் அறி 145 அண்ணலார் திரு 129 
அங்குரைக்கென் 14 அடியனேன் ஆத 268 அண்ணலார்நிகழு 90 
அங்குவைகிப் 601 அடியனேன்பி 671 அண்ணலார்முன் 530 
அங்குள்ள 456 அடியார் இடுக்க 544 அண்ணலே எனை 259 
அங்குறைந்து 265 அடியேன் உய்ந் 578 அண்ணலைக்கை 108 
அங்குறையுந் 262 அடியேன் பெற்ற 500 அண்ணாமலை அங் 451 
அங்குறையுநா 254 அடியேன் பொரு 591 அண்ணாமலைமே 250 
அங்கை அனலே 452 அடியேன்மனை 578 அணங்கனையதி 204 
அங்கொருநாள் 570 அடுத்த திருத் 646 அணங்கினும்மே 473 
அச்சம் எய்தி 581 அடுத்துமேன் 47 அணங்கேயாகும் 528 
அச்சமயத்திடை 208 அடுப்பதுசிவன் 655 அணிகிளர்தாரவ 348 
அச்சொர்கேட்ட 197 அடைத்திடக் 391 அணிசிலம்படிகள் 43 
அஞ்சலி குவித்த 401 அடைமேல் அல 160 அணிமுத்தின் 493 
அஞ்சலி சென்னி 533 அடைவிலமண் 208 அணியாரூர்மணி 516 
அஞ்சனமஞ்சன 575 அண்டத்திறை 325 அணியாரூர்மறு 498 

ஞ்சி அகன்றோ 441 அண்டர் நாயக 179 அனைந்ததொண் 537 
அஞ்சிறைச்சுரும் 484 அண்டர்பிரான் 349 அணைந்தருளும் 521 
அஞ்சும் உள்ளத் 421 அண்டர்பிரானுக் 200 அணைந்து திருக் 505 
அஞ்சும்உள்ள 290 அண்டர்பூமழை 88 அணையவந்து புக் 289 
அஞ்குவன்கரத் 182 | அண்டர்பெருமா 529 அணை யுந்திருத் 34 ! 

45 


706 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


அணைவுறவந் 

311 அந்தணர்கள் 169 அந்நகரில்கொ 346 
அணைவுறும் அ 368 அந்தணர்கூற இன் 31 அந்நகல் பாரளிக் 618 
அத்தகைமை 340 அந்தணர்சூளா 444 அந்நகரில் வாழ்வ 349 
அத்தர்தந்த அருட் 5 அந்தணர்தஞ் 558 அந்நாட்டின் 539 
அத்தர்முன்பு 85 அந்தணர்தேவர் 425 அந்நாட்டுத்திரு 603 
அத்தர் வேண்டிமு 22 அந்தணர்விசய 335 அந்நாட்டெல்லை 594 
அத்தராகிய 632 அந்தணரின் 232 அந்நாள் இரவின் 156 
அத்தருவளர் 118 அந்தணனா 

ம் 64 அந்நாள் சில நாள் 341 
அத்தன்மைகே 441 அந்தணாளர் 329 அந்நாள் போல் எந்647 
அத்தன்மையினி 230 அந்தணாளர்த 198 அந்நாளில்ஆளு 237 
அத்தனாய் அன் 649 அந்தணாளர்வண 665 

637 
அத்திருத்தொ 405 அந்தணாளரும் 7 அந்நாளில் எயிற் 568 
அத்திருப்பதி 366 அந்தம் இலவாம் 155 அந்நாளில் ஒரு 371 
அத்திருப்பதிகத் 420 அந்தமாற்றங்கே 527 அந்நாளில்தம் 520 
அத்திருப்பதிப 335 அந்தமில்சீர் 6 அந்நாளில் தம 239 
அத்திருப்பதியில் 7 அந்தமில்பெரு 469 -அந்நாளில் திலக 204 
அத்திருப்பதியி 221 அந்தமில்லாஅறி 562 அந்நாளில்மது 602 
அத்திருப்பதியை508 அந்தமின்றி நல் 181 அந்நாளிற்கொ 350 
அத்திருமூதூர் 238 அந்தமெய்ப்பதி 8 அந்நாளிற்சண் 575 
அத்திருமூ தூரி 342 அந்தாத்தமார் 51 அந்நிலை அணைந் 393 
அத்திருவாயில் 392 அந்தரத்தெழு 663 அந்நிலை அணைய 643 
அத்திறத்து முன் 468 அந்த விமானம் 247 அந்நிலை அவரை 

65 
அத்திறம் அறிந் 

78 அந்தனான 563 அந்நிலை ஆரூரன் 35 
அத் துறையின் 207 அந்தி இளம்பிறை557 அந்நிலை எழுந்த 96 
அதன் மருங்கு 346 ) அந்திப்பிறை 154 அங்கிலைநிகழ்ந்த 509 
அதிகன் படை 621 அந்தியும் நண்பக 539 அந்நிலைமை அ 477 
அதிசயம் அன்றி 216 அந்திவண்ணத் 529 அந்நிலைமைஆளு315 
அதிர்கழல்உதி 590 அந்திவான்மதி 5 

350 
அது கண்டுடைய 244 அந்நகர் தன்னில் 399 அந்நிலைமைகண் 551 
அது கண்டு வீரட் 35 அந்நகரத்தினி 644 அந்நிலைமைச்சாக் 568 
அது பொழுதே 359 அந்நகரதனில் 658 அந்நிலைமைமத் 558 
அதுவும் முனை 

579 அந்நகரில் அடி 444 அந்நிலைமையினி 266 
அந்தண்மறை 

197 ) அந்நகரில் அமர்க் 436 அந்நிலையில் அன் 127 
அந்தண் வெள்ளி 260 அந்நகரில் அவ்வ 253 அந்நிலையில் திரு 308 
அந்தன் 
ந்தணர் அவை 30 | அந்நகரில் இனி 437 அந்நிலையில்மிக 206 


1 


. 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


707 


அந்நிலையேஉயிர் 20 அப்புரம்புரள் 258 அம்மொழி விள 400 
அந்நிலையேசிவ 649 அப்பூங்கானில் 659 அம்மொழிவிள 548 
அந்நின்றதொ 103 அப்பூதி அடி 287 அமுது செய்த 291 
அந்நெடுந்திரு 625 அப்பெருங்கல்லு 220 அயல் நறும்புறவி 175 
அந்நெரியின் 207 அப்பெற்றியில் 114 அயல்வரைப்புல 108 
அப்படிக்கெதிர் 420 அப்பொழுதங் 311 அயலறியாத 66 
அப்படிச்சின்னா 239 அப்பொழுதணைய 91 அயலோர்தவமுய 34 
அப்பணியால் 631 அப்பொழுதத 133 அயவந்தி அமர்ந் 369 
அப்பதி அணை 656 அப்பொழுதின் 383 அயன்கபாலந்தரி 576 
அப்பதிக்கண் 510 அப்பொழுதுதிரு 367 அயல்கொள்முக் 163 
அப்பதிக்குமுத 268 அப்பொழுதுபொ 303 அரசர் அஞ்சலி 672 
அப்பதி தனனில் 276 ) அப்பொழுதே 228 அரசர்க்கமைத்த 598 
அப்பதிதான் அந் 299 அப்பொற்பதி 

80 அரசர்குலப் 186 
அப்பதி நீங்கி அரு 507 அப்பொற்பதிவா 154 அரசாவர்பண் 644 
அப்பதிபணிந் 337 அப்போதரையா 383 அரசருளிச்செய் 396 
அப்பதி போற்றி 343 அம்பர்மாநகர் 381 அரசருளிச்செய்த 376 
அப்பதியில் அமர் 360 அம்பலத்தேஉல 653 அரசறியஉரை 253 
அப்பதியில் அன் 518 அம்பலவர் அடியா 577 அரசன் ஆங்கரு 94 
அப்பதியில்குடி 635 அம்பிகை அளி 316 

அரசனதுபணி 214 
அப்பதியில்குல 138 அம்பிகைசெம் 229 அரசனுக்குவெ 410 
அப்பதியில்விரு 456 அம்பிகைதிருவு 279 அரசனும் அதனை 657 
அப்பதியிலமர்ந் 602 அம்புயமலராள் 400 அரசியல் ஆயத் 79 
அப்பதியின் அந் 301 அம்புளிற்றாவின் 17 அரசியல் ஆயத்தா642 
அப்பதியின் கண் 350 அம்பொன் நீடிய 72 அரசியல்நெறியின் 76 
அப்பதியை சூழ்ந் 232 அம்பொன் நீடும் 616 அரசிலியை அமர் 476 
அப்பதியைத் 436 அம்பொன்மலைக் 459 அரசுகொள் கடன் 12 
அப்பர்சோற்று 354 அம்பொன் வார் 171 அரண்முற்றி எறி 621 
அப்பர் தாம்எங் 445 அம்மருங்குகடங் 256 அரந்தை செய் 47 
அப்பர்நீர் இனி 449 அம்மருங்குகின்ற 275 அரந்தை தீர்க்கும் 21 
அப்பரிசங்கவர் 444 அம்மலர்குழலினா 414 அரம்பையராடல் 4 
அப்பரிசருளப் 280 அம்மலர்ச்சீர்ப்ப 255 அரவநெடுந்தேர் 185 
அப்பரிசவ்வினை 220 அம்மலர் தடம் 363. அரவம் அணிந்த 162 
அப்பரேவேத 390 அம்மாற்றங்கேட் 622 ) அரிய அயற்கரி . 550 
அப்பாலைகுடபுல 349 அம்மொழிகேட் 277 அரி அயனுக்கரி 222 
அப்புறத்திடை 326 அம்மொழிமாலை 238 அரி அயனே முத 299 


708 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


. 


அரிசனமும் குங்கு 350 அருமறைநாவல் 31 அவ்வகை அவர் 400 
அரிதரு செங்நெற் 12 அருமறைப்பய 163 அவ்வகைமருங்கு 318 
அரிதில் திறக்கத் 244 அருமறைமாபு 655 அவ்வகைதிருநா 188 
அரிய அத்திருத் 643 அருமறைமுறை 29 அவ்வகையால் 634 
அரியகற்பின் 580 அருமறைமுனிவ 547 அவ்வண்ணந்தொ 19 
அரியகாட்சியர் 426 அருமறையந்த 186 அவ்வழி அந்திமா 123 
அரியணையதனில் 669 அருமறையாண 392 அவ்வழி அவர்கள் 78 
அரியதில்லை என 578 அருமறையோர் . 480 அவ்வளவில் அருந் 48 
அரியநீர்மையில் 463 அருமறைவாழ் 413 அவ்வளவில் ஆளு347 
அரியானை என் 228 அருமையாற் 318 அவ்வார்த்தை 

209 . 
அரிவைகாரணத் 553 அருமையினிற்ற 574 

445 
அரிவையர்தெரு 668 அருவரைக்குற 105 அவ்வாறு பணிந் 45 . 
அருக்கண்முதற் 302 அருவாகிஉருவா 652 அவ்வாறுமொழி 159 
அருகர் அதுகேட் 562 அருவிதந்தசெம் 173 அவ்விடத்தை 217 
அருகர்தம்மை 

563 அருவிலையிற் 388 அவ்விரவுபுலர்கா 496 
அருகர்தாம் இட் 421 அருள்கொண்ட 214 

499 
அருகர்மதியாது 295 அருள்செய் 141 அவ்வினைக்கிவ் 350 
அருகணைந்தார்த் 215 அருள் நயக்கஞ் 220 அவ்வினை செய்தி 219. 
அருகணையுந் திரு 371 அருள் பொழியுங் 576 அவ்வுரை அவை 30 . 
அருகுசூழ்ந்தார் 544 அருள்வெள்ளத் 360 அவ்வுரைகேட் 18 
அருகுதிரு 575 அருளின் நீர்மைத் 2 

275 . 
அருகுநின்றார் 530 அருளின் வலி 615 

286 
அருகுபெரியதே 545 அருளும் இக்கன 511 அவ்வுரைகேட் 443 
அருங்கடி எழுந்த 26 அரையிற்சரண 113 அவ்வரையில் வரு 19 . 
அருட்பெருகு 229 அல்லல் நல்குர 
229 அல்லல் நல்குர 143 அவ்வுரையும் 

359 . 
அருட்பெருமகிழ் 237 அல்லற்பவம 225 அவ்வூர்நின்றுந் 294 
அருந்தமிழாகரர் 494 அல்லார்கண்டத் 241 அவ்வேளையில் 156 
அருந்தவத்தொ 64 அல்லி மலர்ப்பழ 146 அவம்பெருக்கும் 302 
அருந்தவத்தோர் 482 அல்லிருள் அன்ன 219 அவர் தங்கண் 60 
அருந்தவர் எழுந் 285 அலகில் திருப்பதி 367 அவர்கிலைமை 

208 . 
அருந்தனயன் 234 அலகில் நீள் தவத் 180 அவர்முன்பணி 225 
அருகிதித்திறம் 462 அலர்பகல்கழிந்த 107 அவனிமிசை 289 
அருப்புமென் 

492 அலரும்விரை 429 அவனுடையவடி 127 
அரும்பெறல்மற 104 அலறுபேர் ஆவை 17 அழகின் முன்னி 464 
அருமறைகள் திரு390 அவ்என்பின் ஒளி 140 அழகினுக்கணி 488 . 


12 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


709 


அழல்நீர் ஒழுகி 505 அன்பர்கள் கொ 663 அன்ன தன்மையி 291 
அழுக்குமெய்கொ 537 அன்பர்குழாத் 446 

356 
அழுகின்றபிள் 308 அன்பர்மேற்கரு 549 

672 
அழுந்திய இடரு 75 அன்பராய் அவர் 403 அன்ன தாகிய 633 
அழைந்தபேர் 

71 அன்பரும் அமை 657 அன்னதொல்நக 15 
அழைத்துக்கொ 245 அன்பரும் என் 551 அன்னதொன் 270 
அல்லல் தீர்வயல் 330 அன்பனே அன்பர் 75 அன்ன நாடுகடந் 257 
அளக்கர் எழு 485 அன்பனை அருளி 33 அன்னம் ஆடும் 11 
அளவில் இன்பப் 595 அன்பின் துணி 156 அன்னவகையா 628 
அளவில்சனஞ் 282 அன்பின்வந்தெதி 37 அன்னவடிவும் 161 
அளவில் தொல் 16 அன்பின் வென்ற 385 அன்னவண்ணம் 245 
அளவில் பெரும் 617 அன்பினுக்களவு 391 

564 
அளவில்பெரு 592 அன்பு நாராஅஞ் 529 அன்னவர்முன் 551 
அளவிலா தபெரு 2 அன்புநீங்கா அச் 507 அன்னவன் பெயர் 6 
அளவிலா தமகிழ் 319 அன்புநீடிய அரு 363 அன்னே உன்னை 506 

400 அன்புபுரியும் 198 அன்னையையும் 372 
அளவிலாமரபின் 60 அன்பு பெருக 42 அனைத்துத்திற 195 
அளிக்குலங்கள் 350 அன்புமிக்கபெரு 579 அனைத்து நூல் 

30 
அளிமிடைகரை 119 அன்புவேண்டுந் 545 அனையசெய்கை 334 
அளிமிடைதார் 273 அன்பூறிமிசை 149 அனையதாகிய 626 
அற்றைநாள் இர 328 அன்றாசருளி 391 அனையவாகிய 

172 
அற்றைநாளில் 616 அன்றவர்க்குக் 444 அனையனபலவும் 107 
அறத்தினில்மிக் 571 அன்றவர்கள் 213 ஆங்கணிசொன் 336 
அறம்பொருளின் 16 அன்றிரவகண் 166 ஆங்கணையும் அவ 239 
அறமலியுங் 358 அன்றிரவுகன 127 ஆங்கதன்கரை 119 
அறிவில் அமணர் 248 அன்றிரவே ஆதி 535 ஆங்கது கேட்ட அ 219 
அறிவிற்பெரிய 225 அன்றினார்புர 655 ஆங்கதுகேட்டலு 216 
அறிவின் எல்லை 596 அன்று திருநோக் 541 ஆங்கதுகேட்டவே 18 
அறிவுற்றசிந்தை 386 அன்று போய்ப் 569 ஆங்கப்பாணிகளா 161 
அறுசமயத்தலை 598 அன்று வெண் 523 ஆங்கப்பரிசை 243 
அறுத்ததலையி 581 

531 ஆங்கவர்தஞ்சீல 324 
அறுவகைவினங் 486 அன்ன ஆதலில் 428 ஆங்கவர்தந் திரு 224 
அன்பர் அங்கிருப் 134 அன்ன இம்மொ) 123 ஆங்கவர்தம் அடி .617 
அன்பர் இன்புறு 465 அன்னதன் திரு 5 ஆங்கவர் தாங்கள் 394 
அன்பர்ஈட்டங் 243 | அன்ன தன்மை 258 ஆங்கவர்போற்று 375 


. 


710 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


12 


1 


ஆங்கவர்மனத் . 658 ஆடும் பெருமான் 596 ஆதிமுதல்வரை 476 , 
ஆங்கவர்வாட்டர் 286 ஆடுமயில் இனங் 150 ஆதிமூதெயில் 187 
ஆங்கவர்விட 394 ஆடுவார்பாவோர் 266 ஆதிமூர்த்தி அவன் 6 
ஆங்கவரும் அன் 612 ஆண்ட அரசன் 264 ஆதிமூர்த்திகழல் 451 
அங்கவரும்உட 515 ஆண்ட அரசதன 215 ஆதியாய் நடுவு 58 
ஆங்கவரைக்கண் 478 ஆண்ட அரசருள் 215 ஆதியார்கோயில் 316 
ஆங்கவன் தன் 273 ஆண்ட அரசும் 245 ஆதியார்தம் அர 327 
ஆங்கவன் தான் 442 ஆண்ட அரசெழு 230 ஆதியார் தம்மை 570 
ஆங்கவன்பர்தாம் 626 

235 ஆதியார் நீலகண் 60 
ஆங்கவன் போய் 209 

237 ஆதியும் மேலும் 551 
ஆக்கவன்யார் 620 ஆண்ட அரசை 219 ஆதியோடந்தமி 281 
ஆங்கவனும்வி 233 ஆண்டகை அரு 

26 ஆய்ந்த சீர் இரட் 279 
ஆங்கனம் எழுந் 470 ஆண்டகைமைத் 204 ஆய்ந்தமெய்ப் 288 
ஆங்கனம்போற் 403 ஆண்டகையாரு 342 ஆய அந்தணர் 161 
ஆங்குடையபிள் 347 ஆண்ட நம்பிஎதி 523 ஆய அரசளிப்பார் 637 
ஆங்கு நாதரைப் 327 ஆண்டநம்பிபே 598 ஆய அன்பர்தாம் 614 
ஆங்குமருங்கு 197 ஆண்டுகொண்ட 531 ஆய இசைப்புகல் 149 
ஆங்குமற்ற அரு 329 ஆண்டெதிர் 106 ஆயகுறிப்பினில் 351 
ஆங்குமற்றவர் 259 ஆணையாமென 169 ஆயசிறப்பிற்பூச 599 
ஆங்கு முன்னிட் 490 ஆத்திமலரும் 196 ஆயசிறப்பினாற் 193 
ஆங்குவளர் எயிலி 183 ஆதலாலேகுளி 297 ஆயசெய்கையரா 269. 
ஆங்குவனமுலை 203 ஆதலினால் உன் 443 ஆய செய்கையில் 288 
ஆங்குவேதியில் 292 ஆதாரமாயனைத் 653 

669 
ஆங்ஙனம்போற் 403 ஆதி ஆட்பாலவர் 427 ஆயசெயல்மாண் 635 
ஆசனத்தில் பூச 284 ஆதிதிரு அன்பர் 541 ஆயசெயலின் 608 
ஆட்கொள்ளும் 145 ஆதிதேவர் அங்க 450 ஆயநாள்களில் 464 
ஆட்சியில் ஆவண 31 ஆதிதேவர்எழுந் 297 ஆயநாளிடை 205 . 
ஆடல்நீடுவதுகிற் 377 ஆதிதேவர் தந் 259 ஆயநானிலத் 

176 
ஆடற்சிலம்பின் 593 ஆதிதேவர்முன் 532 ஆயநிரையின் 195 . 

595 ஆதிநான்மறை 285 ஆயபலசெய்தொ 304 
ஆடியதிருமுன் 512 ஆதிமந்திரம் 408 ஆயபொழுதுதம் 297 
ஆடினாய் நறுநெ 325 ஆதிமாதவமினி 9 ஆயபொழுது திரு 246 
ஆடுகின் றவர்பேர் 39 ஆதிமாமறை 364 

ஆயபோழ்தின் 331 
ஆடுதோகைபுடை 37 ஆதிமுதல்வர்குர 453 ஆயர்குலத்தை 147 
ஆடும் எனவாங் 428 | ஆதிமுதல்வர் 245 ) ஆயவாரிருளின் 257 


. 


32 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


711 


378 
278 


ஆயவாறு மற்றவர் 261 ஆலைசூழ்பூகவே 571 ஆறலைத் துண் 140 
ஆயவேலையில் 

468 ஆலைபாய்பவர் ஆர் 11 ஆறுகொண்டோ 425 
ஆயிடை நீங்கி 

509 ஆவடுதண்டுறை 560 ஆறு சடைமேல் 242 
ஆயினும் பெரியா 427 ஆவதெ - றையா 231 ஆறு சூடியஐயர் 66 
ஆயு நுண்பொரு 66 ஆலணம்பறிக்க 29 ஆறு சூடியமுடி 463 
ஆயுள்வேதக்கலை 572 ஆவதிதுகேண் 28 ஆறுசெஞ்சடை 133 
ஆர்கொல்பொர 99 ஆவதும் அழிவ 414 ஆறு திங்கள் ஒழி 584 
ஆர்த்திகண்டும் 47 ஆவதென் இத 118 ஆறு பெருகி இரு 607 
ஆர்தமராநீரிங் 121 ஆவதென் உன் 63 ஆறும் மதியும் 

91 
ஆர்வநிறைபெரு 574 ஆவதென்பாவி 399 ஆறுமுடிமேல் 

585 
ஆர்வம் மிக்செழு 484 ஆவதேசெய்தீர் 549 ஆறுலவு செய்ய 305 
ஆரங்கண்டிகை 22 ஆவதேல் நுமக் 406 ஆறு வகைச்சமய 493 
ஆசணக்கமலக் 

553 ஆவதொன் றிது 407 ) ஆன அத்திரு 
ஆரணங்கள் மது 438 ஆவிதங்குபல் 466 ஆன அப்பொ 
ஆரணங்களே 

15 ஆவின் நிரைக் 147 ஆன அருள்கொ 588 
ஆரணமும் உல 308 ஆவினிரைமகிழ் 559 

308 ஆவினிரைமகிழ் 559 ஆன அற்றன்றி 429 
ஆரணிமொழிக 668 ஆழ்க தீயதென் 426 ஆன அன்பர்தா 628 
ஆரணயத்துலர்ந் 653 ஆழிசூழுந்திரு 663 ஆன அன்பர் திரு 646 
ஆராறுஞ்சேறாட் 49 ஆழிநெடுமால் 523 

ஆனன கவலைக்கை 543 
ஆரம் உரகம் அணி 665 ஆழிமாநிலத் 614 ஆனசீர்த்தொண் 96 
ஆரம் என்புபுனைந் 72 ஆழிவிடம்உண் 228 ஆனசெயல்அன் 496 
ஆரா ஆசைஆன 395 ஆளிடவேண்டி 497 ஆன செயல் 
ஆராதகாதலுட 605 ஆளுடைத்தொ 97 ஆனசெயலால்தி 654 
ஆருயிரின் திரு 266 ஆளுடைய நாய 232 ஆன தங்கேள்வர் 60 
ஆரூரர் அவர்தம 612 ஆளுடையாளுட 302 ஆன தன்மைகண் 86 
ஆரூரர்தம்பால் 612 ஆளுநாயகர் அன்ப 72 ஆன தன்மையின் 4.70 
ஆரூசர்மொழிந் 611 ஆளும் அங்கணர் 403 ஆனதொண்டினி614 
ஆரூரன் தனக்கு 496 ஆளும் அங்கணரு 571 ஆனதொல்நகர் 176 
ஆலங்காடதனில் 280 ஆற்றில் நீர்கடுக 425 ஆனந்தவெள்ளத் 216 
ஆலநிழற்கீழிருந் 519 ஆற்றின் மேற் 430 ஆனநாள்செல 463 
ஆலமே அமுதமா 414 ஆற்று நாள்களில் 465 ஆன நாளொன் 627 
ஆலவாய் அண்ண 332 ஆரணிந்த சடை 624 ஆனநிலை 

நிலைமை 59.7 
ஆலவாய் அமர்ந் 662 ஆறணிந்தார் 435 ஆனபுகழ்த்திரு 434 
ஆலின்கீழ்நால் 435 ஆறணியுஞ்சடை 283 ஆனபெருமை 160 
ஆலும்மறைசூழ்க 27 

541 ஆனவன்பிணிங்க 410 


624 


21 


712 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


ஆனதசீர்த் 

224 இந்தநன்னிலை 143 இம்முனையர்பெ 623 
ஆனாயர்குழலோ 151 இந்தநிலைமை 526 இம்முனையவெம் 1.01 
ஆனாவிருப்பின் 499 இந்தநிலைமையி 560 இம்மையிலேபுவி 457 
ஆனிரைகள் அரு 150 இந்தமாதவர் 22 இம்மலிய எடுத் 185 
ஆனிரைகூட 147 இந்த மாநிலத் 449 | இயம்பலதுவைப்ப 25 
ஆனை இனத்தில் 248 இந்த மாநிலத்தி 328 இயற்பகைமுனி 70 
ஜனக்காவில் 661 இந்தவகையால் 653 இரந்து தாங்கொ 522 
க்கந்தை அழுக் 189 இந்தனத்தை 125 

ரவுகனவில்எ 590 
இங்கதுபிழைப்ப 92 இந்நாளில் திருப் 223 இரவுசென்று தம் 295 
இங்தென் நாமங் 2 இந்திய திபரி 569 

ரவுபாதகர்செய்409 
இங்கெழுந்தரு 402 இந்நிலை இவர்வந் 398 இருக்கோலம் இடு 40 
இங்கனம் இரவும் 257 இந்நிலைக்கண் 328 இருதிறத்தவரு 411 
இசைவிளங்கிட 333 இந்நிலைமைஉ தி 613 இருந்த இடச்சு 475 
இசைவினால்எழு 30 | இந்நிலைமைஉல 267 இருந்தடங்களு 326 
இஞ்சிசூழ்வன 494 இந்நிலையவெங் 101 இருந்தவத்தோர் 434 
இட்டஎட்டிணில் 421 இந்நிலையிற்பேரி 536 இருபெருவேந்த 603 
இட்டநன்னாள் 594 இந்நெரிஒழுகு 133 இரும்புவனம் 

304 
இடங்கழியார் 646 இந்நெறி ஒழுகும் 61 இருவர் திருவுள் 600 
இடமருங்கு தனி 34 இந்நெறியால் அ 634 இருவரால் அறிய 70 
இடியுற்றெழும் 218 இந்நெறியொழு 394 இருவருந்தம்பிரா 552 
இத்தலை இவர் 330 

133 | இருவரும் எழு 556 
இத்தன்மை அர 267 இப்படி அமணர் 399 
இத்தன்மைஈசர் 166 இப்படி இழந்த 77 | இருவினைப்பா 220 
இத்தன்மைசிவ 373 இப்படித்தாகிய 195 இருள் மறைமிடற் 31 
இத்தன்மைநிகழ் 212 | இப்படியால் எய் 442 இருளாரும்மணி 556 
இத்தன்மை நிகழு 575 இப்பந்தர் இப் 282 இல்லத் கிற்சென் 134 
இத்தன்மையர் 226 இப்பரிசனையுஞ் 401 இல்லாளன் இய 
இத்தன்மையார் 270 இப்பரிசாயிருக்க 167 அல்லாளன் வை 274 
இத்தன்மையி 

666 இப்பரிசிவர்க்குத் 76 இவ் வகை அரசின் 287 
இத்தனை கால 110 இப்பரிசுதிருவமு 126 இவ்வகை இவர் 393 
இத்தனைபொழு 129 | இப்பிறவிபோய் 167 இவ்வகை இவர் 

வ்வகை இவர் 552 
இத்திருநாடு தன் 104 | இப்பெருஞ்சிறப் 614 இவ்வகைதிரு 392 
தற்கினிஎன் 130 இப்பொழுதேவந் 577 இவ்வகை நம்மை 488 
தற்குமுன் எல் 42 

ம்மலைவந்தெ 127 இவ்வகைப்பல 213 
இது எனக்குமுன் 66 ) இம்மாயப்பவத் 267 இவ்வகைபாவித் 507 


வா 96 


ய 559 


-- 
.. 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


713 


இவ்வகைபலவும் 157 இறைவர் திருத் 603 இன்ன இரண்டு 424 
இவ்வகைதிரு 202 இறைவர்விரை 546 இன்னிசைஎழு 311 
இவ்வகையால்தந் 166 இன் பம்பெருகுங் 587 இன்னிசைபா 341 
இவ்வகையால்தி 635 இன்புற்றங்கமர்ந் 476 இன்னிசைவன் 336 

வ்வகையே 624 இன்புற்றங்கமர் 517 இன்னிலை இவன் 277 
இவ்வகைவரு 

117 இன்புறு தாரம் 71 இன்னுயிர்செகுக்க 79 
இவ்வண்ணந் 110 இன்றிவர்பெருமை 59 இனியமழலைக் 581 
இவ்வண்ணம் இர 167 இன் றுநீரெனக் 67 இனையகடுஞ்சமர் 638 
இவ்வண்ணம்எழு 156 இன்னசெயலின் 565 இனையபஃறிரு 614 
இவ்வண்ணம்பெ 125 இன்னடிசில்கறி 274 இனியபலவேறு 483 
இவ்வண் - போ 222 இன்னணம்விள 473 இனையவகை அற 21 
இவ்வளந்தரு 176 இன்ன தன்மைய 48 ஈங்கிவன்குறித் 278 
இவ்வாறருளிச் 666 இன்ன தன் - யிற் 213 ஈசர்மிழலை இறை 241 
இவ்வாறு கேட்ட 102 

212 ஈசனடியார்க் 572 
இவ்வாறு நிற்பன 151 இன்ன தன்யிற் 325 ஈசனருள் எனக் 275 
இவ்வாறுலகத் 156 

462 ஈசனுக்கே அன் 650 
இவ்வாரெழுகு 599 

669 ஈசனையேபணி 650 
இவர்தம்மைக் 120 இன்னநல் 269 ஈண்டுசாதுக்கள் 428 
வர்நிலை இது 408 இன்னபரிசுதிரு 296 ஈண்டு தீவினை 

181 
இவனுயிர்பெற் 558 இன்பரிசென் 530 ஈரமேனியைநீக்கி 73 
இழைத்த அன் 187 இன்னம்பர்மன் 343 ஈரவே பூட்டும்வா 96 
இழைத்தடங் 321 இன்னல் தரும் 167 ஈறில் பெருந் 

311 
ழையணிமுந்தூ 62 இன்னவகையால் 298 ஈறிலாபுகழின் 553 
ளமயில் அனைய 471 

640 ஈன்றாளுமாய் 

221 
இளமையில்மிக்கு 60 | இன்னவண்ணம் 454 உடுத்தகோவணம் 56 
ளைத்தனர் 124 

590 உடை ஒழிந்த 214 
இறவாத இன்ப 280 இன்னவாழ்பதி 495 உடைய அரசுல 
இறைஞ்சிஏத்தி 354 இன்னவாறணி 468 உடையநாதர் 582 
இறைஞ்சிப்போந் 501 இன்னவாறருள் 405 உடையபிள்ளை 344 
இறைஞ்சுதலும் 573 இன்னவாறுசொ 382 

467 
இறையுந்தாழா 582 இன்னவாறுவள 73 உடையொடு நல்ல 659 
இறையோன் 196 இன்னவாறெலா 465 உண்ணிறைந்த 120 
இடை றவர் ஆணை 592 இன்னவாறே இவ 270 உண்ணீர்மை . 243 
இறைவர்கோயில் 609 இன்னவாறேத்து 52 உண்ணீரின் 519 
இறைவர் திருக் 458 | இன்னவாசெழு 76 உணங்கல்மீன் 625 


34 


714 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


470 


உணர்வின் நேர் 323 உலகெலாம் உணர் 1 எடு 

1 எடுத்தபாட்டி 
உணர்வுபொதுச் 443 உலகெலாம் 508 எடுத்தமணக்கரு 210 
உணர்வும் ஆவி 410 உழுதசால்மிக 10 எடுத்தவண் 364 . 
உதியர்பெரு 668 உள்ளத்தில் 460 எடுத்துடன்ற 637 
உதியர்மன்னவர் 670 உள்ளநிறைகலை 572 எடுத்துரைத்த 443 
உம்பர்உய்ய 531 உள்ளம் அன்பு 74 எண்டிசைத்திற 485 
உம்பர்தங்கோனை 222 உள்ளம் ஆர்உரு 15 எண்டிசையினு 483 
உம்பர்காயகர் தம் 46 உள்ளம் இன்புற 366 எண்டிசையும் 456 
உம்பர் நாயகர்பூச 178 உள்ளவண்ணம் 6 எண்ணரியசிவ 308 
உம்பர் நாயகரடியா 53 உள்ளுந்தகைமை 194 எண்ணருஞ்சீர்த் 319 
உம்பருய்யநஞ் 438 உள்ளும் புறம்புங் 645 எண்ணருமபெரு 180 
உம்பருலக திசயி 314 உளங்கொள் 300 எண்ணரும்பெரு 432 
உம்முடையநிலை 573 உளத்திலொரு 634 எண்ணாதடியேன் 578 
உம்முடையபெ 481 உளமகிழக்கும்பி 602 எண்ணியாசைஐந் 32 
உம்மைப்போல 583 உற்பவித்தெழு 279 எண்ணிய நூற் 150 . 
உய்யவந்த சம்பந் 328 உறியுடைக்கை 418 எண்ணில் ஆகமம் 176 
உரிெைமாழுக்கந் 628 உருக வின்மெய் 139 எண்ணில் திரு 

630 
உரிமை நாளில் 568 உறையுளாகிய 289 எண்ணில் பெரும் 645 
உருகிய அன்புறு 368 உனக்கவன் தன் 128 எண்ணில்பேர்உல 38 
உருகிய அ - பொடு 613 ஊதொறும்பலி 135 எண்ணிலாண் 473 
உருகிய அன்பொ 127 ஊரில் விடும் 165 எண்ணிறந்தகட 126 
உரு நாட்டுஞ் 572 ஊழிமுடிவில் 385 ) எண்ணிறந்த 519. 
உரைகுழறி 

413 ஊ 

ஊழிமுதல்வர்க் 323 எண்ணும் இவ் 74 
உரைசெய்து 119 ஊறுகாதலின் 379 எத்தன்மையா 567 
உரைப்பார்உரை 666 ஊன் அடைந்த 1 எத்திசையும் 

514 
உலகம் உய்யவும் ஊன் அமுதுகல் 126 எதிர்கொண்ட 468 
உலகமுய்யநஞ் 615 ஊனுடம்பிற் 560 எதிர்கொண்டி 252 
உயகர்கொள்ளும் 268 எங்கணுமெய்த் 482 எதிர்கொண்டு 481 
உலகியல்புநிகழ்ச் 387 எச்சில்மயங்கிட 309 | எதிர்சென்று 445 
உலகியல்வேத 426 எஞ்சாதபோன் 514 எதிர்வரவேற்றசா 490 
உலகில் இல்லதோர் 86 எடுக்கும்மாக்கதை 1 எந்தை ஈசன் என 331 
உலகின் இயல்பும் 587 எடுத்த அத்திருப் 669 எந்தையாரவர் 427 
உலகினில்ஒழுக்க 655 எடுத்த எட்டினை 421 எந்தையும் எம் 205 . 
உலகுகிகழ்ந்த 

646 எடுத்த குழற் 148 எந்நிலையில்நின் 568 : 
உலகுபுரக்குங் 

589 | எடுத்த திருப் 315 எப்பொருளும் 309 . 


ஊ 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


715 . 


28 
158 


எப்போதும் 652 எழுந்தனசங்க 488 என்றான் இறை 
எம்பிராட்டி இவ் 7 எழுந்திரைமா 

644 என்றிவ்வுரை 
எம்பிரான் கோயில் 32 எழுந்து பணிந்து 600 என்றின்னனவே 50 
எம்பிரான் சிவ 430 எழும்பணியும் 234 

194 
எம்பிரான்யான் 61 எளளுஞ்செயல் 155 என்றினையபல 312 
எம்பிரான் எந்தை 554 எறிந்த அதுவே 199 என்றினையபலவு 45 
எம்பிரான் தன் 660 எறிபுனல் பொன் 231 என்றிவ்வுரைகே 158 
எம்பிரானேநீர் 532 என் செய்தாய் 121 என்று கணவர் 580 
எம்பெருமானித 534 என் செய்தால் 533 என்று கவுணியப் 386 
எம்பெருமான் நீர் 551 என் செய்தால் தீ 130 என்று கூறஇறைஞ் 5 
எம்மருக்குகிரை 148 என்நினைந்தனை 547 என்று கூறஎல் 246 
எய்தி அவர்தம் 587 என் பொருட் 409 என்று கூறலும் 406 
எய்தியசீர் ஆக 124 என்மகன்செய் 19 என்று கூறிய இய 67 
எய்திய பேரானந் 264 என்றடி வீழும் 551 என்று கூறி அங்க 364 
எய்துமவர்குறிப் 189 என் நபொழுத 210 என்று கூறுவார் 406 
எய்துமென் 46 ) என்றபொழுதில் 593 என்று சாலவும் ஆ 46 
எய்ப்புநீங்கியின் ந 249 என்றபோதுமன் 420 என்று தங்களுக் 331 
எயில் குலவும் வள 202 என்றமங்கையர் 422 என்று தம்பிரான் 83 
எயிலனையும் முகி 630 என்றரசன் இகழ்ந் 19 என் தம்பிரானார் 511 
எரி அவிழ்காந்த 472 என் றருளிச் 622. என்று தம்மை 527 
எரியிடைவாதில் 423 என்றலுஞ்சுற்றத் 278 என்றுபகைத்தோ 99 
எரிவிடம் முறை 285 என்றலும் நின்ற 29 என்று பலமுறை 42 
எருக்கத்தம்புலி 662 என்றவர் அருளிச் 68 என்று பிள்ளை 381 
எல்லாம் உலகும் 200 என்றவர்உரை 413 என்றும் இன்பம் 673 
எல்லாம் உடை 559 என் றவர்கள் 395 என்றும் உள்ள 183 
எல்லாரும்புகுந்த 649 என்றவர் கூற 118 என்று மற்றுளோ627 
எல்லை இல்லாக் 545 என்றவர் போற்றி 145 என்று மனைவி 578 . 
எல்லையில்ஞான 4.77 என்றவர்விண் 385 என்றுமாமுனிவ 8 
எல்லையில்பல் 630 என்றவர்விரைந் 62 என்று முன் கூறி 412 
எல்லையில் பெரு 645 என்றஉருரைத்த 92 என்று மெய்த் 136 
எல்லையிலாமறை 309 

413 என்றுரைக்க அர 282 
எவ்வுலகும் உய்ய 557 என்றவன் உரைப் 416 என்றுரைசெய் 27 
எழுதாமறை 254 என்றவன்கூறக் 77 என்றுரைத்த 442 
எழுதுமாமறை 354 என்றவன் முன் 209 என்றுவாது கூற 419 
எழுந்தபொழு 294 என்றவுரைகே 48 ! என்றெழும் ஓசை 32 


எ 


716 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


44 


என்ன அதிசயம் 515 எனமோடுமானி 116 ஒற்றியூரின்உமை526 
என்ன அவ்வுரை 67 ஐந்து பேர் அறிவுங் 38 ஒன்றியசிந்தை 325 
என்னவாது செ 119 ஐந்துவருடம் 176 ஒன்று மனத்தார் 581 
என்னும் பெயரின் 80 ஐய்யமின்றி அரி 633 ஒன்றுவேறு 432 
என்னே அடியார் 593 ஐயர் அங்கணைந் 550 ஓங்கியநாற்குல 186 
எனமொழிந்து 20 ஐயர்கை தவம் அறி 84 ஓங்குகோவணப் 83 
ஏகம்பன் காண் 253 ஐயர்கோலம் அங் 261 ஓங்கு செந்நெலி 173 
ஏகமாஞ்சிவமெய் 491 ஐயர் அருளிச் 63 ஒக்குதிருப்பதி 362 
ஏட்டுவரியில் 526 ஐயர்நீர் அவதரி 326 ஓங்குபுணர்பே 384 
ஏடகம்பிள்ளை 430 ஐயர்நீர்யாழ் இத 368 ஓடி அருகர்கள் 219 
ஏடநீ என் செய்தா 69 ஐயரே அம்பலவர் 168 ஓணகாந்தன் 524 
ஏடுகள்வைகை 424 ஐயவியுடன்பல 304 ஓதமலி நீர் 629 
ஏடுநீர் எதிர்ந்து 430 ஐயாறதனைக் 607 ஓதுகிடையி 193 
ஏத்தாதே இருந் 516 ஐவன அடிசில் 108 ஒரெழுநாள் 216 
ஏதமில்சீர்மறை 480 ஒக்க அமுதுசெய் 598 ஓலைகாட்டென்று 29 
ஏதமில்பலயோ 177 ஒக்கநெடுநாள் 81 ஓவாதேபொழியு 189 
ஏதமில்பெரு 554 ஒடியெறிந்து 115 ஓவியம் நான் 
ஏதமேவிளைந்த 423 ஒண் துறைத்தலை 10 கங்குலி ற்பள்ளி 292 
ஏய்ந்த அடிமை 564 ஒப்பரிய பேரு 481 கங்கைநதிகரந்த 63 
ஏய்ந்த கடல் சூழு 636 ஒப்பில் பெருங் 147 கங்கைநீர்கரந்த 547 
ஏயமாந்தரும் 420 ஒருகுடைக்கீ 618 கங்கைநீர்கலிக் 133 
ஏய்மாறுபல்உயிர் 169 ஒருகுன்றவில் 282 கங்கைநீர் 

282 கங்கைநீர் துறை 557 
எர்கொழுமார் 472 ஒருதனித்தேவி 643 கங்கையும்மதியும் 23 
ஏரின்மருவும் 509 ஒருபிறப்பும் எய் 339 கங்கையேமுதல் 260 

ரின்மல்குவளத் 72 ஒருமகள் கூந்தல் 142 கங்கைவார்சடை 468 
எலஇந்நலம் 485 ஒருமுன்கைத் 140 கஞ்சனூர் 343 
ஏலங்கமழ்கோ 559 ஒருமைஉய்த்த 469 கஞ்சாறர்மகட் 140 
எழுவிரலிடைப் 149 ஒருமைஉரிமைத்615 கட்டியஉடை 

643 
ஏற்றதொண்ட 670 ஒருமைந்தன் 

20 கடகரி துறை 

89 
ஏற்றினார் அருள் 259 ஒருவர் ஒருவரிற் 597 கடல்மிசை 276 
ஏறணிந்தவெல் 476 

668 கடல்விரிபுனல் 117 
ஏறுகாற்பன்றி 124 ஒருவாறு பெருப் 205 கடிதணைந்துவா 282 
ஏறுதற்குச் 329 ஒழியாப்பெரு 664 கடி துமுற்றி 646 
ஏறுயர்த்தார் 352 ஒளிகதிர்த்தரள 488 கடிதுவந்தமுது 285 
ஏறுயர்த்தார்சை 440 | ஒற்றியூர்வளநகா 254 ) கடுமுயற்பறழி 107 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


717 


178 


கடுவிசைமுக்கிப் 94 கண்டனர்கை 65 கந்தியர் தம்மில் 398 
கடை காவலுடை 214 கண்டார்கள்கை 222 கந்து சீறுமாலி 419 . 
கடைஞர்மிடை 201 கண்டியூர் வீரட் 353 கந்தைபுடைத் 190 
கடையுகத்தில் 228 சண்டு சென்றனை 77 கம்பர்காதலி தழு 179 
கடையுகத்தில் 307 கண்டுதொழுது 261 கம்பவாணர்கோ 454 
கடை யுடைக்காவ 77 கண்டுதொழுது 235 கயமொடுகய 620 
கண்கட்டிவிடுங் 157 கண்டெதிர்போ 374 | கயல்பாய்பைக் 11 
கண்கள் எண்ணி 26 கண்ணகன்புக 381 | கயிலைமால்வரை 258 
கண்கொள்ளாக் 44 கண்ணார்ந்த இன் 520 கதண்டமலிதட 237 
கண்ட அப்பெரு 290 கண்ணார்ந்த திரு 397 கரந்தரும்பயன் 
கண்ட அப்பொ 416 கண்ணாரும் அரு 362 கரவரிடும்வன் 252 : 
கண்ட அப்போ 392 கண்ணிடைகரந்த 27 கரிப்பருமருப் 105 
கண்ட ஆனந்தக் 260 கண்ணின்மணிக 565 கரியகண்டர்தங் 669 
கண்டகவுணியக் 340 கண்ணினுக்கணி 415 கருவிவூர்முத 232 
கண்டசடைச் 623 கண்ணு தல்கண் 137 கருகியமாசுடை 411 
கண்டத்திடை 113 கண்ணுதல்கோயி 51 கருங்கதலிப் 

202 
கண்டதோர்வடி 29 கண்ணு தலார் 574 கருங்கதிர்விரிக் 106 
கண்டபின் அவர் 330 கண்ணு தலார்தி 494 கருங்கழிவேலைப் 397 
கண்டபின் கெட் 131 கண்ணு தலார்வி 513 கருதரும்பெரு 555 
கண்டபொழுத 413 கண்ணுதலிற் 577 கருதுங்கடிசேர்ந் 428 
கண்டபொழுதே 475 கண் துயில் எய் 549 கருநடங்கழிவா 256 

கெ 103 கண்நீலக்கடைசி 137 கருநடமிடற்றார் 662 
கை 338 கண் மலர்கள் நீர் 308 கருப்புவில்லோ 136 . 

நடு 622 கண்மலர்காலி 146 கரும்படுகளமர் 12 
கண்டபோ திலப் 177 கணவர்தஞ்செய் 555 கரும்பில்லநெல் 11 
கண்டபோதே 198 கணவன்தான்வ 278 கரும்பு செந்நெல் 322 
கண்டமாந்தர் 484 கணவன் தான் 274 கருமுகில் என்ன 128 
கண்டருளும்படி 604 கணவனார் தம்மை 75 கருவரைஒருத 116 
கண்டவர் இது 92 கதிர் இளம்பிறை 84 கருவரைப்பிற் 3 : 7 
கண்டவர்க்குறு 83 கதிர்மணிபிறந்த 43 கரையில்கம்பலை 163. 
கண்டவர்கண் 507 கதிர்முடிமன்ன 572 கரையேறிப்பர 516 
கண்டவர்கள் 540 சுதிரவன்உச்சி 119 | கல்லாலே எறிந்த 570 
கண்டவர்கைகள் 511 கதிரோன் எழ 98 கல்லின்புறந் . 155 
கண்டவர்வியப்பு 279 கந்தம்கமழ்மென் 49 கலஞ்சமைத்த 276 . 
கண்டவியப்புமந் 248 கந்தமாம்வினை 442 | கலஞ்சொரிந்து 639 


718 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


. 


கலந்த அன்பர் 357 கனங்கொண்ட 48 காயல்வண்கரைப் 174 
கலவமென்மயி 321 கனவுநிலை நீங்கி 128 கார்கெழுபருவம் 425 
கலையனார் அத 134 காட்டு நல்லேள் 514 கார்வளரும்மாட 223 
கவரும்மீன் 175 காடவர் குரிசிலா 642 காரணங்கண்ணு 268 
கழறிற்றறியுந் 610 காடவர்கோமா 656 காரணபங்கயம் 651 
கழிக்கானல்மரு 370 காடனும்எதிரே 121 காரமண்வெஞ் 389 
கழுமலக்கோன் 263 காடெல்லாம் கழை 11 காரிகைதன்பாற் 553 
கழுமலப்பதிக் 409 காண்டகைமை 233 காரேறுங்கோபுர 618 
கழைசொரிதா 123 காண்டலுந் 509 | காரைகள்கூகை 316 
கழையார்தோளி 660 காண்டலேகரு 236 கால்கழல் கட்டிய 98 
களங்கொள்விட 576 காணவும் எய்தா 425 காலந்தவறு தீர்ந் 242 
களமர்கட்டகம் 632 காணாத அருவி 569 காலநிலைமையால் 241 
களவு பொய்காம 281 காணுங்கண்ணா 561 காலம் நிரம்பத் 542 
களித்தனர்புண் 336 காணும் அப்பெ 260 காலனைக்காய்ந்த 134 
களியானையின் 91 காதணிவெண் 255 காலினால் தடவிச் 74 
கற்குடிமாமலை 352 காதல் அன்பர் 163 கால்லெல்லாந்த 201 
கற்பகத்தின்பூங் 44 காதல் செய்யுங் 251 காலை எழுங்கதிர 416 
கற்பகப்பூந்தளி 266 காதல்புரிசிந்தை 304 காலை எழும்பல் 586 
கற்பகம்ஈன்ற 473 காதல் புரிந்து 529 காலைசெய்வினை 24 
கற்பங்கள் அனை 441 காதல்மனையார் 580 காவணம் எங்கும் 316 
கற்பனை கடந் 

58 காதல்மெய்ப்பதி 492 காவளர்த்தும் 206 
கற்புறு மனைவியா 60 காதலால் அரசன் 135 காவிநேர்வருக் 46 
கற்றைவார்சடை 462 காதலால்மிக் 394 காவிரிநீர்ப்பெரு 558 
கற்றைவேனிமு 659 காதலியைக்கை 493 காவின் மேல்முகி 355 
கறியமுதங்குத 274 காதலுடன் அணை 313 காலினிற்பயிலும் 11 
கறையணிகண்ட 317 காதலொடுந்தொ 387 காவும்குளமும் 249 
கறைவிளங்கிய 170 காதற்பெருமை 616 காழிநாடரும்க 468 
கன்றொபோல் 147 காதில்வெண்குழை 4 காழிநாடுடைய 479 
கன்னி இளங் 

347 காதிலணிகண்டி 27 காழிமாநகர்வே 485 
கன்ணி தன் வன 471 சுர்ப்பணியும் இள 139 காழியர்கோன் 262 
கன்னி திருத் 204 காமத்தயரில்கவல் 50 காழியர் தவமே 312 
கன்னி நன்னெ 181 காமர்திருப்பதி 300 காழியர் தவப்பய 319 
கன்னி நாடமண 395 காமவேள் என்னு 472 காழியார்வாழ்வந் 380 
--கன்னிமாடத் 467 காய்வுற்றசெற்ற 155 காழியினில்வந்த 446 
-கன்னிமாவளல் 449 காயமும்மனமும் 411 | காழிவரும்பெரு 314 


+ 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


719 


காளையார்தமை 604 குழிவாயதனிற் 561 கைச்சிலைவிழுந் 120 
கானக்கடிசூழ் 154 குழைக்கலையும் 138 கைத்தலத்திருந்த 78 
கானப்பேர்யாம் 604 குழைமறைகாதி 29 கைதொழு துநட 168 
கானலர்குலம் 105 குழையணிகாதி 94 கைதொழுதேத் 352 
கானவர்தங்குலம் 458 குற்றாலத்தினி 603 கைம்மானமறி 324 
கானவர்பெருமா 131 குறவர்பன் மணி 170 கைய தனால்ஒத் 314 
கானவர்போன 122 குறித்தபொழு 189 கையார்ந்த திரு 252 
கானாட்டுமுள் 513 குறியில் நான்கு 268 கையால் அவர்தம் 629 
கானிடை ஆடுவா 414 குன் றநெடுஞ் 456 கையில் மான் மழு 4 . 
கானிடை நட்ட 399 குன்றவர் அதனி 104 கையில் விளங்கு 295 
கானில்கூரித்த 111- குன்றவர்களி 109 கையினில்புனை 51 
கிளரொளிச்செங் 184 . குன்றியைநிகர் 117 கையினிற்கவர்ந் 284 
கிளை ஞரும்மற்ற 366 கூடத்தைக்குத் 217 கையினைத் துணி 92 
கீளொடு கோவண 61 கூடலையாற்றூர் 511 கையுந்தலைமி 226 
குங்குமத்தின் 483 கூடவந்து மறை 250 கைவாள் உடன் 103 
குஞ்சிதிருத்தி 580 கூடுமாறருள் 280 | கொங்கினிற்பொ 508 

டங்சையின் 132 கூர்முனை அயில் 100 கொங்குநாடுகட 608 
குடதிசைமேற் 345 கூருகிர்மெல்லடி 164 கொடிநிரைத்த 454 
குண்டர்களுங் 209 கூற்றுதைத்ார்ம 513 கொடிமாடம்நில 264 
குண்டிகைதகர் 399 கூற்றுதைத்தார் 461 கொடுங்குன்றத் 398 
குண்டையூர்க்கிழ 496 கெழுமலர்மாத 630 கொடுங்கோளுரி 609 
குண்டையூர்நெ 497 கேட்கவிரும்பி 42 கொடுத்தகோவ 
கும்பிடுங்கொள் 380 கேட்ட அப்பொ 291 கொடுவினைத் 174 
குருகாவூர் அமர்ந் 519 

394 கொண்டதொரு 570 
520 கேட்டபொழு 591 கொண்டல்வான 170 
குருதியின் நதி 100 கேடிலாப்பெரி 63 கொண்டுமடுத்த 196 
குலகிரியின் கொ 617 கேடும் ஆக்கமும் 22 கொண்டுவந்துத 161 
குலச்சிறையார் 416 கைக்கடாகுரங்கு 51 கொண்டுவந்தும 72 
குலவுபுகழ்க்கோ 498 கைக்கொண்டு 613 கொத்தார்மலர்க் 33 
குலமுதல் அறிவில் 24 கைகள் குவித்து 240 கொந்தலர்பூங் 183 
குலவுந்துறை 159 கைகள் கூப்பித் 5 கொந்தவிழ்பூங் 516 
குலவுமறையும் 183 கைகள் கூப்பிமு 523 கொம்பனார் இல் 134 
குவலயத்து அர 642 கைகளஞ்சலி கூப் 7 கொய்தபன்மல 178 
குழல் செய்வண் 170 கைகளுந்தலைமீ 432 கொல்லாது சூலை 209 
குழியில்விழுவார் 564 கைகளும்மணி 257 

257 | கொழுவியதசை 122 


83 


. 


720 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


கொற்ற ஆழிகுவ 16 கோவைவாய்ப்ப 497 சாதனத்தோடு 655 . 
கொற்றவன் அ 408 கோளுறு மனத் 556 சாதியினில் தலை 654 

411 சங்கரப்பள்ளி 355 சாயலார்கள் நுசு 187 
கொற்றவன் தன் 415 சங்கங்கள்முரன் 158 சாயுந்தளிர்வல் 153 
கோற்றவன்தே 419 சங்கங்கள் வயல் 397 சாயை முன் பிணி 182 
கொன்றைவார் 365 சங்கநாதங்கள் ஒ 342 சார்ந்தார் தம்புக 240 , 
கொன்றைவே 585 சங்கப்புலவர் 590 சார்வருந்தவங்க 123 
கோட்டமில்என் 111 சங்கரர் தாள்பணி 533 சாருந்தவத்துச் 531 
கோட்டு மலரும் 161 சங்கரன் தன் அ 647 சால்பாயமும்மை 153 . 
கோடல்கோங்க 345 சங்கரன் றன் அ 644 சாலநன்றுமுந் 579 
கோடாதநெறி 623 சங்கானார் திருவ 520 சாலநாள் அங்க 234 . 
கோடிக்குழகர் 601 சங்கரனுக்கா 651 சாலநாள்கழிந்த 62 
கொடுகொண் 175 சங்கரனைச்சார்ந் 650 சாலநாள்கள் இப் 626 
கோடு முன்போ 115 சங்கிலியார்தம்ம 533 | சாலமிக்கவியப் 329 
கோத்திட்டை 603 சங்கு துந்துபி 330 | சாலமிகத்தளர் 437 
கோதில்மரபிற் 565 சங்கொடுத்தாரை 93 சாலிதேடி அறு 144 
கோதில்மான் 191 

சின்ன 486 சாலிநீள்வயலின் 12 
கோதில் அமுத 179 சடைமருங்கில் 20 சாலியின் கற்றை 12 
கோதிலா ஆரமு 370 சடையானை எங் 373 சாற்றி அங்குத் 506 
கோதை சூழ்ந்த 500 சண்பை ஆளுந் 243 சாற்றமெய்ப் 420 . 
கோதைமாதர் ஆ 454 சண்பைத்திரு 385 சிகையொடுமா 486 
கோதையர்குழல் 486 சண்பை நாடு 393 சித்தநிலாவுந் 238 . 
கோதைவேலார் 661 சண்பைமன்னரு 381 சித்தநிலை திரி 520 
கோயில் வாயில் 663 சண்பைமன்னவ 467 சிந்தும் பொழுதி 190 
கோயிலினிற் 319 சண்பையர்தம் 575 சிந்தை இடைய 340 
கோயிலுட்பட 492 சண்பையாளி 293 சிந்தைகலங்கி 

583 
கோயிலுட்புகு 391 

330 சிந்தை செய்வ 
கோயிலைவலங் 642 சண்பையாளும் 454 சிந்தை மகிழுஞ் 668 
கோலப்பூங்கூ 90 சண்பைவருந்த 262 சிந்தையால் அள 368 
கோலமுல்லையும் 171 சண்பை வரும்பி 359 | சிந்தையால்வாக் 554 
கோலினிற்கோ 121 சண்பைவேந்தர் 452 சிந்தையிற்களிப் 407 
கோலும்கயிறும் .194 சத்திதற்பாசித் 182 சிந்தைவெந்து 466. 
கோவல்நீடியவீர 450 சந்தமென் மலர் 485 |சிரபுரச்செல்வர் 402 
கோவர்முத்தும் 529 சம்புவின் அடி 5 சிரபுரத்தந்தணர் 386 
கோவாய்முடுகி 231 சாத்தி அங்கு 504 சிரபுரத்தில் அம 320 


82 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


721 


12 


சிரபுரத்துப்பிள் 396 சீர்மறையோர் 309 சுற்றிய அக்குலத் 560 
சிரபுரத்து மறை 373 சீர்மன்னுசெல் 153 சுற்றும் இருந்த 502 
சிலந்திக்கருளுங் 248 சீர்மன்னுந்திரு 240 சுற்று மாமறைச் 332 
சிலபகல் கடந்து 277 சீர்வளர்கோயிலை 337 சூடினார்காகமலங் 333 
சிலப்பகல்கழிந்த 136 சீர்வளர்சிறப்பி 658 சூத நல்வினை 463 

556 சீர்வளரும் திருத் 520 சூதபாடலங்கள் 13 
சிலைமறவர்உரை 111 சீர்வளரு மதிற் 253 சூதம்பயிலும் 567 
சிலையினைக்காப் 108 சீரணிதெருவி 489 சூதநெருங்கு 269 
சிவபாதவிருதய 434 சீரார்காஞ்சிமன் 524 சூதினில்வென் 566 
சிவலோகமுடை 166 சீரார்பதியினின் 245 சூழ்ந் துமிடைந் 445 
சிவனடியேசிந் 309 சீரில்நீடியசெம் 81 சூழவரும்பெரு 306 
சிவனமர்ந்தரு 492 சீரின்மல்கியதி 448 சூழுந்திருத்தொ 235 
சிவனருள் என 303 சீரின்மலிந்த 375 சூழுமிதழ்ப்டங்க 153 
சிவனுறையுந்திரு 34 சீரின்மன்ணிய 451 சூறைமாருதம் 

620 
சிவிகைமுத்தி 334 

467 செக்கர்ச்சடையா 155 
சிறப்பித்தருளு 500 சீரின்மன்னுந் 453 

251 
சிறப்புடைத்திரு 382 சீரின் விளங்குந் 241 செக்கு நிறைஎள் 631 
சிறி துபொழுது 501 சீரின்விளங்கும் 645 செங்கட்குறவா 349 
சிறியமறைக்களி 320 சிரினில் திகழ்ந் 317 செங்கண் எற்றவர் 321 
சிறுத்தொண்ட 371 சீருடைப்பிள் 433 செங்கண் ஏற்ற 420 
சிறுமணித்தேர் 306 சீருந்திருவும் 567 செங்கண்மாதர் 15 
சின்னந்தனிக் 342 சீரேறும் இசை 166 செங்கண்மால் 436 
சினவிடையார் 623 சீலம் இவரே எனி 624 செங்கண் வயக் 112 
சினவிடையேறு 227 சீலம் உய்த்த அத் 288 செங்கண் விடை 199 
சீதமதி அரவினு 574 சிலமுடையகோ 194 

447 
சீதமலிகாலத்து 188 சீலமெய்த்திரு 292 

561 
சீர்கெழுசிவநே 473 சீரடிமேல் நூபுரங் 48 

250 
சீர்கொள்மரபி 527 சுண்ணமொடு 304. 

646 
சீர்தருசெங்காட் 238 சுரமகளிர்கற்பக 150 செங்கண்வெள் 131 
சீர்திகழும்பாண் 264 சுருதி ஆயிரம் ஓ 339 செங் - வெள்ளே 135 
சீர்நிலவு திருக் 190 சுருளுமயிர் நுத 574 செங்கமலமலர் 314 
சீர்நிலவு திருத் 439 சுலவிவயிற்றகங் 210 செங்குமுதமலர் 239 
சீர்பெருகுந் திரு 541 சுழிப்புனற்கடல் 172 செங்கு விளைபறித் 11 
சீர்பெருகுநீலா 493 சுற்றத்தார்யாரும் 100 செங்கைமான் மறி 346 
சீர்மலி அசோகு 399 சுற்றம் நீடிய 464 | செங்கோல் அர 499 

46 


722 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


11 


94 


செஞ்சடைக்கற் 228 செம்மைவெண் 190 செய்யசடையார் 462 
செஞ்சடையார் 602 செய்தபடி சொல் 275 செல்வம்மல்கு 524 
செஞ்சொல்மலர் 386 செய்தவத்தால் 433 செல்வமலி திருப் 481 
செஞ்சொல்வண் 379 செய்தவர் இசை 284 செல்வமலி திரு 514 
செஞ்சொற்றமிழ் 608 செய்ய ஐயர் திரு 251 செலவமேவிய 73 
செண்டாடு 611 செய்யசடையார் 324 செழியனும்பிள் 416 
செந்தமிழ்மாலை 341 

502 செழுந்தாளப் 315 
செந்தழல்ஒளி 123 

506 செழுந்திரதிரு 343 
செந்தினை இடி 108 

247 செழுநீர்நறை 503 
செந்தீ மேல் எழு 168 செய்யதாமரை 421 செற்றார் தம்புர , 654 
செந்நெல்ஆர்வ 142 செய்யபுண் சடை 82 செறிந்தவர்தம் 
செந்நெல்லும் 495 செய்யபொன் 332 செறிபுன் சடை 501 
செப்பரும்பதி 510 செய்யமாமணி 236 செறிவலித்தின் 165 
செப்பலுற்றபொரு 2 செய்ய மேனிக் 584 செறிவுண்டென் 641 
செப்புதலும் 434 செய்ய மேனியர் 409 சென்றகாலத் 402 
செம்பரிதிகடல 576 செய்யுள் நிகழ் 617 சென்ற சென்ற 667 
செம்பியர்பெரு 402 செய்வதற்கரி 70 சென்றடி வணங்கி 79 
செம்பியனாடன் 601 செய்வதனை 537 சென் றனைந்தஅ 215 
செம்பொற்கரக 610 செய்வதொன்ற 423 சென் றணைந்தஅ 149 
செம்பொற்புரி 565 செய்வதொன்று 667 சென்றனைந்துசி 450 
செம்பொற்புற்றி 294 செய்வினை புஞ் 568 சென்றணைந்து 360 
செம்பொன்செ 489 செயத்தகும்பணி 85 சென்றணைந்தும 264 
செம் பொன்மலை 455 செயலிப்படியே 197 சென்றணையும் 476 
செம்பொன் முத 304 செருவிலிப்புத் 647 சென்றதிசையி 594 
செம்பொன் மேரு509 செல்கின்றபோ 167 சென்றமறை 

198 
செம்பொன்னும் 266 செல்லல் நீங்கப் 74 சென்றவர்கள் 441 
செம்பொனின் 484 செல்லுநான்மறை 30 சென்றவர் நடுத் 69 
செம்மணிவாரி 352 செல்வக்கருவூர்த் 351 சென்றவர்முனி 71 
செம்மாண்வினை 157 செல்வத்திருமுன் 32 சென்றவருங்கஞ் 139 
செமாந்திங்கியா 35 செல்வத்திருவா 599 சென்று கண்ணு 671 
செம்மைசேர்சிந் 555 செல்வநெடுமாளி 339 சென்றுசிவகாமி 619 
செம்மைநெறி 542 செல்வம்பிறிவறி 325 சென்று சேர்ந்து 231 
செம்மைபெறஎ 310 செல்வம்மல்கிய 385 சென்று தம்பிரா 548 
செம்மைமறை 504 

409 சென்று திகழ்தி 353 
செம்மையால் தனி 59 

443 சென்று திருக் 507 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


723 


சென்று திருப்பூ 602 சேரர்பெருமான் 598 ஞாலம்உய்யத் 251 
சென்று திருமாங் 346 சேரருடனேதி 610 ஞாலம் உய்யநட 52 
சென்று திருவீர 207 சேவடியில்தொ 148 ஞாலம்உய்ய நாம் 81 
சென்றுதேவர்த 364 சேவித்தணைபு 600 ஞாலம் வியப்பெ 516 
சென்று தேவாசி 597 சேறணி தண்பழ 137 ஞான ஆரமுதம் 417 
சென்றுபிள்ளை 291 சேனையும் ஆனை 135 ஞானச்செய்தவ 141 
சென்று மணிவா 546 சைவநெறிவை 246 ஞானசம்பந்தன் 329 
சென்று விரும்பி 501 

644 ஞானசம்பந்தரு 336 
சென்றுள்புகுந் 240 சையமாலவரை 

9 ஞானத்தின் திரு 412 
சென்னி அபய 191 சைவமைந்தர் 419 ஞானபோனகர் 404 
சென்னி இளம 

475 சொரிந்தன குட 70 ஞானபோகர் நம் 358 
சென்னிமிசை c 295 சொல்லாசருட 390 ஞானபோன கரு 481 
சென்னியால்வ 63 சொல்லார் தமிழ் 33 ஞானம்உண்டார் 664 
சென்னிவளர்ம 299 சொல்லின்பெரு 446 ஞானமெய்ந்நெ 493 
சென்னிவளர் 528 சொல்லும் எல் 171 ஞானமே முதலா 59 
சென்னிவெண் 66 சொல்லுவதறி 71 தக்க அந்தணர் 383 
சேட்டாருங்கங் 192 சொல்விளங்கு 638 தங்கள் பிரான்தி 636 
சேணார் மேருச் 81 சொற்பெருவே 376 தங்கும் அகில 193 
சேணிலவுதிரும் 256 சொற்றுணைவே 220 தங்கோனைத்தவ 647 
சேணுயர்ந்த திரு 478 சொன்னஉரை 442 தஞ்சாணத்தி 141 
சேணுயர்ந்தவா 454 சொன்ன நாட்டி 14 தஞ்சேசாணம் 91 
சேணுயர்மாடப் 388 சொன்ன முறை 583 தடநிலைக்கோபு 511 
சேணுபருமாட 482 சொன்ன வண் 213 தடநிலைமாளி 558 
சேதிநன்னாட்டு 76 சொன்னவர்க் 467 தடமெங்கும் புன 397 
சேதுவின்கட் 436 சொன்னவுரை 110 தடுக்கலாகாப் 525 
சேயிழையார்தி 534 சொன்னவையக 426 தடுத்து முன் ஆ 

39 
சேர்த்தும் இனி 404 | சோதிமணிமா 598 தடுமாறும்நெ 637 
சேர்ந்து விருப் 261 சோதிமணிவே 41 | தண்காஞ்சிமெ 183 
சேரமான் தோழ 601 சோலைமறைக் 247 தண் சுடர்ப்பரிய 487 
சேரர்காவலர் 672 சோதிமுத்தின் 332 தண்டகத்திருநா 449 

673 சோதி விளக் 295 தண்டகமாந்தி . 521 
சேரர்தம்பிரான் 670 ஞாலந்தான் இட 539 தண்டமிழ்மாலை 218 
சோர்பிரானும் 599 ஞாலம் அறியப் 200 தண்டாததொ 577 
சோர்பெருமான் 588 ஞாலம் உய்ந்திட 321 தண்டி நமக்குக் 563 

591 ஞாலம்உய்ய எழு 546 | தண்டியடிகள்த 564 


724 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


582 


தண்டியடிகள்தி 561 தம்புதலவன்சவ 233 தளர்ந்து வீழ்மக 285 . 
தண்டிருதலையும் 65 தம்பெருமான் கொ 53 தளரும் மினனி 464 
தண்ணளிவெண் 20 தம்பெரு - ன்கோ 349 தளைத்தடம்ப 173 
தண்ணிலவார்ச 560 தம்பெருமான்ச 103 தரையிற்புடை 660 
தண்தரளமணித் 44 தம்பெருமான் தி 573 தன்னுயிர்க்கன்று 17 
தண்புனற்குளிர் 358 தம்பெருமான்ப 168 தன்னை ஒப்பரிய 61 
தண்மலர் அலங்க 106 தம்மறம்புரிமா 627 தன்னையாளுடை 50 
தந்தகோவணம் 84 தம்மை அணைந் 195 

53 . 
தந்த து முன் தா 64 தம்மைஉள்ளவா 462 தனிப்பெருந்தரும 17 
தந்தமர்களாயி 648 தம்மையேசித்தி 427 தனிவெள்வி 
தந்தருளும் இக்க 189 தமக்குத் தந்தை 427 தனுஒருகையில் 122 
தந்திரத்தலைவர் 93 தமனியப்பலகை 663 தாண்டவம் புரிய 281 
தந்திருக்கண் எரி 47 தருதொழில்தி 293 தாண்டும் புரவிச் 598 
தந்திருமாளிகை 313 தருமசேனர்க்கு 213 தாணுவினைத் 311 
தந்தை தாய்களி 204 தருமபுரம் பெரு 366 தாதவிழ்செந்தா 316 
தந்தைநிலைஉட் 112 தரையில் விழ்கா 466 தாதியர்தங்கை 306 

, 
தந்தையார்சடை 23 தலத்தின் கண் 203 தாது சூழும் குழ 160 
தந்தையார்தாய 649 தலத்து வந்து 673 தாதையாரும் 

448 
தந்தையார்மொ 363 தலைநெறியாகிய 214 தாதையாரும் அ 528 
தந்தையாரும்அ 464 தலைப்பட்டார் எ 101 தாதையாரும் 205 . 
தந்தையும் மைந் 107 தலைமிசைச்சும 122 தாமநித்திலக் 625. 
தம்பியார்உளரா 206 தலைமிசைவைத் 430 தாயர் திருமடித் 305 
தம்பிரான் அத 549 தலையின் மயிரை 248 தாயரோடுதந் 527 
தம்பிரான் அருள் 40 தலையினால் நடந் 279 தாயனார் எனும் 143 
தம்பிரான் அருள் 337 தலைவர்தஞ்சக்க 355 தார் தாங்கிக்கட 622 

போற் 497 தவ்வைசைவத் 213 தாவரிய அன்பி 650 
தம்பிரான் அருளி 23 தவ அரசாள 487 தாவாதபுகழ்த்த 209 
தம்பிரான்தோழ 533 தவமநிறைந்தநா 87 தாவாதபெருஞ் 635 
தம்பிரான்பணி 97 தவம் முயன்றரி 16 தாவாதபெருந்த 535 
தம்பிரானார் எழு 544 தவமுனிதன்னை 70 தாவில் செம்மணி 170 
தம்பிரானார்க்கெ 595 தவமென்றுபாயி 208 தாவில்யாழ்ப்பா 320 
தம்பிரானார்கோ 588 தவளமாளிகை 639 தாழ்ந்தவேணியர் 15 
தம்பிரானார்பின் 552 தழைமலர்த் தட 378 தாழ்ந்து நாவினு 382 
தம்பிரானைத் 606 தள்ளும் முறை 161 தாழ்ந்து பலமு 475 
தம்பிரானைத் 664 தளர்ந்து மற்றவ 408 தாழ்ந்தெழுந்து 460 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


725 


தாழ்ந்தெழுந்து 327 திருக்குறுக்கை 343 திருநாவுக்கரசு 201 
தாழுங்சமண் 155 திருக்கை சென் 145 தி நநிலவுமணிமு 400 
தாழுஞ்செயலி 156 திருக்கோடிகா 343 திருநீலகண்டத் 318 
தாளறுவன 116 திருச்சத்திமுற் 359 திருநீலநக்கடிக 239 
தாளதொன்றி 181 திருச்சின்னமப 445 திருப்பதிகம் 540 
தாளாண்மைஉழ 495 திருச்சுழியலிட 604 திருப்பதிகச்செ 239 
தாளாளர் திருச் 568 திருஞானசம்பந் 361 திருப்பதிகந்தி 435 
தாளிணைமேல் 210 

388 திருப்பதிகம்நி 310 
தாளில் வாழ் 114 

446 திருப்பதிகம்பா 513 
தாளுடையப் 302 

480 திருப்பாசூர் அ 457 
தான நிலைக்கோ 319 

480 திருப்பாசூர்நகர் 254 
தானாள் விருத்தி 98 

518 திருப்புகலூர் அ 237 
தானும் அம்மனை 278 திருஞானமாமு 263 | திருப்புகலூர்த்தி 375 
திங்கள் அணிம 339 திருத்தினைமா 520 திருப்புன்கூர்ச் 166 
திங்கள் சூடியமுடிச் 9 திருத்துறையூர் 34 திருப்புனவாயி 605 
திங்கள் சேர்ச 119 திருத்தொண்ட 495 திருப்பூந்துருத் 262 
திங்கள் தோறு 464 திருத்தொண்ட 474 திருப்பெருகு 315 
திங்கள் நீர்மை 329 திருத்தொண்ட 456 திருமகட்குமேல் 139 
திங்கள்முடியார் 297 திருந்திசைப்ப 409 திருமகட்கொடு 490 
திங்கள்கெண்கவி 16 திருந்திய இன் 459 திருமகள் என்ன 78 
திங்களூர் தனில் 234 திருந்தியசீர்த் 477 திருமஞ்சனமும் 587 
திசை அனைத்து 459 திருந்தியவாச 287 திருமடஞ்சார 412 
திசைகள் தோறு 608 திருந்துதேவன் 344 திருமடப்புற 408 
திசைமயங்கவெ 189 திருந்துமனையா 628 திருமணஞ்செய் 481 
திசைமுழுதுங் 151 திருநகையால் 306 திருமருகல் நகரி 371 
திசையனைத்தின் 302 திருநாகேச்சா 362 திருமலி செல்வ 631 
திண்படைவய 101 திருநாவலூர்மன் 521 திருமலி புகலிம 335 
திரண்டமாமறை 31 

541 திருமலியும்புக 633 
திரிபுரமெரித்த 663 திருநாவலூர்வே 605 திருமலையின்புற 125 
திருக்கச்சி ஏகம் 253 திருநாவலூரா 522 திருமறைக்காடு 394 
திருக்கயிலைவீற் 652 திருநாவலூரா 535 திருமறைச்சண் 342 
திருக்கழுக்குன் 476 திருநாவுக்கரச 233 திருமறைநம்பர் 392 
திருக்கழுத்தார 488 திருநாவுக்கரசர் 238 திருமறை நூல் 308 
திருக்காரோண 600 திருநாவுக்கரச 254 திருமறையோர் 283 
திருக்கிளர்சீர் 635 

396 | திருமறையோர்க 317 


726 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


ருமறையோர்க் 388 திரைசெய்கடல் 638 தூண்டுதவவிள 207 
திருமாநகரந்தி 586 திரைத்தடம்பு 365 தூதரைப்போ 548 
திருமாற்பேறு 456 தில்லைநகர்மணி - 635 தூநறும்பசுங்கர்ப் 25 
திருமிகுமறையோ 32 தில்லைவாழந்த 168 தூநறுமலர் தரள 668 
திருமுகங்கரு 418 திலகவதியார்பி 203 தூபியும் நட்டு 656 
திருமுருகன்பூ 612 திறைகொணர்ந் 619 தூமணிமாளிகை 313 

ருமேனிவெ 188 தீங்குகுறித்த 102 தூமலர்ச்சோலை 571 
திருவடிமலர்மே 487 தீங்கு சொற்றதி 632. தூமலர்ப்பினையல் 25 
ருவதிகைப்ப 223 தீங்கு தீர்க்குநல் 180 | தூய அடிசில்நெ 565 
ருவளர்சிறப்பி 71 தீந்தமிழ்நாட்டி 262 தூயதிரு அமுது 573 
திருவளர்நீறு 418 தீதுகொள்வி 152 | தூயநற்கறிகளா 284 
திருவாயிலினை 252 தீது நீங்கிட 173 தூயநீரால்சிறுத் 582 
திருவார்ந்தசெம் 662 தீம்பாலொழுக 191 தூயமணிப்பொ 499 
திருவார் பெருமை 80 தீயவிடந்தலை 233 தூயவெண்டுறை 174 
திருவாரூர்தனை 611 தீயுமிழும் படை 938 தூயவெண்ணீ 222 
திருவாலங்காடு 255 தீவிடம் நீங்க 286 தூரத்தேதிருக் 

53 
திருவாலவாய் 264 துங்கநீள்மருப் 132 தூரியத் துவைப் 93 
திருவாலவாய 601 துங்கமாதவன் 172 தெண்ணிலா 38 
திருவாளன் திரு 211 துஞ்சவருவார் 457 தெண்டிரைசூழ் 397 

ருவாறைமேற் 359 துடிக்கு நடுருட் 107 தெய்வநிகழ்குற 112 
திருவான்மியூர் 253 தடியடியனமடி 117 தெய்வப்பெரு 297 
திருவான்மியூர் 475 துடியிடையாள் 434 தெரிந்துணரின் 652 
திருவியமகத்தி 433 துணரிணர்ச்சோ376 தெரிவரும்பெரு 2 
திருவிராமேச்ச 604 துந்துபிகள்முத 401 | தெருளுமெய்க்க 333 
திருவிளக்குத்தி 631 துயில்வந்தெய் 501 தெள்ளுதண் 163 
திருவீரட்டான 517 தலையிற்புறவி 659 தெள்ளுநீதியி 474 
திருவுசாத்தான 397 துளிவளர்கண் 550 தென் தமிழ் 424 
திருவுடை அந்த 64 துளைக்கைஐரா 618 தென் தமிழும்வ 651 
திருவுடைப்பிள் 430 துன்பம் அகல 666 தென் திசைப் 115 . 
திருவுடைமனை 70 துன்றும்புலன் 567 தென் திசையிற் 461 
திருவுடையதில் 168 துன்னார்முனை 615 தென்புகலி அந் 478 
திருவெல்லையி 477 தன்னுபல்லுயி 177 தென்னவர்கோ 439 
திருவேகம்பத்த 455 துன்னுமுழுஉ 401 

601 
திருவேற்காடமர் 461 தூங்கானை மடத் 224 தென்னவன் தன் 417 
திரைக்கெடில 211 தூண்ேேசாதி 182 தென்னவன் தன 431 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


727 


33 


தென்னவன்தா 393 தேவர்பிரான்தி 221 தொண்- குழாபு 228 
432 

திருத் 662 தொண்டர்தம் 469 
தென்னவன்தே 415 ,, திருவி 632 தொண்டர்தாம் 403 
தென்னவன் ந 422 தேவர்பிரானைத் 238 தொண்டர்பல - 270 
தென்னவன்நோ 418 தேவர்பெருமா 296 தொண்டர்மனம் 302 
தென்னவன்ப 433 

கண் 505 தொண் - மனம்பி 477 
தென்னவன்பெ 404 

தன் 518 தொண்டரைச் 657 
தென்னவன்மா 426 தேவர்முனிவர் 451 தொண்டரைவி 656 
தென்னவன் வெ 423 தேவர்முனிவர்வ 597 தொண்டனார்க்கி 79 
தன்னற்குயி 446 தேவரும் முனி 470 தொண்டனார்த 142 
தென்னிலங்கை 265 தேவரொதுங்க 498 தொண்டுரிமை 634 
தென்னாட்டம் 447 தேவாசிரியன் 545 தொண்டைமா 537 

453 தேவிபுதல்வர்ப் 661 தொல்லை நான்ம 173 
தென்னாவலூர் 50 தேவியார் தம் 407 தொல்லை நீள் 354 
தேசம் எல்லாம் 8 தேவுமால் கொ 112 | தொல்லைமால்வ 

53 
தேசுடையமலர் 188 தேற்றமில்சம 470 தொல்லைவேட் 

62 
தேடிய அயனும் 33 தேன்நிலவுபொ 435 தொல்லைவேத 242 
தேடியமாடுநீடு 76 தேனக்க கோ 137 தொலைவில் செ 289 
தேம்பொழியும் 265 தேனவருங் 316 தொழுதனைவுற் 229 
தேமருவுமலர் 361 தேனிலவுபொ 538 தொழுது திளைத் 609 
தேமலங்கலணிமா 36 தேனார்க்கும் மலா 40 தொழுதுபலமு 456 
தேராரும்நெடுவீ 40 தேனார்ந்த மலர் 521 தொழுதுபலவ 265 
தேரும் கொடியும் 49 தேனாருந்தண்பூ 97 தொழுதுபுறப்ப 351 
தேரொலிக்கமா 188 தேனிறைந்த 170 தொழு - றப் போ 474 
தேவதேவனும் 176 தேனுங்குழலும் 616 தொழுது புனல் 564 
தேவர்கள் தேவர் 492 தையலார்சங்கிலி 528 தொழுதுபோற் 

போற் 88 
தேவர் தங்குழாம் 670 தையலார்தமக்க 534 தொழுது விழுந் 452 
தேவர் தந்தலைவ 380 தொடங்கியநாள் 569 தொழு - ழுந்தே 538 
தேவர்தம்பிரா 333 தொடுத்த இதழி 199 தொழுதெழுந்த 259 
தேவர் தானவர் 260 தொண்டகமுர 109 தொழுந்தகை அ 96 
தேவர்தேவனை 468 தொண்டர் அன் 84 தொழுந்தகை 221 
தேவர்தொழுந் 265 தொண்டர் ஆர்த் 332 தொழுவார்க்கே 310 
தேவர்பிரான் அ 360 தொண்டர் ஈண் 252 தொன்மைத் திரு 98 

438 தொண்டர்உண 502 தான்மைதரு 660 
474 தொண்டர் குழா 359 ) தொன்மைமு 201 


728 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


தோணியில் நாம 385 நந்திபிரானார்வ 551 நவமின்சுடர் 

225 
தோணி வீற்றி 318 நம்பர் அடியார் 273 ) நள்ளார்களும் 98 
தோள் கொண்ட 98 நம்பர்தாம் அடி 553 நள்ளாற்றில் எழு 368 
தோற்கவும்ஆ 422 நம்பர் தாம் அத 547 ) நள்ளிருட்கண் 320 
தோற்றவர்கழு 424 நம்பர்தாளின்வ 589 நள்ளிருள் நாய 556 

431 நம்பர்மகிழ்திரு 389 நற்பதி அங்கமர் 557 
தோற்றுமபொ 531 நபரைகலந்தி 337 நற்றமிழ்வரைப்பி 14 
தோற்றும்பன் 47 நம் பி அருளாற் 543 நற்றவக்கன்னிய 491 
தோன்று காட்சி 428 நம்பிதாமும் 596 நற்றவர் தங்குழ 478 
நக்கான் முகநோக் 28 நம்பிபாதஞ்சேர 608 நற்றவராம் பெரு 141 
நகர்வலஞ்செய் 484 நம்பியாரூரர்தி 498 நற்றி நம்புரி 169 
நகரமாந்தர் எதிர் 609 நம்பியாரூர்ரநெ 553 நறவமார்பொழி 448 
நங்கள் குலமாளி 591 நம்பியாரூரனுக் 535 நறை இதழித்தி 573 
நங்கள் சமயத்தி 219 நம்முடையகுல 112 நறைகமழுஞ்ச 64 
நங்கள் நாதனாம் 8 நம்மையுடைய 283 நறையாற்றுங்க 202 
நங்கள் வாழ்வே 485 நமக்கு முன்பிங் 73 நன்மை உய்க்கு 420 
நங்கைஉள்நிறை 176 நரசிங்கமுனையர் 23 நன்மைசாலும் 288 
நங்கையின் தன் 550 நல்லகோவணம் 85 நன்மைநீடியநடு 169 
நங்கை பரவையா 542 நல்லசெங்கீரை 144 நன்மை பெருக 232 
நங்கைப்பாவையா 606 நல்ல தாய்தந் 284 நன்றி புரியும் 

192 
நச்சி இன் தமிழ் 364 நல்லதோழர் நம் 609 நன்று சாலஎன்ற 86 
நஞ்சுகலந்தூட்டி 217 நல்லநந்தன 614 | நன்றும் இழைத் 660 
நஞ்சும் அமுதாம் 216 நல்லாவகும்பங் 196 நன்று மகிழுஞ்ச 501 
நட்டம் புரிவார 155 நல்லநாள்பெற 463 நன்னீர்ப்பொன் 665 
நடமேபுரியுஞ் 193 நல்ல தமுறவெ 126 நனிபள்ளி அமர் 518 
நண்ணி இறைஞ் 294 நல்லபொன்னொ 87 நனைந்தனையதி 232 
நண்ணிநாளும் 561 நல்லவெனஉறு 272 நனை மருவுஞ்சி 164 
நண்ணிமாமறை 115 நல்லூர்இறைவ 505 நாகசூதவகுளஞ் 36 

136 நல்லூரில் நம்பர் 234 நாகதலத்தும் 618 
நண்ணியதவச்சிவு 61 நல்லொழுக்கம் 64 நாட்டார் அறிய 298 
நண்ணியவயல்க 144 நலஞ்சிறத்தஞா 560 நாட்டு நல்லிசை 46 
நண்ணுந்திருந 249 நலம் பெருகுஞ் 648 நாட்டுமறை 479 
நண்ணும் இசை 160 நலம் பெருகும் 521 நாடியகழல்வய 117 
நதியும்மதியும் 80 நலமலியுந்திரு 477 நாடும் அன்பொடு 86 
நந்தி எம்பிரான் 323 நலிவாரும்மெலி 150 நாடும் இன்பொற் 43 


நண்ணியாரு 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


729 


நாடொ - பணிந் 554 நாவலர்கோன் ஆ 34 | நிலவுமாளிகை 365 
நாடோறுஞ்சிவ 569 நாவலர்தம்பெரு 611 நிலைச்செண்டும் 606 
காணனும் அன்பு ] 19 நாவலர்மன்னவர் 495 நிலைமைமற்றது 87 
நாணனே தோன் 118 நாவலூர்மன்னர் 613 நிறைகுடந்தூபம் 383 
நாணனொடுகாடா 126 நாவலூர்மன்னனா496 நிறைகுடம் தூபம் 26 
நாதமங்கலமுழக் 484 நாலலூர்வந்தசை 51 நிறைசெல்வத் 369 
நாதமறைதேர் 296 நாவாண்டபலக 306 நிறைந்த நீறணி 148 
நாதர் தம் 4 - மூ 414 நாவின் தணிமன் 384 நிறைந்தமறை 600 
நாதர்தம் அருள் 555 நாவினுக்கரசர் 286 நிறைந்தாரா 476 
நாதர் தம் திரு 88 நாவினுக்கரசரும் 380 நிறையழிந்த 

645 
நாதர்பால்பொரு 511 நாவினுக்குவேங் 388 நிறையும்பரிசு 295 
நாதர் மருவுந் திரு 250 நாவுக்கரசர்எழு 375 நின் அறநெறி 415 
நாதரும் அதனை 547 நாவுக்கரசரும் 224 நின்ற அன்பரை 292 
காதரும்பெரு 178 நாவுக்குமன்னர் 232 நின்ஊர்ப்பூசல் 656 
நாதரைப்பணிந் 487 நாளிகோஞ் 13 | நின்ற செங்குரு 130 
நாதன் தன் அடி 566 நாளும் நம்பி 270 நின்ற திருத்தா 265 
நாதனார் அருளிச் 53 நாளும் பெருங் 154 நின்றநிலைமை 

543 
நாம் அறியோம் 305 நாளுமிகும்பணி 207 நின்றமறையோ 283 
நாமகாரணக்தழ 305 நாளைப்போவே 167 நின்றமுதுகுறக் 111 
நாமமூதூர்மற்றத 160 நான்மறைற் 236 நின்றவர் அங்கெ 167 
நாமார்க்குங்குடி 215 நான் மறைமுனி 32 நின்றவர் - கெதிர் 534 
நாமிங்குண்ப 584 நானமான்மதந 377 நின்றவர் தம்மை 395 
நாயகன் கழல் 4 நிகரிலாமேரு 360 

510 
நாயன் நிரேநான் 545 நிகழும் ஆங்கவர் 463 நின்றவன்தொ 672 
நாயனார் உமக்களி381 நிகழும் முறைமை 192 நின்றவிதியின் 198 
நாயனார்தொன் 633 நித்தமும் நீங்கா 507 நின்றவேதியர் 85 
நாயனார்முதுகு 515 நித்திலச்சிவிகை 355 நின்றாலும் இருந் 650 
நாயனை அடியான் 553 நிரந்தகங்குலின் 484 நின்றியூர்மேயா 518 
நாரணற்கும் 652 நில்லாத உலகியல் 206 இன்று கோபுரத் 39 
நாரணன் நான் 352 நிலத்தின் ஓங்கிய 162 நின்றெங்குமொ 114 
காலடிமேல்வை 341 நிலமகட்கழகார் 15 நினைத்தனர்வே 130 
காலாங்குலத்திற் 526 நிலமிசைப்பணி 402 நீக்கரியநெற்குன் 498 
நாலுகாரணங்க 27.1 நிலவிய அத்திரு 572 நீங்கு துயில் பாங் 534 
நாலுதந்தமும் 466 நிலவும் எண்ணில் 3 | நீங்கும் இரவின் 157 
நாலூர்தென் திரு 235 நிலவும் பெருமை 595 | நீடிய அப்பதிக 350 


730 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


நீடிய அப்பதில் 261 நீடும் மெய்ப்பொ 422 நெடிதபோதுபி 120 
நீடியசீர்க்கடல் 272 நீடுவண்புகழ்ச் 494 நெடியோன் அறி 91 
நீடியபேரன்பு 384 நீடுவாழ்பதியாகு 329 நெடுங்களத் 

353 . 
நீடியமணியின் 

227 நீடுவேலை சன் 639 நெடுஞ்சடைகாங் 61 
நீடுகாஞ்சிவான 453 நீண்டசெஞ்ச 657 நெருங்கு தூரியங் 26 
நீடுகோபுரம்இ 363 நீண்டவரைவில் 229 நெருங்குபைக் 115 
நீடுகோபுரமுன் 510 நீணி தியாம் இது 64 நெருப்பிணில்அ 465 
நீடுசீர்த்திருநீல 291 நீணிலைக்கோபுர 438 நெருப்பினில் 424 
நீடுசீர்த்திருவாய் 393 நீணிலைமாளிகை 358 நெல்வேலிநீற்று 603 
நீடுசீர்த்தென்னர் 433 நீதிமாதவர் 52 நெற்றியிற்கண்ணார் 4 
நீடுதண்பனை 173 நீர்நாடுகடந்தரு 398 நெற்றிவிழியான் 28 
நீடுதிருக் - குன் 253 நீராடித்தருப்பித் 307 நெறிகொண்ட 113 
நீடு திருக்கழும 313 நீரார்சடையான் 577 நேசம் நிறைந்த 200 
நீடுதிருக்களாத் 557 நீராருஞ்சடை 236 நேர்ந்தவா எதிர்ந் 69 
நீடு திருத்தூங்கா 224 

574 நோக்கிடவிதியி 414 
நீடு திருத்தொ 439 நீராருஞ்சடைய 640 பகர்ந்துலகுசீர் 164 
நீடு திருநின்றி 343 நீரின் மலிந்தக 587 பகற்பொழு 

4,97 
நீடுதிருநீலநக்கர் 370 நீரினிற்பொலி 494 பங்கயக்கண் உரு 460 
நீடு திருப்பூவண 602 நீலநக்கடிகளும் 380 பங்கயச்செங்கை 538 
நீடுதிருப்பொழி 455 நீலமாமஞ்ஞை 148 பங்கயப்பாசடை 368 
நீடு திருவாச்சிரா 348 நீலமாமிடற்றால 404 பங்குனித் திருநா 547 
நீடு திருவாஞ்சிய 389 நீலமாவிடந்தி 449 பஞ்சநாதமும 627 
நீடுதேவர் நிலைகளு 3 நீலிநிதம்பஉழத் 146 பஞ்சின் மெல்லடி 46 
நீடுதொண்டர்க 332 நீளிடைமுடுகி 100 பட்டவனவிலங் 125 
நீடுதொல்புகழ் 625 நீளிடைவிசை 116 படங்கொள் அர 503 
நீடுந்திருவுடன் 226 நீற்றலர்பேராளி 164 படர்ந்தபேரொ 15 
நீதிநிலைத்தோர 482 நீற்றழகர்பாட்டு 515 படர்ந்தபெருந் 489 
நீடுநீள் நிலைக் 323 நீற்றால் நிறை 211 படிமிசைநிகழ்ந் 642 
நீடுபுகழ்த்திரு 236 மீற்றொளிதழை 488 படியில்ஞானமு 377 
நீடுபூசனை நிரம்பி 289 நீறணிந்தார் அக 211 படியில் நீடும்பத் 665 
நீடும் அப்பதில் 356 நீறுசேர் திரு 172 படியேறுபுகழ்ச் 601 
நீடும் அன்பினில் 163 நீறுபுனைவார் 298 படிவப்மாற்றி 298 : 
நீடும் இசைத்தி 457 நுதலின் கண்வி 159 படுபொருளின்றி 425 
நீடும் உரிமை 589 நெஞ்சம் ஈசனை 177 படுமணியும்பரிச் 618 
நீடும்பராய்த்து 351. நெஞ்சில்மருவுங் 563 பண்டிசரிகோவ 27 


நீ 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


731 


. 


பண்டுகயிலைத்தி 529 பதவுகாலங்களி 194 பரவினர்காப்புப் 43 
பண்டுதிருவடிம 307 பதிக இன்னி 356 பாவுகாதலிற் 405 
பண்டு நிகழ் 535 பதிகநாண்மலர் 292 பரவுசொற்பதிக 356 . 
பண்டுபுரிதற்ற 208 பதிகம்பாடித்தி 502 பாவி திருப்பதி 338 
பண்டுப்போலப் 296 பதிகளெங்கும் 608 பாவு திருப்-திகங் 479 
பண்ணார்பதிகத் 324 பதிகிலவுபாண்டி 439 பரவுந்தில்லைவ 596 
பண்ணியவஞ்ச 401 பதுமநற்றிருவி 135 பரவும்பரிசொன் 607 
பண்ணிறையும் 517 பதைத்த செய் 

517 பதைத்தசெய் 289 பரவும் பெருமை 667 
பண்ணிறைந்த 540 பந்தணைமெல்வி 340 பாவுவாய்குளரிக் 512 
பண்ணின் பயனாம் 192 பந்தணையுமெல் 647 பரவுறுசெந்தமி 362 
பண்ணிறும் உறுப் 93 பந்தம் வீடுதரும் 46 பரவை ஓதக்கழி 242 
பண்தருவிபஞ்சி 13 பயன் தருவபஃற 303 பாவையர் தம்பா 548 
பண்பயில்வண்ட 230 பயில்வடுப் 105 பரவையார்மாளி 605 
பண்பயில்வண்டி 348 பயில்விளியால்க 125 பாவையார்வலங் 45 
பண்புடை அமை 431 பயிலைச்செறிந்த 271 பரிசனமும்உட 517 
பண்புடையபா 263 பரசங்கருணைப் 212 பரிசுவிளங்கப் 583 
பண்பு பெருகும் 592 பரசுவந்தியர்மு 17 பரிவிற்போற்றி 591 
பண்புமிக்கசிறு 579 பாந்தகி தியின் 592 பரிவுறுசிந்தை 145 
பண்புமிக்கார்ப் 268 பாந்தவிளை வயற் 300 பருவமறாப்பொ 351 
பண்புமேம்படுநி 291 பாம்புதம் வயின் 485 பல்குதொண்டர் 321 
பணிகொள்ளும் 631 பரம்பொருளைப் 36 பல்குவெண்கதிர் 332 
பணிந்து வீழ்ந்த 378 பாமர் அருளால் 584 பல்பதிகள் கடந் 478 
பணீந்தெழுந்து 364 பாமர் தந்திருக்க 337 பல்பதியும் நெடுங் 255 
மணி - ழுந்துத 

125 பரமர் தந்திருப் 366 பல்பெருநற்கிளை 272 
பணிபுவனங்களி 150 பராமர் திருஅரத் 540 பல்லவனும் அது 215 
பணியார்வேணி 251 பரமர் திருப்பரங் 602 பல்லியங்கள் பரந் 14 
பணியும் அப்பதி 357 பரமனார் தந்திரு 452 பல்லியநாதம் 415 
பணியும் அன்பரை 85 பாவமேன்மேல் 198 பல்வகைத்தாண் 262 
பணிவளர் அல்கு 471 பரவி அப்பதிகத் 508 பல்வேறு வாளி 114 , 
பணிவடையவடி 138 பரவிஏத்தி அங் 382 பல துறைகளின் 117 
பணையில் விளைந் 293 பரவி ஏத்திய திரு 450 பலநாள் அமர்கா 503 . 
• பனையுந் தடமும் 567 பரவியகாதலிற் 370 பலமுறையும்ப 345 
பத்தனாய்ப்பாட 227 பாவியேபணிக் 540 

455 
பத்தியிற்குயிற் 491 பாவியேபாவை 606 பலர்தொழும் 418 
பத்தியின்பாலரா 12 பரவிவரும் ஆனந் 475 பவந்தவிர்ப்பவர் 322 


. 


732 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


எவக்கொ 


பழனத்துமேவி 344 பாசொளிமணி 106 பாவக்கொடுவி 218 
பழிப்பறைமுழக் 18 பாட்டியல் தமிழு 9 பாவியேன் கண் 129 
பழுதில்சீர்த்திரு 357 பாடல் ஆடல் இ 610 பாவினதிசைவ 335 
பழுது தீர்ப்பார் 562 பாடவிசையும்ப 524 |பாவுங்கலைகள் 193 
பழுது புகுந்தது 124 பாடலிபுத்திர 206 பாவுற்றபாராழி 429 
பள்ளிகள் மேலு 398 பாடி அங்குவைகி 503 பாளை விரிமண 

மெணங் 164 
பள்ளிகொள் 290 பாடி அறிவுபாவ 526 பான்மை அர் 555 
பள்ளியினிற்செ 580 பாடி நின்று பாவி 354 பான்மையால்வ 474 
பற்றறுத்தஉப 559 பாடிமிகப்பரவச 539 பான்மை - சமை 108 
பற்றார் தம்புாங் 435 பாடிய அப்பதிக 391 பானல்வயல் தமி 401 
பற்றொன்றிலாவ 235 பாடிய அப்பதியி 521 பிஞ்ஞகனும் நாவ 28 
பறிமயிர்த்தலை 393 பாடியபதிகம் 403 பிணியவிழ்மலர் 472 
பன்மணிமுரசஞ் 424 பாடியவர்பாவுத 613 பித்தனும் ஆசப் 28 
பன்முறைஉயிர் 157 பாடினார் பணிவுற் 455 பித்துற்றமயல 559 
பன்னகப்பூணி 317 பாடுந்தமிழ்மா 245 பிரமபுரத்திருமு 264 
பன்னு தமிழ்ம 

348 பாடும் அப்பதி 366 பிரமபுரத்தில் 386 
பன்னு திருப்பதி 630 பாடும் அதை 361 பிரமபுரம் வேணு 301 
பன்னுதொல்பு 268 பாடும்பதிக இ 324 பிரிவுறும் ஆவி 286 
பன்னெடுங்குன் 351 பாண்டிமாதேவி 409 பிழையுள்ள 538 
பனிநீர்விரவுசந் 579 

411 பிள்ளைதைவாப் 172 
பனிமதிச்சடை 54 

412 பிள்ளைமைப்பரு 43 
பனிவிசும்யில் அ 3 பாணனார் பத்திர 592 பிள்ளையார் அது 263 
பளிவெண்திங் 582 பாதம்பரமன்ன 159 

417 
பாகமருங்கிருபு 184 பாதாளீச்சர 605 பிள்ளையார் அரு 320 
பாங்ககன்றும 275 பாதிமதிவாழ்மு 546 

319 
பாங்கணிசுரும்பு 471 பாம்புரத் துறை 383 பிள்ளையார் எழுந்239 
பாங்கியர்மருங்கு 43 பாய்த்தியபின் 558 
பாங்குடையநெ 273 பாய்தலும்மிசை 92 
பாங்குநின்றதந் 527 பாயுடைப்பாத 412 

338 
பாங்குமணிப்பல 137 பார் நனையமதம் 618 

347 
பாங்கோடிச்சிலை 45 பார்மிகைநெரு 136 

404 
பாசத்தொடை 217 பார்விளங்கவளர் 37 பிள்ளையார்கழல் 229 
பாசமற்றிலராயி 328 பாரிடத்தலைவர் 550 பிள்ளையார்செம் 416 
பாசமாம்வினைப் 45 பாரின் மிசை 360 பிள்ளையார்தந்தி 453 
பாசிலைப்படலை 109 பாலனாம்மறை 132 பிள்ளையார்தமை 307 


1 . 


291 
292 


1 . 


. 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


733 


பிள்ளையார் தாமு 446 புண்ணியனார் 436 புறப்புவந்தணை 391 
பிள்ளையார் திருஅ 39 புண்தலைவன் 209 புன்மைச்செயல் 155 
பிள்ளையார் திரு 369 புணர்ந்த ஆனிரை175 புன்னயத்தரு 269 
பிள்ளையார்மு 

423 புணர்ந்தமெய் 333 புன்னெறியாம் 223 
பிள்ளையாரும் . 419 புத்தரினம்பு 440 புனப்பண்ணை 201 
பிள்ளையாரெழு 493 புதிய நான்மதிச் 495 புனவாயிற்பதி 605 
பிளவுகொண்ட 171 புதுமலர்மோந்த 642 புனிதமெய்க்கோ 491 
பிறந்ததெங்கள் 48 புந்தியினால் அவ 444 புனிதனார்முன் 504 
பிறந்தபெருமகி 138 புயல் காட்டுங்கூந் 137 புனைமலர்மென் 139 
பிறந்துணர்வு 165 புயலளப்பனஎன 625 புனைவார்பொற் 300 
பிறவாதொரு 661 புரங்கடந்தவர் 187 பூங்கோயில் அம 536 
பிறைத் தளிர்ச் 82 புரசைவயக்கட 401 பூங்கோயில் மகிழ் 497 
பிறைவளர்சடை 61 புரமூன்றுஞ்செ 651 பூசுரர் எல்லாம் 656 
பிறைவளருஞ் 619 புரவித்திரள்கள் 594 பூசுரர்குளாமணி 658 
பின் சென்றபிள் 307 புரிந்தவர்கொடுத் 95 பூசைகடி திமுடி 593 
பின்பும் ஆரறிவா 427 புருவமென்கொ 471 பூணுந்தொழில் 195 
பின்புமுன்னை 290 புல்லறிவிற்சமண 223 பூத்தபங்கம் 288 
பின்மறவர்கள் 116 புல்லறிவிற்சாக்கி 439 பூதகணங்கள் 199 
பின்னங்குப்பி 649 புல்லோடும்கல் 269 பூதகண நாதர்பு 303 
பின்னும்பின்ன 532 புலர்வதன் முன் 207 பூகநாயகர்புற் 21 
பின்னொருநாள் 536 புலரும்படி வன்றி 49 பூதம் ஐந்தும 22 
பீடுகெழும்பெரு 630 புலரும் பொழுதி 161 பூதம்யாவையின் 7 
பீலிதட - காணா 564 புலன் கொள் இன் 358 பூதமுதல்வர்புற் 542 
பீலியும் தடுக்கும் 398 புலனொன்றும் 34 பூதி அணிசாதன 578 . 
புக்கபொழுதலர் 623 புவனவாரூரினி 379 பூதிகோவணஞ் 269 
புக்கபோதவர் 406 புள்ளலம்புதண் 381 பதிமெய்க்கணிந் 431 
புக்கிழைஞ்சிஎதி 374 புள்ளுந்தண்புன 165 பூதியாகியபுனித 179 
புக்கெதிர்தாழ்ந் 375 புற்றிடங்கொண்ட 40 பூந்தண்பனிநீர் 499 
புகலிகாவலர் 395 புற்றிடங்கொளு 379 பூந்தண்பொன் 190 
புகலியில்வந்த 431 புற்றிடய விரும்பி 44 பூந்துருத்தி 44,7 
புகழ்ந்தகோமய 286 புறத்தணைந்த 445 பூமகளுக்குறை 185 
புகழனார் தமக்கு 203 புறந்தருவார் 39 பூமரும்புனல் 174 . 
புடைமாலைமதி 234 புறப்பட்டபோதி 99 பூமருவும்கங்கை 361 
புண்டரிகம்பொன் 97 புறம்பயந்திறை 335 பூமலிநறும்பொற் 552 
புண்ணியமுதலே 312 புறம்புநின்று 243 பூமுகை அவிழுந் 303 


734 


734 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


1 


அ 


பூவலர்கறுமென் 472 பெருமை - செறி 625 பொங்குகொங் 322 
பூவார்சடிலத்தி 561 பெருமைவிளங் 294 பொங்கு தமிழ்ப் 536 
பூவார் திசைமுகன் 21 பெருவாசமலர்ச் 235 பொங்கு திருத் 541 
பூவிரியுந்தடஞ் 444 பெருவாய்முத 666 பொங்குதெண் 326 
பூவிற்பொலியும் 247 பெருவி நல்ஆளி 69 பொங்குபுனலார் 248 
பூவும் பொரியும் 610 பெருவீரயனும் 546 பொங்குபுனற்கா 437 
பூழியர் தமிழ்நா 393 பெற்றதாதை 528 பொங்குபெருவி 514 
பூழியன்மதுரை 433 பெற்றம்உகந் 647 பொங்குமாமறை 16 
பெரிய பெருமாட் 230 பெற்றம் ஏறிப் 566 பொங்குவிடக் 374 
பெரியவர் அழுது 286 பெற்றியால் அரு 417 பொங்குவெண்கி 84 
பெருக்கோலிட் 313 பெற்றியால்தவ 104 பொங்கொளிமா 111 
பெருகிய அருள் 473 பெறலருந் திரு 276 பொச்சமில்லடி 87 
பெருகிய அன்பி 220 பெறலரும்புதல்வ 285 பொடி அணிந்த 331 
பெருகியநலத்தா 23 பேணிய அற்புத 312 பொடி மூடுதழல் 140 
பெரு தகாதடிற் 293 பேணும் அன்பரை 83 பொடியார்க்குந் 217 
பெருகும் அச்ச 410 பேதநிலைமைநீ 543 பொய்கடிந்தறத் 59 
பெருகும்பதிகம் 504 பேர்பாவைபெண் 45 பொய்கைசூழ்பூம் 265 
பெருகுமதி நூல் 667 பேராதபாசப்பி 207 பொய் தருமால்உ 210 
பெருவானம் 74 பேரிசைநாவுக்க 340 பொய்தவமாக 415 
பெருகுவிருப்பு 332 பேருலகில் ஓங் 629 பொய்யிலியாரை 446 
பெருகுவேதமும் 672 பேருவகையால் 481 பொய்வாய்மை 211 
பெருகொளி 491 பேரனிஇதன் 131 பொருட்டிருமறை 89 
பெருத்தெழுகா 634 பேறுவேறு சூல் 171 பொருந்தியவிட 285 
பெருத்தெழும் அ 302 பேறெனக்கிதன் 78 பொருப்பரைய 281 
பெருந்தடங்கண் 550 பைஞ்சீலியினி 250 பொருப்பில் எழு 124 
பெரும்பாணர்வ 318 பையாவமணியா 634 பொருப்பினில்வ 127 
பெருமகிழ்ச்கி 479 | பொங்கரில்வண்டு 147 பொருபுலிப் 

107 
பெருமணக்கோ 487 பொங்கி எழுங்கா 325 பொருவருஞ்சிற 105 
பெருமதில்சிறந்த 38 பொங்கி எழுந்தி 396 பொருவருந்தவத் 7 
பெருமலைபயந்த 305 பொங்கியசிந்தை 377 பொருவரும் வழக் 32 
பெருமாள் வேண் 610 பொங்கியசினவி 118 பொவில்திருத் 576 
பெருமைசால் அர 23 பொங்கிய திருவில் 58 பொருவில்பெரு 581 
பெருமைபிறங்கு 192 பொங்கியமாநதி 146 பொருவில்பொ 594 

196 பொங்குகடற்கல் 283 பொருவிலாத 382 
பெருமையால் 52 | பொங்குகாதலி 357 பொலங்கலப்புலி 51 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


735 


90 


பொழுதுவைக 296 போதுவர்மீண்டு 121 மங்கலமாமணவி 273 
பொற்கள் பமாளி 184 போந்துபுகுந்த 543 மங்கலமாமெய்ஞ் 315 
பொற்குடம் 489 போந்துமாமாத் 371 மங்கலவிழவு 
பொற்சிலைவளைய 100 போமது தனை 117 மங்கலவினைகள் 13 
பொற்பமைந்த 617 போமா துணிந்து 246 மங்குல்வாழ்திரு 131 
பொற்றடவரை 109 போய் அவள்ம 548 மங்கைபாகர்தந் 672 
தொற்றிரள்கள் 462 போர்வலைச்சிலை 115 மங்கைபாகர்திரு 451 
பொற்றிருவீதி 512 போர்வைத்தோ 165 மங்கைபாகராம் 87 
பொற்றொடுச்சி 464 போற்றிச்சடை 384 மங்கையர்கரசி 400 
பொன் தயங்குமதி 21 போற்றிசைக்கு 369 மங்கையர்க்குத் 657 
பொன் தாத்தா 133 போற்றிசைத்துப் 18 மங்கையர்க்குவா 171 
பொன் தாழ் அருவி 80 

361 மங்கையைப்பாக 76 
பொன் றிரளும 35 

439 மங்கையொருபா 530 
பொன்பரப்பி 606 போற்றி நீள் தில்லை 58 மங்கையோடுட 306 
பொன்மதில்சூழ் 638 போற்றிமெய்ய 469 மட்டவிழ்அலங்க 96 
பொன்மலைக்கொ 260 போற்றியகாதல் 342 மட்டவிழ்கொண் 280 
பொன் மலைப்புலி 89 போன அதிசூர 102 மட்டுவிரிபூங்குழ 381 
பொன்முகலித் 255 போனவர்தாம் 559 மடமகள் தன்னை 277 
பொன் றவழ்அரு 94 போனவேதியர் 84 

மடல்கொண்டம 575 
பொன்னணிசங் 490 மக்கட்பேறின் 660 மடலாரும் 518 
பொன்னார்ந்ததி 223 மகட்கொடையி 273 மடவரலைமுக 577 
பொன்னார் மௌ 593 மகரதோரணம் 467 மடித்தாடும் அடி 512 
பொன்னிதழ்க் 317 மகிழ்ச்சியால்மண 24 மடுத்தபுனல்வே 281 
பொன்னிநீர் நாட் 571 மகிழ்ந்த தன் த 358 

மடை எங்கும்ம 301 
பொன்னிமயப் 188 மங்கலகீ தநாதம 25 மடையில்கழுநீர் 191 
பொன்னிவலங் 262 மங்கலகீதம்பாட 40 மண்டியபேர் அன் 39 
பொன்னிவளந் 416 மங்கல தூரியந்து 313 மண்டுகாதலின் 88 

437 மங்கல தூரியநா 483 மண்டுபுனல்பரந் 10 
பொன்னின் வெண் 3 மங்கல தூரியம் 347 மண்டுபோரின் 620 
போகநீடுநிதி 37 மங்கல நல்லியம் 574 மண்ணிக்கரையி 195 
போதஞானப்புக 331 மங்கலம் பெருக 77 மண்ணியமணியி 471 
போதநீடு - மறை 447 மங்கலம்பொலியச் 24 மண்ணி திகழுந் 271 
போதம்நிகழ 244 மங்க - பொலிய எ 490 மண்ணில்வாழ்திரு 16 
போதாநின்ற 144 மங்கலமாஞ்செய 139 மண்ணின்மிசை 188 
போதுபோயிருள் 230 மங்கலமாம்பூச 606 | மண்ணின்மிசை 387 


736 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


மண்ணினல்ல 435 மருங்குளநற்பதி 362 மலையொடு மலை 620 
மண்ணினிற்பிற 470 மருட்கொடுந் 174 மலைவளர்சந்தகில் 34 
மண்ணினிற்பொ 335 மருணீக்கியார் 204 மலைவளர்சந்தன 438 
மண்ணினுக்கிடு 489 மருத்து நூலவர் 410 மலைவிழிப்பன 175 
மண்னினுள்ளா 667 மருந்து மஎண்ணி 466 மழபாடியினில் 505 
மண்ணிறைந்த 535 மருமேவுமலர்மே 202 மழபாடிவயிரம 346 
மண்ணுக்குயிரா 622 மருவலார்புரம் 357 மழவிடைஇளங் 399 . 
மண்ணுலகில்வர 310 மருவிய ஏழிசை 455 மழவிடைமேல் 570 
மண்ணுலகுசெ 337 மருவியகால் 151 மழுவுடைச்செய் 135. 
மண் முதலாம்உல267 மருவிய திருவி 132 மழையிற்கரை 588 
மண்மேற்சைவ 586 மருவும் அன்பொடு 82 மழைவளர்உலகில் 90 
மண்மிசைந்தாநா 273 மல்கியவளங்கள் 108 ) மற்றத் திருப்பதி 375 
மண வினைக்கமை 24 மல்கு தண்டலை 365 மற்றதற்குப்பிள் 320 
மணி நெடுந்தோ 222 மல்கும் அப்பெரு 170 மற்றறனில்வட 515 
மணிவீதி இடங் 345 மல்குமகிழ்ச்சி 523 மற்றதனைக்கொ 275 
மதி நுதற்பாவை 549 மல்லல் ஞாலம் 615 மற்றது கண்ட 391 
மதிபுனைந்தவர் 357 மல்லல்நீடிய 379 மற்றது கண்டுமை 17 
மதிவளர்சடைமுடி 1 மல்லல் நீர்ஞாலந் 89 மற்றநற்பதிவிட 337 
மதிவாண்முடிய 531 மலர்ந்தசிந்தைய 86 மற்றப்பதிகள் 

249 
மகிலிளங்கிய .. 89 யாவர்க்க 25 ற்றறப்பிதியன 628 
மந்தரத் தும்மத் 149 மலர்நீலம்வயல் 203 மற்றமாற்றம் 

74. 
மந்தாநிலம்வந் 153 மலர்பெருங்கி 492 மற்றமாமறை 
மந்திரங்களான 339 மலர்மழைபொ , 278 ) மற்றமாற்றங்கே 543 
மந்திரச்செயல் 408 மலர்மாரி பொழி 397 மற்றவ்வூர்ப்புற 164 
மந்திரமு - யால் 492 மலர்மிசை அய 88 மற்றவூர்தொ 389 . 
மந்திரிகள் அதுக 18 மலர்மேல் அயனு 530 மற்றவண்பதி 382 
மந்திரிகள் தமை 661 மலாமளித் துயிலா 49 மற்றவர் அனைய 

90 
மந்திரியாரைப் 415 மலைக்குலக்கொ 179 மற்றவர் இனைய 

97 
மயங்கியநண்பர் 549 மலைச்சிகாச்சிகா 255 மற்றவர்க்குவி 374 
மயிலொடுங்கவ 358 மலைநாட்டரசர் 599 மற்றவர்கட்கருள் 395 
மாபி ரண்டுஞ்சை 301 மலை நாட்டெல் 668 மற்றவர்கருவி 662 
மருகல் அமர்ந்து 374 மலைபமெணியும் 108 மற்றவர்கள் நிலை 440 
மருங்கின் மந்தி 404 மலைமலிந்த திரு 613 மற்றவர்கள் வெ 440 
மருங்குநின்றவர் 122 மலையான்மடந் 526 மற்றவர்செய் 73 , 
மருங்குபெருங் 141 மலையும்பல்சமய 213 ! மற்றவர் சென்று 395 


406 . 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


737 


மற்றவர் சொன்ன 423 மற்றவேலையிற் 290 மறைவாழ அந்த 480 
மற்றவர்சொன்ன 69 மற்றிதற்குப்பதிகம் 8 மறைவிங்கும் 357 
மற்றவர்தஞ்செ 101 மற்றிந்நிலைமை 641 மன்பெருந்திரு 52 
மற்றவர் தந்திரு 301 மற்றிவ்வான் பழி 405 மன்பெருமாம 128 
மற்றவர்தம்உ 532 மற்றிவர்மிடைந் 487 மன்றல்மலர்ப்பி 398 
மற்றவர் தம்பெ 370 மற்றிவனும்வாள 373 மன் றல்விரவுமல 242 
மற்றவர் தம்முன் 632 மற்றினிநாம் 103 மன்றல்வினைத் 482 
மற்றவர் தம்மை 278 மற்று நீவன்மை 33 மன்றலங்கழனி 355 
மற்றவர் தம்மொ 217 மற்றும் இனைய 221 மன்றலங்குழலி 400 

480 மற்றுவேறொ 347 மன்றலந்தருமி 669 
மற்றவர் தம்வடி 624 மற்றைநாள் தம் 388 மன்றில்நிறைந் 607 
மற்றவர் தமக்கு 474 மற்றைமறை 192 | மன்றுளாடுமது 36 
மற்றவர்தாம்அ 557 மறந்தரு தீநெறி 202 மன்றுளேதிருக் 65 
மற்றவர்தாம்உயி 205 மறவாமையான் 639 மன்ன கேள்யா 563 
மற்றவர்தாம்போ 274 மறிகரந்ததண் 85 மன்னர்பெருமா 589 

648 மறுவில்சிந்தை 47 மன்னவர்க்குத் 572 
மற்றவர் திண்ண 118 மறுவிலாமரபின் 58 மன்னவர்திருவும் 25 
மற்றவர்பிரிந்து 130 மறைக்குலமனை 490 மன்னவரும்பணி 633 
மற்றவர்பிள்ளை 430 மறைகள் கிளர்ந் 310 மன்னவன் அதனை 18 
மற்றவர் மனைவி 134 மறைகளாயநா 

506 | மன்னவன் அவ 

412 
மற்றவர்மொழிந்த 93 மறைகளாயினமு 29 மன்னவன் இடு 412 
மற்றவர்வணங்கி 556 மறைகளால்துதி 181 மன்னவன்உரை 407 
மற்றவருங்கைகு 553 மறைத்தவன் 78 

407 
மற்றவரும்பணிந் 611 மவை முழங்கின 335 

657 
மற்றவரும்மனம 233 மறைமூனிஅஞ்சி 69 மன்னவன் தன் 20 
மற்றவரை எதிர் 283 மறைமுனிவர்மூ 307 மன்னவன் தன் 
மற்றவற்றின்பா 612 மறையவர்கள் அ 339 மன்னவன்பால் 648 
மற்றவன் இங்கு 555 மறையவர்கள் 168 மன்னவன்மாற் 417 
மற்றவன் இசைந்த 24 மறையவர்வேள் 432 மன்னவன்மாற 431 
மற்றவன் கொண் 79 மறையவனாகிநின் 62 மன்னவன்மொ 418 
மற்றவன் தன்உ 558 மறையனைத்தும் 328 மன்னவன் வருத் 135 
மற்றவன் தன் 111 மறையாளர் திரு 636 மன்னவன் றன் 648 
மற்றவன் தீர்க்கி 554 மறையொலிபோ 492 மன்னவனார் அ 611 
மற்றவனுங்கொற் 98 மறையோர்மொ 197 மன்னவனைவி 573 
மற்றவனும்மு 272 மறையோர்வாழு 665 மன்னன்வணங் 564 
மற்றவுரைகேட் 210 மறைவளர் திரு 312 மன்னிநீடிய 825 

47 


94 


738 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


மன்னிப்பெருகு 565 மனமகிழ்ந்தவர் 87 | மாடுபுனற் 447 
மன்னிய அந்தக் 267 மனமகிழ்ந் 631 மாடுபோதகங்கள் 13 
மன்னிய அன்பி 222 மனிதரால் எடுக் 496 மாடுவிரைப்பொ 146 
மன்னியசிறப்பி 89 மனை சாலும் நிலை 138 மாடுள்பதிகள் 

512 
மன்னுகின்ற அ 181 மனைப்படப்பிற் 227 மாடுற்றணை இவு 218 
மன்னுகோயிலை 333 மனை மருங்கடகு 144 மாடெங்கும் நெ 159 
மன்னுங்கருவூர் 622 மனையறத்தில் 301 மாதங்கள் எருத் 157 
மன்னுசீர்மயிலை 639 மனைவியார்கொ - 75 மாதங்கம் தீங்கு 95 
மன்னுசீர்வயல் 53 மனைவியார்சுற்றத் 68 மாதர்தம் ஏவலா 655 
மன்னுஞ்செல் 244 மனைவியார்செய் 289 மாதர்நாறுபறிப் 10 
மன்னுதபோத 208 மனை வியர்தம்மு 580 மாதர்ப்பிறை 261 
மன்னுதிருக்கா 604 மனை வியார்தம் 64 மாதாவர்மகிழ்க் 534 
மன்னுதிருக்கே 557 மனைவியார்தாம் 275 மாதரவர்மருங் 267 
மன்னு திருநள் 369 மனை வியாருட 284 மாதவஞ்செய்த 6 
மன்னு திருப்பதி 458 மனைவியாரொடு 84 மாதவமறையோ 287 
மன்னுதிருப்ப 539 மாகமார் திருக் 120 மாதவர்கள் 458 
மன்னுதிருமாற் 524 மாகமீ துவளர்ந் 257 மாதவவேடங் 77 
மன்னுதேராண 378 மாசறுசிந்தை 145 மாதினியார்தி 
மன்னுந்திசை 158 மாசில்மதி 216 மாதுக்கநீங்க 428 
மன்னுபுகழ்த் 461 மாசில்வற்கலை 258 மாது கூறவள் 

73 
மன்னுபெருஞ் 482 மாசில் வாய்மை 330 மாதுடன் கூட 50 
மன்னும் அக்கோ 355 மாசில் வெண்மை 671 மாது தன்னை முன் 68 
மன்னும் அப்பதி 82 மாசிலாதமணி தி 22 மாதொருபாக 

23 
மன்னும் - பதிவா 

ம் - பதிவா 356 மாசிலாமாபில்வந் 28 மாநகரம் அ - கரி 347 
மன்னும் இசை 478 மாசின்மனத்து 206 மாநாகம் அருச்சி 362 
மன்னும்உரிமை 547 மாசுசேர் அமண 425 மாநிலங்காவலனா 19 
மன்னும் எதுக் 428 மாசுசேர்ந்தமு 562 மாபாவிக்கடைய 217 
மன்னும்பதிகம் 211 மாசுடம்புவிட 169 மாமணிச்சிவிகை 277 
மன்னு புகழ்நா 50 மாடநிரைமணி 345 மாமதில் ஆரூர் 238 
மன்னுமருதின் 504 மாட நீடுதிரு 245 மாமதில்மஞ்சு 

89 
மன்னுமாமடம் 365 மாடம் ஓங்கிய 469 மாமலையாள் 539 
மன்னுமிராமே 603 மாடமாளிகை 14 மாமறை நூல்விதி 483 
மன்னுயிர்புரந்து 18 மாடலை குருதி 70 மாமறைமைந்த 

489 
மன்னுவார்சடை 470 மாடவீதி அலங் 240 மாமறையாளர் 336 
மனத்தினாற்தரு 655 மாடவீதிமரும் 251 மாமறையோர்க்கு 312 
மனந்தளரும்இ 142 மாடுசூழ்திரு 378 ) மாமறையோர்வ 434 


203 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


739 


மாமறைவிதிவழா 24 மாறிலாமகிழ்ச்சி 136 ; மீனவன் கொண் 423 
மாமறைவிழுக்கு 304 மாறு கடிந்தும 640 மீனவன்செவியி 411 
மாமுனிவர் நா 126 மாறுபெறல் அரு 183 மீனவன் தன்மே 419 
மார்பமுந்தசை 257 மாறுமுதற்பண் 149 மீனவன்தேவி 433 
மார்பாரப்பொழி 236 மாறுற்றவிறற் 621 முக்கண் நக்கராம் 82 
மார்பிற்கிறு தந்த 113 மான் இளம்பிணை 43 முகிலுரிஞ்சுங் 184 
மாரிக்காலத்திரவி 73 மான்மறிக்கை 287 முஞ்சி நான் உற 82 
மால்பெருக்குஞ் 470 மானச்சிலை 114 முட்ட இமையோ515 
மாலயற்கரிய 75 மானமன்னவன் 421 முட்டில் அன்பர் 86 
மாலயன் சதமக 38 மானமிகுதரும 271 முட்டில்மீன் கொ 626 
மாலயனுக்கரி 647 மானவிஞ்சையர் 256 முண்டநிறைநெ 140 
மாலாடவன் என் 429 மானியார்தாமும் 408 முத்தமிழ்விரகர் 317 
மாலினுங்திச்சுழி 9 மிக்கசெல்வமனை 586 முத்திரையேமு 149 
மாலும் அயனும் 499 மிக்கதிருத்தொ 462 முதுவாயோரி 522 
மாலும் - னும்கா 546 

480 முந்திமுவெயில் 255 
மாலைசாந்தொடு 467 மிக்கபுனல் தீர்த் 540 முந்தை நாள்கள் 327 
மாலை சூழ்புறங் 377 மிக்கபெருங்கா 458 முந்தைமறைநூ 147 
மாலை தண்கல 552 மிக்குயர்ந்த 475 முந்நீர்வலங் 600 
மாலைபயிலும் 293 மிக்கெழும் அன் 576 மும்மைப்புவன 154 
மாலையாமம்புலர் 330 மிடையும் நீள் 259 முரசங்கொள் 623 
மாலையிடையாம 457 மின்நெடுஞ்ச 290 முரசியம்பிய 466 
மாலைவெண்கு 406 பின்பொலிபன் 184 முரசுடைத்திண் 622 
மாவிரைத்தெழுந 10 மின்னார் சடை 530 முருகலர்சோலை 276 
மாவீற்றிருந்த 585 மின்னார் செஞ்ச 40 முருகிற்செறி 224 
மாளிகைகள் மண் 41 மின்னிடை மட 134 முருகுவிரியும் 586 
மாளிகைமுன் அ 619 மின்னுசெஞ் 143 | முருகுறுசெங் 644 
மாளிகையின் 2. 479 மின்னும்மணி 159 | முழுதும்பழுதே 156 
மாற்றார்க்கமரில் 640 மின்னொளி 536 முற்சூது தாக் 566 
மாறன்பாடி எனு 328 மீட்டும் அவர்பர 516 முற்றும் பொரு 621 
மாறனும் அவரை 417 மீளமீள இவ்வ 196 முற்றுமெய்ஞ்ஞா489 
மாறில்ஊன் அமு 128 மீளா அடிமைஎ 541 முற்றுமெய் 448 
மாறில் பெருஞ் 138 மீளாத அருள் 513 முறித்தவை அடுப் 75 
மாறில்வண்பகட் 172 மீளும் அத்தனை 258 முறையால் வரு 33 
மாறில்வண்பெ 468 மீளும் ஓ கமுன் 175 முன்செய்த அரு 515 
மாறிலாத இப்பூ 180 மீன்விலைபெரு 626 முன் துயில்உண 552 
மாறிலாநிறை 483 | மீனவற்குயிரை 431 | முன்நின்றமழ 151 


G 


740 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


முன்நின்றுதொ 538 மூவாதமுழுமுத 511 மேவுபுனற்பொ 230 
முன்நின்று மறை 538 மூவேந்தர் தமிழ் 654 மேவும் உரிமை 588 
முன் நெற்றியின் 113 மெய்த்த ஆகமவி 288 மேவுற்ற இவ்வே 212 
முன்புகண்டு 

261 மெய்த்தவரைக் 645 மேற்பட்ட அந்த 385 
முன்பு செய்தவத் 119 மெய்த் திருஞா 376 மேன்மைநான் 
3 . 
முன்புதமக்குப் 628 மெய்தரும்புகழ் 175 மேன்மை விளங் 297 
முன்புதி - களத் 127 மெய்ந்நிறைந்த 314 மைச்செறிந்த 104 
முன்புதிருவிளக் 636 மேய்ப்பசியால்மி 522 மைத்தடங்குன்று 94 
முன்புநின்றரிதி 121 மெய்ப்பொருளா 318 மை தழையும்ம 645 
முன்புநி நமக்குத் 32 மெய்ம் மேற்கண் 308 மைந்தரும்மறை 287 
முன்புபணிந்த 597 மெய்ம்மைப்பணி 212 மைந்தன் தன் 666 
முன்புபோல்முத 144 மெய்ம்மைபோற் 331 மைம்மரு பூங்கு 
முன்மால் அயன் 324 மெய்யன்பர்மன 151 மையல் நெஞ்சு 421 
முன்னணைந்ததி 390 மெய்யெலாம் நீறு 77 மையற்றுறை 212 
முன்னம் ஆங்கவன் 6 மென் பூஞ்சயன 542 மையார் தடங்கட் 270. 
முன்னவரைநே 190 மேகாழுங்குகள் 99 மைவளர்கண்டர் 42 
முன்னாள் அயனு 240 மேகமும்களிறும் 13 மொய்காட்டும் 

124 
முன்னாள் முதலை 667 மேதகைய இந் 307 மொய்கொள் 326 
முன்னிய அப் 

580 மேதினிமேற் 301 மொய்த் துவளர் 27 
முன்னிருந்த 112 மேய இவ்வுரை 2 மொய்தருஞ் 355 
முன்னிலைகமரே 145 மேல் கொண்ட 91 மொய் திகழ்சோ 344 
முன்னிறைஞ்சி 479 / மேலம்பாதல 226 மொய்பனிகூர் 350 
முன்னே வந்தெதி 44 மேலாம்பெரி 199 மொய்யளிசூழ்நி 202 
முன்னை நாள் போ 128 மேலாறுசெஞ்ச 136 மொய்வைத்தவ 153 
முன்னை வினைய 544 மேலை இமையோ 303 மொழிந்தருள அ 413 
மூடுபன்மணிச் 

469 மேவநோவா அ 121 மௌவல்மாதவி 465 
மூண்ட அப்புலவி 60 மேவரியபெருந் 649 யாகம் நிலவும் சா 191 
மூண்ட பெருமகி 284 மேவலர்புரங்கள் 103 யாங்கள் உமக்கு 529 
மூண்டு முன்பல 69 மேவி அங்குறை 363 யாணரம்பில் 369 . 
மூப்புறும் அத்த 274 மேவிய அத்தொ 521 யாதவன் து வரைக் 5 
மூரியார்கலியுல 636 மேவியகாதல் 512 யாதானும் இவ் 650 
மூலத்தானத் 663 மேவியசீர் ஆரூர 535 யாதும் அரியதில் 579 
மூலமான திருத் 665 மேவியபணிகள் 227 யாதுமொன்றறி 417 
மூவருக்கறிவரு 363 மேவுசெல்வம் 

143 யாதொன்றும் 131 
மூவலூர்உறை 365 மேவுதிருவாதி 237 யாவர்க்கும் மன 636 
மூவாதமுதலாகி 514 மேவுநாளில் 282 யாவர்களும் அறி 460 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


741 


யாவருக்குந்தந் 309 | வண்புகலிவேதி 367 வந்தித்திறைவ 522 
யாவரும்பெரும் 464 வணங்கி உள்ளங் 525 வந்திறைஞ்சு 378 
யாவரெனினும் 641 வணங்கிமிகமன 477 வந்து கோபுரம 333 
யாழில் எழும் 319 வணங்கும் அன் 83 வந்துசிவனார்தி 246 
யாழின்மென் 404 வணிகர்பெருங் 272 வந்து சேராபெ 596 
யாழின் மொழிஎ 536 வணிகருஞ்சுற்ற 474 வந்து தண்புகார் 67 
யாழின்மொழிய 567 வணிகனுந்தன் 276 வந்து திருக்காள 126 
யானவாகனம் 486 வந்த அந்தணன் 407 வந்து திருமலையி 124 
யானேஇனிஇந் 194 வந்த இப்பழியை 17 வந்து திருமாமறை 27 
யானை அணிகள் 594 வந்தகவலைமாற் 295 வந்து திருமாளி 516 
யானைமிசைநின் 589 வந்தடைந்தசிறு 372 வந்து திருவீழி 383 
யானைமேல்கொ 671 வந்தடைந்தவர் 182 வந்து தில்லைமூ 595 
யானையின்கையி 219 வந்தணைந்த ஏயர் 142 வந்து தோன்றிய 331 
வக்கரைப்பெரு 450 வந்தணைந்த திரு 345 வந்து நம்பிதம் 503 
வங்கமலி கடற் 271 வந்தணைந்தமாத 459 வந்துபந்தர்மாத 356 
வஞ்சகர்விட்டசி 218 வந்தணைந்தமாவி 140 வந்துபாவைப் 502 
வடகரையில் திரு 607 வந்தணைந்தவர் 363 வந்து புகுந்து 582 
வடகுரங்காடு 344 வந்தணைந்தவாகீ 283 வந்துமணிமதி 619 
வடங்கொண்ட 166 

445 வந்துமற்றவர் 258 
வடதிசைத்தேச 279 வந்தணைந்து தில 210 வந்துமிகைசெ 200 
வடமாதிராத்துப் 525 வந்தணைந்து திரு 361 வந்து முன்னெ 491 
வடிவுகாண்டலும் 81 வந்தணைந்துவா 384 வந்துவணங் 296 
வடிவுதாங்காணா 281 வந்தணைந்து வி 577 வந்துவளர்மூவா 575 
வடிவும்குணமும் 527 வந்தணைவுற்ற 643 வந்துற்றபெரு 154 
வடிவேலதிகன் 621 வந்த திருத்தொ 315 வந்துற்றெழும 158 
வண்டதமிழின் 360 வந்தபின தொண் 62 வந்தெதிர்கொண் 41 
வண்டமிழ் மென் 224 வந்தபின் மனைவி 74 வந்தெழுமங்க 310 | 
வண்டல்பயில்வ 272 வந்தமகனைக்கடி 584 வந்தொருவர் அ . 263 
வண்டிரைத்தெ 321 வந்தமரபின் அர 587 வம்பணிமென் 

533 
வண்டுபாடப் 160 வந்தமூதறிவோ 272 வம்பு டங்கல் 510 
வண்டுலாங்குழல் 258 வந்தமூதறிவோ 139 வம்புலாமலர் அலை 40 
வண்டுலாங்குழ 552 வந்தவர் அணைந்த 277 வம்புலாமலர் நீரால் 9 
வண்டோங்குஞ் 254 வந்தவர் அழைத்த 92 வம்புலாமலர்வா 259 
வண்ணங்கண்டு 247 வந்தவர்குருதி 129 வயப்பரியின் -- 637 
வண்ணநீள்வரை 9 வந்தவரை எதிர் 479 வயல்வளமும் 164 
வண்ணவெஞ்சி 109 வந்தழைத்தமாற் 991 வயலெலாம்வி 132 


742 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


11t4NIN 


வரமங்கலநல்லி 525 வள்ளலார்மணம் 140 வாக்கின் பெரு 340 
வரிசிலைத்தென் 394 வள்ளலார்வாசிக் 150 வாகீசமாமுனிவ 447 
வரிஞ்சையூரினி 632 வள்ளாரும்மனை 579 வாகுசேர்வலை 626 
வரிமயில் அனைய 472 வளத்தில் நீடும் 143 வாங்கிமகிழ்ந்து 583 
வரிவளர்பூஞ் 35 வளத்தினால்மிக்க 63 வாங்கிய அத்திரு 522 
வரிவிற்கதை 621 வளம்பயிலும் புற 299 வாங்கியதொண் 95 
பருங்கறைப்பொ 123 வளம்பொழில் 373 வாங்குநீள்வலை 627 
வருநாளென்று 658 வளமல்கியசீர்த் 502 வாங்கு வார்போ 141 
வரும் இவள் நம் 279 வளமுடையார் 631 வாசகங்கேட்ட 31 
வரும்பான்மை 664 வளர்பருவமுறை 306 வாசத்திருமஞ் 589 
வரும்புனற்பெரு 172 வளர்பொற்கன 226 வாசநெய்யூட்டி 25 
வரும்புனற்பொ 142 வளவநின் புதல்வ 18 வாசம்நீர்குடைம 10 
ருமணக்கோலத் 26 வளவர்பிரான் 638 வாசமலர்க்கொ 605 
வருமிடத்தில்அ 440 வளவபெருமான் 506 வாசமலர்ப்பிணை 148 
வருமுறை எரிமூ 58 வளவனார் பெரு 620 வாசமென்மலர் 172 
வருமுறைப்பருவ 106 வளவனார் விடாது 95 வாசியறிந்து காச 503 
வருமுறைப்பிற 493 வளவனும் கேட்ட 93 வாதில்தோற்றஅ 269 
வருமுறைமைப் 305 வளையும் ஆர்த்த 332 வாம்பெருந்திரை 174 
வரையுறைகடவு 106 வன்சிறுதோல் 165 வாய்ந்த சீர்வருண 221 
வரையோடுநிகர் 517 வன் திறல்உந்தை120 வாய்ந்த நீர்வளத் 132 
வரைவளர்மா 

253 வன்தொடர்ப்பி 114 வாய்ந்தமிழலை 242 
வல அமணர்த 

263 வன்தொண்டர்அ 45 வாய்மைமறை 294 
வல்லமண்குண் 235 வன்தொண்டர் தி 519 வாயம்பால் அழிப் 125 
வல்லாண்மையி 154 வன்தொண்டர்த 554 வாயில் எங்கணுந் 187 
வல்லார்கள்த 566 வன்தொ - ர்தம 498 வாயில் காவலர் 406 . 

லையேல்காட் 31 வன்தெண்டர்ப 521 ) வாயிலாரென 639 
வலங்கொண்டு 384 வன்தொண்டர்ம 532 வார்ந் திழிகுருதி 643 
வலத் திருக்கண் 130 வன்தொண்டர்பி 556 வார்ந்து சொரி 252 
வலைநெடுந்தொ 626 வன்தொ - டர்மு 611 வார்புனையும்கன 535 
வழக்கென்று நீர் 19 வன்பிணிநீங்கு 348 வாரணச்சேவ 105 
வழி எதிர்கொள் 548 வன்புலிக்குருளை 104 வாரணத்தின்உ 452 
வழிபோம்பொழு 249 வன்பெருங்களிறு 95 வாரிசொரியுங் 

80 
வழியிற்குழியிற் 596 வன்னிகொன் 36 வாவிபுள்ளொலி 47 
வழிவரும் இளைப் 75 வன்னிலைமள்ளர் 146 வாவியின் மூழ்கி 65 
வழிவிடுந் துணை 68 வாக்கின் தனிம 341 வாழ்பொற்பதி 191 
வழுதிமாநகர் அ 405 

446 ! வாழிமாதவரால 673 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


743 


வாழியமாமறை 42 | விண்ணாள்வார் 538 | விளங்கும்வண் 640 
வாழிவளர்புறம் 478 விண்ணிடைநின்ற 71 விளங்குவேணுபு 334 
வாள் விடுவயிரக் 488 விண்ணிறைந்த 309 விளைவளம்பெ 277 
வாளாவுதீண்ட 372 விண்ணின் முட்டு 607 விற்பொலிதரள 472 
வாளியுந்தெரிந் 129 விண்ணின்றிழிந் 241 விறலுடைத் 65 
வாளின்படை 98 விண்ணினை அள 497 லினவி எடுத்த 353 
வாளொடுநீன் 100 விண்ணினை விழு 486 வீக்குநரம்புடை 367 
வாளெ 
ளாடுபலகை 68 விண் தடவுகோபு 517 வீடறியாச்சம 223 
வானக்காங்கை 593 விண்பயில்புரங் 136 வீடினார் உடலிற் 621 
வானகமின்னுக் 266 | விதிதவறுபடும் 305 வீடு தரும் இக்கற் 509 
வான நாடர்கள் 670 வியனெடுந்தெரு 454 வீதி எங்கும் விழ 639 
வான நாயகர்தி 327 விரவுகாதல்மீக 606 வீதிகள் விழவின் 13 
வானவர்உய்ய 549 விரவுபன்மணிக 123 வீரச்கழல்காலி 113 
வானவர்கள் மலர் 267 விரவுபேரணி 378 வீரயாக்கையை 671 
வானவர்பூவின் 

71 விரிகடல் சூழ் 138 வீழ்ந்துபோற்றி 523 
வானவரம்பர்குல 592 விருப்பினால்விள 491 வீழ்ந்தெழுந்து 541 
வானளவுயர்ந்த 317 விரும்புமேன்மை 173 வீழிமிழலை தனை 247 
வானளிப்பன 162 

452 வீழிமிழலைவந்த 240 
வானாகிநிலனாகி 387 விரைசெய்தறும் 79 வெங்கட்களிற்றி 158 
வானிலாருகருங் 621 விரையலங்கற் 214 வெங்கண்புலிகிட 99 
வானிரைந்தபு 190 வில்லால் எயில் 562 வெங்கண்விடை 344 
வானுயர்செங்க 377 வில்லொடுவேல் 93 வெங்கண் விறற் 100 
வானுற நீள் திரு 41 வில்வாங்கி அல 612 வெங்கணைபடுபி 116 
வானை அளக்குங் 526 விழவனாதன 494 வெங்கதிர்ப்பகல 257 
விசயமங்கை 335 விழவுமலி திருக் 186 வெங்கதிர்விசும் 109 
விஞ்சையர் இயக் 486 விமுந்தபோதில் 289 வெங்குருவேந்த 336 
விட்டவெம்பரி 670 விழுந்தமழை 189 வெஞ்சமண்குண் 221 
விடந்தொலைத் 466 விழுந்தவர்எழுந் 129 வெஞ்சமணர்மு 413 
விடநாகம் அணி 624 விழுந்து பரவி 544 வெஞ்சிலைக்கை 115 
விடுசுடர்நீள் 300 விழுந்தும் எழுந் 542 வெஞ்சினவாள் 101 
விடுவதேஎண்ண 276 விழுந்தொழுந் 141 வெட்டுண்டுபட்டு 92 
விடையவர்வீரட் 133 விளக்கம்மிக்க 15 வெண்கோடல் 148 
விடையின் மேல 180 விளக்கி அமுது 629 வெண்டிருநீற்ற 522 
விண்ணவர்கள் 151 விளங்கு திருமதி 619 வெண்ணிமேய 354 
விண்ணவர்போற் 352 | விளங்குந் திருவா 504 வெண்ணீறுநெ 102 
விண்ணவர்மலரி 489| விளங்கு பெருந்தி 254 வெண்பொடிபூ 407 


744 


பாட்டு முதற்குறிப்பகராதி 


வெண்மதியின் 536 வென்றிவெள் 500 | வேந்தன் அதுக 563 
வெந்தசாம்பல் 427 வேடர் தங்கரிய 118 வேந்தனுக்குமெ 410 
வெந்தழற்சுடர் 95 வேடர் தங்கோமா 107 வேந்தனேவலிற் 648 
வெந்தொழில் து 418 வேடரைக்காணா 129 வேயனையதோ 532 
வெப்பெனுந்தீ 422 வேண்டும் ஆறு 22 வேரியார்மலர்க் 637 
வெம்புசினக்களி 185 வேணுபுரக்கோ 246 வேலை அழற்கதிர் 300 
வெம்மறக்குலத் 120 வேத ஆரணம் 52 வேலொடு வில்லு 68 
வெம்முனைமேற் 205 வேதஉள்ளுறை 288 வேழக்கரும்பினொ 97 
வெம்மை தருவே 359 வேதாசையும் 14 வேழத்தரசங்க 157 
வெய்யகனற்பத 128 வேதகாரணர் அ 573 வேள்விநற்பயன் 426 
வெய்யசுடர்க்கதி 559 வேதகாரணராய 310 வேள்விபுரிசடங் 300 
வெய்ய தீங்கிது 409 வேதங்கள் எண் 392 வேறு நல்லதோர் 85 
வெய்யதொழில் 413 வேதங்கள் மொ 274 வேறுபிறிதென் 81 
வெய்யதொழி 562 வேதநாதமும் 322 வேறுவேறு திரு 499 
வெய்யநீற்றறை 215 வேதநான் முகன் 4 வேறொரு செயலி 425 
வெய்யமாஎழுப்ப 116 வேதநெறி தழை 299 வேனிலுறுவெயி 519 
வெயிலுமிழும் 186 வேதநெறியின் 586 வைகல் நீடுமாட 365 
வெல்படைத் 104 வேதநெறி வளர் 367 வைகலும்உண 114 
வெவ்வருக்கன்ம 576 வேதபாரகரின் 30 வைகறைஉணர்ந் 90 
வெள்ளிமால்வ . 176 வேதம்வளர்க்கவு 396 வைகும் அந்நாளி 318 

356 தேவமுதல்வன் 429 வைத்தபின்மறை 62 
வெள்ளி வெற்பி 260 வேதவனத்தின் 243 வைத்தபூதம் 364 
வெறித்தபொன் 629 வேதவாய்மையி 483 வைதெரிந்தகற்றி 12 
வெறியார்பொழி 429 வேதவேதியர்வே 187 வையகநிகழக் 643 
வெறியுறுகொன் 550 - 

354 வையகம் உய்ய 414 
வன்றி மடங்கல் 102 வேதனை எய்திவீ 78 வையகம் பொலிய 38 
வென்றிமால்யா 90 வேதியர்சேய்ஞ 336 வையநிகழ்பல்ல : 633 
வென்றிமிகுபூக 612 வேதியர் தில்லை 

59 வையங்கழுஞ் 584 
வென்றிவானவர் 187 வேதியன் அதனை 30 வையம் எங்கும் 241 
வென் றிவிடையா296 வேதியன் ஆகி - 33 வையம்புரக்கு 293 
வென்றிவினையி 615 வேந்தற்குற்றுழி 204 | வையம்முறைசெ -158 


பிழை திருத்தம் 


பிழை 


அருளானை 
ஞானவெளி 


ஆனபயம் 


நாதன் 


பக்கம் பாட்டு - வரி 

திருத்தம் 
ix வரி-4 

அருளாணை 
xii வரி -10 

ஞானவொளி 
19 36-4 

அனபயம் 
52 பாடம் -1 சூழ்அன்பர் 

சூழ் 
60 பாடம் -6 திண்டுவீ 

தீண்டுவீ 
95 பாடம் - 4 கண்ட 

உரைப்பக்கண்ட 
103 

நாந்தெளிந்தபடி நாந்தெளிந்தபடியு 
107 29-1 

நாகன் 
135 25-4 திருப்பந் 

திருப்பனந் 
141 33-1 பேற்றிசைப்ப போற்றிசைப்ப 
141 33-3 நெஞ்சோடு நெஞ்சொடு 
145 பாடம் -1 ஆட்கொள்ளும் ஆட்கொளும் 
146 மரக்கொவைப் 

மரக்கோவைப் 
157 தோளினை 

தோளிணை 
166 17-4 

போரேற்றை 
173 28-4 ஒங்கிய 

ஓங்கிய 
173 29-4 ஒங்கிய 

ஓங்கிய 
192 12-4 

விளங்க 
193 இயந்த 

இயைந்த 
194 பாடம் -2 

ஆனேர் 
197 41-3 ஒங்கு 

ஓங்கு 
.202 12-2 ஒங்கவரும் ஓங்கவரும் 
203 13-2 - ஓங்குவன - 

ஓங்குவன 
203 17-2 புணந்த 

புணர்ந்த 
205 பாடம் 

-2 

விண்ணுவகைச் விண்ணுலகைச் 
218 

116-4 ( அறைந்தார் - உறைந்தார் பாடம் . ) 
264 பாடம் -5 கூனிமிர்த்த கூனிமிர்ந்த 
269 7-3 
275 29-3 இன்னமும்ஓர் இன்னமும்ஓர் 


பேரேற்றை 


குளங்க 


ஆனே 


746 


பிழை திருத்தம் 


277 
286 
291 
296 
303 


304 
306 


யாவருஞ் 
ஒங்கிய 
யாழுெத் 
விளைக்க 
ஓமவினை 
ஒது , ஒவா 
உண்ணிநிறை 
நதிதழுவஞ் 
மழுங்கு 
தின்னழதங் 
அழைதருளி 
திருசெவியைச் 
ஆர்த்த்னர் 
பணங் 
ஒசை 
ஓதினார் 


யவருஞ் 
ஓங்கிய 
யாரெழுந் 
விளைக்கச் 
ஓமவினை 
ஓது , ஓவா 
உண்ணிறை 
நதிதவழுஞ் 
மருங்கு 
தின்னமுதங் 
அழைத்தருளி 
திருச்செவியைத் 
ஆர்த்தனர் 
பணிங் 
ஓசை 
ஓதினார் 
தி 


308 


310 


42-4 
38-2 

27-1 
பாடம் -3 

30-4 
31-3 
37-2 
47-3 
52-2 

68-1 
பாடம்-3 

75-4 
217--2 
245-4 
259-4 
264-5 
265-1 
313-4 
314--1 
469 
561-4 
568 ... 4 
571-1 
604-3 
637-4 
644-2 
650-3 
653-4 
654-4 
680--1 
பாடம்-2 
807-2 
830-1 


310 
332 
336 
338 
339 


347 


ஒசை 


ஓசை 


371 
.387 
388 


மணி 
469 
ஓங்கிய 


மணீ 
169 
ஒங்கிய 
கரசு 
பெருங்காசும் 
ஒங்கிய 


காசு 


பெறுங்காசும் 
ஓங்கிய 


394 
399 
400 
401 


ஓடிக் 


ஓடிக் 


ஒங்கத் 
வானுலகஞ் 
பரசமயக் 
தறிந்து 


ஓங்கத் 
வானுலகுஞ் 
பரசமய 
அறிந்து 
வான்பதி- பா - ம் 
பொருளாக் 


405 
407 
424 
427 


பொருளாகக் 
ஒலை ? 
தம்மைதான் 


ஒலை ? 


தன்மைதான் 


பிழை திருத்தம் 


747 


நிறைஞ்ச 

றிறைஞ்ச 
ஒடம் , ஒடக் ஓடம் , ஓடக் 
ஒடங்கள் , ஒடத்தின் ஓடங்கள் , ஓடத்தின் 
காவனார் 

காவலனார் 


433 பாடம் -3 
438 897-3, 4 

898-2, 4 

898-4 
441 910-6 
461 1027-2 
462 1035-2 
478 1144-2 
497 23-4 
499 36--2 
511 பாடம் -3 
532 239-4 
537 278-2 
544 321-3 
548 352-4 
573 பாடம் -1 


பருப்பகத்தின் பருப்பதத்தின் 
அன்பால 

அன்பால் 
அண்டகையார் ஆண்டகையார் 
உள்ளனைந்தார் உள்ளணைந்தார் 
P ஈல் 

ஈறில் 
சாரமே 

சாராமே 
மனத்தால் மணத்தால் 
ஓதி 
துணைகானார் துணைகாணார் 
மறுத்மறுத்தாள் மறுத்தாள் 
செங்கோலான் அறம்புரியுஞ் 

செங்கோலான் 
வளநாடார் 

வளநாடர் 
நடக்கின்றார் கடக்கின்றார் 
முந்நாள் 

முன்னாள் 
எறித் 

ஏறித் 
பதினாயிரம் பதினாயிரம 
நல்லூப் 

நல்லூர்ப் 
அருமையைச் அருமறையைக் 
ஏழுகோடி எழுகோடி 


115-4 


604 
637 
659 
663 
678 


2-1 


15-4 
16-2 
17-1 
24-4 
28-1 
குறிப்பு 


680 


684 


என்றும் 


என்னும் 


உ 
செந்திலாண்டவன் 

ணை 
திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்துத் தலைவராக 

இருபதாம் பட்டத்தில் எழுந்தருளியிருக்கும் 
ஸ்ரீ - ல - ஸ்ரீ காசிவாசி அருள்நந்தித் தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் 
தமிழ்க்கல்வி , சைவசித்தாந்தம் , தேவாரத் திருமுறைகள் , 
இசைத்தமிழ் . அன்னதானம் , வைத்தியம் இவற்றின் 
அபிவிருத்திக்காகவும் பொது மக்களின் அனு கூலத்துக்கா 
கவும் மனமுவந்து அமைத்திருக்கும் பேரறக் கட்டளைகள் . 
தொடர் எண் தரும விவரம் 

மூலதனம் 
1 சிவஞானசித்தியார் உபன்னியாசக் கட்டளை 

ரூபாய் 
அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் 

15,000 
2 கொட்டையூரில் நடுத்தரக் கல்விச்சாலை ஏற்படுத்த 11,500 
3 திருவாங்கூர் மகாராஜா தேவாரப் பரிசு 

5,000 
4 சேரமான் பெருமாள் தேவாரப் பரிசு 

5,000 
5 மூவர் தேவாரப் பரிசு ; சீகாழி , திருவாரூர் , திரு 
வையாறு , திருப்பனந்தாள் 

10,000 
ஸ்ரீகாசிப் பல்கலைக் கழகத்தில் சைவ சித்தாந்தப் 
போதகாசிரியர் நியமிக்க 

60,000 
7 அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தில் சைவ சித்தாந்த 

உபகாரச் சம்பளம் அளிக்க 
8 திருப்பனந்தாளில் தமிழ்க்கல்லூரி நிறுவ 

... 1,50,000 
9 இசைத்தமிழ்க் கல்விக்கு 

... 1,00,000 
10 திருப்பனந்தாளில் கால்நடை வைத்தியசாலை ஏற் 

படுத்தவும் , குடந்தைக் கல்லூரியில் உபகாரச் 
சம்பளமளிக்கவும் 

20,000 
11 ஸ்ரீ காசியில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவு 
நாள் அன்னதானம் 

10,000 
12 இராமேசுவரத்தில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 
நினைவு நாள் அன்னதானம் 

10,000 
13 திருநள்ளாற்றில் ஆவணிமூல அன்ன தானம் 

3,000 


.... 30,000 


... 


2 


17,000 


1,00,000 


66,000 


2,900 


: 
: 


3,300 
25,000 
21,000 


.. 


... 


9,000 
5,000 


... 


14 ஸ்ரீ காசியில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் நினைவு 

மார்கழி மாத அன்னதானம் 
15 திருப்பனந்தாள் செந்தமிழ்க் கல்லூரி மாணவர்கள் 

உணவு நிதி 
16 திருப்பனந்தாளில் ஜன வைத்தியசாலை நிறுவ 

நிலப் பெறுமானம் 
17 - திருப்பனந்தாள் மண்ணியாற்றங்கரையில் கேதார 

கட்டம் 
18 திருப்பனந்தாள் மண்ணியாற்றங்கரையில் அரிச் 

சந்திர கட்டம் 
19 கும்பகோணத்தில் மணிக்கூண்டு 
20 தஞ்சையில் காசநோய் வைத்தியசாலை 
21 ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீகுமாகுருபார் நினைவு நாள் 

அன்னதானம் 
22 மைசூர் மகாராஜா தேவாரப் பரிசு 
23. தருமை ஸ்ரீகுருஞானசம்பந்த சுவாமிகள் நினைவு 

தேவாரப் பரிசு , மாயூரம் 
24 சென்னை விவேகாநந்தா கல்லூரியில் ராஜாஜி 

சைவ சித்தாந்தக் கட்டளை 
25 ஸ்ரீ காசிப் பல்கலைக் கழகத்தில் சர் . எஸ் . ராதா 

கிருஷ்ண சைவ சித்தாந்தக் கட்டளை 
26 ஸ்ரீ குமாகுருபா சுவாமிகள் நினைவுத் தேவாரப் 

பரிசு , ஸ்ரீ வைகுண்டம் 
27 மதுரைத் திருமலை நாயக்கர் தேவாரப் பரிசு 
28 ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் - ஸ்ரீ வை 

குண்டம் , திருச்செந்தூர் , திருநெல்வேலி 

மாணவிகட்கு 
29 ஸ்ரீ காசியில் மகாத்மா காந்தியடிகள் நினைவு 

அன்னதானம் 
30 ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம் - ஸ்ரீ காசி , 

மதுரை , குடந்தை மாணவிகட்டு 
31 டாக்டர் சுவாமிநாத ஐயர் நினைவுத் திருக்குறட் 

பரிசு , சென்னை 


5,000 


10,000 


20,000 


5,000 
10,000 


1,00,000 


5,000 


1,50,000 


3,500 


3 


1,000 


3,000 


34 


10,000 


4,000 
1,000 
3,500 


: 


3,500 


:: 


3,500 
3,500 


35,000 


32 குடந்தையில் காந்தியடிகள் பசுப் பரிசு 
33 காந்தியடிகள் நினைவு அரியநாயகிபுரத்தில் ஹரி 

ஜன மாணவ உபகார நிதி 
ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

நித்திய மகேசுவா பூசை 
35 திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவர சுவாமிக்கு 

வெள்ளிக் கவசம் 
36 விஷ்ணுபுரத்தில் ஹைஸ்கூல் படிப்பக நிதி 
37 குடந்தையில் ராஜாஜி அபிராமி அந்தாதிப் பரிசு ... 
38 திருநெல்வேலியில் ஸ்ரீ அரியநாயக முதலியார் 

நினைவு அபிராமி அந்தாதிப் பரிசு 
39 திருப்பனந்தாளில் அப்பூதி அடிகள் நினைவு தண் 

ணீர்ப் பந்தல் தருமம் 
40 ஸ்ரீ வைகுண்டத்தில் படிப்பக நிதி 
41 சிதம்பரம் உயர்தரப் பாடசாலை மாணவர்களுக்கு 

உணவு நிதி 
42 சிதம்பரத்தில் மார்கழித் திருவாதிரை , ஆனி 

உத்தர நாட்களில் அன்னதானம் 
43 இராமேசுவரத்தில் ஆடி , தை அமாவாசைகளில் 

அன்ன தானம் 
44 ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ குமரகுருபா சுவாமிகள் 

நூல் நிலையக் கட்டிடம் 
45 பஞ்சாப் அகதிகளுக்கு நன்கொடை 
46 அரியநாயகிபுரத்தில் நூல் நிலைய நிதி 
47 ஸ்ரீகாசி கேதாரீசவரர் கோயிலில் ஸ்ரீ குமாரசாமி 

அன்னதானம் 
48 ஸ்ரீ வில்லிபுத்தூரில் தேவாரப் பரிசு 

திருப்பனந்தாள் ஸ்ரீ அருணஜடேசுவர சுவாமி 

கோயிலில் மின்சார தீபம் போட 
50 காஞ்சியில் மூவர் தேவாரப் பரிசு 
51 திருவஞ்சைக்களத்தில் சேரமான் பெருமாள் 

நினைவு அன்ன தானம் 


12,000 


3,500 


17,825 
5,000 
3,500 


:: 


5,000 
3,500 


49 


7,500 
5,000 


7,000 


4 


13,500 


14,000 


5,000 


15,000 


5,000 


60,000 


52 28 - வது 
28 - வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம் - 

ஸ்ரீ வைகுண்டம் முதல் ஆண்டு உதவி நிதி 
53 30 - வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் 

ஸ்ரீ காசிப் பல்கலைக் கழகத்திற்கு முதல் 

இரண்டு ஆண்டு மூலதனம் 
54 28வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்னதானம் - 

திருச்செந்தூர் முதல் ஆண்டு உதவி மூலதனம் .... 
55 ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் படிப் 

பகப் பராமரிப்புக்காகக் கட்டிடமும் நிலமும் 
56 மாளவியாஜீ பெயரால் கல்கத்தா , டெல்லி , 

அலகாபாத் , லக்னோ , ஆக்ரா , அலிகார் முத 
லிய பல்கலைக் கழகங்களில் சைவ சித்தாந்த 

உபன்னியாசக் கட்டளை 
57 ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் - சிதம்பரம் , 

மதுரை , திருச்செந்தூர் 
58 திருப்பனந்தாள் மண்ணியாற்றங்கரையில் சோமே 

சர் ஸ்நான கட்டம் நிறுவ 
59 ஸ்ரீ வைகுண்டத்தில் பெண்கள் உயர்நிலைப் 

பள்ளி நிறுவ 
ஸ்ரீ வைகுண்டம் தேவார மாணவர்கள் காசி 

யாத்திரை நிதி 
61 பனசைக் கல்லூரியில் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

நினைவுப் பரிசு 
62 ( 6 ) ஸ்ரீ காசிப் பல்கலைக் கழகத்தில் சைவசித்தாந்த 

நிதிக்கு அதிகப்படியாக அளித்தது 
63 30 - வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் 

மதுரை முதலாண்டு உதவி மூலதனம் ... 
64 ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமாகுருபா சுவாமிகள் 
பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவிகள் 

ஹாஸ் 
டல் ஏற்படுத்த நன்செய் நிலக்கிரயம் 
65 28 - வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் 

ஸ்ரீவைகுண்டம் வகையரா- திருநெல்வேலி முத 
லாண்டு உதவி மூலதனம் 


2,275 


45,000 


60 


5,000 


5,000 


16,000 


7,000 


7,500 


5,000 


5 


66 30 - வது ஸ்ரீ செந்திலாண்டவன் அன்ன தானம் 

ஸ்ரீ காசி வகையரா - கும்பகோணம் முதலாண்டு 
உதவி மூலதனம் 

7,000 
67 ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ குமாகுருபர சுவாமிகள் ஆண் 
கள் உயர்நிலைப் பள்ளிக்கு நன்கொடை 

10,000 
68 ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ குமாகுருபர சுவாமிகள் மடத் 
திற்கு அச்சகம வாங்க நன்கொடை 

17,975 
69 ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபா சுவாமிகள் பெண் 

கள் உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு உபகாரச் 

சம்பளமளிக்க நெல்லை ஜில்லா - போர்டாரிடம் ..... 10,000 
70 ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள் 

ஆண்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு 
இடம் வாங்க நன்கொடை 

3,000 
71 ஸ்ரீ காசியில் இந்தியக் குடியரசுதின அன்ன 

10,000 
72 ஸ்ரீ வைகுண்டத்தில் ஸ்ரீ ஆதி குமர குருபர 

சுவாமிகள் நினைவு மாணவர்கள் உணவு நிதி ...... 1,50,000 
73 ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ குமரகுருபா 

குமரகுருபா சுவாமிகள் 
மடத்திற்குப் பன்னிரு திருமுறைகள் அச்சிட 
நிலப் பெருமானம் 

50,000 
74 சண்டிகேசுவர நாயனார் நினைவு தண்ணீர்ப் பந்தல் 
தருமம் திருவாய்ப்பாடி 

3,500 
75 காஞ்சீபுரத்தில் ஸ்ரீ மாணிக்கவாசக 

சுவாமிகள் 
நினைவு உபகாரச்சம்பள நிதி 

7,000 
76 திருச்செந்தூரில் ஸ்ரீ செந்திலாண்டவன் தேவாரப் 
பரிசு நிதி 

5,000 


தானம் 


பொன் மொழி 


. 


ஆசையறாய் ; பாசம்விடாய் ; ஆன சிவ பூசைபண்ணாய் ; 
நேசமுடன் . ஐந்தெழுத்தை நீநினையாய் ; -சீ சீ 
சினமே தவிராய் : திருமுறைகள் ஓதாய் : 
மன மே 1 , உனக்கென்ன வாய் ? 

-சிவபோகசாரம் . 


விரும்புஞ் சரியை முதல் 

மெய்ஞ்ஞானம் நான்கும் 
அரும்புமலர் காய்கனிபோல் 
அன்றோ ? பராபரமே . 

-தாயுமானவர் . 


சிட்டி பிரஸ் , மதுரை ரோடு , திருச்சிராப்பள்ளி . 


